சுதந்திரப்‌ போராட்டமும்‌ 
மத்திய சட்டசபையும்‌ 


மனோரஞ்சன்‌ ஜா (பிறப்பு 1928) 1952 ஆம்‌ ஆண்டில்‌ 
பாட்னா பலகலைக்‌ கழகத்திலிருந்து எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. 
“* 1930-85 ஆம்‌ ஆண்டுகளில்‌ அமெரிக்காவும்‌ இந்தியாவும்‌ : 
1930-35 ஆம்‌ ஆண்டுகளில்‌ இந்தியாவில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ 
மாறுதல்கள்‌ பற்றி அமெரிக்காவின்‌ அதிகார வட்டங்களிலும்‌ 
இவ்வட்டங்களுக்கு வெளியேயும்‌ நிலவிய அபிப்பிராயங்கள்‌ ”' 
என்னும்‌ தலைப்பில்‌ இவர்‌ எழுதிய வியாசத துககாக, 
இந்தியன்‌ ஸ்கூல்‌ ஆஃப்‌ இன்டர்‌ நேஷனல்‌ ஸ்டடீஸ்‌ இவருக்கு 
டாகடர்‌ பட்டம்‌ அளித்துக்‌ கெளரவித்துள்ளது. தற்போது 
இவர்‌ காசி இந்து பல்கலைக்‌ கழகத்தின்‌ அரசியல்‌ கலைப்‌ 
பிரிவில்‌ ஓர்‌ விரிவுரையாளர்‌. * காதரின்‌ மேயோவும்‌ இந்தி 
யாவும்‌ ' என்ற தலைப்பில்‌ இவருடைய ஒரு புத்தகம்‌ 1971 ஆம்‌ 
ஆண்டு பிரசுரமாயிற்று. 


௬குந்திரப்‌ போராட்டமும்‌ 
மத்திய சட்டசபையும்‌ 


மனோரஞ்சன்‌ ஜா 
தமிழாக்கம்‌ : 


சாலை இளந்திரையன்‌ 


0 
நேஷனல்‌ புக்‌ டிரஸ்ட்‌, இந்தியா 
புது தில்லி 


1974 


© இந்திய வரலாற்று ஆராய்ச்சிக்‌ கழகம்‌, புது தில்லி, 1972. 


Original Title: Role of Central Legislature in the Freedom Struggle 


(English) 
TAMIL TRANSLATION: SUTHANTHIRA PORATTAMUM 
MADHIA SATTA SABAIYUM 


வநியெொகிப்பார: 


பாரி நிலையம்‌ 
1/59, பிராட்வே, சென்னை. 


PUBLISHED BY THE DIRECTOR, NATIONAL BOOK TRUST; INDIA, 
க, GREEN PARK, NEW DELHI-110016, AND PRINTED BY 
TAX AND COMPANY LAW PRESS, GUINDY, MADRAS-600032. 


அணிந்துரை 


நமது சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ மத்திய சட்டசபைகளுக்கு 
இருந்துவந்த பங்கைப்‌ பற்றிப்‌ புலமையுடனும்‌ வாசக ரஞ்சக 
மாகவும்‌ விவரிக்கன்ற இந்தப்‌ புத்தகத்தை அறிமுகம்‌ செய்து 
வைப்பதில்‌ மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்‌. சட்டசபைக்கு 
வெளியே நடந்த வெகுஜன இயக்கங்களே போராட்டத்தின்‌ 
முக்கியமான களங்களாக அமைந்திருந்தாலும்‌, நமது தேசியத்‌ 
தலைவர்‌ களிலே பலர்‌, பிரிட்டிஷ்‌ சிங்கத்தை அதன குகையிலேயே 
(சட்டசபையிலேயே) சந்திக்கும்‌ அளவு, சட்டசபை விவாதக்‌ 
கலையிலும்‌ தேர்ச்சியும்‌ திறமையும்‌ பெற்றவர்களாக விளங்‌ 
னார்கள்‌. சட்டசபையில்‌ நிகழ்த்திய திறமை மிக்க வாதங்களால்‌, 
ஏகாதிபத்திய அடக்கு முறைக்கும்‌ சுரண்டலுக்கும்‌ எதிரான ஓர்‌ 
உணர்ச்சியை உள்நாட்டிலும்‌ வெளிநாடுகளிலும்‌ ஏற்படுத்து 
வதில்‌ அவர்கள்‌ கணிசமான வெற்றி பெற்றார்கள்‌. 1909 மற்றும்‌ 
1919 ஆம்‌ ஆண்டுக்‌ கவுன்சில்‌ சட்டங்களின்‌ மூலம்‌ வழங்கப்பட்ட 
குறைந்த வாய்ப்புக்களை முழுமையாகப்‌ பயன்படுத்தி, காலனி 
ஆடசிமுறையின்‌ கேடுகளையும்‌, இந்தியச்‌ ருயஆட்டி உரிமை 
மற்றும்‌ ஓற்றுமை உணர்வின்‌ சேவையையும்‌ அவர்கள்‌ ஈன்கு 
எடுத்து விளக்கினார்கள்‌. வித்தல்பாய்‌ படேல்‌ சட்ட சபைத்‌ 
தலைவர்‌ பதவிக்குரிய உயர்ந்த மரபுகளை நிறுவிய சோடு, நெருக்கடி. 
யான அந்தச்‌ சூழ்நிலையிலும்‌, கேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌ பிரதி 
நிதிகளின்‌ உரிமைகளையும்‌ சலுகைகளையும்‌ முடிந்த அளவு கட்டிக்‌ 
காத்துள்ளார்‌. மோதிலால்‌ நேருவின்‌ தலைமையில்‌ ௮மைந்த சுய 
ராச்சியக்‌ கட்சி, எந்த நிலையிலும்‌ தேய நலனை விட்டுக்‌ 
கொடுக்காமல்‌ பணியாற்றியது. கடுமையான குணிக்கைச சட்டங்‌ 
களின்‌ காரணமாகச்‌ சட்டசபைக்கு வெளியே வேகமாகவும்‌ 
வெளிப்படையாகவும்‌ பேச முடியாத விவகாரங்களை எல்லாம்‌, 
அவர்கள்‌ கெள்ளத்‌ கெளிவாகச்‌ சட்டசபையிலே எடுத்து 
முழககினாகள்‌. 


vi அணிந்துரை 


நமது சுதந்திரப்‌ போராட்டாத்தின்‌ முக்கய்மான கட்டங்கள்‌ 
சட்டசபைகளிலே வெளிப்பட்ட விதம்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
தெளிவாக எடுத்துரைக்கப்‌ படுகிறது. இந்த அருமையான புத்‌ 
தகத்தைக்‌ குறுயெ காலத்தில்‌ எழுதிய டாகடர்‌ மனோரஞ்சன்‌ 
ஜாவையும்‌, அவரோடு ஓத்துழைத்த அன்பர்களையும்‌, இதைத்‌ 
கயாரித்து வெளியிட ஏற்பாடு செய்த இந்திய வரலாற்று 
ஆராய்ச்சிக்‌ கழகத்தையும்‌ நான மிகவும்‌ பாராட்டுகிறேன்‌. பாராளு 
மன்ற விவகார அமைச்சர்‌ இரு. ராஜ்பகதூர்‌, உள்துறை 
அமைச்சா்‌, திரு. கே. சி. பந்த்‌ அகியோரின்‌ தூண்டுதலால்‌ உரு 
வாகி, நமது சுதந்திரத்தின்‌ வெள்ளி விழாவின்‌ போது வெளி 
வருகின்ற இந்தப்‌ புத்தகம்‌, சட்டசபையில்‌ தம்முடைய வாதத்‌ 
திறன்‌ மூலம்‌ சேவைபுரிஈ்த பல சிறந்த சட்டசபை வல்‌ லுநாகளுக்கு 
இவர்களில்‌ பலர்‌ இன்று நம்மிடையே இல்லை படைக்கப்படும்‌ 
சிறந்த காணிக்கையாக அமைந்துள்ளது. வாசகர்களுக்கு இக 
நூலைச்‌ சிபாரிசு செய்கிறேன. 
புது தில்லி, 
ஆகஸ்ட்‌ 15, 1972 | ப்பத்‌ யத்‌ ந்தம்‌ 


முகவுரை 


நமது சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ மத்திய சட்டசபை 
ஏற்றிருந்த பங்கின்‌ சில அம்சங்களைப்‌ பற்றி நிகழ்த்தப்பட்ட ஓர்‌ 
ஆராய்ச்சியே இந்தப்‌ புத்தகம்‌. அந்த வரலாற்றில்‌ 1919 முதல்‌ 
1947 வரையுள்ள காலக்கட்டக்துக்கு மட்டுமே இதில்‌ சிறப்பிடம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளத. இந்த மூல நோக்குக்குப்‌ பினனணியாக, 
கவுன்சில்‌ சட்டங்கள்‌ மற்றும்‌ தேசீயக்‌ கோரிக்கையைப்‌ பற்றிய 
ஒரு சுருக்க விவரணம்‌ முதலாவது அத்தியாயத்தில்‌ தரப்‌ 
பட்டுள்ளது. குறைந்த வாக்குரிமை அமைப்பை |ட்டுமே 
கொண்டதாயினும்‌ மத்தியச்‌ சட்டமன்றத்தின்‌ கீழச்சபையே, 
மற்றதை விட மிகுதியான பிரதிநிதித்துவப்‌ பண்பு வாய்ந்ததாக 
இருந்துது. ஆகையினால்கான்‌, அந்தச்‌ சபையின்‌ நடவடக்கை 
களுக்கே இந்த ஆராய்ச்சியில்‌ அதிகமான முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள து. 


இமத நூலுக்கு ஓர்‌ அணிந்துரை வழங்கிய மத்தியக கல்வி 
அமைச்சர்‌ பேராசிரியர்‌ எஸ்‌. நுருல்‌ ஹசன்‌ அவர்களுக்கும்‌, 
அயல்‌ வேலை விடுப்பு' வழங்கி, நான்‌ இந்த ஆய்வை மேற்‌ 
கொள்ளுதற்கு வசதி செய்து தந்த காசி இந்துப்‌ பல்கலைக்கழகத்‌ 
துணைவேந்தர்‌ டாகடர்‌ ஸ்ரீமாலி அவர்களுக்கும்‌ என்‌ மனமார்ந்த 
மன றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகி2றன. ஜவஹாலால்‌ நேரு 
பல்கலைககமகத்தைச்‌ சேர்ந்த பேராசிரியர்‌ எஸ்‌. கோபால்‌ அவர்‌ 
களும்‌ பேராசிரியர்‌ பிபன்‌ சந்திரா அவர்களும்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
கட்டெழுத்துப்‌ பிரதியைப்‌ படித்துப்‌ பார்த்து அரிய ஆலோசனை 
களைத்‌ தெரிவித்தார்கள்‌. இந்திய வரலாற்று ஆராய்ச்சிக்‌ 
கழகத்தின்‌ தலைவா பேராசிரியர்‌ ராம்‌ சரண்‌ சர்மா அவர்கள்‌, 
இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுமாறு என்னை நியமித்து 
உற்சாகமூட்டினாகள்‌. இந்தப்‌ புத்தகத்தை அச்சிடுவதற்கான 
ஏற்பாடுகளைச்‌ செய்வதில்‌ இந்திய அரசின்‌ இணைக்கல்வி ஆலோசக 
ரான திருமதி எஸ்‌. துரைசாமி அவர்கள்‌ மிகவும்‌ உதவியாக 
இருந்தார்கள்‌. டாகடர்‌ கே. ஆர்‌. பிள்ளை, திரு. ராஜ்குமார்‌ 


viii முகவுரை 


மற்றும்‌ திரு. எஸ்‌. சி. துபே ஆகியோர்‌, குறுகிய காலத்தில்‌ இந்தப்‌ 
புத்தகத்துக்குத்‌ தேவையான கருத்து விவரங்களைத்‌ திரட்டு 
வதற்குப்‌ பெரிதும்‌ துணைசெய்தார்கள்‌. சபரூ ஹவுஸ்‌ நூல்‌ 
நிலையம்‌, மத்திய அரசுத்‌ தலைமைச்‌ செயலக நூல்நிலையம்‌, நேரு 
நினைவு பொருட்காட்சி நிலைய நூலகம்‌, இந்தியத்‌ தேசீயத்‌ தொல்‌ 
பொருட்‌ காப்பகம்‌ முதலியவற்‌ றின பொறுப்பதிகாரிகள்‌ இந்த 
ஆராய்ச்சிக்குத்‌ தேவையான பல வசதிகளைச்‌ செய்து தந்து 
உதவினார்கள்‌. இந்திய வரலாற்று ஆராய்ச்சிக்‌ கழகத்தில 
ஆராய்ச்சி அதிகாரியாக இருக்கும்‌ செல்வி 0, எஸ்‌. லட்சுமி 
அவர்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தின்‌ ௮ச்சுத்தாள்‌ (புரூப்‌) களைத்‌ திருத்தி 
உதவினார்கள்‌. திரு. பி. ஆர்‌. அஜ்மானியும்‌ இரு. பிஸ்ட்டும்‌ 
பிரதியை அழகாகத்‌ தட்டெழுதித்‌ தந்தார்கள்‌. இவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவிக்கிறேன. 
புத்தகத்தை மிகக்‌ குறைந்த காலத்தில்‌ வெளியீட்டு வைத்த 
இந்திய வரலாற்று ஆராய்ச்சிக்கழகம்‌ மற்றும்‌ தேசீயப்‌ புத்தக 
நிறுவனத்தின்‌ அதிகாரிகளுக்கும்‌ ஊழியர்களுக்கும்‌ என்‌ இதயம்‌ 
கனிந்த நனறி உரியது. 


மத்திய சட்டசபையில்‌ தங்களுக்குக்‌ கிடைத்த மிகக்‌ குறை 
வான வாய்ப்புக்களை ஈல்லபடியாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு 
தங்களால்‌ இயன்ற அளவில்‌ இந்தியத்‌ தேசீயத்தை வளர்த்த 
பெரியோர்களுக்கு இந்தப்‌ புத்தகத்தை என்‌ எளிய காணிக்கை 
யாகப்‌ படைக்கிறேன்‌. 
புது தில்லி | மனோரஞ்சன ஜா 
ஆகஸ்ட்‌ 15, 197% 


பொருளடக்கம்‌ 


அணிந்துரை 
முகவுரை 
அத்தியாயம்‌ 

1. கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்‌ 
சியும்‌ தேசீயக்‌ கோரிக்கையும்‌ : 1656-1910 

2. 1919-ஆம்‌ ஆண்டுச்‌ சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ 
மி துவா திகளும்‌ க 

3. சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ : (1984- 
1926) 

4. எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு க்கம்‌ 
(1987-199) 

௦. சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை : 
(1930-1934) 

6. 1985 ஆம்‌ ஆண்டு இந்தியாச்‌ சட்டத்‌ துக்கு 
எதிரான போராட்டம்‌: ஐந்தாவது சட்ட 
சபை 

7. உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ : (1999-1945) ... 

6. கடைசிக்‌ கட்டம்‌: (1945-1947) 


முடிவுரை 


43 


[24 


133 


03 


௦௦0 


532.1 


367 
309 


அத்தியாயம்‌ / 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான 
வளர்ச்சியும்‌ தேசீயக்‌ கோரிக்கையும்‌ : 
1858—1919 


1857 புரட்சியும்‌ அதன்‌ பின்விளைவுகளும்‌ : 


இனிபலமல்‌ கிழக்க தியகீ கம்பெனியைக்‌ கொண்டு இந்தியாவை 
மறைமுகமாக அள முடியாது என்று பிரிட்டிஷ்காரர்களுக்கு 
உணர்த்தும்‌ அளவிலாவது, 1857ஆம்‌ ஆண்டுப்‌ புரட்சி வெற்றி 
பெற்றது. புரட்சி முழுவதுமாக அ௮டக்கப்படுவதற்கு முன்பே 
(இந்திய) ஆட்சி அதிகாரத்தைக்‌ கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்துக்கு மாறறிக கொள்ளும்‌ மசோதா ஒன்று 
(பிரிட்டிஸ்‌) பாராளுமன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்டது. பல 
விமான கருதீதாடல்களுக்குப்‌ பிறகு, 1666 அகஸ்ட்‌ இல்‌ 
இந்தியா மசோதா அரசியின்‌ ஒப்புதலைப்‌ பெற்றது ; அதன்‌ மூலம்‌, 
இந்தியா ஆங்கிலேய அரசின்‌ நேரிடையான ஆட்சியின்‌ கீழ்‌ 
வந்தது. 

இந்தப்‌ புதிய ஏற்பாட்டின்படி, இர்தியாக கவுன்சில்‌ ஒன்று 
ஏற்படுத்தி, அதன்‌ தலைவரான இந்தியா மந்திரி ஒருவர்‌ மூலம்‌, 
ஆங்கிலேய அரசாங்கமே இந்தியாவை ஆட்சி புரியலாயிற்று. 
இந்தியாக்‌ கவுன்சில்‌ பதினைந்து உறுப்பினர்களைக்‌ கொண்டது. 
இவர்களில்‌ எட்டுப்‌ பேரை அரசர்‌ நியமிப்பார்‌; எஞ்சிய ஏழு 
பேர்‌, கோர்ட்‌ அஃப்‌ டைரக்டர்ஸ்‌ என்னும்‌ நெறியாளர்‌ 
கழகத்தால்‌ நியமிக்கப்படுவார்கள்‌. இந்தியாக கவுன்சில்‌ என்பது 
உண்மையில்‌ ஓர்‌ ஆலோசனைச சபையே; அதற்கு மிகக்‌ 
குறைவான (ரத்து) அதிகாரம்தான்‌ இருந்தது. பிரிட்டிஷ்‌ 
மந்திரிசபையின்‌ ஓர்‌ உறுப்பினர்‌ எனற முறையில்‌, இந்தியா 
மந்திரி, இந்திய விவகாரங்களில்‌ பிரிட்டிஷ்‌ பாராளுமன்றத்‌ 
துக்குக்‌ கட்டுப்பட்ட வரே. ஆனாலும்‌, இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு 


2 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அப்பால்‌, இந்திய ஆட்சியைப்‌ பொறுத்தவரை அவர்‌ ஒரு 
சரவாதிகாரியே. 

இங்கே, இந்தியாவில்‌ மிகப்‌ பெரிய அதிகாரம்‌ உடையவர்‌ 
கவர்னர்‌ ஜெனரல்‌. மகாராணியார்‌ 1658 நவம்பர்‌ 1ஆம்‌ தேத 
வெளியிட்ட பிரகடனத்துக்குப்‌ பிறகு இவர்‌ வைசிராய்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. பிரிட்டிஷ்‌ பிரதமரின்‌ ஆலோசனையின்‌ 
பேரில்‌, அரசரே வைசிராயை நியமிப்பார்‌. இவர்‌, இந்தியா 
தொடர்பான எல்லா விவகாரங்களையும்‌ இந்தியா மக்திரியைக 
கலந்‌ துகொண்டே செய்யவேண்டும்‌. 


கவர்னர்‌ ஜெனரலுக்கு அவரது கடமைகளை நிறைவேற்று 
வதில்‌ உதவி செய்ய நான்கு பேரைக்‌ கொண்ட ஒரு நிருவாகக்‌ 
கவுன்சில்‌ இருந்தது. கொள்கையளவில்‌, கவர்னர்‌ ஜெனரலும்‌ 
அவரது கவுன்சிலுமே எல்லாப்‌ பொது விவகாரங்களையும்‌ 
கவனித்து நடத்த வேண்டும்‌ என்பது ஏற்பாடு. ஆனாலும்‌, கவுன்‌ 
சிலின்‌ பெரும்பான்மை ஒப்புதலை ஏற்றே கவர்னர்‌ ஜெனரல்‌ எந்த 
நடவடிக்கையும்‌ மேற்கொள்ள வேண்டும்‌. அவசரகால நிலைமை 
களில்‌ மட்டும்‌, கவுன்சிலின்‌ தீர்ப்பை மீறிச்‌ செல்ல அவருக்கு 
அதிகாரம்‌ இருந்தது. 


அப்போது நிலவிய அரசாங்க அமைப்பின்படி, சட்டங்கள்‌ 
செய்வதற்காக வைசிராயின்‌ கவுன்சில்‌ வீரிவுபடுத்தப்பட வேண்டி 
யிருந்தது. இதன்படி, மேலும்‌ ஆறு உறுப்பினர்கள்‌ சோக்கப்‌ 
பட்டார்கள்‌ ; இவ்வாறு சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு 
“ இணை உறுப்பினர்கள்‌ '' என்ற ௮ந்தஸ்தே வழங்கப்பட்டது. 
பன்னிரண்டு உறுப்பினர்களைக்‌ கொண்ட இந்தச்‌ சபைதான 
இந்தியச்‌ சட்டசபை என்று சொல்லப்பட்டது. ஆனாலும்‌, இது 
பொதுவாக வழங்கப்பட்ட பெயரே தவிர, சட்டப்படி அதற்கு 
அந்தப்‌ பெயர்‌ சூட்டப்படவில்லை. இதன்‌ உறுப்பினர்கள்‌ 
எல்லோரும்‌ உத்தியோகச்‌ சார்புள்ளவர்களாகவோ நியமிக்கப்‌ 
பட்டவர்களாகவோ இருந்ததால்‌ இது ஒரு பிரதிநிதித்துவ சபை 
யாகவும்‌ இல்லை. அரசாங்கம்‌ வகுத்த ஒழுங்கு முறைகளைச்‌ சட்ட 
மாக்டித்‌ தருவதற்கு மட்டுமே இச்சபை பயன்பட்டதால்‌, இதை 
பிரிட்டிஷ்‌ பாராளுமன்றத்தைப்‌ போன்ற ஒரு அமைப்பாகக்‌ 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 2 


கருத முடியாது. தவிர, இச்சபை இயற்றுனை ற எந்தச்‌ சட்டமும்‌ 
கவர்னர்‌ ஜெனரலின்‌ ஒப்புதல்‌ பெறாவிட்டால்‌ செல்லுபடி 
யாகாது. எனவே, இதுவும்‌ நடைமுறையில்‌ ஓர்‌ ஆலோசனைச்‌ 
சடையாகத்தான இருந்தது. 


1861ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாக 
கவுன்சில்‌ சட்டம்‌ : 

இந்தியச்‌ சட்டசபை பிரிட்டிவு. பராலிமெண்டின நிழலாக 
இருக்க வேண்டுமென்று கூட அரசாங்கம்‌ கருதியதில்லை. 
அனாலும்‌, அதுவாகவே சில நடைமுறைகளை வகுத்துக்கொண்டு, 


ஒரு “சொற்போர்ச்‌ சங்கம்‌'' அல்லது “குட்டிப்‌ பாராளு 
மன்றம்‌'' என்ற அளவுக்கு வளர்ந்துவிட்டது. இதைக்கண்டு 


அரசாங்கம்‌ மிகவும்‌ சங்கடப்பட்டது. மேலும்‌, பிரிட்டிஷ்‌ 
அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இந்தியர்கள்‌ மத்தியில்‌ ஏற்பட்‌ 
(ரந்த வெறுப்புணர்ச்சி (1857) புரட்சியின்‌ மூலம்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்துக்குத்‌ தெளிவாவிவிட்டிருக்தது. செல்வாக்குள்ள 
உயர்வகுப்பு இந்தியர்களை அரசாங்கத்தோடு இணைத்துக்‌ கொள்‌ 
வதன்‌ மூலம்‌ இந்தக்‌ காழ்ப்புணாச்சியை நீக்கிவிடலாம்‌ என்று 
பிரிட்டிவு அரசாங்கம்‌ கருதியது. குறிப்பாக, பெரிய ஜமீன்தார்‌ 
களையும்‌, நிலச்சுவான்தார்களையும்‌, வணிகர்களையும்‌, சுதேச 
மன்னர்களையும்‌ சோத்துக்கொள்ளவே அவாகள்‌ விரும்பினார்கள்‌. 


இந்தியாவிலும்‌ அரசியல்‌ உணர்வு ஏற்பட்டு, உத்நியோகச்‌ 
சார்பற்றவர்களையும்‌ கவுன்சிலில்‌ உறுப்பினர்களாகச்‌ சோத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்ற கோரிக்கை உருக்கொண்டு வந்தது. 
கல்கத்தாவில்‌ இருந்த பிரிட்டிஷ்‌ இந்தியச்‌ சங்கம்‌, 1686ல்‌ 
பிரிட்டிஷ்‌ பாராளுமன்‌ றத்துக்கு அனுப்பிய கோரிக்கை விண்ணப்‌ 
பத்திலேயே, ஓரளவாவது மக்களின்‌ உணாச்சிகளைப்‌ பிர திபலிக்கக்‌ 
கூடியதாகவும்‌, தங்கள்‌ கருத்துக்கு இடம்‌ தருவது என்று மக்கள்‌ 
நினைக்கத்‌ தக்கதாகவும்‌ பிரதிநிதித்துவச்‌ சட்டசபை ஓன்றை 
இங்கே அமைக்க வேண்டும்‌ என்று விரும்பி வேண்டிக்கொண்டது. 
அதே ஆண்டில்‌ பம்பாய்‌ (பிரிட்டிஷ்‌ இந்தியச்‌) சங்கமும்‌ 
சென்னைச்‌ சுகேிச்‌ சங்கமும்‌ அனுப்பிய வேண்டுகோள்‌ விண்ணப்‌ 


4 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பங்களிலும்‌ இது போன்ற கோரிக்கை இடம்‌ பெற்றிருந்தது. 
ஸையத்‌ அகமத்‌ கான்‌ என்பவர்‌ இந்தியப்‌ புரட்சி என்று ஒரு 
புத்தகம்‌ எழுதினார்‌. அதிலே, இந்தயச்‌ சட்டசபையில்‌ இம்தியா 
யாரும்‌ சேர்க்கப்படாதது புரட்சிக்குரிய முக்கியமான காரணங 
களில்‌ ஒன்று என்று சுட்டிக்காட்டி, இந்தியாவில ஆங்கில ஆடி 
நீடிக்க வேண்டுமானால்‌ இந்தக்‌ குறை தவிர்க்கப்பட வேண்டும்‌ 
என்று அவர்‌ எடுத்துரை தூதிருந்தார்‌. 


இந்த விதமான உணர்ச்சி பெருக வந்ததன்‌ காரணமாக, 
அப்போது இந்தியா மந்திரியாக இருந்த சர்‌. சார்லஸ்‌ உட 
பிரிட்டிஷ்‌ பாராளுமன்‌ றத்தில்‌ ஒரு மசோதாவைக்‌ கொணர்ம்தார்‌. 
இந்தியச்‌ சட்டசபைகள்‌ திருத்‌ த அமைக்கப்பட வேண்டும்‌ என்று 
இந்த மசோதா கோரியது. இந்த மசோதாதான, 1861 ஆகஸ்ட்‌ 
1ல்‌, இந்தியாக்‌ கவுன்சில்‌ சட்டமாக உருக்கொண்டது. 


மசோதாவை முன்மொழிந்து பேசுகையில்‌, நாம்‌ எதிர்பார்த்த 
தற்கு மாறாக இந்தியச்‌ சட்டசபை ஒரு " குட்டிப்‌ பாராளு 
மன்றம்‌ ” ஆகிவிட்டது, அதனால்‌ கவர்னர்‌ ஜெனரலின்‌ வேலைய 
வெகுவாகத்‌ தடைப்படுகிறது, இதைச்‌ சீர்செய்யவே இநத 
மசோதா கொண்டுவரப்படுகிறது, என்று சர்‌ சார்லஸ்‌ விளக 
னார்‌. சட்டம்‌ இயற்றும்‌ பணியில்‌ சில இந்தியர்களையும்‌ சோத்துக்‌ 
கொள்ளுவது விரும்பத்தக்கதுதான்‌ என்றாலும்‌, இரதியாவில 
“ பிர இிநிடித்‌ துவ சபை '' போன்‌ ற ஒன்றை ஏற்படுத்த முடியாது 
என்‌ றும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 


இந்த நோக்கத்தோடுதான்‌ 1861ஆம்‌ அண்டின்‌ இந்தியாக்‌ 
கவுன்சில்‌ சட்டம்‌ கொண்டுவரப்பட்ட து. அதன்படி, கவானர்‌ 
ஜெனரலின்‌ நிருவாகக்‌ கவுன்சிலில்‌ ஐந்து உறுப்பினர்கள்‌ இருப்‌ 
பார்கள்‌. அவர்களில்‌ மூன்று பேரை இக்தியா மந்திரி நியமிகக, 
இரண்டு பேரை அரசர்‌ நியமிப்பார்‌. முன்பு போலவே, சேனாதிபதி 
யைக்‌ கவுன்சிலின்‌ சிறப்பு உறுப்பினராக நியமிக்கும்‌ அதிகாரம்‌ 
இந்தியா மந்திரிக்கு வழங்கப்பட்டது. கவுன்சிலின்‌ கூட்டம்‌ எந்த 
மாநிலத்தில்‌ நடக்கிறதோ அந்த மாநிலக்‌ கவர்னரும்‌ கவுன்சிலின்‌ 
சிறப்பு உறுப்பினராகக்‌ கலந்துகொள்வார்‌. 


கவுன்சில்‌ சட்டங்களின படிப்படியான வளர்ச்சி 3] 


சட்டங்கள்‌ இயற்றுவதற்காகக்‌ கவுன்சிலுக்கு இண உறுப்‌ 
பினர்களை நியமித்துககொள்ள கவர்னர்‌ ஜெனரலுக்கு உரிமை 
வழங்கப்பட்டது. அவ்வாறு நியமிக்கப்படும்‌ உறுப்பினர்களின்‌ 
தொகை அஆறுக்குக்‌ குறையாமலும்‌ பன்னிரண்டுக்கு மேற 
படாமலும்‌ இருக்கவேண்டும்‌ என்பதுதான்‌ ஓரே நிபந்தனை. 
நியமனம்‌ பெறும்‌ உறுப்பினர்களில்‌ பாதிப்‌ பேர்‌ அல்லது அதற்கு 
மேற்பட்டவர்கள்‌ உத்தியோகச்‌ சார்பற்ற ஐரோப்பியாகளாகவோ 
ற்‌ றவர்களாகவோ இருக்கலாம்‌. இணை உறுப்பினர்கள்‌, சட்டங 
களும்‌ விதிமுறைகளும்‌ இயற்றும்‌ வேலையில்‌ மட்டுமே பங்கு 
கொள்வார்கள்‌ ; கவுன்சில்‌ மற்ற விவகாரங்களை விவாதிக்கும்‌ 
போது அதில்‌ பங்குகொள்ளவும்‌ வாக்களிக்கவும்‌ இணை 
உறுப்பினர்களுக்கு உரிமை கிடையாது. உறுப்பினர்கள்‌ 
இரண்டாண்டுக்காலம்‌ பதவி வகிப்பாாகள்‌. 


உறுப்பினர்களை நியமிப்பகதோடு விரிவுபடுத்தப்பட்ட கவுனசி 
லின்‌ நடைமுறை விதிகளையும்‌ கவர்னர்‌ ஜெனரலே வகுப்பார்‌. 
கவுன்சிலின்‌ கூட்டங்களுக்குத்‌ தலைமை வகிப்பவரும்‌ அவரே. 
பரிசீலனைக்கும்‌ சட்டம்‌ செய்வதற்குமாகத்‌ தன்‌ முன கொண்டு 
வரப்படும்‌ விவகாரங்களுக்கு அப்பாற்பட்ட எதையும்‌ செய்ய, 
கவுன்சில்‌ என்னும்‌ இந்தச்‌ சட்டசபைக்கு அதிகாரம்‌ கிடையாது. 
யாராவது ஓர்‌ உறுப்பினர்‌ இந்தியாவின்‌ நிதி, இந்திய மக்களின்‌ 
மதம்‌, மதப்‌ பறக்கவ[க்க உரிமை, தரைப்படை மற்றும்‌ கடற்‌ 
படை ஓழுங்கு விதிகள்‌, அயல்நாட்டு உறவு போன்ற விவகாரங 
களைச்‌ சட்டசபையில்‌ எழுப்ப விரும்பினால்‌, அதற்கு முன்பே 
அப்படிச்‌ செய்ய கவர்னர்‌ ஜெனரலின்‌ அனுமதி பெற்றாக 
வேண்டும்‌. (இங்கே நிறைவேற்றப்படும்‌) எந்தச்‌ சட்டமும்‌ 
அமலாகுமூன்‌ கவர்னர்‌ ஜெனரலின்‌ ஒப்புதலைப்‌ பெற்றாக 
வேண்டும்‌. மேலும்‌, ஒரு சட்டத்துக்குரிய எல்லா அதிகாரங 
கமீளாடும்‌ ஆறுமாத காலம்‌ அமுலில்‌ இருக்கக்கூடிய அவசரச்‌ 
சட்டச்தைப்‌ பிறப்பிக்கவும்‌ கவரனா ஜெனரலுக்கு அதிகாரம்‌ 
உண்டு. அவசரகால நிலைமை பிரகடனம்‌ செய்யவும்‌ அவருக்கு 
உரிமை உண்டு. சுருக்கமாக, சட்டசபையானது சட்டங்களை 
இயற்றிக்‌ கொடுப்பதற்குரிய ஓர்‌ இடம்‌ என்ற அளவில்‌ ஒடுக்கப்‌ 
பட்டது ; சட்டசபையால்‌ எந்த முறையிலும்‌ பாதிக்கப்பட்டு 


6 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விடாதபடி கவர்னர்‌ ஜெனரலின்‌ அதிகாரம்‌ அரண்செய்து 
பாதுகாக்கப்பட்டது. ஓராண்டு கழித்து வைசிராய்‌ எல்ஜினுக்கு 
எழுதிய ஒரு கடிதத்தில்‌, “இந்தியாவில்‌ நிலவுறெ சூழ்நிலைக்கு 
இங்கிருந்து (இங்கிலாந்திலிருந் து ) நடத்தப்படும்‌ ஓர்‌ எதேச்சதிகார 
ஆட்சிதான்‌ பொருத்தமானது”' என்று குறிப்பிட்டார்‌ இந்தியா 
மந்திரி சர்‌ சார்லஸ்‌ உட்‌. 


நடைமுறையில்‌ 1861 ஆம்‌ ஆண்டின்‌ 
இந்தியாக்‌ கவுன்சில்‌ சட்டம்‌ : 

தொடக்கத்தில்‌, 1857 புரட்சியின்போது பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்‌ 
அதுக்குத்‌ துணையாக இருந்த இந்திய மன்னர்கள்‌, தலைவர்கள்‌ 
அலலது அவர்களின்‌ அமைச்சர்களையே (சட்டசபைக்கு ) நியமிக்க 
விரும்பினார்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌. எனவே, பாட்டியாலா மகாராஜா 
சர்‌ நரேந்திரசிங்‌, குவாலியர்‌ ராஜா தினகரராவ்‌ ரகுநாத்‌, ராஜா 
தேவநாராயண சிங்‌ பகதூர்‌ ஆகிய மூவரே முதன்முதலாக 
இந்தியச்‌ சட்டசபையின்‌ இந்திய உறுப்பினர்களாக நியமனம்‌ 
பெற்றார்கள்‌. அடுத்த நிலையில்‌ இந்தச்‌ சலுகையைப்‌ பெற்றவர்கள்‌ 
நிலப்‌ பிரபுக்கள்‌. 1862 முதல்‌ 1892 வரை நாற்பத்தைந்து 
இந்தியர்கள்‌ இணை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள்‌. 
இவர்களில்‌ ஏழுபேர்‌ (சுதேச) மன்னர்கள்‌ அல்லது அவர்களைப்‌ 
போன்ற தலைவர்கள்‌ ; இருபத்தைந்து பேர்‌ பெரிய ஜமீன்தார்‌ 
குடும்பங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌. ரிப்பன்‌ வைரிராயாக இருந்த 
காலததில்‌ இந்த நிலைமை மாற்றப்பட்டது. துர்கா சரண்‌ லா 
(வணிகர்‌), ராஜா சிவப்‌ பிரசாத்‌ (பள்ளி ஆய்வாளர்‌), ளையத்‌ 
அமீர்‌ அலி (மாகாண நீதிபதி) போன்றவர்கள்‌ இவர்‌ காலத்தில்‌ 
சட்ட சபைக்கு நியமிக்கப்பட்டார்கள்‌. வங்காளக்‌ குடிவார 
மசோதா கவுன்சிலில்‌ விவாதிக்கப்பட்டபோது, வங்காள 
ஜமீன்‌ தார்களின்‌ பிர இரிதியாக ஒருவரைச்‌ சிபாரிசு செய்யுமாறு 
கல்கத்தா, பிரிட்டிஷ்‌ இந்தியச்‌ சங்கத்தைக்‌ கேட்டுக்கொண்டார்‌ 
ரிப்பன்‌. அந்தச்‌ சங்கம்‌ “இந்து தேசாபிமானி” (இந்து 
பேடரியாட்‌) இதழின்‌ ஆசிரியரான இறிஸ்தோதாஸ்‌ பால்‌ 
என்பவரைச்‌ சிபாரிசு செய்தது; அதன்படியே, அவரை 1863ல்‌ 
சட்டசபை உறுப்பினராக நியமித்துக்‌ கொண்டார்‌ வைசிராய்‌ 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 7 


ரிப்பன்‌. கிறிஸ்தோதாஸ்‌ பால்‌ இறந்தபின்‌, அவர்‌ இடத்துக்குப்‌ 
பியாரி மோகன முகாஜி நியமிக்கப்பட்டார்‌. 


1872க்கும்‌ 1892க்கும்‌ இடைப்பட்ட காலக்கட்டத்தில்‌ ஸையத்‌ 
அகமத்‌ கான, வி. என. மாண்டலிக்‌, கே. எல்‌. நூல்க்கர்‌, ராஷ்‌ 
பிகாரி கோஷ்‌ போன்ற அறிவாளிகளும்‌ மக்கள்‌ தலைவர்களும்‌ 
சட்ட சபைக்கு நியமிக்கப்பட்டார்கள்‌. 


1861க்கும்‌ 1892க்கும்‌ இடைப்பட்ட காலக்கட்டத்தில்‌ மிகுந்த 
அரசியல்‌ முக்யெததுவம்‌ வாய்ந்த இரண்டு மசோதாக்கள்‌ சட்ட 
சபையில்‌ கொண்டுவரப்பட்டன. அவைகளுள்‌ ஓன்று இந்திய 
மொழிப்‌ பத்திரிகை மசோதா; இது 1876ல்‌ கொண்டுவரப்‌ 
பட்டது. மற்றது இல்பர்ட்‌ மசோதா என்னும்‌ தீங்கயல்‌ சட்டத்‌ 
திருத்த மசோதா. இ 1883-84ல கொண்டுவரப்பட்டது. 
அரசாங்கத்தைக்‌ கடுமையாக விமர்சித்து வந்த இந்திய மொரரிப்‌ 
பத்திரிகைகளுக்கு வாய்ப்பூட்டுப்‌ போடுவதே முதலாவது மசோதா 
வின்‌ நோக்கம்‌. மகாராஜா ஜே. எம்‌. தாகூர்தான்‌ அப்போது 
சட்டசபையில்‌ ஓமீர இந்திய உறுப்பினர்‌. சில மட்டரகமான 
இந்தியமொழிப்‌ பத்திரிகைகள்‌ சரிவர நடந்துகொள்ளவில்லை 
என்று வருத்தம்‌ தெரிவித்துக்கொண்டே, மசோதாவுக்குத்‌ 
தம்முடைய ஆதரவைக்‌ தெரிவித்தார மகாராஜா. இல்பாட்‌ 
மசோதா முந்திய ( இந்திய மொழிப்‌ பத்திரிகை ) மசோதாவைவிடக்‌ 
கடுமையான கருத்து முரண்பாடுகளை எழுப்பியது. ஐரோப்பிய 
நீதிபதிகளே (குற்றஞ்சாட்டப்பட்ட ) ஐரோப்பியர்களை விசாரிக்க 
வேண்டும்‌ என்ற உரிமையை இந்த மசோதா பறிக்க விரும்பியதால்‌ 
இந்தியாவிலிருந்த ஐரோப்பியர்‌ அனைவரும்‌ அதை எதூத்தார்கள்‌. 
அதே சமயத்தில்‌ சட்டசபையின்‌ இந்திய உறுப்பினர்களான 
ஜே. எம்‌. தாகூரும்‌ கிறிஸ்தோதாஸ்‌ பாலும்‌ இந்த மசோதாவைக்‌ 
கொண்டு வந்ததற்காக அரசாங்கத்தைப்‌ பாராட்டி நன்றி 
தெரிவித்துக்‌ கொண்டார்கள்‌. ஆயினும்‌, பிற்பாடு ஐரோப்பியர்‌ 
களின்‌ நிர்ப்பந்தத்துக்கு அரசாங்கம்‌ விட்டுக்கொடுத்து, மாவட்ட 
நீதிபதி அல்லது செஷன்ஸ்‌ நீதிபதியின்‌ முன்பாக விசாரிக்கப்படும்‌ 
ஐரோப்பியாகள்‌, தாங்கள்‌ ஐுரர்களால்‌ விசாரிக்கப்பட 
வேண்டும்‌ எனறு கோரலாம்‌ என்ற திருத்தத்தை ஏற்றுக்‌ 


8 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கொண்டது. இந்தச்‌ சமய த்தில்‌, அமீர்‌ அலி, “நாட்டு மக்கள்‌ 
அனைவரும்‌ சமமாக நடத்தப்படுவார்கள்‌ ” எனறு 1656ல்‌ 
மகாராணியார்‌ விடுத்திருந்த பிரகடனத்தை நினைவூட்டினார்‌. 
கிறிஸ்தோதாஸ்‌ பாலும்‌, இப்படி ஒரு திருத்தம்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்டது பற்றி வருத்தம்‌ தெரிவித்தார்‌. காபங்கா மகாராஜா 
கொஞ்சம்‌ துணிவாக, பிரிட்டிஷ்‌ இந்தியப்‌ பிரஜைகள்‌ எல்லோ 
ருக்குமே ஐஜுமரர்களால்‌ விசாரிக்கப்படும்‌ உரிமை இருக்கவேண்டும்‌ 
என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. இருப்பினும்‌, கடைசியில்‌ ஐரோப்‌ 
பியருக்குச்‌ சலுகை வழங்கும்‌ திருத்தங்களுடனேயே மசோதா 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவிலுள்ள பிரிட்டிஷ்‌ 
மக்களின்‌ எதிர்ப்பை மீறி எந்தவிதமான நிருவாகச்‌ சீர்இருத்‌.நத்‌ 
தையும்‌ கொண்டுவர இந்திய அரசாங்க தீதால்‌ இயலவில்லை 
என்பதையே இந்த நிகழ்ச்சி அடிக்கோடிட்டுக்‌ காட்டியது. 


நிதி, பொருளாதாரம்‌, சமுதாயச்‌ சாதிருத்தம்‌ போன்ற 
விவகாரங்களிலும்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ ஆர்வம்‌ காட்டியே 
வந்தார்கள்‌. மிகுதியான வரிகளை விதிப்பதையும்‌ அவர்கள்‌ 
எதர்த்து வந்தார்கள்‌. ஆனாலும்‌, இந்தய மகாராஜாக்களும்‌, 
ஜமீன தார்களும்‌, வணிகர்களும்‌ அரசாங்கம்‌ விதித்த உப்பு 
வரிக்கு ஆதரவளித்தார்கள்‌. தக்கண விவசாயிகள்‌ நிவாரண 
மசோதாவிலும்‌ கட்டாய அம்மைகுத்து மசோதாவிலும்‌ ஸையத்‌ 
அகமத்‌ கான்‌ பெரிதும்‌ அக்கறை காட்டினார்‌. உண்மையில்‌, 
கட்டாய அம்மைகுத்து மசோதாவைக்‌ தயாரித்தவரே அவர்தான்‌. 
இத மசோதாவின்‌ விதிகள்‌ மிகவும்‌ எளிமையாக இருக்க 
வேண்டும்‌ என்பதிலும்‌ மக்களின்‌ உணர்ச்சிகளைப்‌ புண்ப்டுத்‌ 3 
விடக்கூடாது என்பதிலும்‌ மிகவும்‌ விழிப்பாக இருந்தார்‌ அவர்‌. 
இரத நல்ல மனிதருக்கு, தேர்தல்‌ முறை எனபது மட்டும்‌ கட்டோடு . 
பிட.ககவில்லை. தல ஆட்சிக்‌ கழகங்கள்‌ நகராட்டிகள்‌ முதலிய 
வற்றுக்குத்‌ தேர்தல்‌ நடத்‌ துவதைக்கூட அவர்‌ எதாத்தார்‌ / 


இந்தியத்‌ தேசியக்‌ காங்கிரசின்‌ உதயமும்‌ 
சட்டசயை விரிவாக்கக்‌ கோரிக்கையும்‌ : 


இந்தியத்‌ தேசீயக்‌ காங்கிரஸ்‌ 1865ல்‌ அமைக்கப்பட்டது. 
அப்போதிருந்தே, மத்திய சட்டசபையிலும்‌ மாநிலச்‌ சபை 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 9 


களிலும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களைக்‌ கூடுதலாகச்‌ 
சேத்து அவைகளை விரிவுபடுத்த வேண்டும்‌ என்று காங்ரெஸ்‌ 
கோரிக்கை வெளியிட்டு வந்தது. தல ஆட்டிக்‌ கழகங்கள்‌, 
நகராட்சிகள்‌ முதலியன மாநிலச்‌ சட்டசபைக்கு உறுப்பினர்களை த 
தேர்ந்தெடுப்பதிலும்‌, மாநிலச்‌ சட்டசபைகள்‌ மத்திய சட்ட 
சபைக்கு உறுப்பினர்களைத்‌ தேர்ர்தெடுப்பதிலும்‌ மறைமுகத்‌ 
தேர்தல்‌ முறையே பின்பற்றப்பட வேண்டும்‌ என்பதையும்‌ 
காங்கிரஸ்‌ ஏற்றுக்கொண்டது. வரவு செலவுத்‌ திட்டம்‌ பற்றி 
வீவா திக்கும்‌ உரிமையையும்‌ அரசாங்கத்திடம்‌ விவரங்கள்‌ கோரிச்‌ 
சபையில்‌ கேள்விகள்‌ எழுப்பும்‌ உரிமையையும்‌ வழங்கி சட்ட 
சபைகளின்‌ பணிகளை விரிவுபடுத்த வேண்டும்‌ என்றும்‌ அது 
கேட்டுக்‌ கொண்டது. சட்டசபைகளின்‌ முடிவை நி ராகரிப்பதற்கு 
அரசாங்கத்துக்கு இருந்துவந்த மேலுரிமையை ஏற்றுக்‌ கொண்ட 
போதிலும்‌, சட்டசபையின்‌ தீர்மானங்களை நிருவாகம்‌ நிராகரிப்‌ 
பரற்குச்‌ சபையின்‌ பெரும்பான்மை உறுப்பினர்கள்‌ எ.ிர்ப்புத்‌ 
தெரிவிக்கும்போது அதைப்‌ பரி£லிப்பதற்காக, ( பிரிட்டிஷ்‌) 
மக்கள்‌ சபையின்‌ (உறுப்பினர்களைக்‌ கொண்ட) நிரந்தரக்‌ குழு 
ஓன்றை அமைக்க வேண்டும்‌ என்று காங்கிரஸ்‌ கேட்டுக்‌ 
கொண்டது. 

இந்தயப்‌ பொதுமக்களிடையே இந்தச்‌ சபைகளைப்‌ பற்றி 
அவ்வளவாக நல்லெண்ணம்‌ நிலவவில்லை. உயர்‌ வகுப்புக்களைச்‌ 
சேர்ந்த தலைவர்களும்‌, பெரிய ஐமீன தார்களும்‌, வளமிக்க வணிகர்‌ 
களு இந்தச்‌ சபைகளின்‌ இந்திய உறுப்பினர்களாக நியமிக்கப்‌ 
பட்டி.௬% தார்கள்‌. இவர்களை எல்லாம்‌, இந்தியப்‌ பொதுமக்கள்‌ 
தங்களின்‌ பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. லெ 
ஆங்கில அதிகாரிகளே கூட இந்தச்‌ சபைகளின்‌ நடவடிக்கைகளைப்‌ 
பற்‌றி அவ்வளவு நல்லெண்ணம்‌ கொண்டிருக்கவில்லை. * இந்தச்‌ 
சட்டசபைகள்‌ நிறைவேற்றும்‌ சட்டங்களெல்லாம்‌ உண்மையில்‌, 
அரசாங்கம்‌ (நிருவாகம்‌ ) பிறப்பிக்கும்‌ ஆணைகளென்றே சொல்வது 
சுவறாுகாது ”' எனறு 1868ல்‌ குறிப்பிட்டார்‌ லார்டு மெக்‌ 
டோனெல்‌. இந்தியத்‌ தேசீயக்‌ காங்கிரஸ்‌, மேற்கண்ட கோரிக்கை 
களோடு, லண்டனிலுள்ள இந்தியாக்‌ கவுன்சில்‌ ஓ.மிக்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ குரலெழுப்பி வந்தது. 


10 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


7992ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாக கவுன்சில்‌ சட்டம்‌ 2 

கவுனசில்‌ இந்தியர்களிடையே எழுப்பி விட்டிருந்த உணர்ச்சி 
வேகம்‌ எளிதில்‌ புறக்கணித்துவிடக்‌ கூடியதாக இல்லை. இதன 
விளைவாக, துணை இந்தியா மந்திரி கர்ஸன, (பிரிட்டிஷ்‌) மக்கள்‌ 
சபையில்‌ ஒரு மசோதாவைக்‌ கொண்டுவந்தார்‌. இதுவே, சட்ட 
மாகி, 1892ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாக கவுன்சில்‌ சட்டம்‌ எனறு 
பெயர்‌ பெற்றது. சட்டசபைகளின்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கையை 
அதிகப்படுத்துவதும்‌, வரவு செலவுத்‌ திட்ட விவாத உரிமை 
மற்றும்‌ சபையில்‌ கேள்வி கேட்கும்‌ உரிமையைச்‌ சபை உறுப்பினர்‌ 
களுக்கு வழங்குவதுமே இநத மசோதாவின்‌ அடிப்படை 
நோக்கங்கள்‌. 

1892ஆம்‌ ஆண்டின்‌ இந்தச்‌ சட்டம்‌, மத்திய சட்டசபைக்கு 
கவர்னர்‌ ஜெனரல்‌ நியமிக்கும்‌ உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கை 
பத்திலிருந்து பதினாறுக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும்‌ 
என்று விதித்தது. இந்த நியமனங்கள்‌ எப்படி. நடைபெற 
வேண்டுமென பதற்கான விதிமுறைகளை, இந்தியா மந்திரியின்‌ 
ஒப்புதலின்‌ பேரில்‌ கவர்னர்‌ ஜெனரலே வகுத்துக்‌ கொள்வார்‌ 
எனறும்‌ விதிக்கப்பட்டது. நியமன உறுப்பினர்‌ பதினாறு பேரில்‌ 
பத்துப்பேர்‌ மட்டும்‌ உத்தியோகச்‌ சார்பற்றவர்களாக இருக்கு 
மாறு இந்த விதிமுறைகள்‌ வகுக்கப்பட வேண்டும்‌ எனபதும்‌, 
மேற்படிச்‌ சட்டத்தின்‌ ஒரு விதி. சட்டசபையில்‌ அதிகாரிகளே 
பெரும்பான்மையாக இருக்குமாறு பார்ததுக்கொளளவே இந்த 
விதி நுழைக்கப்பட்டது என்பது தெளிவு. உத்தியோகச்‌ சார்பற்ற 
நியமன உறுப்பினர்களில்‌ நால்வரை மாநிலச்‌ சட்டசபைகளின்‌ 
உத்தியோகச்‌ சார்பற்ற உறுப்பினர்களின்‌ சிபாரிசினபேரிலும்‌, 
ஒரு உறுப்பினரைக்‌ கல்கத்தா வாணிகக்‌ கழகத்தின்‌ சிபாரிசின்‌ 
பேரிலும்‌ கவானர்‌ ஜெனரலே நியமிக்க வேண்டும்‌ எனறும்‌ 
விதிக்கப்பட்டி ருந்தது. 

சட்டசபை உறுப்பினர்களுக்கு வரவு செலவுத்‌ திட்டத்தைப்‌ 
பறறி விவாதிக்க உரிமை வழங்கப்பட்டதே தவிர, அதனமீது 
ஓட்டெடுப்பு நடத்த உரிமை தரப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட 
அளவு கேள்விகள்‌ கேட்கவும்‌ உறுப்பினர்களுக்கு உரிமையளிக்கப்‌ 
பட்டது. ஆனால்‌, காரணம்‌ எதுவும்‌ காட்டாமலே, எந்தக்‌ 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 11 


கேள்வியையும்‌ நிராகரிக்க கவர்னர்‌ ஜெனரலுக்கு உரிமை 
இருந்தது. கேள்விகளுக்குத்‌ தரப்படும்‌ பதில்களை விவாதிக்கவும்‌ 
உறுப்பினாகளுக்கு உரிமை இருக்கவில்லை. 


1999ஆம்‌ ஆண்டின்‌ இந்தீயாக்‌ கவுன்சில்‌ சட்டம்‌ செயற்பட்டு 
வந்த 1892க்கும்‌ 1909க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ ஃபிரோஷா 
மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, ராஷ்‌ பிகாரி கோஷ்‌, 
ஹி. எம்‌. சிட்னாவிஸ்‌, பி. அனந்தாசார்லு, பிஷ்வாம்பாநாத, 
முஹம்மது ரஹிமத்துல்லா சயானி போன்ற சில காங்கிரஸ்‌ 
பெருந்‌ தலைவர்கள்‌ மத்திய சட்டசபையில்‌ உறுப்பினர்களாக 
இருந்தார்கள்‌. சட்டசபையில்‌ தங்களுக்குக்‌ கிடைத்த குறைந்த 
வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, அரசியல்‌, பொருளாதாரம்‌ 
மற்றும்‌ சமுதாயச்‌ சிர்திருத்தம்‌ பற்றிய பிரச்சனைகளில்‌ இநதிய 
மக்களுக்கு இருந்துவந்த மனக்குறைகளை அவர்கள்‌ போதியபடி. 
எடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. 


' புத்தெழுச்சி ''யின்‌ முன்னோடி 
பிரோஷா மேத்தா 2 

1895ல்‌ ஃபிரோஷா மேத்தா சட்டசபைக்கு நியமிக்கப்பட்டார்‌. 
இவருடைய சட்டசபை நுழைவால்‌ அதன்‌ விவாதங்களிலேயே 
ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டது. இந்திய மக்களிடம்‌ அரசாங்கம்‌ 
நடந்துகொண்ட முறையையும்‌ கடைப்பிடித்த கொள்கைகளையும்‌ 
பற்றிய மேத்தாவின்‌ துணிவும்‌ தீரமும்‌ (ரிக்க விமரிசனங்கள்‌ 
சட்டசபை ந௩டவடிக்கைகளிலேயே ஓரு பு.ததெழுச்சியை 
ஊட்டின. 1861ஆம்‌ ஆண்டின்‌ போலீஸ்‌ சட்டத்துக்குச்‌ சில 
மிருத்தங்கள்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்று கோரும்‌ மசோதா 
ஒன்றை அரசாங்கம்‌ கொண்டுவந்தது. கலவரங்கள்‌ ஏற்படும்‌ 
மாவட்டங்களிலுள்ள தனி மனிதர்களையும்‌ வகுப்பினரையும்‌ 
தனிமைப்படுத்தி அவர்களிடமே போலீஸ்‌ செலவை வசூலிக்கும்‌ 
அதிகாரத்தை அதிகாரிகளுக்கு வழங்கியது இந்தத்‌ திருத்தம்‌. 
வேற்றிடத்தில்‌ வாழும்‌ நில உடைமையாளர்கள்‌, அவர்களின 
சொத்து உள்ள பகுதியில்‌ ஏற்படும்‌ கலவரங்களுக்குக்‌ காரணம்‌ 
என்று நிரூபிக்கப்பட்டால்‌ அவர்களிடம்‌ தண்டம்‌ வசூலிக்கவும்‌ 
அதிகாரிகளுக்கு அதிகாரம்‌ வழங்கியது இத்திருத்தம்‌. இது 


12 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


போலவே, ஊர்வலங்களை ஓழுங்குபடுத்துதல்‌ போன்ற வேறு பல 
தன்னிச்சை அதிகாரங்களையும்‌ நீதிபதிகளுக்கு வழங்கியது 
இத்திருத்தம்‌. 

இநத மசோதாவில்‌ கண்டிருந்த அடக்குமுறைகளை, அச்சமோ 
கயக்கமோ இனறி, வன்மையாகக்‌ கண்டித்தார்‌ ஃபிரோஷா 
மேத்தா: 

“இதுபோன்ற ஏகாதிபத்தியப்‌ போக்குடையதும்‌, பிற்போக்குத்‌ 
கனமானதும்‌, தவறாகப்‌ பயன்படுத்தத்‌ தக்கதும்‌, மக்களை நடுக்கு 
வதுமான சட்டம்‌ வேறு எதுவுமே இருக்க முடியாது. நிருவாக 
அதிகாரிகளுக்கு மட்டுமே பிடித்தமான ஏகாதிபத்தியச்‌ சட்டம்‌ 
இது. குற்றமற்றவர்களைப்‌ புண்படுத்தாமலும்‌ துன்புறுத்தாமலும்‌ 
குற்றவாளிகளைக்‌ கண்டறிந்து தண்டிக்கும்‌ முறையே இந்த 
அதிகாரிகளுக்கும்‌ தெரியாது ; அப்படிப்பட்ட ஒரு முறையை 
அவர்களால்‌ புரிந்துகொள்ளவும்‌ இயலாது. அவர்களைப்‌ பொறுத்த 
வரை, அவர்களே தகுதி வாய்ந்தவர்கள்‌ ; அவர்களே உண்மை 
யானவர்கள்‌ ; அவர்களே மனச்சாட்சி உள்ளவர்கள்‌. அவர்களுக்கு 
மேம்பட்ட நீதிமுறை எதுவும்‌ இருப்பதாகவே அவர்கள்‌ நினைப்ப 
தில்லை. அப்படிப்பட்ட அதிகாரிகள்‌, அந்த அதிகார இனத்துக்கே 


உரிய குறைபாடுகளும்‌, பாரபட்ச உணர்வும்‌, தவறான 
எண்ணங்களும்‌ இல்லாமல்‌ இருப்பார்கள்‌ என்று எதிர்பார்ப்பது 
நம்முடைய தவறே தவிர வேறில்லை!'' என்று சாடினார்‌ 
மமேததா. 


ல்பிரோஷா மேத்தாவின்‌ இந்தத்‌ தாக்குதல்‌ கவுன்சிலிலிரும்த 
அரசாங்கத்‌ தரப்பினரைப்‌ பதட்டங்‌ கொள்ளச்‌ செய்தது. நிதி 
அமைச்சர்‌ சர்‌ ஜேம்ஸ்‌ வெஸ்ட்லாண்டு, சட்டசபையில்‌ மேத்தா 
புகுத்திய இந்தப்‌ “புதிய உணர்ச்சி "யினால்‌ கோபமடைந்து, 
நிருவாக அதிகாரிகளின்‌ தகுதிப்பாடுகளையும்‌ உண்மைத்‌ 
தன்மையையும்‌ அரண்‌ செய்யும்‌ விதமாக ஒரு சொற்பொழிவை 
நிகழ்த்தினார்‌ : 

'' இப்போது இங்கே (மேத்தா) எடுத்துரைத்த கருத்துக்களை 
என்னால்‌ ஏற்றுக்கொள்ளவே முடியாது; மாண்புமிக்க கவர்னர்‌ 
ஜெனரலின்‌ கவுன்சிலைச்‌ சேர்ந்த ஓவ்வொரு உறுப்பினரும்‌ எனது 
கருத்தை ஆதரிப்பார்‌ என்றே நம்புறேன்‌. பெருந்தன்மை, 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 13 


நிதானம்‌, தெளிவான செயல்முறை என்னும்‌ பண்புகளுக்குப்‌ 
பெயர்போனது இந்தக்‌ கவுனசில்‌. இங்கே எனக்கு முன்பு 
நிகழ்த்தப்பட்ட உரையானது இந்த நற்பெயருக்குக்‌ களங்கம்‌ 
விளைவிக்கும்‌ முறையில்‌ அமைந்துள்ளது '' என்றார்‌ வெஸ்ட்‌ 
லாண்டு, 

இந்தப்‌ பேச்சிலிருந்து, அரசாங்க அதிகாரிகள்‌ மேத்தாவின்‌ 
கண்டனத்தால்‌ எவ்வளவு அதாச்சியடைந்துபோனா்கள்‌ என்பது 
தெளிவாக விளங்கியது. மேத்தாவும்‌ ஜி.ஆர்‌. சிட்னாவிஸ்‌, 
கர்பங்கா மகாராஜா ஆகியோரும்‌ மசோதாவுக்குப்‌ பல 
திருத்தங்களைக்‌ கொண்டுவந்தார்கள்‌. அவை அனைத்திலும்‌, 
மசோதாவின்‌ அடக்குமுறைத தனமைகளைக்‌ குறைக்க வேண்டு 
மென்‌ ற தொனி௰ய மேலோங்க நின்றது. ஆனாலும்‌, அரசாங்கத்‌ 
தரப்பினர்‌ அவைகளை எல்லாம்‌ நிராகரித்து விட்டு மசோதாவை 
நிறைவேற்றிக்‌ கொண்டார்கள்‌. 


ராஷ்‌ பிகாரி கோஷ்‌: 


அந்த நாளில்‌ மத்திய சட்டசபையில்‌ தீர்த்‌ பெற்றவராயிருந்த 
மறமிறாருவர்‌ ராஷ்‌ பிகாரி கோல்‌. இனிய மொழியில்‌ கண்டல்‌ 
மிளிரப்‌ பேசக்‌ கூடிய ஆற்றல்‌ வாய்ந்தவர்‌ கோஷ்‌, நாடடுத்‌ 
துரோகம்‌ தொடர்பான மசோதாக்கள்‌, வரிவிதிப்புக கொள்கை, 
வரவு செலவுத்‌ தட்டம்‌, தீங்யெல்‌ மற்றும்‌ சிவில்‌ சட்டங்கள்‌, 
ஆரம்பகாலக்‌ கல்வி மற்றும்‌ பல்கலைக்கழகக்‌ கல்வி முதலானவை 
பற்றி கோஷ்‌ நிகழித்‌ திய அரிய உரைகளால்‌ சட்டசபை விவாதங 
களுக்கே ஒரு தனிக்‌ கவர்ச்சி ஏற்பட்டது. 


7694ல்‌ இந்திய வரிவிழப்புத்‌ திருத்த மசோதா ஓன்று 
மத்திய சட்டசபையில்‌ வந்தது. வெளிநாடுகளிலிருந்‌ து 
இறக்குமதி செய்யப்படும்‌ பல பொருள்களுக்குச்‌ சுங்கவரி விதிக்க 
வேண்டும்‌ என்று கோரிய இந்த மசோதா பருத்தித்‌ துணிகள்‌, 
இழை, திரிநூல்‌ ஆயெவைகளுக்கு மட்டும்‌ வரிவிலக்கு அளித்தது. 
இதுபற்றிப்‌ பேசிய கோஷ்‌, “நாட்டிலே ஏற்பட்டுள்ள பொரு 
ளாதார நிலையைச்‌ சரிக்கட்டவே இந்த வரி விதிக்கப்படுகிறது 
என்று சொல்லுறெ நிதி உறுப்பினர்‌ இந்தப்‌ பொருள்களுக்கு 


14 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விலக்களித்தருப்பது வேடிக்கையாக இருக்றெது'' என்றார்‌. 
“ஒருவேளை, லங்காஷயர்‌ மற்றும்‌ மான்செஸ்டர்‌ (மு தலாளி)களைத்‌ 
திருப்திப்படுத்துவதற்காக இப்படிச்‌ செய்தாரா ? ” எனறு 
கேட்டார்‌ கோஷ்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, ** இன்றைக்கு 
மான்செஸ்டர்‌, நாளைக்கு நியூகாஸில்‌, நாளைமறுநாள்‌ பர்மிங்ஹாம்‌ 
என்று இப்படியே நாம்‌ ஒவ்வொருவரையும்‌ திருப்திப்படுத்திக்‌ 
கொண்டே போனால்‌, ஒரு காலத்தில்‌ சுறாமீன்‌ இறக்கைகளையும்‌ 
சிப்பித்‌ தோடுகளையும்‌ தவிர வரிவிதிப்பதற்கு வேறு ஒன்றுமே 
இராது!” என்று குத்திக்‌ காட்டினார்‌ 1894 மார்ச்‌ 10ல்‌. 


1905ல்‌ ஏற்பட்ட வங்காளப்‌ பீரிவினையால்‌ நாடெங்குமே ஒரு 
பெரிய தேசீய ஆவேசம்‌ பீரிட்டு எழுந்தது; வங்காள தீதில்‌ இந்த 
எழுச்சி கடுமையாக அலைமோதியது.  தனனிடம்‌ மிகுதியான 
அதிகாரம்‌ இருந்தால்தான்‌ இந்தத்‌ தேசீய எழுச்சியை அடக்க 
முடியும்‌ என்று கருதிய அரசாங்கம்‌, தேசத்‌ துரோகக்‌ கூட்டத்‌ 
தடுப்பு மசோதாவை 1907ல்‌ சட்டசபையில்‌ கொண்டுவந்த து. 
மசோதாவை உடனடியாக நிறைவேற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்ற ஆத்திரத்தில்‌, சட்டசபையில்‌ சிம்லா கூட்டத்‌ தொடரில்‌ 
முக்கியமான சட்டங்களை இயற்றுவதில்லை எனறு இருந்துவந்த 
நீண்ட சம்பிரதாயத்தைக்கூட மீறிவிட்டது அரசாங்கம்‌! 1907 
நவம்பர்‌ 1ல்‌ இந்த மசோதாவின்‌ மீது உரையாற்றிய ராஷ்‌ பிகாரி 
கோஷ்‌, இந்த மசோதா இப்போது தேவையே இல்லை என்று 
ஆணித்தரமாக வாதாடியதோடு, அரசாங்கத்தின்‌ வாதங்களைக்‌ 
கொண்டே அரசாங்கத்தை மடக்கினார்‌ ! 


1 நிலைமை எந்தவிதத்திலும்‌ ஆபத்தாக இல்லை என்பதை நான 
வலியுறுத்த விரும்புறேன்‌. இல்லாத இடத்தில்‌ அபாயம்‌ 
இருப்பதாக நினைத்துக்கொண்டு கச்சையை வரிந்து கட்டுவது 
சிறந்த ராஜதந்திரமாகாது என்பதையும்‌ நான்‌ எடுத்துக்காட்ட 
விரும்புகிறேன்‌. ஒருவேளை, நான்‌ நினைக்கிற மாதிரி அல்லாமல்‌, 
_ நிலைமை உண்மையிலேயே கவலைக்கிடமாகி இருந்தால்‌, அது 
எதைக்‌ காட்டுறது? எண்ணித்‌ தொலையாத பாவங்கள்‌ செய்து 
அவைகளின்‌ விளைவாக இப்படி ஒரு அரசாங்கத்தைக்‌ தேடிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதைத்தான்‌ காட்டுகிறதே தவிர, 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 15 


சிலரெல்லாம்‌ நினைப்பது போல இந்த நிருவாகமே சரியான 
அரசியல்‌ நிருவாகம்‌ என்பதைக்‌ காட்டவே இல்லை/'” என்று 
சாடினார்‌ கோஷ்‌. 


“எதிரணித்‌ தலைவர்‌ '' 
கோபால கிருஷ்ண கோகலே : 

கோகலே 1901 டிசம்பரில்‌ மத்திய சட்டசபை உறுப்பினர்‌ 
ஆனார்‌. அது முதல்‌, 1892 ஆம்‌ அண்டின்‌ இந்தியாக்‌ கவுன்சில்‌ 
சட்டம்‌ அமுலிலிருநத காலம்‌ முழுவதும்‌, கோகலே சட்டசபையின்‌ 
புகழமோங்கிய உறுப்பினர்களுள்‌ ஒருவராக விளங்கி வந்தார்‌. 
அவரை எதிரணித்‌ தலைவா என்ோற பலர்‌ அழைக்கத்‌ தொடங்கி 
னார்கள்‌. அனாலும்‌, இந்தியாவின்‌ அரசியல்‌ அமைப்பையும்‌ 


அதிலே தம்முடைய நிலையையும்‌ கவனித்தால்‌, '* எதிரணித்‌ 
தலைவர்‌ '' என்ற பட்டம்‌ தமக்குப்‌ பொருந்தாது என்பார்‌ 
கோகலே. 


1905ல்‌ பனாரசில்‌ (காசியில்‌) நடந்த இட்தயத்‌ தேசியக்‌ 
காங்ெசுக்கு த தலைமை வகித்தார்‌ கோகலே. அதுமுதல்‌, அவர்‌ 
காலமாகும்‌ வரை, தேய இயக்கத்தின்‌ முக்கியமான தலைவர்களில்‌ 
ஒருவராகவே அவர்‌ திகழ்ந்தார்‌. தவிர, ஒரு சிறந்த சிந்தனை 
யாளரும்‌ பொருளாதார வித்தகருமாவார்‌ கோகலே. அவர்‌ மெது 
வாகத்தான பேசுவார்‌; ஆனால்‌, அப்பேசசு எல்லோரையும்‌ 
கவாந்து வசப்படுத்துவகாக இருக்கும்‌. அவருடைய ஆளுமையின்‌ 
இந்தப்‌ பல்வேறு குணத்தனமைகள்‌, அவருடைய சட்டசபைப்‌ 
பேச்சுக்களில்‌ அப்படியே பிர திபலிப்பதைக காண முடியறது. 


வரவு செலவுக்‌ கணக்குகள்‌ காண்பித்த வருமான மிச்சம்‌ 
நாட்டின செழுமையைக்‌ காட்டுகிறது என்று அரசாங்கம்‌ சட்ட 
சபையில்‌ சொல்லிக்கொண்ட போதெல்லாம்‌, நாட்டில்‌ நாளுக்கு 
நாள்‌ அதிகரித்து வந்த வறுமையைப்‌ புள்ளிவிவரங்களோடு 
எடுத்துக்‌ காட்டி அரசாங்கத்தின்‌ கூற்றை மறுத்தார்‌ கோகலே. 
ராணுவத்திற்கு அரசாங்கம்‌ மிகமிஞ்சிச்‌ செலவிடுவது, 
அரசாங்கத்தின்‌ கடுமையான வரிவிநிப்புக்‌ கொள்கை, நெசவு 
போன்ற உள்நாட்டுத்‌ தொழில்களுக்கு * கலால்‌ வரிவிதிப்பு, 
விவசாயிகளுக்கு அரசாங்கம்‌ போதிய பழகப்‌ வசதி செய்து 


16 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ . 


தராமலிருப்பது இவைகளாலேயே நாட்டில்‌ வறுமை வளர்கிறது 
என்றும்‌ விளக்னொர்‌ அவர்‌. 1903 மார்ச்‌ 2ல்‌ வரவு செலவுத்‌ 
திட்டத்தின்‌ மீது நிகழ்த்திய உரையில்‌ அவர்‌ குறிப்பிடடதாவது : 


“ இப்போது உள்ள நிலைமையில்‌ ஈமது பொருளாதாரம்‌ முழுக்க 
முழுக்க ராணுவ நோக்கங்களை அனுசரித்தே இயங்க வேண்டி 
யுள்ளது. நாட்டின்‌ பொருளியல்‌ முன்னேற்றம்‌ மற்றும்‌ மக்களின்‌ 
ஒழுக்கநெறி வளர்ச்சி போன்‌ றவைகளுக்கு அரசாங்கம்‌ தட்ட 
மிட்ட முயற்சிகளை மேற்கொள்ளவே இல்லை. நமது வருமா 
னத்தில்‌ பெரும்பகு தியை ராணுவமே விழுங௰க்கொண்டு வதால்‌, 
மேற்குறித்த முன்னேற்றங்களையும்‌ வளர்ச்சிகளையும்‌ நாம்‌ 
அடையவே இயலாது." 


பொதுமக்களின்‌ வாழ்க்கை நிலையில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட 
வேண்டுமானால்‌ உப்புவரியைக்‌ குறைத்து (நாளடைவில்‌ அதை 
ஒழித்து) விட வேண்டும்‌ என்றும்‌, பருத்திப்‌ பொருள்களின்‌ 
மீதுள்ள கலால்‌ வரியை நீக்க வேண்டும்‌ என்றும்‌, நிலவரியைக்‌ 
குறைக்க வேண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்தி வந்தார்‌ கோகலே. 
எல்லோருக்கும்‌ இலவச ஆரம்பக்‌ கல்வி வழங்க வேண்டும்‌ 
என்பதையும்‌ தொழிற்சாலை உரிமையாளர்கள்‌, தொழிலாளர்‌ 
களின்‌ குழந்தைகளுக்குக்‌ கல்வி வழங்கும்‌ பொறுப்பை 
ஏற்கவேண்டும்‌ என்பதையும்‌ அவ்வாறே வலியுறுத்தி வந்தார்‌ 
அவர்‌. இது தொடர்பாக, 1911 மார்ச்‌ 21ல்‌ சட்டசபையில்‌ அவர்‌ 
கூறியதாவது : 

இந்தக்‌ குழந்தைகள்‌ மூலமாகவும்‌ இவர்களின்‌ பெற்றோர்‌ 
களான தொழிலாளர்கள்‌ மூலமாகவும்‌ தொழிற்சாலை உரிமை 
யாளர்கள்‌ பணம்‌ சம்பாதிக்கிறார்கள்‌. தவிர, ஆலைகளில்‌ வேலை 
செய்வதால்‌ அந்தத்‌ தொழிலாளர்கள்‌ தங்கள்‌ குழந்தைகளின்‌ 
கல்வியில்‌ தேவையான அளவு கவனம்‌ செலுத்த முடிவதில்லை. 
எனவே, அந்தப்‌ பொறுப்பைத்‌ தொழிற்சாலை உரிமையாளர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டியதே நியாயம்‌.” 


இந்திய அரசியலும்‌: மற்றத்‌ தேசீய அம்சங்களும்‌ வளர்ச்சி 
யடைய வேண்டுமானால்‌, அரசாங்க ஊழியம்‌ இந்தியமய 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 17 


மாக்கப்பட வேண்டும்‌ என்பதில்‌ கோகலே மிகுந்த ஆர்வம்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. எனவே, சமயம்‌ வாய்க்கும்‌ போதெல்லாம்‌, இதற்கான 
நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வற்புறுத்தி 
வந்தார்‌ அவர்‌. 

“உயர்ந்த உத்தியோகங்களுக்கு இந்தியர்களை நியமிக்க 
வேண்டும்‌ எனபது வெறும்‌ தொழில்‌ சம்பந்தமான கோரிக்கை 
மட்டுமல்ல ; அது, எங்கள்‌ கவுரவத்தையும்‌ தனமானத்தகையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்ட கோரிக்கை. நம்பிக்கைப்‌ பொறுப்பும்‌ 
அதிகாரமும்‌ உள்ள உயர்‌ பதவிகளை எல்லாம்‌ ஒரு குறிப்பிட்ட 
கூட்டத்தாரே ஏகபோகமாகக கைப்பற்றிக்‌ கொள்ளும்போது, 
அதற்கு அப்பாற்பட்ட எல்லோரும்‌ தாழ்ந்த நிலைக்கே தள்ளப்‌ 
படுகருர்கள்‌. இப்படிப்பட்டவர்களிலே மிக உன்னதமானவர்‌ 
களும்‌ கூட. நிலைமையை அ௮னுசரித்து,--௮ந்த ஏகபோகர்களிடம்‌ 
பணிந்தே நிற்க வேண்டியதாகி விடுகிறது. இது தேசீய கவுரவத்‌ 
தோடும்‌ நாட்டு மக்களின்‌ தனமானப்‌ பிரச்சினையோடும்‌ தொடர்‌ 
புடையதாக இருப்பதால்‌, இதற்குக்‌ காணப்படும்‌ பரிகாரமே 


எங்கள்‌ எதிர்கால வளர்ச்சியை நிர்ணயிக்கும்‌.'' 1905 மார்ச்‌ 
29ல்‌ சட்டசபையில்‌ கோகலே நிகழ்த்திய பேச்சின்‌ ஒரு பகுதி 
இது. 


சுதந்திர வேட்கையில்‌ அழுத்தமான பிடிப்புள்ளவரான 
கோகலே மக்களின்‌ உரிமைகளையும்‌ சலுகைகளையும்‌ பேணிக்‌ 
காப்பதில்‌ என்றைக்குமே பின்‌ நின்றதில்லை. அரசாங்கம்‌ 1908 
பு.சம்பரில்‌ அலுவல்‌ ரகசியங்கள்‌ (திருத்த) மசோதாவைச்‌ 
சபையில்‌ கொணர்ந்தபோது, அதைக்‌ கடுமையாக எதிர்த்தார்‌ 
கோகலே. சில அன்றாட சிவில்‌ விவகாரங்களையும்‌ (பாதுகாப்பு 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த ) ராணுவ மற்றும்‌ கடற்படை விவகாரங்‌ 
களைப்‌ போல்‌ ஆக்க வேண்டும்‌ என்பதே அந்த மசோதாவின்‌ ஒரு 
முக்கிய நோக்கம்‌. இப்படிச்‌ சட்டம்‌ செய்துகொண்டால்‌, நாட்டில்‌ 
பத்திரிகைச்‌ சுதந்திரம்‌ வெகுவாகப்‌ பாதிக்கப்படும்‌ என்பதை 
நன்கு உணர்ந்த கோகலே மசோதாவைக்‌ கடுமையாக எதிர்‌ த்தார்‌ : 

மேற்கத்திய ரகாடுகளைப்‌ போல இங்கே, மக்களுக்கு 
அரசாங்கம்‌ நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்‌ சட்டத்தால்‌ 
அரண்‌ செய்யப்படவில்லை ; ஒருவிதமான தார்மிகக்‌ கடமையாக 


௬-2 


16 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மட்டுமே அரசாங்கம்‌ (இங்கே) அந்தப்‌ பொறுப்பை நிறைவேற்றி 
வருகிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரின்‌ நலனுக்காகப்‌ பொது 
மக்களின்‌ நலன்‌ பலியிடப்படாமல்‌ தடுப்பதற்கு மேற்கு நாடு 
களில்‌ சரியான (அரசியல்‌/நிருவாக ) அமைப்புகள்‌ உள்ளன ; 
இங்கே அவைகள்‌ இல்லை. எல்லா அதிகாரங்களையும்‌ கொண்ட 
தாக இருக்கும்‌ அதிகார வர்க்கத்தைத்‌ தட்டிக்‌ கேட்கவும்‌ விமரி 
சிக்கவும்‌ ௨ள்ள சாதனம்‌ பத்திரிகை ஒன்றுதான்‌. இந்த நிலையில்‌, 
இங்கே உள்ள கேடுகளைப்‌ போக்க வேண்டுமென்று கருதினால்‌, 
இந்த மசோதாவில்‌ கண்டுள்ளபடி பத்திரிகைகளுக்கு வாய்ப்‌ 
பூட்டுப்‌ போடக்கூடாது; அது பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ 
தகு திக்ரு உகந்த நடவடிக்கையும்‌ ஆகாது. பாராளுமன்‌ றச்‌ சட்டங 
களின்‌ மூலமும்‌ பிரகடனங்களின்‌ மூலமும்‌ மக்களுக்கு வழங்கு 
வதாக வாக்களிக்கப்படும்‌ உரிமைகளை இருட்டிலே தட்டிப்‌ 
பறிக்கும்‌ விதமாக ரகசியச்‌ சுற்றறிக்கைகள்‌ பிறப்பிப்பதை இந்த 
அரசாங்கம்‌ தடுத்து நிறுத்த வேண்டும்‌ ; நிலைமையைச்‌ சீர்படுத்த 
இது ஒன்றே சிறந்த வழி'' என்று எடுத்து விளக்கி வற்புறுத்தி 
னார்‌ கோகலே. 

கோகலே பயங்கரப்‌ புரட்சிவா திகளையோ வேறுவிதமான 
புரட்சி நடவடிக்கைகளில்‌ நம்பிக்கை கொண்டவர்களையோ 
ஆதரிப்பவரல்ல என்பது உண்மைதான்‌. ஆனாலும்‌, 1906-1909ல்‌ 
தேசீய வன்முறைக்‌ கிளர்ச்சியில்‌ சம்பந்தப்பட்டதாகக குற்று 
சாட்டி, வங்காளத்‌ தேசீய வாதிகள்‌ ஒன்பது பேரை அரசாங்கம்‌ 
நாடு கடத்தியபோது, இந்த விவகாரம்‌ மறுபரிசீலனை செய்யப்‌ 
பட்டு இந்தத்‌ தேசீயவாதிகள்‌ விடுதலை செய்யப்‌ படவேண்டும்‌ 
என்று தீவிரமாக வாதாடினார்‌ கோகலே. அப்படி (விடுதலை) 
செய்வதே தனிப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும்‌ நீதியாகவும்‌ 
அடுத்துவரும்‌ (அரசியல்‌ ) சீர்திருத்தங்களுக்கு ஒரு நல்ல சகுன 
மாகவும்‌ அமையும்‌ என்றும்‌ எடுத்துரைத்தார்‌ அவா. 


அதிகமான பிரதிநிதித்துவத்துக்கான 
கோரிககை: 


1892ஆம்‌ ஆண்டின்‌ கவுன்சில்‌ சட்டம்‌ ஒரு முனனேற்றத்தைக்‌ 
குறிக்கிறது என்ற விதத்தில்‌ அகில இந்தியக்‌ காங்கிரஸ்‌ அதை 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 10 


ஏற்றபோதிலும்‌, அச்சட்டம்‌ தேர்தல்‌ முறையை அங்கீகரிக்க 
வில்லை என்பதையும்‌ காங்கிரஸ்‌ மறந்துவிடவில்லை. 169௦ல்‌ 
சட்டசபையில்‌ உறுப்பினர்கள்‌ கேள்வி கேட்க உரிமை வழங்கப்‌ 
பட்டதைக்‌ காங்கிரஸ்‌ வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தது. 
அத்துடன்‌, தங்கள்‌ கேள்விகளுக்கு முன்னால்‌ ஒரு சிறிய விளக்க 
உரை நிகழ்த்தவும்‌ உறுப்பினர்களுக்கு உரிமை வேண்டும்‌ என்று 
காங்கிரஸ்‌ கோரியது. காலப்போக்கில்‌, கவுன்சில்‌ விரிவுபடுததப்‌ 
பட வேண்டும்‌ என்றும்‌ நிதி தொடர்பான விவகாரங்களிலும்‌ 
ஓட்டெடுப்பு நடத்தச்‌ சபைக்கு உரிமை இருக்க வேண்டும்‌ எனறும்‌ 
காங்கிரஸ்‌ வேண்டிக்‌ கொண்டது. இவைகளுக்கு அப்பால்‌, 
இங்கிலாந்து மக்கள்‌ சபையிலும்‌ அங்குள்ள இந்தியா மந்திரியின 
கவுன்சிலிலும்‌ இந்தியர்களுக்குப்‌ பிரதிநிதித்துவம்‌ வேண்டும்‌ 
என்றுகூட, காங்கிரஸ்‌ கோரியது! 1906ல்‌, மற்ற சுய ஆட்சி 
டொமினியன்களில்‌ உள்ளது போன்ற ஆட்சி முறையே இந்தியா 
விலும்‌ அமைய வேண்டும்‌ என்று வற்புறுத்திய காங்கிரஸ்‌, 
முழுமையான பிரதிநிதித்துவமும்‌ நிதி மற்றும்‌ நிருவாகத்தைக 
கட்டுப்படுத்தி நடத்தும்‌ அதிகாரமும்‌ உள்ளதாகச்‌ சட்டசபை 
விரிவுபடுத்தட்பட வேண்டும்‌ என்றும்‌ வேண்டியது. 


இதற்கிடையில்‌, 1905ல்‌ ஏற்பட்ட வங்காளப்‌ பிரிவினை காரண 
மாக இளைஞர்கள்‌ மத்தியில்‌ அரசாங்கத்துக்கு எதிரான 
கசப்புணர்ச்சி பொங்கிப்‌ பரவியது. லோகமானிய திலகர்‌, பிபின்‌ 
சந்திர பால்‌, அரவிந்த கோஷ்‌ மற்றும்‌ பலர்‌ தலைமையில்‌ சுதேசி 
இயக்கமும்‌ ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கில ஆட்சி இந்திய மக்களின்‌ 
நம்பிக்கையை இழந்துவிட்டது என்பது தெளிவாகத்‌ தெரிந்து 
விட்டது. பனாரஸ்‌ (காசிக்‌) காங்கிரசுக்கு (1905)த தலைமை 
ஏற்ற கோகலே, இந்தச்‌ சூழ்கிலையைக்‌ குறிப்பிட்டு, ** ஆங்கில 
ஆட்சி இங்கே கால்கொண்ட பிறகு இப்போதுதான்‌ முதன்‌ 
முதலாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சினையில்‌ இநதிய மக்கள்‌ ஒன்று 
பட்டுப்‌ போராட முன்வந்திருக்கிறார்கள்‌; இந்தப்‌ பொது 
உணர்ச்சிக்கு அடிப்படையான மாபெரும்‌ மக்கள்‌ எழு ௪ நமது 
தேசீய வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான திருப்பம்‌ '' என்று 
பெருமிதத்தோடு குறிப்பிட்டார்‌. 


20 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மார்லி-மிண்டோ சீர்திருத்தங்கள்‌ : 

இதே சமயத்தில்‌ இந்தியாவிலும்‌ இங்கிலாந்திலும்‌ வேறு பல 
முக்கியமான மாறுதல்களும்‌ ஏற்பட்டன. புகழ்பெற்ற லிபரல்‌ 
கடசியாளரான ஜான மாலி 1905 இறுதியில்‌ இந்தியா மந்திரி 
யாகப்‌ பொறுப்பேற்றார்‌. இந்தியாவில்‌, 1905 நவம்பரில்‌ 
மிண்டோ கவானர்‌ ஜெனரலானார்‌. இங்கிலாந்தில்‌ லிபரல்‌ கட்சி 
பதவிக்கு வந்து, மார்லியும்‌ இந்தியா மந்திரியாகப்‌ பொறுப்பேற்ற 
தால்‌ இந்தியாவில்‌ ஒரு புதிய நம்பிக்கை உதயமாயிற்று. இங்கே 
அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்த முனையில்‌ பெரிய்‌ முன்னேற்றம்‌ 
ஏற்படும்‌ என்று எல்லோருமே எதிர்பார்க்கத்‌ தொடங்கினார்கள்‌. 
இதே எதிர்பார்ப்போடுதான, மார்லியுடன்‌ பேச்சுவார்த்தை 
நடத்துவதற்காக 1906 ஏப்ரலில்‌ இஙகிலாந்துக்குப்‌ புறப்பட்டார்‌ 
கோகலே. 

அங்கே, கோகலே பலமுறை மார்லியைப்‌ பேட்டி கண்டார்‌. 
மார்லி கோகலேயின அரசியல்‌ ஞானத்தைப்‌ புகழ்ந்து பாராட்டினா 
ரென்றாலும்‌, கோகலேயின்‌ தட்டம்‌ முழுவதையும்‌ அவரால்‌ ஏற்க 
முடியவில்லை. ஏற்கனவே, அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்தம்‌ 
தொடர்பாக மிண்டோவுடன்‌ ஆலோசனை நடத்திவந்த மார்லி, 
கோகலேயின்‌ சந்திப்புக்களால்‌ ஏற்பட்ட புதிய நிலையையும்‌ 
அவருக்குத்‌ தெரிவித்தார்‌. மிண்டோவுக்கு 1906 ஆகஸ்ட்‌ 2ல்‌ 
எழுதிய கடிதத்தில்‌ மா£லி குறிப்பிட்டதாவது : 


“நேற்று, ஐந்தாவது முறையாகக்‌ கோகலேயுடன பேசினேன்‌ : 
அவருடன்‌ இதுவே எனது கடைசச சந்திப்பு. அவரோடு நாம்‌ 
இணக்கமாக இருப்பதால்‌ மிகுந்த நன்மை ஏற்படும்‌ என்றே 
தெரிகிறது. ஓர்‌ அரசியல்வாதிக்குரிய மதிநுட்பமும்‌, நிருவாகப்‌ 
பொறுப்புக்களைப்‌ பற்றிய புரிந்துணாவும்‌, பொது அறிவின்‌ 
அடிப்படையிலான செயல்‌ நாட்டமும்‌ உடையவராக விளங்கு 
கிறா கோகலே. இந்தியா ஒரு சுய ஆட்சிக்‌ காலனியாக உருவாக 
- வேண்டும்‌ என்பதே அவருடைய லட்சியம்‌ ; அதை அவர்‌ எந்த 
நிலையிலும்‌ மூடி மறைத்துப்‌ பேசவில்லை. நானும்‌ அவரிடம்‌ 
எதையும்‌ மறைக்கவில்லை ; நம்முடைய வாழ்நாளில்‌ இந்த 
லட்சியம்‌ நிறைவேறாது என்பதைத்‌ திட்டவட்டமாகவே சொல்லி 
விட்டேன '. 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 511 


இந்திய அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்‌ சங்களைப்‌ பற்றிய தம்முடைய 
கோக்கை மார்லி மறைத்துப்‌ பேசியதே இல்லை. 1002ஆம்‌ 
ஆண்டு வரவு செலவுத்‌ திட்டத்தின்மீது நிகழ்த்திய உரையிலும்‌ 
அவர்‌ அதைத்‌ தெளிவாகவே சொல்லிவிட்டார்‌: “ என்னுடைய 
கற்பனைக்கு எட்டக்கூடிய மிக நீண்ட காலம்‌ வரை இந்தியா 
இப்போது உள்ளது போன்‌ ற ஆட்சிமுறையிலேயே இருந்துவரும்‌ 
எனபதுதான்‌ என்‌ ஈம்பிக்கை'' என்றார்‌ அவர்‌. 1908 டிசம்பர்‌ 
17ல்‌, தமது சீர்திருத்தத்‌ இட்டத்தைப்‌ பிரபுக்கள்‌ சபையில்‌ 
வெளியிட்டபோதும்‌, “* இந்தியாவில்‌ பாராளுமன்ற ஆட்சி 
முறையைக்‌ கொண்டுவருவது என்னுடைய நோக்கமே அல்ல / '' 
என்று அழுத்தம்‌ திருத்தமாக அறிவித்தார்‌ அவர்‌. ** இந்திய 
மக்கள்‌ நம்மை விரும்பவில்லை என்பது உண்மைதான்‌ ; ஆனால்‌, 
நாம்‌ வெளியேறினால்‌ என்ன செய்வது, எப்பக்கம்‌ இரும்புவது 
என்பதுகூட அவர்களுக்குத்‌ தெரியாது. இடையன்‌ இல்லாத ஒரு 
ஆட்டு மந்தை போன்றவர்தாம்‌ அவர்கள்‌ '” என்று பிரைட்‌ 
ஒருமுறை இந்திய மக்களைப்‌ பற்றிக்‌ கூறியதை பிரபுக்கள்‌ 
சபைக்கு நினைவூட்டினார்‌ மார்லி. 


தனி வாக்காளர்‌ தொகுதி பற்றி 
இந்தியாவில்‌ கலந்துரையாடல்‌ 


மார்லி இங்கிலாந்தில்‌ நிகழ்த்திய உரைகளாலும்‌ மிண்டோ 
இந்தியாவில்‌ நிகழ்த்திய பேச்சுக்களாலும்‌ அரசியல்‌ சட்டச்‌ 
சாதிருத்த முயற்சி ஒன்று உருவாகி வருகிறது எனபது 
தெளிவாகச்‌ தெரிந்தது. அதேபோல்‌, மார்லியைத்‌ தம்முடைய 
கருத்துக்கு இணங்கச்‌ செய்யும்‌ முயற்சிகளில்‌ கோகலே தீவிரமாக 
ஈடுபட்டிருக்கிறார்‌ என்பதும்‌ எல்லோருக்கும்‌ தெரிந்தது. இவை 
களால்‌, பிற்போக்குவாதிகளும்‌ வகுப்புவா திகளுமான முஸ்லிம்‌ 
தலைவாகளிடையே பெரிய பரபரப்பு உண்டாயிற்று. அதன்‌ 
பேரில்‌ அலிகார்‌ கல்லூரியின்‌ முதல்வரான டபிள்யூ. ஏ. வி. 
ஆரச்பால்ட மற்றும்‌ சில ஆங்கில அதிகாரிகளின்‌ உதவியால்‌, 
முஸ்லிம்‌ தூ துக்‌ குழு ஒன்று 1906 அக்டோபர்‌ 1ல்‌ மிண்டோவைச்‌ 
சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகா கான்‌ தலைமையில்‌ 
சென்ற அந்தத்‌ தூதுக்குழு காருண்யமிக்க வைசிராயைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டதாவது : 


1273 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


'' இந்த நாட்டின்‌ பிரதிநிதித்துவ முறை விரிவுபடுத்தப்‌ 
பட்டாலும்‌ அளவுபடுத்தப்பட்டாலும்‌, ரஷ்யா நீங்கலாக உளள 
எந்த ஐரோப்பிய முதல்தர நாட்டையும்விட அதிகமான மக்கட்‌ 
தொகையைக்‌ கொண்ட ஒரு வகுப்பினர்‌ (முஸ்லிம்கள்‌ ) இந்த 
நாட்டின அரசியலில்‌ உரிய முக்கியத்துவம்‌ கோருவது நியாய 
மானது என்பதைப்‌ பணிவுடன்‌ தேரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 
மேன்மை தங்கிய வைசிராய்‌ அவர்களின்‌ அனுமதியோடு நாங்கள்‌ 
வேறொன்றையும்‌ வேண்டிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகிறோம்‌ : அதாவது, 
நோமுகமாகவேோ மறைமுகமாகவோ முஸ்லிம்‌ வகுப்பினருக்கு 
வழங்கப்படும்‌ பிரதிநிதித்துவம்‌ மற்றும்‌ அவர்களைப்‌ பாதிக்கும்‌ 
நடவடிக்கைகளில்‌ அவர்களின்‌ அரசியல்‌ பலம்‌ (எண்ணிக்கை) 
எவ்வளவு என்ற அடிப்படையில்‌ கணக்டொமல்‌, அவர்களின்‌ 
அரசியல்‌ முக்கியத்‌ துவ த்தையும்‌ பிரிட்டிஷ்‌ சாம்‌ ராசசிய ராணுவத்‌ 
துக்கு முஸ்லிம்கள்‌ ஆற்றியுள்ள சேவையையும்‌ சேர்த்த 
கணக்கிட வேண்டும்‌. இதுதவிர, சுமார்‌ ஒரு நூறு ஆண்டு 
களுக்கு முன்பாக முஸ்லிம்கள்‌ இந்த நாட்டில்‌ எய்தியிருந்த 
நிலையையும்‌ அந்தப்‌ பெருமையின்‌ நினைவு இன்னமும்‌ முஸ்லிம்‌ 
களின்‌ நெஞ்சைவிட்டு நீங்கவில்லை எனற உண்மையையும்‌ 
மேன்மை தங்கிய தாங்கள்‌ கணக்கில்‌ கொளவீர்கள்‌ என்ற 
நம்புகிறோம்‌ '' 

முஸ்லிம்களின்‌ இந்த வேண்டுகோள்‌ வீண்போகவில்லை. 
அவர்கள்‌ வேண்டி நின்ற கருணையைப்‌ பொழிந்து அவர்களுக்கு 
உறுதியும்‌ வழங்கினார்‌ வைசிராய்‌ : 

“ இங்குள்ள பல்வேறு வகுப்பினரின்‌ நம்பிக்கைகள்‌, பாரம்பரிய 
மரபுகள்‌ முதலியவற்றைப்‌ புறக்கணித்து (ஒருவருக்கு ஒரு ஒட்டு 
என்ற) வாக்குரிமையைப்‌ பொதுவாக வழங்கினால்‌ இந்த நாட்டின்‌ 
பிரதிநிதித்துவ முறையே கேலிக்குரியதாகித்‌ தொலைந்துபோகும்‌ 
என்ற உங்கள்‌ கருத்தே என்னுடைய கருத்துமாகும்‌... 
இப்போதைக்கு, (திட்டவட்டமாக எதுவும்‌ அறிவிக்க முடியா 
விட்டாலும்‌) இங்கே எந்த நிருவாகச்‌ சீர்திருத்தம்‌ ஏற்பட்டாலும்‌, 
அதிலே முஸ்லிம்கள்‌ ஒரு தனி வகுப்பினர்‌ என்ற முறையில்‌, 
அவர்களுடைய அரசியல்‌ உரிமைகளும்‌ ஈலன்களும்‌ பாதுகாக்கப்‌ 
படும்‌ என்று மட்டும்‌ உங்களுக்கு உறுதியளிக்கிறேன ''. 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 24 


“ கெட்டிக்காரத்தனமான '' இந்தச்‌ சாதனையைத்‌ தொடர்ந்து, 
மார்லி-மிண்டோ சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய ஒழுங்கு 
முறைகளை உருவாக்கி (முஸ்லிம்களுக்குத்‌) தனித்‌ தொகுதி 
வழங்குவதற்கான ஏற்பாடு நடைபெறத்‌ தொடங்கியது. 1909 
நவம்பர்‌ 15ல்‌ அது சட்டமாகவும்‌ நிறைவேறியது. 


1909 ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியக்‌ கவுன்சில்‌ சட்டம்‌: 

“ சட்டங்களையும்‌ ஓழுங்குமுறை விதிகளையும்‌ இயற்றிக்‌ கொடுப்‌ 
பதற்கே அமைக்கப்பட்ட கவுன்சில்களை '' 1909 ஆர்‌ ஆண்டின்‌ 
கவுன்சில்‌ சட்டம்தான்‌ முதன்‌ முறையாகச்‌ சட்டசபைகள்‌ '' 
என்று குறிப்பிட்டது. சபை இணை உறுப்பினர்களின்‌ தொகை 
அறுபதாக உயர்த்தப்பட்டது ; இவர்கள்‌ வெறும்‌ நியமன உறுப்‌ 
பினர்களாக மட்டும்‌ இராமல்‌, இவர்களில்‌ சிலர்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட பிரதிநிதிகளாக இருப்பார்கள்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்டது. 
இந்தியா மந்திரியின்‌ ஒப்புதலுடன்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ இந்த 
உறுப்பினர்களை நியமிப்பதற்கும்‌ தேர்ந்தெடுப்பதற்கும்‌ உரிய 
விதிமுறைகளை வகுப்பார்‌ என்றும்‌ சட்டத்தில்‌ கண்டிருந்தது. 


அவ்வாறு வகுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி, முப்பத்து 
மூன்று உறுப்பினர்கள்‌ நியமிக்கப்படுவார்கள்‌ என்றும்‌ இருபத்‌ 
தேழு உறுப்பினர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்‌ என்றும்‌ முடிவு 
செய்யப்பட்டது. முப்பத்து மூன்று நியமன உறுப்பினர்களில்‌ 
இருபத்து எட்டுப்‌ பேர்‌ அதிகாரிகளாகவும்‌, மூன்று பேர தனிக்‌ 
குழுக்களின்‌ பிரதிநிதிகளாகவும்‌ இரண்டு பேர்‌ உற்ற வகையின 
ராகவும்‌ இருப்பார்கள்‌. சட்டசபையில்‌ அரசாங்கம்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டால்‌ அரசாங்கத்தில்‌ மாறுதல்‌ ஏற்படவேண்டியிருக்கும்‌ ; 
அதைத்‌ தவிர்ப்பதற்காகவே, உறுப்பினர்‌ நியமனமுறை இந்த 
விதமாக வகுக்கப்பட்டு, சட்டசபையில்‌ அரசாங்கத்‌ தரப்புக்குப்‌ 
பெரும்பான்மை ஏற்படுத்திக்‌ கொள்ளப்பட்டது. இந்த அமைப்‌ 
பின்‌ படி, நிருவாகத்தின்‌ எந்த நடவடிக்கையையும்‌ சட்டசபை 
நிராகரிக்க முடியாது. ஆனாலும்‌, மாநிலச்‌ சட்டசபைகளில்‌ 
அரசாங்கத்‌ தரப்பினரல்லாத உறுப்பினர்களின்‌ தொகை அதிக 
மாக இருப்பது அனுமதிக்கப்பட்டது. 


Rd சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இருபத்தேழு உறுப்பினர்களைத்‌ தோரந்தெடுப்பதிலும்‌ 
பொதுவான வாக்குரிமை முறையோ பிரதேசப்‌ பிரதிநிதித்துவ 
முறையோ ஏற்றுக்கொள்ளப்படவிலலை; வகுப்புகள்‌, வாக்கங்கள்‌, 
குழுக்கள்‌ மற்றும்‌ மாநிலச்‌ சட்டசபைகளே அவர்களைத்‌ தேர்ந்‌ 
கெடுக்க வகை செய்யப்பட்டது. இருபத்தேழு உறுப்பினர்களில்‌ 
ஐது பேரை முஸ்லிம்கள்‌ தேர்ந்தெடுப்பார்கள்‌ ; ஆறுபேரை 
நிலச்சுவான தார்கள்‌ கோந்கெடுப்பார்கள்‌ ; ஒருவரை முஸ்லிம்‌ 
நிலச்சுவான் தார்கள்‌ தோர்ந்தெடுப்பார்கள்‌ ; ஒருவரை வங்காள 
வணிகக்கழகங்கள்‌ தேர்ந்தெடுக்கும்‌ ; ஒருவரை பம்பாய்‌ வணிகக்‌ 
கழகங்கள்‌ தேர்ந்தெடுக்கும்‌; எஞ்சியுள்ள பதினமூன்று உறுப்‌ 
பினர்களை, மாநிலச்‌ சட்டசபைகளிலுள்ள உக்தியோகச்‌ சார்பற்ற 
உறுப்பினர்கள்‌ தேர்ந்தெடுப்பார்கள்‌. இந்தத்‌ திட்டத்தன்படி 
முஸ்லிம்களுக்கு மட்டுமே தனித்‌ தொகுதி வழங்கப்பட்டது 
என்பது தெளிவு. மற்றத்‌ தொகுதிகளிலிருந்து முஸ்லிம்கள்‌ 
சோர்ந்தெடுக்கப்படவும்‌ வாய்ப்பு இருந்தது. இது தவிர, சட்ட 
சபைக்கு த தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லிம்கள்‌ மிகவும்‌ குறைவாக 
இருந்தால்‌, ஒதுக்கப்பட்ட சில இடங்களை அவர்களுக்குத்‌ தந்து, 
அவைகளிலே முஸ்லிம்களை நியமிக்கவும்‌ வசதி இருந்தது. 

1909ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டத்தின்‌ விதிகளின பட, சட்டசபையின்‌ 
நடவடிக்கைப்‌ பரப்பு விரிவுபடுத்தப்பட்ட து. குறிப்பிட்ட சில 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, பொதுநலன்‌ சம்பந்தமான விவகாரங்‌ 
களைக்‌ குறித்துத்‌ தீர்மானங்களைக கொண்டுவரவும்‌ அவைகளின்‌ 
மீது வாக்கெடுப்பு நடத்தவும்‌ உறுப்பினர்களுக்கு உரிமை 
வழங்கப்பட்டது. வரவு செலவு பற்றி விவாதிக்கவும்‌ அவர்கள்‌ 
அனுமதிக்கப்பட்டார்கள்‌ ; அதாவது, செலவினங்கள்‌ மற்றும்‌ 
வரி வருமானம்‌ தொடர்பாகத்‌ தீர்மானம்‌ கொண்டு வந்து 
விவாதிக்கவும்‌ வாக்கெடுப்பு நடத்தவும்‌ அவர்களுக்கு உரிமை 
கிடைத்தது: ஆனாலும்‌, சில இனங்களின்மீது மட்டும்‌ வாக்கெடுப்பு 
நடத்த அவர்களுக்கு உரிமை தரப்படவில்லை. மேலும்‌, சட்ட 
சபையின்‌ தலைவர்‌ என்ற முறையில்‌, எந்தத்‌ தாமானமாவது 
தாக்கல்‌ செயயப்படுவதற்குப்‌ பொதுமக்களின்‌ நலனைக்‌ கருதி 
அனுமதி மறுக்கும்‌ உரிமை கவானா ஜெனரலுக்கு இருந்தது ; 
சட்டசபையின்‌ முடிவை ரத்துச்‌ செய்யும்‌ பெரிய அதிகாரமும்‌ 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 2௦ 


அவருக்கு உண்டு. தேர்தல்‌ விிகளின்படி, தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ஒரு உறுப்பினரைச்‌ சட்டசபையில்‌ சேர்‌ த்துக்‌ கொள்ளாமல்‌ 
தள்ளிவிடும்‌ அதிகாரமும்‌ கவர்னர்‌ ஜெனர லுக்கு வழங்கப்பட்‌ 
டிருந்தது. 

அதாவது, சட்டசபையின்‌ அளவும்‌ பணிப்பரப்பும்‌ விரிவு 
படுத்தப்பட்டாலும்‌, தேர்தல்‌ சம்பந்தமான கொள்கைகள்‌ விரிந்த 
அளவில்‌ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மார்லியே குறிப்பிட்டது 
போல, “கவுன்சிலின்‌ அரசியல்‌ மற்றும்‌ நிருவாக நடவடிக்கைகள்‌ 
(பிரிட்டிஷ்‌) அரசியல்‌ சட்டம்‌ எ தர்பார்க்கன்‌ ற முறையிலேயே 
தொடர்ந்து நடைபெறவேண்டும்‌ இந்தக்‌ கவுனசிலான து 
மேன்மை தங்கிய மன்னரின்‌ அரசாங்கத்துக்கும்‌ பிரிட்டிஷ்‌ 
பாராளுமன்‌ றத்துக்குமே கட்டுப்பட்டதாக இருக்கவேண்டும்‌." 
இதுதான்‌ இந்தச்‌ சீர்‌ திருத்தங்களின்‌ அடிப்படையான நோக்கம்‌. 


காங்கிரசின்‌ கருத்து: 


190? சூரத்‌ காங்கிரசில்‌ ஏற்பட்ட பிளவுக்குப்‌ பிறகு 
காங்கிரசில்‌ மிதவாஇகளின்‌ செல்வாக்கே மேலோங்கி நின்றது. 
1908ல்‌ கூடிய காங்கிரஸ்‌ (மேற்படி ) சீர்திருத்த ஆலோசனைகளை 
உற்சாகமாக வரவேற்றது. ஆனாலும்‌, சட்டம்‌ நிறைவேறி விதி 
முறைகள்‌ வகுக்கப்பட்டபோது காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ மிகவும்‌ 
ஏமாறறமடைந்தார்கள்‌. 4 முஸ்லிம்களுக்கு த்‌ தனிததொகு தி 
வழஙகப்பட்டிருக்கிறது : தேர்தல்களில்‌ மற்ற வகுப்பினருக்கு 
இழுக்கு ஏற்படும்‌ அளவுக்கு முஸ்லிம்களுக்குத்‌ தனிச்சலுகை 
வழங்கப்பட்டுள்ள து : ஒருவரை தீ தேர்தலில்‌ நிற்க ஒட்டாதபடித்‌ 
கடுக்கும்‌ அதிகாரம்‌ அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ள து. 
பொதுவாக, படித்த இந்ழியர்களின்மீ து ஒர்‌ அவசம்பிக்கைதான்‌ 
இந்தச்‌ சீர்திருத்தச்‌ சட்டம்‌ முழுவதிலும்‌ வெளிப்படுகிறது ”' 
என்று கூறி, சட்டத்தை நிராகரித்து, 1909ல்‌ தீர்மானம்‌ நிறை 
வேற்றியது காங்கிரஸ்‌. (19(2ல்‌ “ ஆங்கிலம்‌ தெரியா தவர்கள்‌ 
சட்டசபைக்கு ச்‌ தேர்ந்தெடுக்கப்படக்‌ கூடாது '' எனறு காங்கரஸ்‌ 
ஒரு தீர்மானம்‌ நிறைவேற்றியதும்‌ இங்கே நினைவுகூரத்‌ தக்கது. ) 


1909 லாகூர்‌ காங்கிரசின்‌ தலைமை உரையில்‌ இந்தச்‌ சீர்திருத்‌ 
தங்களைக்‌ கடுமையாகத்‌ தாக்கி, வகுப்புவாரி வாக்காளர்‌ தொகுதி 


206 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


முறையைச்‌ சாடினார்‌ மதன்‌ மோகன்‌ மாளவியா. அதே விதமாக, 
1916 பெல்காம்‌ காங்கிரசில்‌ சீர்‌ திருத்தங்களை எள்ளி நகையாடினார்‌ 
திலகர்‌. 


கோகலேயின்‌ கருத்து: 

இந்தச்‌ சீர்‌ திருத்தங்களைப்‌ பறறிய கோகலேயின்‌ கருத்து என்ன 
என்பதைப்‌ பற்றிப்‌ பரவலான குழப்பம்‌ நிலவியது ; குறிப்பாக, 
வகுப்புவாரி வாக்காளர்‌ தொகுதி பற்றிய அவருடைய கருத்து 
என்ன என்பது புரியாத புதிராக இருந்தது. இந்தச்‌ சட்டம்‌ 
உருவாவதற்கு முனனால்‌ கோகலே மார்லியைப்‌ பலமுறை 
சந்தித்திருந்தார்‌; கருத்துரைக்‌ குறிப்பு ஒனறையும்‌ வழங்பி 
யிருந்தார்‌. அகவே, திட்டத்திலுள்ள வகுப்புவாரி வாக்காளர்‌ 
தொகுதி உள்ளிட்ட அனைத்து அம்சங்களுக்கும்‌ கோகலேயும்‌ 
உடந்தையாக இருந்திருககிருர்‌ எனற ஓர்‌ எண்ணமே பரவலாக 
நிலவிய து. 

முக்கியமான சிறுபானமைக்‌ குழுவினருக்கு த தனி வகுப்புவாரி 
வாக்காளர்‌ தொகுதி வேண்டும்‌ என்பதுதான்‌ கோகலேயின்‌ 
கருத்து. ஆனால்‌, அவர்‌, எல்லாச்‌ சிறுபான மையினருக்கும்‌ அந்த 
உரிமை வேண்டும்‌ என்று கோரினார்‌ ; முஸ்லிம்களுக்கு மட்டும 
அந்த உரிமை வேண்டும்‌ என்று அவர்‌ கோரியதில்லை. தவிர, 
அவருடைய திட்டம்‌, பிரதேசவாரி வாக்காளர்‌ பட்டியலுக்கு ஒரு 
மாற்றாக வகுப்புவாரி வாக்காளர்‌ தொகுதிகள்‌ அமையவேண்டும்‌ 
என்பதல்ல. முககயமாக, தனித்‌ தொகுதி என்பதன்‌ மூலம்‌ 
அவர்‌ வற்புறுத்திய கருத்தே வேறு: அதாவது, பிரதேசவாரிப்‌ 
பொது வாக்காளர்‌ முறையில்‌ தேர்தல்‌ நடந்த பிறகு, ஏதாவது 
சிறுபான்மை வகுப்பினர்‌ தங்களுக்குப்‌ போதிய பிரதிநிதித்துவம்‌ 
இடைக்கவில்லை என்று குறைப்பட்டால்‌, அவர்களுக்கு மட்டும்‌ 
தனித்தொகுதி வழங்கத்‌ துணைத்தேர்தல்‌ நடத்த வேண்டும்‌ 
என்பதே கோகலேயின திட்டம்‌. 1909 மார்ச்‌ 29ல்‌ வரவு செலவுத்‌ 
திட்டத்தின்‌ மீது உரை நிகழ்த்துகையில்‌, இது பற்றிய தமது 
கருத்தை விளக்கினார்‌ கோகலே: 


“குறிப்பிட்ட ஒரு குறைந்த அளவு இடங்களுக்காவது பிரதேச 
வாரியாகப்‌ பிரதிநிதிகள்‌ தேோந்தெடுக்கப்பட வேண்டும்‌. 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 27 


வாக்குரிமை உடைய எல்லோரும்‌, இன வேறுபாடோ கொள்கை 
வேறுபாடோ இல்லாமல்‌ இந்தத்‌ தேர்தலில்‌ பங்குகொள்ள 
வாய்ப்பு இருக்க வேண்டும்‌. அதன்‌ பிறகு, கணிசமான தொகை 
யினரான சிறுபானமையினருக்குப்‌ பிரதிநிதித்துவம்‌ அளிக்கும்‌ 
முறையில்‌ துணைத்தோதல்‌ நடைபெற வேண்டும்‌; இதில, 
அந்தந்தச்‌ சிறுபானமையினரே பங்குகொள்ள வேண்டும்‌. இது 
கான்‌ பிரதிநிதித்துவத்‌ தேர்தலைப்‌ பொறுத்தவரை நியாயமான 
ஏற்பாடு என்பதே என்னுடைய கருத்து”. 


மார்லி முதலில்‌ சீர்திருத்தங்களை அறிவித்தபோது கோகலே 
அதை மிகுந்த உற்சாகத்தோடு எதிர்நோக்கனார்‌. :* இதுவரை 
நாம்‌ வெளியிலிருந்து போராடி வந்தோம்‌ ; இனிமேல்‌, நிருவாகத்‌ 
துடன்‌ பொறுப்பான ஒத்துழைப்பு என்னும்‌ பணியிலே நாம்‌ 
ஈடுபடப்போகிறோம்‌ '' எனறு கருதினார்‌ கோகலே. அனால்‌, 
சட்டம்‌ உருவாகி அதன அடிப்படை விதிமுறைகளும்‌ வகுக்கப்‌ 
பட்ட போது அவருடைய உற்சாகம்‌ குன்றிவிட்டது. 1911 
ஜனவரி சீல்‌ மத்திய சட்டசபையில்‌ ஒரு தீர்மானத்தைக்‌ 
கொண்டு வந்தார்‌ மாளவியா. “தேர்தலைப்‌ பொறுத்தவரை 
வெவ்வேறு வகுப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளில்‌ 
ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ; (தேர்தல்‌) வேட்பாளர்களின்‌ 
சுகுதிப்பாடுகள்‌ பற்றிய விது பொருத்தமற்றதாக இருக்கிறது ; 
மாநிலச சட்டசபைகளில்‌ உத்தியோகச்‌ சார்பற்ற உறுப்பினர்கள்‌ 
பெரும்பானமையின ராக இருந்தும்‌ அவர்கள்‌ சரியாகச்‌ செயல்பட 
முடியா த நிலைமையே இருக்கிறது. சீர்திருச்தச்‌ சட்டத்திலுள்ள 
இந்தக்‌ குறைகளை ஆராய்ந்து இவைகளை நீக்குவதற்கான வழி 
வகைகளைக்‌ கண்டு சொல்ல ஒரு குழுவை நியமிக்க வேண்டும்‌ ”' 
எனறு கோரும்‌ தீர்மானம்‌ அது. இதன்‌ மீது உரை நிகழ்த்திய 
போது, சாதிருத்தத்‌ திட்டத்தைப்‌ பற்றிய தம்முடைய கருத்தைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌ நல்ல வாய்ப்பு ஒன்‌ று கோகலேக்குக்‌ கிடைத்தது. 
நிலச்சுவான தார்களுக்கும்‌ முஸ்லிம்களுக்கும்‌ தனிப்‌ பிரதி 
நிதித்‌ துவம்‌ வழங்குவதை அவர்‌ ஆதரித்தார்‌. 1892 ஆம்‌ ஆண்டின்‌ 
கவுன்சில்‌ சட்டம்‌ நாடெங்கும்‌ பொதுத்‌ (தொகுதி) தேர்தல்‌ 
முறைக்கு வழி செய்தது. இந்த முறை செயல்படுத்தப்பட்ட 
போது, எல்லாச்‌ சட்டசபைகளுக்கும்‌ முஸ்லிம்களை விட 


26 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இந்துக்களே மிகுதியாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருஈதார்கள்‌ ; 
“இது முஸ்லிம்களுக்குப்‌ பெரிய மனக்‌ நிலேசத்தைக்‌ கொடுத்தது. 
எல்லோருக்கும்‌ பொதுவான தேசியத்தின்‌ பேரால்‌ முஸ்லிம்கள்‌ 
இப்படி, ஒரு நிலையை ஏற்றுக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ என்று 
வற்புறுத்துவது சரியாகாது.” இந்த நோக்கில்‌ பார்க்கும்‌ போது 
முஸ்லிம்களுக்குக்‌ தனிப்‌ பிரதிநிதித்துவ உரிமை வழங்க 
வேண்டியது அவசியமே என்று வற்புறுத்தினார்‌ கோகலே. 
ஆனாலும்‌, ஒழுங்குமுறைகளின்‌ படி முஸ்லிம்களுக்கு அளிக்கப்‌ 
பட்டுள்ள பிரதிநிதித்துவம்‌ அதிகம்‌ என்றும்‌ இது தவிர்க்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ எடுத்துக்‌ காட்டினார்‌. வாக்குரிமையிலும்‌ 
வேட்பாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும்‌ தகுதிகளிலும்‌ உள்ள 
தேவையற்ற பல வேறுபாடுகள்‌ அகற்றப்படவேண்டும்‌ எனறும்‌ 
அவர்‌ கருதினார்‌. தவிர, மாநிலச்‌ சட்டசபை உறுப்பினர்களில்‌ 
பெரும்பான்மையானவர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்‌ 
பதால்‌ எந்த ஆபத்தும்‌ ஏற்பட்டு விடாது என்று கூறிய அவர்‌, 
“வங்காளத்தில்‌ இந்த முறை பாதுகாப்பானது என்றால்‌ மற்ற 
மாநிலங்களில்‌ மட்டும்‌ அதனால்‌ பாதகம்‌ விளையுமென்று நாம்‌ ஏன்‌ 
நினைக்க வேண்டும்‌ ?'' என்றும்‌ வினவினார்‌. 


குறைகளை இவ்வாறு சுட்டிக்காட்டிய பின, முஸ்லிம்‌ தனிப்‌ 
பிரதிநிதித்துவத்தைச்‌ சபையில்‌ எழுப்ப வேண்டாம்‌ எனறும்‌ 
தீர்மானத்தை வற்புறுத்த வேண்டாம்‌ எனறும்‌ மாளவியாவைக 
கேட்டுக்‌ கொண்டார்‌ கோகலே. 


“ இதுபோன்ற பிரச்சினை இங்கே எழுப்பப்படுமானால, வேறு 
சிலர்‌ பசுவதை மற்றும்‌ இந்து முஸ்லிம்‌ வகுப்புக்‌ கலவரங்களைப்‌ 
பற்றிய பிரச்சனைகளையும்‌ எழுப்ப முனையலாம்‌. அப்படி நடக்கு 
மானால்‌, இந்தச்‌ சட்டசபையின்‌ மூலம்‌ நாம்‌ கட்டிக்‌ காக்க 
விரும்பும்‌ வகுப்பு ஓற்றுமை சிதையக கூடும்‌ ; நாடெங்கும்‌ இந்த 
ஒற்றுமை படரவேண்டும்‌ என்று விரும்புகிற நாம்‌ அத்தகைய 
சிதைவுக்கு வமிகோலலாகாது. தவிர, அப்படி ஒரு நிலைமை 
ஏற்படுமானால்‌ மதிப்புக்குரிய நண்பர்‌ பண்டித மதன்‌ மோகன்‌ 
மாளவியாவின்‌ மனத்துக்கனிய நல்லநோக்கமே சிதைந்துபடும்‌ '' 
என்று எச்சரித்து வேண்டினார்‌ கோகலே. 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 29 


நண்பர்களின்‌ எதிர்ப்பையும்‌ பொருட்படுத்தாமல்‌, பல்வேறு 
அரசியல்‌ சீர்திருத்தங்களின பால்‌ அவர்‌ தோழமையும்‌ பரிவும்‌ 
காட்டியும்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியவா திகள்‌ கோகலேயின்‌ மீது 
நம்பிக்கை வைக்கவில்லை. இங்கிலாந்தில்‌, கன்சர்வேட்டிவ்‌ கட்சி 
யினர்‌ அவரை ஓர்‌ :* இந்துக்‌ குழப்பவாதி'' என்றே சொல்லி 
வந்தார்கள்‌. மார்லிக்கு எழுதிய கடிதத்தில்‌, வைசிராய்‌ மிண்டோ 
வும்‌, “நமது சீர்திருத்தங்களைத்‌ தீவிரவாதிகள்‌ வரவேற்பார்கள்‌ 
என்று நான்‌ என்றும்‌ எதிர்பார்த்ததில்லை. ஆனால்‌, கோகலே 
இப்படி மடத்தனமாக நடந்து கொள்வார்‌ என்று நான நினைக்கவே 
இல்லை '” என்று குறிப்பிட்டார்‌. '* அதிகாரவர்க்கம்‌ காங்கிரசை 
அடக்குகிறது என்றும்‌ தம்மையும்‌ தமது நண்பர்களையும்‌ ஒதுக்கித்‌ 
தள்ளுகிறது என்றும்‌ கோகலே பிதற்றித்‌ திரிகறார்‌'' என்றும்‌ 
அதிலே சாடியிருக்தார்‌ மிண்டோ. கோகலேயின்‌ வார்த்தை 
களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ அளிக்காதிருக்குமாறு மிண்டோ 
எச்சரித்தது மார்லிக்கு விநோதமாகவே இருந்தது. :*இதைப்‌ 
பற்றி நீங்கள்‌ கவலைப்பட வேண்டாம்‌; கான எப்போதும்‌ 
உண்மை ஸ்காட்லாந்தியனைப்‌ போலச்‌ சந்தேகக்‌ கண்ணோடும்‌ 
மிகுந்த எச்சரிக்கையோடுமே இருக்கிறேன்‌ '' எனறு மிண்டோ 
வுக்குப்‌ பதில்‌ எழுதினார்‌ மார்லி. 


புயலுக்கு முற்பட்ட அமைதி (1970-7977): 

1909 ஆம்‌ அண்டின்‌ கவுன்சில்‌ சட்டம்‌ அமுலில்‌ இருந்த (1910 
க்கும்‌ 1920க்கும்‌ இடைப்பட்ட ) காலம்‌ பல முக்கியமான கட்டங 
களைத்‌ தாண்ட வேண்டியிருந்தது. 1916 வரை தேசீய இயக்கத்‌ 
தினர்‌, தீவிரவாதிகளாகவும்‌ மிதவாதிகளாகவும்‌ பிளவுபட்டு 
நின்றதால்‌ அரசியல்‌ முனை மிகவும்‌ மந்தப்பட்டுக கடந்தது. இந்த 
மந்தநிலை, அப்போது நிகழ்ந்த மத்திய சட்டசபையின்‌ விவாதங 
களிலும்‌ அப்பட்டமாகப்‌ பிரதிபலித்தது. (1918 ஆம்‌ ஆண்டின்‌ ) 
மாண்டேகு -- செம்ஸ்போர்டு அறிக்கையின்படி,  1910க்கும்‌ 
1917 க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌, சட்டசபை நூறறுமுப்பத்‌ 
தொரு மசோதாக்களை நிறைவேற்றியது ; இதில்‌ எழுபத்தேழு 
மசோதாக்கள்‌ (அதாவது 59 சதவீத மசோதாக்கள்‌ ) எந்தவித 
மான விவாதமும்‌ இல்லாமலே நிறைவேற்றப்பட்டன. அரசாங்‌ 


50 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கத்துக்கும்‌, மிதவாதிகள்‌ மற்றும்‌ லிபரல்களான கவுன்சில்‌ 
உறுப்பினர்களுக்கும்‌ இடையே ஓர்‌ இணக்கமான போக்கு 
நிலவியதாலேதான்‌ இது சாத்தியமாயிற்று என்பது தெளிவு. 


ஆனாலும்‌, இதைக்‌ கொண்டு, சட்டசபையில்‌ அரசாங்கத்துக்கு 
எதிர்ப்பே இல்லை என்றோ அது தீவிரமாக விமரிசிக்கப்படவே 
இல்லை என்றோ முடிவு செய்துவிடலாகாது. சா திருத்‌ திய 
கவுன்சிலின்‌ முதலாவது கூட்டத்‌ தொடரிலேயே, 1907ஆம்‌ 
ஆண்டின்‌ நாட்டுத்‌ துரோகக்‌ கூட்டங்கள்‌ தடைச்‌ சட்டத்தை 
மேலும்‌ ஐந்து மாதக்‌ காலம்‌ நீடிக்கக்‌ கோரும்‌ மசோதா ஓன்றை 
1910 ஆகஸ்ட்‌ 6ல்‌ அரசாங்கம்‌ கொண்டு வந்தது. இதன்மீது 
உரை நிகழ்த்திய கோகலே, நாடு ஓரளவு அமைதியாக இருக்கின்‌ ற 
போது இதுபோன்ற கொடுஞ்‌ சட்டத்தைக்‌ கொண்டு வருவது 
மக்களுக்கும்‌ அரசுக்கும்‌ நல்லிணக்கம்‌ ஏற்பட உதவாது என்று 
எச்சரித்தார்‌. இந்தச்‌ சட்டம்‌ மிகமிக ஆபத்தான பெரும்‌ 
அதிகாரங்களை நிருவாகத்துக்கு வழங்குவதால்‌, இது தவறாகப்‌ 
பயனபடுத்தப்பட்டு நாட்டின்‌ நடைமுறையே முடமாக்கப்படும்‌ 
வாயப்பு இருக்கிறது என்றும்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ கோகலே. 
'' மக்கள்‌ கலந்து பேசும்‌ உரிமையை மட்டுப்படுத்தி, அவர்களைத்‌ 
தட்டிக்‌ கேட்கும்‌ உரிமையைப்‌ போலீசின்‌ கையில்‌ கொடுக்கிறது 
இந்தச்‌ சட்டம்‌. எனவே, இச்சட்டம்‌ மக்கள்‌ மத்தியில்‌ பரவலான 
அருவருப்பையும்‌ அரசுக்கு எதிரான கசப்புணர்ச்சியையுமே 
உண்டாக்கும்‌ '' என்றார்‌ சச்சிதானந்த சின்ஹா. தேசீய 
முஸ்லிமான மஸ்ஸருல்‌ ஹக்‌, மதன்‌ மோகன்‌ மாளவியா, பி. என்‌. 
பாசு, ஆர்‌. என. முதோல்கர்‌ ஆகியோரும்‌ மசோதாவை எதிர்த்துக்‌ 
குரல்‌ எழுப்பினர்‌. ஆனாலும்‌, தேசீயவா திகளின்‌ எதிர்ப்பை மீறி, 
மசோதா நிறைவேற்றப்பட்டது. 


வரவு செலவுத்‌ திட்ட விவாதங்களின்‌ போதும்‌ உத்தியோகச்‌ 
சார்பில்லாத கவுன்சில்‌ உறுப்பினர்கள்‌ அரசாங்கத்தின்‌ நிதிக்‌ 
கொள்கையைக்‌ கடுமையாக விமர்சனம்‌ செய்தே வந்தார்கள்‌. 
1910ஆம்‌ ஆண்டு வரவு செலவுத்‌ திட்டத்தின்மீது உரையாற்றிய 
சச்சிதானந்த சின்ஹா, இப்போதுள்ள நிதி ஏற்பாட்டின்படி 
மத்திய அரசாங்கம்‌ மாநில அரசாங்கங்களை மொட்டையடித்து 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 31 


விட வாய்ப்பு இருக்கிறது ; இந்த நிலையை மாற்றி, மாநில அரசுகள்‌ 
பொதுப்‌ பணிகளுக்கு மிகுதியாகச்‌ செலவு செய்யும்‌ வகையில்‌, 
மத்திய மாநில அரசுகளுக்கடையே புதிய நிதி ஏற்பாடுகளை 
உருவாக்க வேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்‌. 1911ஆம்‌ ஆண்டு 
வரவு செலவுத்‌ திட்டப்‌ பேச்சில்‌, இந்தியாவில்‌ நிறுத்தி வைக்கப்‌ 
பட்டுள்ள பிரிட்டிஷ்‌ படைகளுக்கு ஆகும்‌ செலவுகளை இந்திய 
அரசாங்கமும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கமும்‌ நியாயமான முறையில்‌ 
பகிர்ந்து ஏற்க வேண்டும்‌ என்று வலியுறுத்தி வற்புறுத்தினார்‌ 
சின்ஹா. இந்த ஏற்பாட்டின்‌ மூலம்‌ இந்நியாவின்‌ பங்கில்‌ மிச்ச 
மாகும்‌ தொகையை இங்கே கல்வி வளர்சசிப்‌ பணிகளுக்காகச்‌ 
செலவிட வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்ட சின்ஹா, கல்விக்குச 
செலவாகும்‌ தொகையைப்போல்‌ இருபத்தைந்து மடங்கு அதிக 
மான தொகை போலீசுக்கும்‌ ராணுவத்துக்கும்‌ செலவிடப்படுவது 
குறித்து மிகுந்த கவலை தெரிவித்தார்‌. 


மார்லி-மிண்டோ சீர்‌ இருத்தங்களினபடி, வருடாந்தர வரவு 
செலவுக்‌ திட்டத்தின்மீது தீர்மானம்‌ கொண்டுவரும்‌ உரிமை 
உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ; அது தொடர்பான 
விவாதத்தினமீது வாக்கெடுப்பு நடத்தவும்‌ கவுன்சிலுக்கு உரிமை 
கிடைத்திருந்தது. உத்தியோகச்‌ சார்பற்ற கவுன்சில்‌ உறுப்‌ 
பினர்கள்‌ இந்த உரிமைகளைச்‌ செவ்வனே பயன்படுததிக 
கொண்டார்கள்‌. வரவு செலவில்‌ கடைக்கும்‌ உபரித்‌ தொகை, 
மக்களின்‌ கல்வி, சுகாதாரம்‌ மற்றும்‌ மருத்துவ வசதிகளைப்‌ 
பெருக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்பட வேண்டும்‌ எனனும்‌ 
தம்முடைய கொள்கையை வலியுறுத்தினார்‌ கோகலே. எழுது 
பொருள்‌ மற்றும்‌ அச்சடிப்பு, ரெயில்வே, நாணயச்சாலை, உப்பு, 
போலீசு போன்ற துறைகளின்‌ செலவைக்‌ குறைக்க வேண்டும்‌ 
என்று கோரும்‌ தீர்மானங்களையும்‌ அவ்வப்போது கொண்டுவந்து 
வற்புறுத்தினார்‌ கோகலே. இந்தியத்‌ தொழில்களின அபிவிருத்தி 
யிலும்‌ உத்தியோகச்‌ சார்பற்ற இந்திய உறுப்பினர்கள்‌ மிகுந்த 
அக்கறை காட்டி வந்தார்கள்‌. இறக்குமதிச்‌ சர்க்கரை வியா 
பாரத்தின்‌ போட்டியால்‌ மிகுதியும்‌ பாதிக்கப்பட்டுள்ள 
இந்தியச்‌ சர்க்கரைத்‌ தொழில்‌ தலைதூக்கும்‌ விதமாக இறக்குமதிச்‌ 
சர்க்கரைக்கு அதிகப்படியான சுங்கவரி விதிக்கப்பட வேண்டும்‌ 


[512 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


என்று கோரும்‌ ஒரு தீர்மானத்தை 1911 மார்ச்‌ 9ல்‌ சட்டசபையில்‌ 
கொண்டு வந்தார்‌ மாளவியா. இந்தத்‌ தீர்மானத்தை அனுசரித்த 
தாக, ** இந்தியச்‌ சர்க்கரைத்‌ தொழில்‌ வளர்ச்சிக்கு என்னெனன 
நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளலாம்‌ என்பதை நிர்ணயிப்பதற்‌ 
காக, அத்‌ தொழிலின்‌ நிலைமையை ஆராய ஒரு தகுதிவாய்ந்த 
குழுவை நியமிக்க வேண்டும்‌ '' என்னும்‌ திருத்த த்தைக்‌ கொணா்ந்‌ 
தார்‌ கோகலே. 

சுரேந்திரநாத பானர்ஜி 1913ல்தான்‌ மத்திய சட்டசபையில்‌ 
உறுப்பினரானார்‌. அடுத்த மாதமே திங்கியல்‌ நீதி பரிபாலனத்‌ 
தின்‌ நீதிப்‌ பகுதியையும்‌ நிருவாகப்‌ பகுதியையும்‌ தனித்தனியே 
பிரித்துவிட வேண்டும்‌ என்று கோரும்‌ ஒரு தீர்மானத்தைக்‌ 
கொண்டு வந்தார்‌. 1910ல்‌ நிறைவேற்றப்பட்டபோதே சட்ட 
சபையிலும்‌ வெளியிலும்‌ பெரிய புயலைக்‌ கிளப்பிய பத்திரிகைச 
சட்டத்தைத்‌ திருத்தி அமைக்க வேண்டும்‌ என்றும்‌ பானர்ஜி 
வற்புறுத்தி வந்தார்‌. இந்தச்‌ சட்டம்‌ போலீசுக்கு அளவு மீறிய 
அதிகாரத்தை வழங்குகிறது என்றும்‌ அந்த அதிகாரம்‌ விதி 
முறையின்றி அமுல்‌ செய்யப்படுகிறது என்றும்‌ அவர்‌ புகார்‌ 
கூறினார்‌. இதே நோக்கில்தான்‌, 1915 மார்ச்‌ 16ல்‌ கொண்டு 
வரப்பட்ட இங்கியல்‌ சட்டத்‌ திருத்த மசோதாவையும்‌ கடுமை 
யாகத்‌ தாக்கினார்‌ பானர்ஜி. 


சட்டசபையின்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ மிகுதியாக வற்புறுத்தி 
வந்த மற்றப்‌ பிரச்சினைகளில்‌, இந்திய ராணுவத்தையும்‌ அரசாங்க 
ஊ மியத்தையும்‌ இந்திய மயமாக்க வேண்டும்‌ எனற கோரிக்கை 
யும்‌ ஒன்று. இந்திய சிவில்‌ சர்வீசுக்கான (ஐ. சி. எஸ்‌. ) தேர்வுகள்‌ 
இங்கிலாந்திலும்‌ இந்தியாவிலும்‌ ஓரே சமயத்தில்‌ நடைபெற 
வேண்டும்‌ என்றும்‌, இந்த சர்வீசில்‌ இந்தியர்களுக்கு 50 சதவீதப்‌ 
பிரதிஙிதித்துவம்‌ தரப்பட வேண்டும்‌ என்றும்‌ கோரும்‌ தீர்மானம்‌ 
ஒன்று, 1917 செப்டம்பர்‌ 21ல்‌ சட்டசபையில்‌ கொண்டுவரப்‌ 
பட்டது. இதன்மீது பேசிய டி. இ. வாச்சா, இந்திய சிவில்‌ 
அலுவல்களில்‌ பிரிட்டிஷ்காரர்கள்‌ அதிகமாக இருப்பதே இந்தியா 
வில்‌ நிலவும்‌ குழப்பங்களுக்குரிய அடிப்படைக்‌ காரணங்களில்‌ 
ஒன்று என்று சுட்டிக்காட்டி இந்தக்‌ குறை நீக்கப்பட வேண்டும்‌ 
என்று வற்புறுத்தினார்‌. “* இந்தத்‌ தீர்மானம்‌ இந்திய சர்வீசுகளில்‌ 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 3 


பிரிட்டிஷ்காரர்கள்‌ பெரும்பான்மையினராக இருக்கக்கூடாது 
என்றெது ; அப்படிச்‌ செய்தால்‌ பல சங்கடங்கள்‌ ஏற்படும்‌” 
என்று உள்துறை உறுப்பினர்‌ சொல்லியிருந்தார்‌. அதைக்‌ 
குறிப்பிட்டுக்‌ காட்டிய எம்‌. ஏ. ஜின்னா, "' இந்திய சர்வீசுகளில்‌ 
பிரிட்டிஷ்காரர்கள்‌ கணிசமான தொகையினராக இருக்க 
வேண்டிய அவசியம்‌ என்ன?'' என்று கேட்டார்‌. ராயல்‌ 
எஞ்சினியர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள சில இடங்கள்‌ 
தவிர, பொதுப்பணித துறையிலும்‌ ரெயில்வேயிலும்‌ உள்ள 
எஞ்சினியர்‌ பதவிகளுக்கெல்லாம்‌ இந்தியாவிலேயே அளெடுக்க 
வேண்டும்‌ என்று கோரும்‌ தீர்மானம்‌ ஒன்றை வி. எஸ்‌. 
சீனிவாச சாஸ்திரி 1918 பிப்ரவரி 27ல்‌ சட்டசபையில்‌ கொண்டு 
வந்தார்‌. இந்தியர்கள்‌ என்பதாலேயே இந்திய எஞ்சினியர்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ எஞுினியர்களைவிடத்‌ தகுதியில்‌ குறைந்தவர்கள்‌ 
எனற வாதத்தை அவர்‌ கண்டிப்பாக மறுத்துரைத்தார்‌. 
தீர்மானம்‌ தோல்வியடைந$தபோது, ரெயில்வேயிலும்‌ தபால்‌ 
கந்துத்‌ துறையிலும்‌ இந்தியர்களுக்கு மேலாக அங்கலோ 
இரதியருககுத்‌ தனிச்‌ சலுகை எதுவும்‌ வழங்கப்படக்கூடா து 
என்ற தீர்மானத்தை மொழிந்தார்‌. இந்தத்‌ தீர்மானமும்‌ 
தோற்கடிக்கப்பட்டது. உடனேயே, பப்ளிக்‌ சர்விஸஸ்‌ கமிஷன்‌ 
சிபாரிசுகளினபடி, விஞ்ஞான மற்றும்‌ கொழ்ில்‌ நுணுக்கப்‌ 
பணிகளுக்கு இந்தியாவிலேயே ஆளெடுக்க வேண்டும்‌ என்ற 
மறறொரு தாமானததைக்‌ கொண்டுவம்தார்‌. இப்படிச்‌ செய்வது 
இயலாது என்று அரசாங்கம்‌ தெரிவித்துக்‌ கொண்டதன்‌ பேரில்‌ 
இந்தத்‌ தாமானத்கைத்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌ 
சாஸ்திரி. 


ரெளலட மசோதாக்களுக்கு எதிர்ப்பு 
(1918—1919): 


போர்‌ முடியப்‌ போவதற்கான அறிகுறிகள்‌ தென்பட்டதும்‌, 
இந்தியப்‌ புரட்சி இயக்கங்களையும்‌ இந்தியத்‌ தேசீய இயக்கத்தை 
யும்‌ ஓடுக்குவதற்குத்‌ தனக்கு அதிகமான அதிகாரங்கள்‌ தேவைப்‌ 
படும்‌ என்பதை அரசாங்கம்‌ புரிந்து கொண்டது. இந்திய 
அரசியல்‌ சூழ்நிலையும்‌ சிறுகச்‌ சிறுகச்‌ சூடுபிடித்து வந்தது. 


சு--3 


34 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


1916ஆம்‌ ஆண்டில்‌ ஏற்பட்ட லக்னோ ஒப்பந்தத்தின 
காரணமாக, இந்துக்களுக்கும்‌ முஸ்லிம்களுக்கும்‌ இடையே 
இணக்க உணர்வும்‌ ஏற்பட்டு வந்தது. அரசாங்கம்‌ ஆபத்துக்களை 
எதிர்நோக்கத்‌ தயாராக இல்லை; 1917 டி சம்பா 10லேயே, 
நீதிபதி சிட்னி ரெளலட்‌ தலைமையில்‌ நாட்டுத்‌ துரோக 
விசாரணைக்‌ குழு ஓன்றை நியமித்தது. புரட்சி இயக்கத்தை 
நாட்டுத்‌ துரோக இயக்கம்‌ என்றே குறிப்பிட்டு வந்தது 
அரசாங்கம்‌ ; இந்த இயக்கத்தின்‌ நடவடிக்கைகளை ஆராய்ந்து 
அதை அடக்குவதற்குரிய ஆலோசனைகளை த தெரிவிக்குமாறு 
குழு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த இயக்கத்தை ஒடுக்கு 
வதற்கு நாட்டிலுள்ள பொதுவான சட்டம்‌ போதாது என்றும்‌, 
போர்‌ முடிந்ததும்‌ காலாவதியாகி விடப்‌ போகிற இந்தியப்‌ 
பாதுகாப்புச்‌ சட்டத்தின்‌ சில கடுமையான அதிகார ஙகளைச்‌ 
சாதாரணச்‌ சட்டங்களோடு நிரந்தரமாகவே இணைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ ரெளலட்‌ குழு சிபாரிசு செய்தது, 


இந்தக்‌ குழுவின்‌ சிபாரிசுகளுஃகு நாடெங்கும்‌ பெரிய எதிர்ப்புக்‌ 
இிளம்பியது. இந்தச்‌ சிபாரிசுகள்‌ மத்திய சட்டசபையில்‌ 
விவா திக்கப்படுவதைத தடுத்து நிறுத்தும்‌ நோக்குடன்‌, 1916 
செப்டம்பர்‌ 19ல்‌ ஜி. எஸ்‌. கபார்டே ஒரு தீர்மானத்தைக்‌ 
கொணர்ந்தார்‌. அடக்குமுறைச்‌ சட்டங்களை அமுல்படுத்துவதற 
குரிய தேதவையை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமிக்க 
வேண்டும்‌ என்று கோரியது அந்தத்‌ தீர்மானம்‌. இதனாலெல்லாம்‌ 
அரசாங்கத்தின்‌ போக்குத்‌ தடைப்படவிலலை) செளலட குழுவின்‌ 
சிபாரிசுகளை அமுல்படுத்தவே விரும்புவதாக அரசாங்கம்‌ 
அறிவித்தது. அதன்படியே, மத்திய சட்டசடையில்‌ இரண்டு 
மசோதாக்களையும்‌ தாக்கல்‌ செய்தது. அவைகளில்‌ ஒன்று, 
இந்தியக்‌ குற்றவியல்‌ சட்டத்திருத்த மசோதா ; மற்றது குற்ற 
வியல்‌ சட்ட (அவசரகால அதிகாரங்கள்‌ ) மசோதா. ரெளலட 
மசோதாக்கள்‌ என்று குறிப்பிடப்படுபவை இந்த மசோ தாக்களே. 


இந்தியா முழுவதும்‌ இந்த மசோதாக்களுக்கு எதிராகக்‌ 
இளர்ந்து நின்றது. அப்போதே இந்திய அரசியல்‌ வானில்‌ முகம்‌ 
காட்டியிருந்த காந்தியடிகள்‌, '*இந்த மசோதாக்கள்‌ சட்டங்க 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 9௦ 


ளாக்கப்‌ படுமானால்‌, சத்தியாக்கிரகம்‌ ஒன்றைத்‌ தொடஙக அந்தச்‌ 
சட்டங்களுக்கு எதிராகச்‌ சட்ட மறுப்பிலும்‌ ஈடுபடுவேன்‌ ! "' 
என்று அறிவித்தார்‌. நாட்டிலே சுற்றுப்பிரயாணம்‌ ஒனறையும்‌ 
மேற்கொண்டு, மக்களைத்‌ தட்டி எழுப்பி, அரசாங்கத்தின்‌ அடக்கு 
முறைச்‌ சட்டங்களை எதிர்த்து நிற்குமாறு அவர்களைத்‌ துண்டி 
வந்தார்‌ காந்தியடிகள்‌. 


மக்களின்‌ ஒன்றுபட்ட முழுமூச்சான எதிர்ப்பையும்‌ பொருட 
படுத்தாமல்‌, குற்றவியல்‌ சட்ட (அவசரகால அதிகாரங்கள்‌ ) 
மசோதாவை 1919 பிப்ரவரி 6ல்‌ சட்டசபையில்‌ தாக்கல்‌ செய்தார்‌ 
உள்துறை உறுப்பினர்‌. இந்த மசோதாவை ஒரு பொறுக்குக்‌ 
குழுவின்‌ பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும்‌ எனறும்‌ அந்தக்‌ குழு 
1919 மார்ச்‌ 6ஆம்‌ தேதியளவில்‌ தனது சிபாரிசுகளைத தெரிவிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. உடனேயே, 
ஒரு திருத்தக்‌ தீர்மானத்துடன்‌ எழுந்தார்‌ வித்தல்பாய்‌ படேல்‌. 
“ இந்தச்‌ சட்டசபையின்‌ அலுவல்‌ காலம்‌ முடிந்து (காலாவதி 
யாகி) ஆறு மாதத்துக்கு அப்பால்தான்‌ இந்த மசோதாவைப்‌ 
பரிசீலனை செய்ய வேண்டும்‌ '' என்றது அந்த திருத்தம்‌. 


அராசகவாதிகள்‌ மீது தமக்கு எந்த அனுதாபமும்‌ கிடையாது 
என்று தெரிவித்த படேல்‌, நாட்டில்‌ நிலவும்‌ அரசியல்‌ தேக்கமும்‌ 
நிருவாகத்‌ தேக்கமுமே புரட்சிக்‌ குற்றங்கள்‌ ஏற்படுவதற்குக்‌ 
காரணம்‌ என்று சுட்டிக்‌ காட்டினார்‌. அரசியல்‌ நடவடிக்கைகளை 
அடக்கி ஓடுக்குவதன்‌ மூலம்‌ மேற்படிக்‌ குற்றங்களை ச்‌ தவிர்‌ ததிட 
முடியாது; மக்களுக்குள்ள குறைகளை நீக்குவதே அதற்குறிய 
சரியான மருந்து என்றும்‌ அவர்‌ எடுத்துரைத்தார்‌. மாண்டேகு- 
செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள்‌ உருவாக வருகின்றன ; இந்திய 
அரசியல்‌ தலைவர்களின்‌ கருத்துக்களுக்கு ஏற்ற மாற்றங்களுடன்‌ 
அந்தச்‌ சீர்திருத்தங்கள்‌ வரும்போது புரட்சிக்‌ குற்றங்கள்‌ 
தாமாகவே ஒழிந்து போகும்‌ என்றும்‌ குறிப்பிட்டார்‌ வித்தல்பாய்‌. 


காந்தியடிகளின்‌ எதிர்ப்பு முறையாகிய ஒத்துழையாமை 
இயக்கத்தை மிதவாதிகளும்‌ லிபரல்‌ கட்சியாரும்‌ ஏற்கவில்லை. 


36 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அதே சமயம்‌, மக்களின்‌ அரசியல்‌ நடவடிக்கைகளை ஓடுக்குவ 
தாயெ அரசாங்கத்தின்‌ கொள்கைகளையும்‌ அவர்கள்‌ ஆதரிக்க 
வில்லை. எனவே, சட்டசபையில்‌, ரெளலட்‌ மசோதாக்களை 
அவர்கள்‌ ஓவ்வொரு கட்டத்திலும்‌ எதிர்த்தார்கள்‌. '' மக்களின்‌ 
உரிமைகளுக்கு இந்த அரசாங்கம்‌ எள்ளளவு மதிப்பும்‌ வைக்க 
வில்லை என்பதையே இந்த அவசர அதிகாரங்கள மசோதா 
தாட்டுறது'”' என்று கசந்தார்‌ சீனிவாச சாஸ்திரி. ** இந்தியன்‌ 
என்று உரிமை பாராட்டும்‌ எவனும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ மதில்‌ 
மல்‌ பூனையாக இருக்க முடியாது '' என்று கூறிய தேஜ பகதூர்‌ 
ஸப்ரூ, “கான்‌ என்ன செய்யவேண்டுமெனபது தெள்ளத்‌ 
தெளிவாக விட்டதால்‌, அரசாங்க மசோதாவை எதிர்த்துப்‌ 
படேலின்‌ தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டியதே என கடமை 
என்று உறுதி கூறினார்‌. மசோதாவை எதிர்த்துப்‌ பேசிய 
3௧. வி. ரங்கசாமி அய்யங்கார்‌, '*காட்டுமிராண்டிக காலத்து 
அரசன்‌ ஒருவன்‌ எதிர்பார்க்கும்‌ விதமான ஆலோசனைகளை 
(இச்சபை உறுப்பினராயெ) நாங்கள்‌ நிச்சயமாக வழங்க 
முடியாது!” என்று சாடினார்‌. இந்தியப்‌ புரட்சி இயக்க 
வன்முறைகளின்‌ வரலாற்றை விவரித்து, அவை அனைத்துக்கும்‌ 
அரசாங்கமே காரணம்‌ என்று முடித்தார்‌ மாளவியா. ராஜா 
ராம்பால்‌ சிங்கும்‌, ஸீதாநாத்‌ ராயும்‌ படேலின்‌ தரமான ததை 
ஆதரித்துப்‌ பேசினார்கள்‌. பானர்ஜி பேசுகையில்‌, இந்த மசோதா 
நிறைவேறினால்‌, நாட்டின்‌ அரசியல்‌ நடவடிக்கைகள்‌ முடக்கப்‌ 
பட்டுப்‌ பொதுவாழ்வில்‌ ஒரு பெரிய தேக்கமே ஏற்படும்‌ எனறு 
எச்சரித்தார்‌. 

மஹ்மூதாபாத்‌ ராஜா, மசோதாவை எதிர்த்துப்‌ பேசுகையில்‌, 
“ இந்த நடவடிக்கைக்கு இது சமயமல்ல; இது சரியான 
நடவடிக்கையோ தேவையானதோ அல்ல ; பிரிட்டிஷ்‌ பெருமைக்கு 
உகந்ததுமல்ல !'' என்று வருணித்தார்‌. மஸ்ஸருல்‌ ஹக, 
அரசாங்கம்‌ ஆபத்தான பாறைச்‌ சரிவிலே நின்று கொண்டிருக்‌ 
இறது என்று எச்சரித்தார்‌. முன்பு ஒரு முறை, 1918 செப்டம்பர்‌ 
23ல்‌ ரெளலட்‌ குழு அறிக்கையின்‌ பரிசீலனையை நிறுத்தி வைக்க 
வேண்டும்‌ என்று கபார்டே தீர்மானம்‌ கொண்டு வந்தபோது, 
“ குழு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ள புரட்சிக்‌ குற்றங்களை த 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 37 


தடுத்து நிறுத்துவதில்‌ (சபையின்‌ ) இந்திய உறுப்பினர்கள்‌ மிகுந்த 
அக்கறை கொண்டுள்ளார்கள்‌. ஆனால்‌, எங்களைக்‌ கலந்து 
ஆலோசிக்காமலே கொள்கையை வகுத்துக்கொள்ளும்‌ நீங்கள்‌, 
குற்றத்‌ தடுப்புக்கு மட்டும்‌ எங்களை உதவிக்கு அழைத்தால்‌ 
எப்படி £'' என்று காரமாகக்‌ கேட்டிருந்தார்‌ ஜின்னா. “நாங்கள்‌ 
உங்களுக்கு உதவ வேண்டுமானால்‌, இந்த நாட்டு ஆட்சிக்குரிய 
கொள்கைகளை வகுப்பதில்‌ ஓரளவு அதிகாரத்தையும்‌ பொறுப்பை 
யுமாவது நீங்கள்‌ எங்களுக்கு வழங்கவேண்டும்‌ '' 
வற்புறுத்தினார்‌. 1916 பிப்ரவரி 6ல்‌ உள்துறை உறுப்பினர்‌ 


எனறும்‌ அவர்‌ 


மசோதாவைக்‌ தாக்கல்‌ செய்தபோதும்‌ அதை எதிர்த்து நீண்ட 
உரையா ற றினா ஜின்னா. 


இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியிலும்‌, அரசாங்கம்‌ கொண்டுவந்த 
(செளலட்‌) மசோதா 1919 மார்ச்‌ 16ல்‌ சபையில்‌ நிறைவேறியது. 
இதனால்‌ மிகுந்த அதிர்ச்சியடைந்த ஜின்னா, மார்ச்‌ &8ல 
வைசிராய்க்கே பின்கண்ட கடிதத்தை எழுதிவிட்டார்‌: ** இந்திய 
அரசாங்கம்‌ ரெளலட்‌ மசோதாவை நிறைவேற்றி, மேன்மை 
தங்கிய தாங்கள்‌, கவர்னர்‌ ஜெனரல்‌ என்ற முறையில்‌ அதற்கு 
ஒப்புதலும்‌ அளித்திருப்பது ஆங்கில நீதியின்மீது மக்களுக்கு 
இருந்து வந்த நம்பிக்கைகளின்‌ அடித்தளத்தையே அசைத்து 
விட்டது! தவிர, மத்திய சட்டசபை பெயரளவிலேயே ஓரு 
சட்டசபை என்பதும்‌ அதன்‌ முடிவுகளை அந்நிய ஆட்சியே 
பின்னாலிருந்து இயக்கி வருகிறது என்பதும்‌ வெட்டவெளிச்சமா 
விட்டது. சட்டசபையிலுள்ள இந்திய உறுப்பினர்களின்‌ 
ஏகோபித்த கருத்துக்கோ வெளியில்‌ உள்ள பொதுமக்களின்‌ 
எதிர்ப்பு உணர்ச்சிக்கோ (அரசாங்கம்‌) கொஞ்சம்‌ கூட 
மதிப்பளிக்கவில்லை. அமைதியான காலத்தில்‌ இத்தகைய ஒரு 
சட்டத்தை இயற்றுனெற எந்த அரசாங்கமும்‌ நாகரிகமான 
அரசாங்கம்‌ என்று சொல்லப்பட முடியாது என்பதே என்‌ 
கருத்து!” 

இந்தக்‌ கருத்துக்‌ கொதிப்பின்‌ சிகரமாக, ஜின்னா, தம்முடைய 
மத்திய சட்டசபைப்‌ பதவியையும்‌ ராஜினாமாச்‌ செய்தார்‌. 


508 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


புதுமை எதுவும்‌ இல்லாத 
மார்லி-மிண்டோ சீர்திருத்தங்கள்‌ : 

இந்தியா மந்திரி எட்வின்‌ மாண்டேகுவும்‌ இந்திய வை௫ராய்‌ 
செம்ஸ்போர்டு பிரபுவும்‌ கூட்டாக வெளியிட்ட இந்திய அரசியல்‌ 
சட்டச்‌ சீர்திருத்த அறிக்கையிலேயே (மார்லி-மிண்டோ ) 
சீர்‌ திருத்தங்களில்‌ புதுமை எதுவும்‌ இல்லை எனபதை ஒப்புக்‌ 
கொண்டார்கள்‌. “தொடக்கநிலை ஆர்வத்தில்‌ இந்தச்‌ சீர்திருத்‌ 
தங்கள்‌ பெரிதுபடுத்தப்பட்டது உண்மையே என்றாலும்‌ அவை 
களில்‌ புதிய கொள்கை எதுவும்‌ உள்ளோடியிருப்பதாகச்‌ சொல்ல 
முடியாது” என்று தெளிவாகவே அவர்கள்‌ குறிப்பிட்டார்கள்‌. 
எல்லாப்‌ பிரச்சனைகளையும்‌ தீர்க்கும்‌ முடிவான அதிகாரம்‌ 
அரசாங்க நிருவாகத்திடமே இருக்கவேண்டும்‌ என்ற கொள்கை 
யீன அடிப்படையிலேதான்‌ இந்தச்‌ சீர்திருத்தங்கள்‌ உருவாகி 
யுள்ளன என்றும்‌ அவர்கள்‌ தெளிவுபடுத்தினார்கள்‌. 


1918க்குப்‌ பிறகு முழுவதுமாகச்‌ செல்வாக்கு இழந்துபோய்‌ 
இக்திய லிபரல்‌ கட்சியை உருவாக்கிய மிதவாதிகள்‌, சீர்திருத்தங்‌ 
களின்‌ தோரணையில்‌ புதுமை எதுவும்‌ இல்லை என்பதைத்‌ 
தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள்‌. லிபரல்‌ கட்சியின்‌ மிகப்‌ 
பழைய உறுப்பினரான எஸ்‌. என்‌. பானர்ஜி, சா திருத்தங்களைப்‌ 
பற்றிக்‌ கருத்துத்‌ தெரிவிக்கையில்‌, மார்லி-மிண்டோ சாதிருத்‌ தங்‌ 
களினபடி அமைந்த சட்டசபைகள்‌ உண்மையில்‌ * ஆலோசனைச்‌ 
சபைகளே ; (இதற்கு எதிராக) இந்தியப்‌ பொ துமக்கணின்‌ 
கருத்து கெள்ள த்‌ தெளிவாகவும்‌ ஒன்றுபட்ட குரலிலும்‌ எடுத்து 
உணர்த்தப்பட்ட பிறகும்‌, கடைசி வரை இந்தச்‌ சபைகள்‌ 
அலோசனைச்‌ சபைகள்‌ எனற எல்லைக்குமேல்‌ உயரவே இல்லை ?” 
என்றே கூறியுள்ளார்‌. லண்டனிலிருந்த இந்தியக்‌ கவுன்சிலில்‌ 
சிறிது காலம்‌, உறுப்பினராகப்‌ பொறுப்பேற்றிருந்த 
சா. ௪. சங்கரன்‌ நாயர்‌, இந்தச்‌ சீர்திருத்தங்களைப்‌ பற்றிய 
மதிப்பீட்டில்‌ இன்னும்‌ கடுமையாகக்‌ காணப்படுகிறார்‌. இதுபற்றி 
அவருடைய நினைவுக்‌ குறிப்புகளில்‌ நாயர்‌ சொல்லியிருப்பதாவ து : 


' சட்டசபைகளையும்‌, அவைகளின்‌ மூலம்‌ ஏ றபடும்‌ என்று 
எதிர்பார்க்கப்பட்ட சாதிருத்தத்தையும்‌ பொறுத்த அளவில்‌, 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 39 


அவைகளால்‌ (சீர்திருத்தங்களால்‌) எதுவும்‌ செய்யமுடியவில்லை ; 
மக்களின்‌ குறைகளைப்‌ போக்கவும்‌ அவை உதவவில்லை. மார்லி- 
மிண்டோ சீர்திருத்தங்கள்‌ உருக்கொள்வதற்குக்‌ காரணர்களாக 
இருந்தவர்கள்‌ (இந்தியர்கள்‌ ), அவைகளின்‌ மூலம்‌ இந்தியப்‌ பொது 
மக்களின்‌ அபிப்பிராயங்களை அரசாங்கம்‌ புரிந்து கொள்வதற்கான 
வாய்ப்பு ஏற்படும்‌ எனறு எதிர்பார்த்தார்கள்‌ ; அதேபோல்‌, 
அவை இந்திய பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கத்தில்‌ பெரிய 
பாதிப்பை ஏற்படுத்தி மக்களின்‌ குறைகள்‌ நிவர்த்நிக்கப்படத்‌ 
தக்க சூழ்நிலையை உருவாக்க உதவும்‌ என்றும்‌ அவர்கள்‌ 
நம்பினார்கள்‌. ஆனால்‌, அப்படி ஒன்றும்‌ நடக்கவில்லை. கல்வி, 
குலசுய ஆட்சி, தொழில்கள்‌, அரசு ஊழியம்‌, வருவாய்‌, 
நிதி முதலியவை தொடாபாகச்‌ சட்டசபை நிறைவேற்றிய 
தீர்மானங்கள்‌ எல்லாம்‌ புறக்கணிக்கப்பட்டன. இதற்கு விதி 
விலக்காக ஓன்றிரண்டு ஏற்கப்பட்டிருக்கலாம்‌. ஆனால்‌, அவை, 
புறக்கணிக்கக்‌ தக்க அளவு மிகமிகக்‌ குறைவே '', 


அந்தக்‌ காலத்தில்‌ அதிதீவிரவா நிகராகக்‌ கருதப்பட்ட லாலா 
லஜபக ராய்‌ மற்றும்‌ தேசியத்‌ தீவிரவாதிகள்‌, சட்டசபைகளில்‌ 
( இந்தயர்கள்‌) பங்குகொண்டதால்‌ இந்தியத்‌ தேசியததுக்குப்‌ 
பெரிய பாதகம்‌ ஏற்பட்டதாகவே கருதினார்கள்‌. ** தி ட்ரிபியூன்‌ *” 
பத்திரிகையில்‌ 1920 ஜுலை 4ல்‌ லஜ்பத்‌ ராய்‌ எழுதியதாவது : 


*(1/910) பத்திரிகைச்‌ சட்டத்தை நிறைவேற்ற (அரசுக்கு) 
கோகலே உதவினார்‌ ; (1915) இந்தியப்‌ பாதுகாப்புச்‌ சட்டத்தை 
நிறைவேற்ற மாளவியா உதவினார்‌ ; (1917-18) உலகமகா யுத்தச்‌ 
செலவுக்கு பத்துக்‌ கோடிப்‌ பவுன்கள்‌ வழங்குவதில்‌ தேசீயக 
கட்சி உறுப்பினர்கள்‌ ஓத்துமைத்தார்கள்‌. இவைகளும்‌ இவை 
போன்ற மற்ற சில நடவடிக்கைகளும்‌, கடந்த பன்னிரண்டு 
ஆண்டுகளில்‌ சட்ட சபையின்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ 
சோந்து செய்த சேவையையெல்லாம்‌ விடப்‌ பெரிய தீங்கை 
நாட்டுக்கு விளைவித்துள்ளன என்பதே என்‌ கருத்து. இதுவரை, 
அரசாஙகத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளை மாற்றும்‌ விதமாகச்‌ 
சட்டசபைகளில்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ எந்தச்‌ சிறிய பாதிப்‌ 
பையும்‌ ஏற்படுத்தவில்லை '', 


40 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சட்டசபையின்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ அரசாங்கத்திற்கு 
எதிராகச்‌ சரியான எதிர்ப்பை நிலைநாட்டிக்‌ கொள்ள முடியவில்லை 
என்பது உண்மையே. இந்திய அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்தத்‌ தின்‌ 
மீதான அறிக்கை எடுத்துக்காட்டியிருப்பது போல, 190 க்குப்‌ 
பிறகு எட்டே மசோதாக்களுக்குத்தாம்‌ (சட்டசபையில்‌ ) 
கணிசமான எதிர்ப்பு இருந்தது ; தனியார்‌ மசோதாக்களில்‌ ஐந்தே 
ஐந்து மசோதாக்களை மட்டுமே சபை ஏற்று நிறைவேற்றியது. 
ஆனால்‌, 1911ல்‌ கேட்கப்பட்ட கேள்விகளைப்‌ போல்‌ இரண்டு 
மடங்கு எண்ணிக்கை உள்ள கேள்விகள்‌ (சபையில்‌) 1917ல்‌ 
கேட்கப்பட்டிருப்பதைக்‌ கவனிக்கும்‌ போது, உறுப்பினர்களுக்கு 
வழங்கப்பட்ட கேள்வி கேட்கும்‌ உரிமைக்கு அவர்கள்‌ மிகவும்‌ 
அக்கறை அளித்தார்களெனத்‌ தெரிகிறது, என்று குறிப்‌ 
பிட்டுள்ளது அந்த அறிக்கை. 


தீர்மானம்‌ கொண்டுவரத்‌ தங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை 
யையும்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ ஈல்லவிதமாகவே பயன்படுத்திக்‌ 
கொண்டார்கள்‌ ; மக்கள்‌ நலன்‌, நிதி போன்ற விவகாரங்கள்‌ 
தொடர்பான தீர்மானங்களைக்‌ கொண்டுவந்து, மக்களின்‌ 
முக்கியமான குறைகளை எடுத்து உணர்த்துவதிலும்‌ அரசாங்கம்‌ 
தன்னுடைய கொள்கையை வெளியிடுமாறு வற்புறுத்துவதிலும்‌ 
அவர்கள்‌ கணிசமான வெற்றிகளைப்‌ பெற்றார்கள்‌. இதனால்‌ 
அரசாங்கம்‌ எப்போதும்‌ தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளும்‌ 
ஆய ததநிலையிலேயே இருக்கவேண்டியிருந்தது. **அரசாங்கம்‌ 
பெரும்பான்மை பலம்‌ உடையதாகவே இருந்தாலும்‌, இந்திய 
உறுப்பினர்கள்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ அரசாங்கத்தைக்‌ தீவிரமான 
சங்கடத்துக்கு உள்ளாக்‌கனார்கள்‌ என்பதை மறக்க முடியாது 
எனறு மாண்டேகுவும்‌ செம்ஸ்போர்டும்‌ தங்கள்‌ (கூட்டு) 
அறிக்கையிலேயே ஓப்புக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


சட்டசபைகள்‌ வெறும்‌ ஆலோசனைச்‌ சபைகளே என்று மித 
வாதிகள்‌ உணர்ந்தாலும்‌, சட்டசபை நடவடிக்கைகளில்‌ அவர்கள்‌ 
ஆர்வம்‌ குன்றியதில்லை. தங்கள்‌ வாக்குவன்மையால்‌ சட்டசபை 
விவாதங்களுக்கே பெருமை சேர்த்ததோடு, பல சமயங்களில்‌ 
அரசாங்கத்தின்‌ கொள்கையையும்‌ திட்டங்களையும்‌ எதிர்த்து 


கவுன்சில்‌ சட்டங்களின்‌ படிப்படியான வளர்ச்சி 41 


விமர்சிப்பதிலும்‌ அவர்கள்‌ அபாரத்‌ திறமையைக்‌ காட்டினாகள்‌. 
குறிப்பாக, அரசு ஊழியததையும்‌ ராணுவத்தையும்‌ இந்தியமய 
மாக்குதல்‌, இந்தியத்‌ தொழில்களுக்குப்‌ பாதுகாப்பு அளித்தல்‌, 
வரி விதெங்களைக குறைத்தல்‌, வறுமையை ஒழித்தல்‌, கல்வி 
வளர்ச்சி போன்‌ ற விவகாரங்களில்‌ அவர்கள்‌ (இந்திய உறுப்பினர்‌ 
களான மிதவாதிகள்‌ ) மிகுந்த அக்கறை காட்டிக்‌ காரசாரமாக 
வாதாடினார்கள்‌. 

இந்தியாவுக்குச்‌ சுய ஆடசி வேண்டும்‌ என்று கோரிப்‌ 
பகிவ்‌காரங்களும்‌ சுதேசிய இயக்கங்களும்‌ நடந்து கொண்டிருந்த 
ஒரு தேசீயப்‌ போராட்டச்‌ சூழ்நிலையில்தான்‌ மார்லி-மிண்டோ 
சீர்திருத்தம்‌ உருக்கொண்டது. இந்தியாவில்‌ அப்போது செல்‌ 
வாக்குப்‌ பெற்றிருந்த பல்வேறு அரசியல்‌ குழுக்களின்‌ போக்கை 
ஆராய்ந்து, அவரது சீர்திருத்தங்களின்‌ உள்நோக்கம்‌ என்ன 
என்பதைக்‌ குறிப்பாக உணர்த்தியுள்ளார்‌ மார்லி. இந்த நோக்கம்‌ 
துலங்குமாறு 1909 பிப்ரவரி 89ல்‌ (பிரிட்டிஷ்‌) பிரபுக்கள்‌ 
சபையில்‌ அவர்‌ கூறியதாவது: :* இதுபோன்ற ஒரு திட்டத்தை 
வகுக்கும்போது மூன்று வகுப்பினரான (இந்திய) மக்களை நாம்‌ 
கணக்கில்‌ எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. அவர்களுள்‌ 
முதல்‌ வகையின ரான தீவீரவாதிகள்‌, என்றைக்காவது ஒருநாள 
நம்மை இந்தியாவை விட்டு விரட்டிவிட முடியும்‌ எனறு கனவு 
கண்டு கொண்டிருப்பவர்கள்‌ ... இரண்டாவது வகையினருக்கு 
இந்த விதமான அசை எதுவும்‌ இல்லை. ஆனால்‌, காலனி வகையைச்‌ 
சேர்ந்த சுய ஆட்சி ஒன்றை நிறுவிவிட வேண்டும்‌ எனறு 
இவர்கள்‌ விரும்புகறொர்கள்‌. மூன்றாவது வகையினர்‌ இப்படி 
எதையும்‌ எதிர்பார்க்கவில்லை ; நிருவாகத்தில்‌ ஒத்துழைப்பதற்கு 
உரிமை இடைத்தால்‌ போதும்‌ என்றே அவர்கள்‌ விரும்புகிறார்கள்‌. 


1 இவர்களில்‌ இரண்டாவது வகையினரான காலனிச சுய 
ஆட்சிக்காரர்களை, நியாயமான முழு ஒத்துழைப்புக்‌ கோரும்‌ 
மூன்றாவது வகையினராக மாற்றி இந்த இரண்டு வகையினரையும்‌ 
ஒன்றாக இணைப்பதே நமது தீர்மானங்களின்‌ நோக்கமாக இருந 
துள்ளது ; தொடர்ந்தும்‌, அது அப்படியே இருந்து வரவேண்டும்‌ 
என்பதே எனது விருப்பம்‌ ''. 


42 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சீரிய புதிய கொள்கையாக அல்ல, சுய ஆட்சி இயக்கத்தை 
முறியடித்துத்‌ தேசயத்‌ தலைவர்களிடையே பிளவை உண்டாக்கும்‌ 
தந்திரோபாயமாகவே இந்தத்‌ தீர்மானங்கள்‌ உருவாயின 
என்பதையே, மார்லியின்‌ இந்தப்‌ பச்சையான பேச்சு தெளிவாக 
உணர்த்துகிறது. ஆனால்‌, தேசீயக்‌ கோரிக்கையையும்‌ தேசீயப்‌ 
போராட்டத்தையும்‌ உந்தி நடத்தி, அவைகளை மேலும்‌ உயர்ந்த 
நிலைக்குக்‌ கொண்டு செல்லக்‌ கூடிய சக்திகள்‌ இந்திய வாழ்வில்‌ 
உருக்கொள்ளத்‌ தொடங்கி விட்டதையும்‌, இந்திய மிதவாதிகள்‌ 
அவைகளால்‌ பாதிக்கப்படாமல்‌ இருக்க முடியாது என்பதையும்‌, 
பாவம்‌, மார்லி உணர்ந்து கொள்ளவில்லை ! 


அத்தியாயம்‌ 2 


1219-ஆம்‌ ஆண்டுச்‌ சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ 
மிதவாதிகளும்‌ 


முதலாம்‌ உலகப்‌ போரும்‌ 
இந்தியாவின்‌ புதிய நிலையும்‌ : 

1914 ஆம்‌ ஆண்டில்‌ திடீரெனத்‌ துவங்கிய முதலாவது உலகப்‌ 
போர்‌ இந்தியாவில்‌ தொடர்ச்சியான பல நிகழ்ச்சிகளுக்கு க்‌ 
காரணமாயிறறு. ஹார்டிஞ்ச்‌ பிரபு விடுத்த வேண்டுகோளை 
ஏற்றுக்கொண்டு இந்தியத்‌ தலைவர்கள்‌ உளநாட்டுத்‌ தகராறுகளை 
ஒத்திப்போட இணங்கினார்கள்‌ ; 1915 ஆம்‌ ஆண் டின்‌ சட்டசபைக்‌ 
கூட்டத்‌ தொடரில்‌, அரசாங்கத்தை எ.ிரிட்டுக்‌ கொள்ளாமல்‌, 
அதனோடு ஒத்துழைப்பதிலும்‌ அவர்கள்‌ ஆர்வம்‌ காட்டினார்கள்‌. 
எனவே, இந்திய அரசாங்கம்‌, தொடக்கத்தில்‌ இத்தலைவர்களின்‌ 
போக்கு “பாராட்டத்‌ தக்கது'' என்று கருதியது. ஆனாலும்‌, 
ஏல புரட்சிக்‌ குழுக்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ பஞ்சாபிலும்‌ வங்காள த்‌ 
திலும்‌ சுறுசுறுப்பாகவே இருந்து வந்தார்கள்‌. போர்‌ நடந்து 
கொண்டிருந்த காலத்தில்‌ அவர்கள்‌ உலகின்‌ பல நாடுகளோடு 
தொடர்பு ஏற்படுத்திக்‌ கொண்டு இஃழிய அரசாங்கத்துக்குத்‌ 
கொல்லை கொடுத்து வந்தார்கள்‌. இந்திய அரசாங்கமும்‌, இந்தியப்‌ 
பாதுகாப்புச்‌ சட்டத்தின்கீழ்‌ பெற்றிருந்த விரிவான அதிகாரங்‌ 
களைக கொண்டு அவர்களை ஒடுக்குவதில்‌ தீவிரமாக ஈடுபட்டது. 


1911ல்‌ இத்தாலிக்கும்‌ துருக்கக்கும்‌ போர்‌ ஏற்பட்டதைத்‌ 
தொடர்ந்து இந்திய முஸ்லிம்‌ லீக்‌ தலைவர்களிடம்‌ ஏற்பட்டிருந்த 
மனமாறறமும்‌ இந்திய அரசாங்கத்துக்குப்‌ புதிய தலைவலியை 
ஏற்படுத்தியது. இந்தச்‌ (1911) சமயத்திலும்‌ அதைத்‌ 
தொடர்ந்தும்‌ இங்கிலாந்து துருக்கியிடம்‌ காட்டிய பராமுகம்‌ 
இந்திய முஸ்லிம்களுக்கு ஆத்திரமூட்டியது. மேலும்‌, நடுத்தர 
வகுப்பு முஸ்லிம்‌ இளந்‌ தலைமுறையினர்‌, தேசீயத்‌ தீவிரவாதச்‌ 


44 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சுழலால்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்டு, இந்தியத்‌ தேசீய இயக்கத்தில்‌ 
சேரத்‌ தொடங்கினார்கள்‌. இந்தப்‌ புதிய மாறுதலின்‌ விளைவு 
தான்‌ 1916ல்‌ ஏற்பட்ட காங்கிரஸ்‌-லீக்‌ ஒப்பந்தம்‌. 


காங்கிரஸ்‌-லீக சீர்திருத்தத்‌ திட்டம்‌, 

இந்தியாவின்‌ எல்லாத்‌ தரப்பினரையும்‌ தழுவிய கொந்தளிப்பு 
ஓன்று பரவலாக உருக்கொண்டு வந்தது. இதுவே, எல்லா 
அரசியல்‌ தலைவர்களும்‌ ஓன்று சேரவும்‌ அவர்களின்‌ அரசியல்‌ 
கோரிக்கை புதிய வேகங்‌ கொள்ளவும்‌ தூண்டுகோலாயிற்று. 
காங்கிரசும்‌ முஸ்லிம்‌ லீக்கும்‌ கூட்டாகத்‌ தயாரித்து, 1916ல்‌ 
கல்கத்தாவில்‌ கூடி.ய முஸ்லிம்‌ லீக்‌ கூட்டத்தில்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
பட்ட இந்திய அரசியல்‌ சீர்திருத்தத்‌ திட்டம்‌ இதைத்‌ தெளிவாக 
உணர்த்தியது. இந்தக்‌ காலக்கட்டம்‌ வேறு வகையிலும்‌ 
காங்கிரசின்‌ வரலாற்றில்‌ முக்கியத்‌ துவம்‌ வாய்ந்தது: 1907 முதல்‌ 
தீவிரவாதிகள்‌ என்றும்‌ மிதவாதிகளென்றும்‌ பிரிந்துபோன: 
காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ இந்தக்‌ காலத்திலேதான்‌ மீண்டும்‌ ஓன்று 
சோந்தார்கள்‌. 

காங்கிரஸ்‌-லீக்‌ கூட்டுத்திட்டம்‌, இப்போது உள்ள ஆட்சி 
அமைப்பு ** மக்களின்‌ நியாயமான லட்சியங்களோடு இணங்கிப்‌ 
போவதாக இல்லை '' என்று சுட்டிக்காட்டி, '' இந்தியாவுக்குச்‌ சுய 
ஆடசி வழங்குவ3த பிரிட்டனின்‌ கோட்பாடு என்று மேன்மை 
தங்கிய மனனர்பிரான்‌ அவர்கள்‌ அறிவித்தருள வேண்டும்‌ ” 
என்றும்‌ கேட்டுக்கொண்டது. அத்துடன்‌, ஆஙலை சாம்ராச்‌ 
சியததைத்‌ திருத்தி அமைக்கையில்‌, “* இப்போது இந்தியாவுக்கு 
உள்ள சார்புநாடு என்ற நிலையை மாற்றி, சுய ஆட்சி கொண்ட 
பல டொமினியனகளில்‌ ஒனறாகவும்‌ மற்ற நாடுகளோடு சம 
உரிமை உள்ள நாடாகவும்‌ இந்தியாவை ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ '' என்றும்‌ அந்தத்‌ திட்டம்‌ கோரியது. 


மத்தியிலும்‌ மாநிலங்களிலும்‌ அமைய வேண்டிய அரசாஙகங்‌ 
களின்‌ அமைப்பு முறையைப்‌ பற்றியும்‌ இத்திட்டம்‌ தெளிவாக 
விவரித்திருநதது. வைசிராயின்‌ நிருவாகக்‌ கவுன்சில்‌ உறுப்பினா 
களில்‌ பாதிப்பேர்‌ இந்தியர்களாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌, 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ ட] 


மத்திய சட்டசபையிலும்‌ மாநிலச்‌ சட்டசபைகளிலும்‌ பெரும்‌ 
பான்மையான உறுப்பினர்கள்‌ மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ 
களாக இருக்க வேண்டும்‌ எனறும்‌ அதில்‌ கோரப்பட்டி.ருந்தது. 
சட்டசபைகளின்‌ அதிகாரம்‌ இன்னும்‌ அதிகரிக்க வேண்டும்‌ 
என்பதும்‌, அதற்கேற்ப, சட்டசபைகள்‌ நிறைவேறறும்‌ 
தீர்மானங்கள்‌ நிருவாக சபையைக்‌ சட்டுப்படுத்துவதாக இருக்க 
வேண்டும்‌—கவானர்‌ ஜெனரல்‌ அல்லது கவர்னர்களுக்கு மட்டுமே 
அவைகளை ரத்துச்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ இருக்கலாம்‌—என்பதும்‌ 
மற்றொரு கோரிக்கை, தவிர, இவ்வாறு ரத்துச்‌ செய்யப்பட்ட 
ஒரு தீர்மானம்‌, அந்தத்‌ தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்‌ மீண்டும்‌ 
சட்டசடையால்‌ நிறைவேற றப்படுமானால்‌ அது அப்படியே ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்தப்பட்டிருந்தது. 
சுருக்கமாக, நிருவாகம்‌ திட்டவட்டமான உரிமைகளும்‌ பொறுப்பும்‌ 
உடையதாக இயங்க வேண்டும்‌ என்பதே இந்தத்‌ திட்டத்தின்‌ 
நோக்கம்‌. 

மாநிலச்‌ சட்டசபைகளில்‌ ஜந்தில்‌ நாலு பங்கு உறுப்பினர்கள்‌ 
நேரிடைத்‌ தேர்தல்‌ மூலமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்‌ என்ற 
கோரிக்கை இத்திட்டத்தின்‌ மற்றொரு முக்கிய அம்சம்‌. முக்கிய 
மான சிறுபானமை வகுப்பினர்களுக்குப்‌ போதிய பிரதிநிதித்துவம்‌ 
வழங்கவும்‌ முஸ்லிம்கள்‌ தனித்தொகுதி (வாக்காளர்‌ )களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்படவும்‌ திட்டத்தில்‌ வழி செயயப்பட்டி ருந்தது. 
(அதாவது பஞ்சாப்‌ சட்டசபையில்‌ தேர்க்தெடுக்கப்பட்ட இந்த 
உறுப்பினர்களில்‌ 50 சதவீதத்தினரும்‌ வங்காளத்தில்‌ 40 சத 
வீதத்தினரும்‌ முஸ்லிம்களாக இருப்பார்கள்‌ ). மத்திய சட்ட 
சபைக்குப்‌ பல மாநிலங்களிலிருந்தும்‌ தோந்தெடுககப்படுவோரில்‌ 
மூன்‌ றில்‌ ஒரு பகுதியினர்‌ மூஸ்லிம்‌ தனி (வாக்காளா )த தொகுதி 
களிலிருந்து தேர்ந்கெடுக்கப்பட வேண்டும்‌. தங்கள்‌ முஸ்லிம்‌ 
தனித்தொகுதிக்கு அப்பால்‌ உள்ள இடங்களில்‌ முஸ்லிம்கள்‌ பங்கு 
கொள்ளுதல்‌ கூடாது என்றும்‌ தடுக்கப்பட்டது. 

மாண்டேகு, செம்ஸ்போரடு ஆகியோரின்‌ கருத்துப்படி, 
“்‌ இதுவே இந்தியாவின்‌ முக்கியமான அரசியல்‌ நிறுவனங்களின்‌ 
உரிமைகளை அதிகார பூர்வமாக வகுத்துக்‌ காட்டும்‌ முழுமையான 
திட்டம்‌.” இதற்கு மிகப்‌ பெரிய ஆதரவு இருப்பதாக அவர்கள்‌ 


46 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கருதியதால்‌, (சீர்திருத்தம்‌ தொடர்பான ) தங்கள்‌ பரிசீலனையில்‌ 
இதற்கே முதல்‌ இடம்‌ கொடுத்தார்கள்‌. 


இதற்கிடையில்‌, முக்கியமான மிதவா திகளும்‌ மற்றவர்களுமான 
பத்தொன்பது மத்திய சட்டசபை உறுப்பினர்கள்‌ இந திய 
அரசியலில்‌ அபிவிருத்தி கோரும்‌ வேண்டுகோள்‌ ஓன்றை 
வைசிராயிடம்‌ கொடுத்திருந்தார்கள்‌ : நிருவாகக்‌ குழு உறுப்பினர்‌ 
களில்‌ பாதிப்பேர்‌ இந்தியர்களாக இருக்க வேண்டும்‌, மாநிலச்‌ 
சட்ட சபைகளுக்கும்‌ மத்திய சட்டசபைக்கும்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
படுவோரில்‌ பெரும்பான்மையானவர்கள்‌ இந்தியர்களாக இருக்க 
வேண்டும்‌, எல்லா விவகாரங்களைப்‌ பற்றியும்‌ சட்டம்‌ இயற்ற 
இந்தச்‌ சபைகளுக்கு முழு அதிகாரம்‌ கரப்பட வேண்டும்‌, 
(இங்கிலாந்திலுள்ள ) இந்தியா மந்திரியின்‌ கவுன்சில்‌ ஓமிக்கப்பட 
வேண்டும்‌ என்பன போன்ற கோரிக்கைகளை அவர்கள்‌ அதிலே 
எழுப்பியிருந்தார்கள்‌. அடிப்படையில்‌, இக்சக்‌ கோரிக்கை 
களுக்கும்‌ காங்கிரஸ்‌டலீக்‌ திட்டத்துக்கும்‌ வேறுபாடு எதுவும்‌ 
இல்லை. 


தேசீய உணர்வு கூர்மையடைகிறது : 


191? ஆம்‌ ஆண்டில்‌ இந்திய மக்களின்‌ தேசீய உணர்வில்‌ ஒரு 
புதிய கூர்மை ஏற்பட்டது. ஹோம்ரூல்‌ இயக்கம்‌ என்‌ னும்‌ 
சுயாட்சி இயக்கம்‌ இந்தியா எங்கும்‌ பரவிப்‌ படாந்தது; காந்தி 
யடிகளின தலைமையில்‌, பீகாரிலுள்ள சம்பரானில்‌ ஐரோப்பிய 
அவுரித்தோட்ட முதலாளிகளின்‌ அக்கிரமங்களுக்கு எதிராக 
விவசாயிகளின்‌ சத்தியாக்ரெகம்‌ ஒன்று தொடங்கியது. இந்தியா 
வின்‌ பல பகுதிகளில்‌ நடந்த "சதி "களையும்‌ “புரட்சிகளையும்‌ 
கண்டு இந்திய அரசாங்கம்‌ நடுநடுங்கய து. ரஷ்யாவில்‌ ஒரு புரட்சி 
உண்டானதைத்‌ தொடர்ந்து இந்தப்‌ பீதி உச்சக்கட்டத்தை 
அடைந்தது. மாண்டேகு-செம்ஸ்போர்டு கூற்றுப்படி, இந்த 
(சஷ்ய)ப்‌ புரட்சியே * இந்தியரின்‌ அரியல்‌ கோக்குக்கு ஒரு 
புதிய உந்துதலாக அமைந்தது.” இதே சமயத்தில்‌, அமெரிக்க 
ஜனாதிபதி வில்சனும்‌ நாடுகளின்‌ தன்‌ னுரிமை பற்றிப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்‌. இவை எல்லாமாகச்‌ சேர்ந்‌ து, ஏற்கனவே 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவாதிகளும்‌ 47 


இந்திய முற்போக்காளர்களிடையே பரவியிருந்த சுயஆட்சிக்‌ 
கோரிக்கைக்குப்‌ புதிய வேகமும்‌ விறுவிறுப்பும்‌ கொடுத்தன. 


7977 ஆகஸ்டு 20ஆம்‌ தேதிய 
மாண்டேகு பிரகடனம்‌: 


தேசீயக்‌ கிளர்ச்சியில்‌ ஏற்பட்டு வந்த இந்த எழுச்சியைச்‌ 
சமாளிக்க, இந்திய அரசாங்கம்‌ வழக்கம்‌ போலவே முதலில்‌ 
அடக்குமுறைகளைக கட்டவிழ்த்து விட்டுப்‌ பார்த்தது. ஆனால்‌, 
* இந்திய நிருவாகத்தில்‌ சங்கடங்கள்‌ அதிகரித்துக்‌ கொண்டு 
வமக்ததால்‌?' இந்தச்‌ சூழ்நிலையைப்‌ புதுவிதமாகச்‌ சமாளிக்க 
வேண்டும்‌ என்று அரசாங்கம்‌ எண்ணலாயிற்று. இந்தியாவைப்‌ 
பொறுத்தவரை பிரிட்டன்‌ மேற்கொள்ளும்‌ கொள்கையின்‌ 
நோக்கம்‌ என்ன என்பதைத்‌ திட்டவட்டமாக அறிவிக்கா 
விட்டால்‌ சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலாது 
என்று செம்ஸ்போர்டு அரசாங்கமும்‌ கருதியது. இதன்‌ விளைவு 
தான்‌ புதிய இந்தியா மந்திரி எட்வின்‌ மாண்டேகு 1917 ஆகஸ்ட்‌ 
20ல்‌ வெளியிட்ட அறிக்கை. 


இங்கிலாந்து மக்கள்‌ சபையில்‌ இந்தியா மந்திரி அறிவித்த 
தாவது : '' நிருவாகத தில்‌ இந்தியாகளைப்‌ பெருமளவில்‌ இணைத்துக்‌ 
கொண்டு சுய ஆட்சி அமைப்புக்களை வலுப்படுத்துவதன்‌ மூலம்‌ 
இந்தியாவைப்‌ பொறுப்பாடசிக்குத்‌ தயார்‌ செய்வதே மேன்மை 
கங்கிய மனனாபிரான்‌ அரசாங்கத்தின்‌ நோக்கம்‌. அவ்வாறு 
பொறுப்பாட்சி பெற்ற இந்தியா ஆங்கில சாம்ராச்சியத்தின்‌ ஒரு 
பகுதியாகவே இயங்கும்‌.” அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, ** இந்த 
நோக்கததைப்‌ படிப்படியாகத்தான்‌ நாம்‌ நிறைவேற்ற முடியும்‌ ; 
ஓவ்வொரு நிலையிலும்‌ எந்தவிதமான முன்னேற்ற நடவடிக்கையை 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்பதை இந்திய அரசாங்கமும்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கமுமே தீர்மானிக்க வேண்டும்‌ ''. 


தவிர, இந்தியா மந்திரி இந்தியாவுக்குச்‌ சென்று வைசிராயோடு 
கலந்து பேசுவதுடன்‌ மற்ற பிரதிநிதித்துவ ஸ்தாபனங்களின்‌ 
ஆலோசனைகளையும்‌ கேட்பார்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்ட து. இந்த 
அறிவிப்பின படியே, மாண்டேகு 1917 நவம்பரில்‌ இந்தியாவுக்கு 


48 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வந்து அதிகாரிகளுடன்‌ ஆலோசனை கலந்ததோடு இந்தியத்‌ 
தலைவர்களையும்‌ பேட்டி கண்டார்‌. அவரும்‌ செம்ஸ்போர்டும்‌ 
சேர்ந்து தயாரித்தளித்த கூட்டறிக்கை 1918 ஜுலையில்‌ வெளி 
யிடப்பட்டது. இந்த அறிக்கையில்‌ தெரிவிக்கப்பட்ட ஆலோசனை 
களின்‌ பேரில்‌ தெளிவான திட்டங்களை வகுப்பதற்காகச்‌ சில 
குழுக்கள்‌ நியமிக்கப்பட்டன. பிரிட்டிஷ்‌ பாராளுமன்றம்‌ இந்தக்‌ 
குழுக்களின்‌ சிபாரிசுகளைப்‌ பரிசீலனை செயது 1919 ஆம்‌ 
ஆண்டின்‌ இந்தியாச்‌ சட்டத்தை 1919 டிசம்பர்‌ 24 ஆம்‌ தேதி 
நிறைவேற்றியது. 


1919-ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியச்‌ சட்டம்‌ : 

கவர்னரின்‌ மாகாணங்கள்‌ என்று சொல்லப்பட்ட மாநில 
அரசாங்கங்களுக்கு அதிகாரத்தை மாற்றித்‌ தர வேண்டும்‌ 
என்பது 1919ஆம்‌ ஆண்டு இந்தியாச்‌ சட்டத்தின்‌ நோக்கம்‌. 
பின்னர்‌ வகுக்கப்பட்ட விதிகளின்படி, தல சுய ஆடசி, பொது 
சுகாதாரம்‌, கல்வி, போலீஸ்‌ போன்றவை மாநில அரசின 
அதிகாரத்துக்கு உட்படுத்தப்பட்டன ; அதில இந்திய முக்கியத்‌ 
துவம்‌ வாய்ந்த நாட்டுப்‌ பாதுகாப்பு, அயல்நாட்டு விவகாரங்கள்‌, 
சுங்கவரி, ரெயில்வே, தபாள்‌-தந்தி, வருமான வரி போன்றவை 
மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டன. மாநில அரசுக்கு 
உட்பட்ட விவகாரங்கள்‌ “ மாற்றப்பட்டவை' என்றும்‌ '"ஜதுக்கப்‌ 
பட்டவை” என்றும்‌ இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டன. இவற்றுள்‌ 
முந்தியவை (மாற்றப்பட்டவை)களை நிருவகிக்கும்‌ பொறுப்பு, 
சட்டசபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிலிருர்‌ து 
கவர்னர்‌ நியமிக்கும்‌ அமைச்சர்களுக்குத்‌ தரப்பட்டது. 
பிந்தியவை (ஒதுக்கப்பட்டவை)களை நிருவகிக்கும்‌ பொறுப்பு 
கவர்னரிடமும்‌ அவருடைய நீருவாக சடையிடமும்‌ விடப்பட்டது. 
இந்தச்‌ சடையின்‌ நாலு உறுப்பினர்களில்‌ இரண்டு பேர்‌ இந்தியா 
களாக இருப்பார்கள்‌. மாநில ஆட்சிக்கு உட்பட்ட விவகாரங்களை 
“ மாற்றப்பட்டவை'' என்றும்‌ “' ஒதுக்கப்பட்டவை '' என்றும்‌ 
இரண்டாகப்‌ பிரித்து அமைத்த முறையே இரட்டையாடசி முறை 
என்று பேர்‌ பெற்றது. மாநிலச்‌ சட்டசபை விரிவுபடுத் தப்பட்ட 
தோடு, அதன்‌ நடைமுறை வேலைத்‌ திட்டமும்‌ விரிவடைந்தது. 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 49 


பிரதிநிதிததுவ பாணியைப்‌ பொறுத்த அளவில்‌, முஸ்லிம்‌ 
களுக்கு த்‌ தனி வாக்காளர்‌ பட்டியல்‌ என்ற முறையே பின்பற்றப்‌ 
பட்டது; பஞ்சாபிலுள்ள சீக்கயர்களுக்கும்‌ வேறு சில சிறு 
பான்மையினருக்கும்‌ இதே பிரதிநிதித்துவ முறை வழங்கப்‌ 
பட்டது. மற்றவர்களுக்கெல்லாம்‌ பிரதேசத்‌ தொகுதிவாரியான 
நேரிடைத்‌ தோதல்‌ முறை பின்பம்றப்பட்டது. 


கவர்னர்‌ ஜெனரலின மத்திய அரசாங்க நிருவாகக்‌ குழுவில்‌ 
ஆறு சாதாரண உறுப்பினர்கள்‌ இருந்தனர்‌ ; அவர்களில்‌ மூன்று 
பேர்‌ இந்தியர்கள்‌. ஆனாலும்‌, கவர்னர்‌ ஜெனரல்‌, வழக்கம்போல்‌, 
இந்தியா மந்திரியின்‌ மூலம்‌ பிரீட்டிஷ்‌ பாராளுமன்றத்துக்கே 
கட்டுப்பட்டவராக இருந்தார்‌ ; இந்தியச்‌ சட்டசபைக்கு அவர்‌ 
கட்டுப்பட வேண்டியதில்லை. 


மத்திய அரசாங்கத்தில்‌, ஒவ்வொன்றும்‌ மற்றதைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ விதமாக இரண்டு சபைகள்‌ அமைய இந்த சட்டம்‌ வகை செய்‌ 
தது. அவைகளுள்‌ ஓன்று ராச்சிய சபை ; மற்றது சட்டசபை. ராச்‌ 
சிய சபையின்‌ 60 உறுப்பினர்களில்‌ 33 பேர்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
வர்கள்‌ ; மறறவர்கள்‌ நியமிக்கப்பட வேண்டும்‌. நியமன உறுப்‌ 
பினர்களில்‌ அதிகாரிகளின்‌ தொகை 20க்கு மேல்‌ போகக்கூடாது. 
சட்டசபையில்‌ 145 உறுப்பினர்‌ இருப்பார்கள்‌. அவர்களில்‌ 104 
பேர்‌ தோட்தெடுக்கப்பட்டவர்கள்‌ ; எஞ்சியவர்களில்‌ அதிகாரிகளி 
லிருந்து 26 பேர்களும்‌ அதிகாரிகள்‌ அல்லாதவர்களிலிருந்து 15 
பேரும்‌ நியமிக்கப்படுவார்கள்‌. நிலச்ஈவான்தார்கள்‌ மற்றும்‌ 
வணிக நிறுவனங்களின்‌ பிரதிநிதிகள்‌ தனித்‌ தொகுதிகள்‌ மூலம்‌ 
தேர்ந்தெடுக்கப்படவும்‌ சட்டம்‌ வகை செய்தது. தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டு வரும்‌ பெரும்பான்மையானவர்களைப்‌ பொறுத்த அளவில்‌, 
பிரதேச வாரியான தொகுதிகளின்‌ நேரிடைத்‌ தேர்தல்‌ மூலம்‌ 
அவர்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ முறை பின்பற்றப்பட்டது. சட்ட 
சபை உறுப்பினர்களைக்‌ தெர்ந்தெடுக்கும்‌ வாக்காளர்களைவிட 
ராச்சிய சபை உறுப்பினர்களைத்‌ தெர்ந்தெடுக்கும்‌ வாக்காளர்‌ 
களுக்கு உயர்வான தகுதிகள்‌ வரையறுக்கப்பட்டன. சட்டசபை 
உறுப்பினர்‌ பதவிக்காலம்‌ 8 ஆண்டு; ராச்சிய சபை உறுப்பினர்‌. 
2 ஆண்டுக்‌ காலம்‌ பதவியில்‌ இருப்பார்கள்‌. 

சு--4 


50 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


முதல்‌ நாலு ஆண்டுக்‌ காலம்‌ வரை சட்டசபையின்‌ தலைவரைக்‌ 
கவர்னர்‌ ஜெனரலே நியமீப்பார்‌ ; அதன பிறகு சபை உறுப்பினர்‌ 
களே தலைவரைத்‌ தேரந்தெடுப்பார்கள்‌. ஆயினும்‌, சபையின்‌ 
துணை த்தலைவரைத தேர்ந்தெடுக்கும்‌ உரிமை தொடக்க முதலே 
சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. ராச்சிய சபைக்குக்‌ 
கவர்னர்‌ ஜெனரலே தலைவராக இருப்பார்‌. இந்திய எல்லைக்கு 
உட்பட்ட. மக்கள்‌, நீதிமன்றங்கள்‌, இடங்கள்‌, பொருள்கள்‌ 
ஆகியவைகளைப்‌ பற்றி ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டுச்‌ 
சட்டங்கள்‌ இயற்றும்‌ உரிமையை இச்சட்டம்‌ இந்தியச்‌ சட்ட 
சபைகளுக்கு வழங்கியது. இந்த நிபந்தனைகளினபடி, இந்திய 
அரசாங்கக்‌ கடன்‌ அல்லது வருமானம்‌, பிரிட்டிஷ்‌ இந்தியக்‌ குடி 
களின்‌ மதம்‌ அல்லது மதச்சம்பிரதாயங்கள்‌, மக்களின பழக்க 
வழக்கங்கள்‌, விமானப்படை, கப்பல்படை, கரைப்படை ஆகியவை 
களின்‌ நிருவாகம்‌ அல்லது அவைகளைப்‌ பற்றிய ஓழுங்குகள்‌, வெளி 
நாடுகள்‌ அல்லது வெளிநாட்டு மனனர்களோடு கொள்ளும்‌ 
தொடர்புகள்‌ முதலியவை சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்று 
முன்‌ (இந்தியச்‌ சட்டசபைகள்‌ ) கவர்னர்‌ ஜெனரலின்‌ அனுமதி 
பெற வேண்டும்‌. இதே போல்‌, வரவு செலவுத்‌ திட்டத்தைப்‌ 
பரிசீலனை செய்யவும்‌ சட்டசபைக்கு அதிகாரம்‌ வழங்கப்பட்டது. 
ஆனாலும்‌, பாதுகாப்புச்‌ செலவினங்களில்‌ பெரும்பகு தியைப்‌ 
பற்றியும்‌ அதுபோன்ற வேறுசில விவகாரங்களிலும்‌ ஓட்டெடுப்பு 
நடத்தச்‌ சட்ட சபைக்கு உரிமை கிடையாது. இந்த நிபந்தனை 
களுக்கு உட்பட்டு, மானியக்‌ கோரிக்கைகளை நிராகரிக்கவும்‌ 
மானியத்‌ தொகையைக்‌ குறைக்கவும்‌ சட்டசபைக்கு அதிகாரம்‌ 
வழங்கப்பட்டது. நிதி விவகாரம்‌ தவிர மற்றெல்லாவற்றிலும, 
சட்டசபைக்கு உள்ள எல்லா அதிகாரமும்‌ ராச்சிய சபைக்கும்‌ 
வழங்கப்பட்டது. 

இந்தியச்‌ சட்டசபைகள்‌ நிறைவேற்றும்‌ மசோதாக்களை ரத்துச்‌ 
செய்யும்‌ அதிகாரத்தோடு, தேவை எனறு கருதினால்‌ ஒரு மானி 
யத்தில்‌ சபை விதித்த குறைப்பை ஓர்‌ அறிவுப்புச்‌ சட்டத்தின்‌ 
மூலம்‌ ரத்துச்‌ செய்யும்‌ அதிகாரமும்‌ கவர்னர்‌ ஜெனரலுக்கு 
இருந்தது. பொதுவான சட்டசபை நடவடிக்கை விவகாரங 
களிலும்‌ இவவாறு அறிவிப்புச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ ரத்து செய்யும்‌ 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா இகளும்‌ ol 


அதிகாரம்‌ அவருக்கு இருந்தது. அதாவது, ஒரு குறிப்பிட்ட 
வடிவத்தில்‌ சட்டசடையால்‌ நிராகரிக்கப்பட்ட மசோதாவை அதே 
விதமாகச்‌ சட்டமாக்க அவருக்கு அதிகாரம்‌ இருந்தது. நிராகரிக்‌ 
கப்பட்ட அத்தகைய மசோதாக்களை, பிரிட்டிஷ்‌ இந்தியா அல்லது 
அதன எந்த ஒரு பகுதியின்‌ பாதுகாப்பு, அமைதி, பொதுநலன்‌ 
போன்‌ றவைகளுக்கு மிகத்‌ தேவையானவை என்று அறிவித்துச்‌ 
சட்டமாக்கிக்‌ கொள்ள அவருக்கு உரிமை இருந்தது. 


சட்டசபைக்கு இருந்து வந்த வினா எழுப்பும்‌ உரிமை மற்றும்‌ 
விசாரணை உரிமைகளின்‌ பரப்பும்‌ இப்போது விரிவு செய்யப்‌ 
பட்டது. ஒரு கேள்வியைக்‌ கேட்டவர்‌ மட்டுமல்லாமல்‌, மற்றவர்‌ 
களும்‌ அதை ஒட்டிய துணைக்‌ கேள்விகளைக்‌ கேட்கலாம்‌ என்று 
உரிமை அளிக்கப்பட்டது. மற்றும்‌, உறுப்பினர்கள்‌ தீர்மானங்‌ 
களைக்கொண்டு வரலாம்‌; அவை சபையில்‌ நிறைவேறினால்‌, 
அவை நிருவாகக்‌ கவுன்சிலுக்கு வழங்கப்பட்ட சிபாரிசுகளாகவே 
கொள்ளப்படவேண்டும்‌. 


இவ்விதமாக, மத்தியிலிருந்த அதிகாரம்‌ தல ஆட்டிகளுக்கு மாற்‌ 
மிறந்தரப்பட்டது ; சட்டசபையின்‌ அமைப்பிலும்‌, தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட பிரதிநிதித்துவம்‌ என்ற கோட்பாடு மிகுதியாக இடம்‌ 
பெற்றது; அவைகளுக்கு (சட்டசபைகளுக்கு ), சட்டம்‌ இயற்‌ 
அதல்‌, வரவு செலவுத்‌ திட்டம்‌ போன்‌ ற இனங்களில்‌ முன்பைவிட 
அதிகமான அதிகாரமும்‌ கிடைத்தது. என்றாலும்‌, நிருவாகப்‌ 
பகுதியின்‌ தொடர்ச்சி, அதன்‌ உறுதிப்பாடு, அதன்‌ கொள்கை 
ஆகியவைகளை நிலைநிறுத்திக்‌ கொள்வதிலும்‌ அரசாங்கம்‌ மிக 
விழிப்பாகவே நடந்துகொண்டது என்பதும்‌ கவனிக்கத்தக்கது, 


சீர்திருத்தங்கள்‌ பற்றி இந்தியரின்‌ கருத்து: 

191? ஆகஸ்ட்‌ 20ல்‌ வெளியிடப்பட்ட மாண்டேகு அறிக்கை 
இந்தியாவில்‌ பரவலான வரவேற்பைப்‌ பெற்றது. (1917ல்‌), 
கல்கத்தாவில்‌ நடந்த இந்தியத்‌ தேசீயக்‌ காங்கிரசின்‌ வருடாந்திரக்‌ 
கூட்டத்தில்‌, “இந்தியாவில்‌ பொறுப்பாட்சியை நிறுவுவதே 
பிரிட்டிஷ்‌ இந்தியக்‌ கொள்கையின்‌ நோக்கம்‌ ' என்ற அறிவிப்பை 
வரவேற்று “நன்றியும்‌ மகிழ்ச்சியும்‌ தெரிவிக்கப்பட்டது. 


52 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இந்தியாவில்‌ பொறுப்பாட்சி ஏற்படுத்துவது சம்பந்தமாகப்‌ 
பாராளுமன்றச்‌ சட்டம்‌ ஓன்றை நிறைவேற்றுமாறும்‌, இதற்கு 
ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை வரையறுக்கும்‌ விதியையும்‌ 
அந்தச்‌ சட்டத்திலேயே இணைக்குமா றும்‌ காங்கிரஸ்‌ வம்புறுத்திக்‌ 
கேட்டுக்‌ கொண்டது. காங்ரெசும்‌ முஸ்லிம்‌ லீக்கும்‌ இணைந்து, 
இந்தியா மந்திரிக்கும்‌ கவானர்‌ ஜெனரலுக்கும்‌ விடுத்த ஓரு 
மவண்டுசகாளில்‌, காங்கிரஸ்‌-லீகீ கூட்டுச்‌ சீர்திருத்தத்‌ 
ஒட்டத்தை உடனேயே அமுல்‌ படுத்தும்படிக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. இதுவே மீண்டும்‌ கல்கத்தாவில்‌ நடந்த முஸ்லிம்‌ 
லீகின்‌ வருடாந்திரக்‌ கூட்டத்திலும்‌ (1917) வற்புறுத்தப்‌ 
பட்டது. | 

மாண்டேகு-செம்ஸ்போரடு அறிக்கை வந்ததும்‌, காங்கிரசின்‌ 
சிறப்புக்‌ கூட்டம்‌ ஒனறு 1918 ஆகஸ்டில்‌ பம்பாயில்‌ கூடியது. 
அறிக்கையிலுள்ள சில சிபாரிசுகள்‌ ஓரளவு முனனேற்றம்‌ காட்டு 
நின்‌ றன என்பதை ஏற்றுக்கொண்டா லும்‌, பொதுவில்‌ இவை 
“ ஏமாற்றமளிப்பனவாகவும்‌ திருப்தி இல்லாதவையாகவுமே '' 
இருக்னெ றன என்றே இக்கூட்டம்‌ கருத்துத்‌ தெரிவித்தது. 
முக்கியமாக, மாநிலச்‌ சட்டசபைகளின்‌ அதிகாரத்துக்குட்பட்ட 
இனங்கள்‌ மாற்றப்பட்டவை எனறும்‌ ஒதுக்கப்பட்டவை என்றும்‌ 
பிரிக்கப்பட்டிருப்பது போலவே மத்திய அரசாங்கத்திற்கு 
உட்பட்ட இனங்களும்‌ பிரிக்கப்படும்படி இச்சீர்திருத்தம்‌ மாற்றப்‌ 
படவேண்டும்‌ என்று அது கோரிக்கை வீடுந்தது. 


ஜின்னாவும்‌ இதுபோன்ற கருத்துக்களையே தெதரிவித்தார்‌. 
1918 செப்டம்பர்‌ 7ல்‌ மத்திய சட்டசபையில்‌ உரை நிகழ்த்‌ துகை 
யில்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ சீர்தருத்தங்களைச்‌ செய்ய வேண்டு 
அமன்பதில்‌ ஆர்வமுள்ளதாகக்‌ காட்டிக்‌ கொண்டிருக்கிறது 
என்பதை ஏற்றுக்கொண்ட ஜின்னா, அதே சமயத்தில்‌ இந்தச்‌ 
பாரிசுகளைப்‌ பார்க்கையில்‌ போதிய நடவடிக்கை எடுக்கப்பட 
வில்லை என்றுதான்‌ வருந்த வேண்டியிருக்கிறது, என்று குறிப்‌ 
பிட்டார்‌. தொடர்ந்து பேசுகையில்‌ ஜின்னா கூறியதாவது? “சில 
மாநிலங்கள்‌ போதிய தகுதி பெற்றிருப்பதால்‌, அந்த மாநிலங்‌ 
களில்‌ போலீஸ்‌, நீதிபரிபாலனம்‌ என்பவை தவிர மற்றெல்லா 
இனங்களும்‌ :* மாற்றப்பட்டவை ''களாகக்‌ கருதப்பட வேண்டும்‌. 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 53 


மத்திய அரசாங்கத்தைப்‌ பொறுத்த வரையில்‌, கவர்னர்‌ ஜெனர 
லுக்கு ஏகமாக அதிகாரம்‌ தரப்பட்டிருக்கிறது ; அதே சமயம்‌, 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்களுக்கு ** அரசாங்‌ 
கத்தை நிர்ப்பந்தப்படுததுவதற்கான சில வாய்ப்புக்கள்‌ '' என்ப 
கற்கு அப்பால்‌ எந்த அதிகாரமும்‌ இல்லை. கவர்னர்‌ ஜெனர லுக்கு 
வழங்கப்பட்டுள்ள ரத்து அதிகாரம்‌ மற்றும்‌ அறிவிப்புச்‌ சட்ட 
அதிகாரம்‌ ஆகியவைகளின்‌ பின்னணியில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
சட்டசபை உறுப்பினர்கள்‌ “பொறுப்பற்ற விமர்சகர்களின்‌ 
நிலைக்குக்‌ குறுக்கப்பட்டு விட்டார்கள்‌ !'' என்றார்‌ ஜின்னா. 


1919ஆம்‌ ஆண்டில்‌ இந்தய அரசியல்‌ சூழ்நிலை வெகுவாச 
மாறியிருந்தது. இந்தியர்களெல்லாம்‌ ஒருமுகமாக எதிர்ப்பு த 
தெரிவித்தும்‌ ரெளலட்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டு விட்டது: 
ஏப்ரல்‌ 18ல்‌ ஜாலியனவாலாபாக்‌ படுகொலையும்‌ நடந்தது. நாடே, 
பிரிட்டிஷ்‌ ரத்தவெறிக்கு எதிராகக்‌ கிளர்ந்து நின்றது. நாட்டு 
மக்களின்‌ கோபக்‌ கொந்தளிப்பு அயிர்‌ தசரஸில்‌ நடந்த இந்தியத்‌ 
மத யக்‌ காங்கிரசின்‌ (1919) வருடாந்திரக்‌ கூட்டத்தில்‌ அப்பட்ட 
மாகப்‌ பிரதிபலித்தது. சீர்திருத்தச்‌ சட்டத்தை “போதாதது, 
திருப்தி தராதது, ஏமாற்றம்‌ தருவது '' என்றெல்லாம்‌ கண்டித்த 
காங்கிரஸ்‌, வைசிராயை உடனே திருப்பி அழைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ கோரியது. “பூரணப்‌ பொறுப்பாடசிக்கு 
இநதியா தகுதி பெறறிருக்கிறது'' என்று அறிவித்ததோடு, 
“இதற்கு மாறாக வெளியிடப்பட்ட ஊகங்களையும்‌ கருத்துத்‌ 
கணிப்புகளையும்‌ '' வன்மையாகக்‌ கண்டித்தது. அனாலும்‌, 
பிரிட்டிஷாரின்‌ நன்னோக்கல்‌ காங்கிரசுக்கு அழுத்தமான 
நம்பிக்கை இருந்ததால்‌, இப்போதும்‌, “இயன்ற அளவில்‌ 
இதச்‌ சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தி அதன மூலம்‌ 
விரைவிலேயே பொறுப்பாட்சியை அமைக்க முயல்வோம்‌ '' 
என்றே காங்கிரஸ்‌ தீர்மானித்தது. இந்தச்‌ சீர்திருத்தங்களை 
உருவாக்குவதற்கு மாண்டேகு மேற்கொண்ட உழைப்பையும்‌ 
காங்கிரஸ்‌ பாராட்டி நனறி தெரிவித்துக்‌ கொண்டது. அனாலும்‌, 
ரெளலட்‌ சட்டம்‌ அமுலுக்கு வந்து ஜாலியன்வாலாபாக்‌ 
படுகொலையும்‌ நடந்தபின்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஒரு '* பேயரசு 
என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்‌ கரந்து அடிகள்‌. 1919 


54 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


டிசம்பர்‌ 31 யங்‌ இந்தியாவில்‌ இதுபற்றி அவர்‌ பின்வருமாறு எழுதி 
யுள்ளார்‌ : 

்‌* சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ அதனோடு இணைந்த அதிகாரபூர்வ 
அறிக்கையும்‌, இந்தியாவுக்கு நீதி வழங்க வேண்டுமென்பதில்‌ 
பிரிட்டிஷ்காரர்கள்‌ கொண்டுள்ள உண்மையான ஆர்வத்தின்‌ 
விளைவுகளே. ஆயினும்‌ அவை (சட்டமும்‌ அறிக்கையும்‌), இது 
தொடர்பாக எந்த விதமான சந்தேகங்களுக்கும்‌ இடமில்லாமல்‌ 
செய்யவேண்டும்‌...... சாதிருத்தங்களைக்‌ கண்டித்துக்‌ கொண்‌ 
டிருப்பதே நமது வேலையாக இருக்கக்கூடாது ; ௮அவைகளைப்பற்றி 
அமைதியாகச்‌ சிந்தித்து, அவை வெற்றிகரமாகச்‌ செயல்பட 
வழி வகுத்து அதன்‌ மூலம்‌ முழுப்‌ பொறுப்பாட்சி ஏற்படும்‌ 
தருணத்தை எதிர்ரோக்குவதே நமது கடமையாக இருக்க 
வேண்டும்‌. '” 


ஒதீதுழையாமையும்‌ சீர்திருத்தப்‌ பகிஷ்காரமும்‌ : 


நாட்டு நிலைமை இத்தகைய அமைதிப்‌ போக்குக்கு உகந்ததாக 
இல்லை. எங்கும்‌ எதிர்ப்பு உணர்வே மேலோங்கியிருந்ததால்‌, 
மக்களோடு நேரிடையான தொடர்புடைய எந்த நிறுவனமும்‌ 
அந்த உணர்வின்‌ பாதிப்புக்கு ஆட்படவே வேண்டியிருந்தது. 
'' பஞ்சாப்‌ கொடுமை ''யும்‌ நாட்டு மக்களின்‌ உணர்ச்சியை மிகவும்‌ 
புண்படுத்தியிருந்தது. ஆகவே 1919ல்‌ பம்பாய்த்‌ தொழிற்சாலை 
களில்‌ ஒரு லட்சம்‌ தொழிலாளர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்தார்கள்‌; 
1919 ஏப்ரல்‌ 6ல்‌ கடையடைப்புச்‌ செய்யுமாறு காந்தியடிகள்‌ 
வீடுத்த வேண்டுகோளும்‌ முழுவெற்றி பெற்றது. பிரிட்டிஷ்‌ 
காரர்கள்‌ துருக்கியர்பால்‌ நன்னோக்குக்‌ கொண்டிருக்கவில்லை 
என்பதை ஸிவ்ரேஸ்‌ ஒப்பந்தம்‌ தெளிவாகக்‌ காட்டி.விடவே, 
முஸ்லிம்கள்‌ பெரிதும்‌ ஏமாற்றமும்‌ கோபமும்‌ அடைந்தார்கள்‌. 
கிலாஃபத்‌ இயக்கமும்‌ இங்கே ஏற்கெனவே வேர்கொள்ளத்‌ 
தொடங்கிவிட்டது. அரசுச்‌ சார்புடைய வரலாற்றாளரும்‌, 
்‌* இந்துக்களுக்கும்‌ முஸ்லிம்களுக்குமிடையே என்றும்‌ இல்லாத 
நல்லிணக்கம்‌ ஏற்பட்டிருந்ததாகவே'' குறிப்பிட்டுள்ளார்‌. 
அரசியல்‌ விழிப்புடையவர்களிடையே ஏற்பட்டுள்ள சஞ்சலம்‌, 
முன்னேறிய முகம்மதியர்களிடையே பரவியுள்ள கவலை, 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவாதிகளும்‌ 55 


சாதாரண மக்கள்‌ அனுபவித்து வரும்‌ துன்பம்‌ இந்த மூன்றும்‌ 
இங்கே உள்நாட்டுக்‌ குழப்பத்தை உண்டாக்குவது திண்ணம்‌ ”' 
என்று அவர்‌ குறிப்பிட்டார்‌. 1920 செப்டம்பரில்‌ நடந்த காங்கிரஸ்‌ 
சிறப்பு அவையில்‌ காங்கிரஸ்‌ தலைவர்‌ லாலா லஜ்பத்‌ ராய்‌, 
* புரட்சிமயமான ஒரு காலக்கட்டத்தில்‌ நாம்‌ இருந்து வருகிறோம்‌ 
எனபதை மூடி மறைப்பதில்‌ பயனில்லை '' என்று அடித்துப்‌ பேசும்‌ 
அளவுக்கு நாட்டின எழுச்சி நரம்பு வில்லிட்டு நின்றது. காந்தி 
யடிகளும்‌ ஒரு போராட்டத்தைக்‌ துவக்க ஆயத்தமானார்‌. எனவே, 
“ (பஞ்சாபுக்கும்‌ கிலாஃபத்துக்கும்‌ ) இழைக்கப்பட்டுள்ள தீங்கு 
கள்‌ சரிசெய்யப்பட்டு இங்கே சுதந்திர ஆட்சி ஏற்படாதவரை, 
நாட்டுமக்கள்‌, காந்தியடிகளின்‌ முற்போக்கான அகிம்சை நெறி 
ஓத்துழையாமைப்‌ போராட்டத்தை (1920 ஆகஸ்ட்‌ 1 முதல்‌) 
ஏற்று நடத்துவதைத்‌ தவிர வேறு வழி இல்லை ” என்று காங்கிரஸ்‌ 
முடிவு செய்தது. 

இதுவே நாடெங்கும்‌ ஒத்துழையாமை இயக்கத்துக்குப்‌ 
போதுமான களம்‌ அமைத்தது. தொடர்ந்து (மாண்டேகு- 
செம்ஸ்போர்டு) சீர்திருத்தப்‌ பகிஷ்காரம்‌ தொடங்கியது ; அடுத்து 
நடைபெற இருந்த சட்டசபைக்‌ தேர்தல்களைப்‌ பகிஷ்கரிக்கும்‌ 
இயக்கமும்‌ தொடங்கியது. 


மிதவாதிகளின்‌ போக்கு : 


லகனோவில்‌ நடந்த (1916) இந்தியத்‌ தேசீயக்‌ காங்கிரசின்‌ 
வருடாந்திரக்‌ கூட்டத்தில்‌ மிதவாதிகளும்‌ தஇிவிரவாதிகளும்‌ 
மீண்டும்‌ ஒனறு சேர்ந்தார்கள்‌ ; காங்கிரஸ்‌-லீக்‌ சீர்தருத்த 
அறிக்கையையும்‌ மிதவாதிகள்‌ ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌. 
ஆனாலும்‌, 1917ல்‌, லோகமானிய திலகர்‌, அன்னி பெசன்ட்‌ 
ஆகியோர்‌ தலைமையில்‌ நடந்த ஹோம்ரூல்‌ இயக்கம்‌, மிதவாத 
களுக்கும்‌ தீவிரவா திகளுக்குமிடையே மீண்டும்‌ பிளவை வளர்த்து 
விட்டது. 

மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கை 1918 ஜூலையில்‌ வெளி 
வந்தது. அப்போது தீவிரவாதியாகக்‌ கருதப்பட்டு வந்த அன்னி 
பெசன்ட்‌, “இப்படிப்பட்ட ஓர்‌ அறிக்கையை வழங்குவது 


இங்கிலாந்தின்‌ தகுதிக்கு இழுக்கு : அதை ஏற்றுக்‌ கொள்வதோ 


06 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசடையும்‌ 


இந்தியாவின்‌ தகுதிக்கு இழுக்கு !'' என்று கூறி அறிக்கையைக்‌ 
கண்டித்தார்‌. சென்னையைச்‌ சோந்த பதினைந்து காங்கரஸ்‌ 
தலைவர்கள்‌ அந்த அறிக்கையைக்‌ கண்டித்து ஓர்‌ அறிக்கை வெளி 
யிட்டார்கள்‌. இந்தத்‌ திட்டம்‌ “கொள்கை அளவிலும்‌ 
உள்ளடக்க விவர வகையிலும்‌ பெருங்‌ குறைபாடு உடையதாக 
இருப்பதால்‌ '' இதன்‌ அடிப்படையில்‌ எந்தப்‌ பரிசீலனையும்‌ 
நடைபெற முடியாது ; இதன்மீது விவாதம்‌ நடந்து இணக்கமான 
முடிவு ஏற்பட வேண்டுமானால்‌ இது முழுக்க முழுக்க மாற்றி 
அமைக்கப்பட வேண்டும்‌ ”' எனறு அதிலே குறிப்பிட்டிருந்‌ 
தார்கள்‌. வங்காள த்தைச்‌ சேர்ந்த காங்கிரஸ்‌ தீவிரவா இகளின்‌ 
கருத்தை வெளிப்படுத்துவதாக வங்காள மாநிலக்‌ காங்கிரஸ்‌ 
கமிட்டி வெளியிட்ட குறுநூல்‌ ஒன்றும்‌ (மாண்டேகு செம்ஸ்‌ 
போர்டு) சீர்திருத்தத்தில்‌ அடிப்படையான பெரிய மாறுதல்கள்‌ 
செய்யப்பட வேண்டும்‌ என்று கோரியது. திலகர்‌, * இந்தத்‌ 
இட்டம்‌ ஏற்கத்‌ தக்கதே ௮ல்ல!'' என்று முழங்கினார்‌. 


காங்கிரஸ்காரர்களில்‌ சிலர்‌ வெளியிட்ட இந்த அறிக்கைகளால்‌ 
மிதவாதிகள்‌ பெரிதும்‌ பீதியடைந்தார்கள்‌. (1919 வரை 
காங்கிரஸ்‌ இயற்றியுள்ள தீர்மானங்களை நோக்குகையில்‌ இந்தப்‌ 
பீதி காரணமற்றது என்றே தோன்றுகிறது.) மிதவாதிகளைப்‌ 
பொறுத்தவரை, சீாதிருத்தத்தில்‌ கண்ட ஆலோசனைகள்‌ 
ஏற்கனவே உள்ள நிலைமைகளில்‌ முன்னேற்றம்‌ காட்டுகின்றன 
என்றே அவர்கள்‌ கருதினார்கள்‌. எனவே, அதைக்‌ கண்டித்து 
விமாசிப்பதைவிட அதிலை காணப்படும்‌ நல்லெண்ணத்தை ஏற்று 
மதிப்பதே தக்கது என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. தவிர, 
இந்தத்‌ இட்டத்துக்கு இந்தியாவில்‌ ஏற்படும்‌ எதிர்ப்பு இங்கொர்‌ 3) 
வளள பிற்போக்குவா இகளுக3க சாதகமாகுமென்றும்‌ அதனால்‌ 
இந்தியாவின்‌ நலன்தான்‌ பாதிக்கப்படும்‌ என்றும்‌ அவர்களுக்குத்‌ 
தோன்றியது. 

இதற்கிடையில்‌, முஸ்லிம்‌ வகுப்புவாதிகளையும்‌ மிதவா நதிகளை 
யும்‌ தேசீய எழுச்சியிலிருந்து பிரித்‌ துவிடும்‌ முயற்சியும்‌ ஒருபக்கம்‌ 
நடந்து வந்தது. தொடக்கத்திலிருநதே, தம்முடைய திட்டத்தை 
ஆதரிக்கக்‌ கூடிய இந்தியர்கள்‌ சிலராவது கிடைத்தால்‌ போதும்‌ 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 97 


என்றே மாண்டேகு கருதி வந்தார்‌. அவருடைய நாட்குறிப்பில்‌ 
1917 டிசம்பர்‌ 88ல்‌ அவா்‌ பினகண்டவாறு எழுதியுள்ளார்‌ : 


"இந்தத்‌ திட்டம்‌ நாங்கள்‌ அறிவிக்கும்‌ கொள்கைகளில்‌ 
சிலவற்றையாவது உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று நம்பி 
அதை ஆதரிக்க இந்தியாவில்‌ ஒரு சிறு கூட்டத்தாராவது தயாராக 
ருக்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, இத்திட்டத்தை இந்தியாவில 
சேயல்படுத்த முடியும்‌ என்று நான்‌ சொன்னால்‌ மந்திரி சபையார்‌ 
எப்படி ஏற்பார்கள்‌ £ 


“நம்மை ஆதரிக்க ஒரு கூட்டத்தைத்‌ தயார்‌ செய்துகொண்டா 
லி நமது திட்டத்தைச்‌ செயல்படுத்தவே முடியாது '' என்று 
மாண்டேகு நன்கு உணர்ந்நிருந்தார்‌. 1918 ஜனவரி 21ல்‌ சில 
மிஃவாதத்‌ தலைவர்களுடன்‌ அவர்‌ பேசினார்‌. அதுபற்றித தமது 
ஈாட்குறிப்பில்‌ அவர்‌ சொல்லியிருப்பதாவது: “* மிதவாதக்‌ கட்சி 
ஓன்றை அமைப்பது பற்றிப்‌ பேசி3னாம்‌. அதிலே அவர்கள்‌ 
மிகு£த ஆர்வம்‌ காட்டினார்கள்‌. இது தொடர்பான பத்திரிகைகள்‌ 
வெள்டிடுவது பற்றி எல்லாம்‌ கூடப்‌ பேசினார்கள்‌. இதில்‌ 
அவாகள்‌ உண்மையான நாட்டம்‌ உடையவர்களாக இருப்பதாகவே 
தோன றிது.” 

அரசாங்கம்‌ (ஏதாவது ஒரு கொள்கையின்‌ அடிப்படையில்‌ ) 
தன நிலைமைத்‌ தெளிவுபடுத்தி விடுமானால்‌ மிதவாதிகள்‌ அரசின 
பக்கம்‌ சோந்து விடுவார்கள்‌ '' என்று இடமாக நம்பீனா 
மாண்டேகு. அரசாங்கம்‌ இதைச்‌ செய்யத்‌ தவறுமானால்‌, அதன்‌ 
பொறுப்பு அரசாங்கத்தைச்‌ சேர்ந்தது; மிதவாதிகளைக குறை 
சொல்ல முடியாது, அரசாங்க ஆதரவே மிதவாதிகளுக்கு 
(இப்போது) மிகமிகத்‌ தேவை. 


“அரசாங்கக்‌ கட்சியின்‌ உண்மையான தலைவர்களான 
அிகாரிகள்‌ மிதவாதிகளுக்கு ஆதரவளிக்காமலும்‌ அவர்களைப்‌ 
பல்ப்படுத்தாமலும்‌ அவர்களுக்கு உதவி செய்யாமலும்‌ விட்ட 
காலேயே அவர்கள்‌ (மிதவாதிகள்‌) நம்பிக்கை தளர்ந்து 
போனார்கள்‌. '' 

இந்தத்‌ தவறு திருத்தப்பட வேண்டும்‌. மாண்டேகு 
1917 டிசம்பா 12ல்‌ தம்முடைய திட்டத்தை வகுத்த போது 


௦6 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தமது ஆலோசனைகளுள்‌ பின்வரும்‌ ஆலோசனையையும்‌ ஒன்றாகக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌ : 

“ இந்தியர்களின்‌ புதிய ஸ்தாபனம்‌ ஒன்றை ஏற்படுத்க 
வேண்டும்‌. அரசாங்கம்‌ அவர்களுக்கு எல்லா வகையிலும்‌ உதவி 
செய்ய வேண்டும்‌. உதவி செய்து, ஈம்முடைய திட்டங்களைட்‌ 
பிரசாரம்‌ செய்ய அவர்களையே பயன்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. (அவர்களில்‌ சிலரைத்‌ தேர்ந்தெடுத்து) நாக்கு உதசி 
யாக இருக்கக்கூடிய ஒரு தூதுக்‌ குழுவை இங்கிலாந்துகத 
அனுப்ப வேண்டும்‌. '' 

இவைகளின்‌ விளைவாகவே, காங்கிரஸ்‌ (1918 ஆகஸ்டில்‌ ) ஒரு 
சிறப்பு அவையை பம்பாயில்‌ கூட்டியபோது மிதவாதிகள்‌ யாநம்‌ 
அதில்‌ கலந்து கொள்ளவில்லை. அதுமட்டுமல்ல ; சிறிது காலத்‌ 
துக்குப்‌ பிறகு, 1918 நவம்பரில்‌ அதே நகரில்‌ ஒரு தனி ௮௦ 
இந்திய மாநாட்டையே மிதவா திகள்‌ கூட்டினார்கள்‌. அங்மக 
“ பிதவாதக கட்சியினராகிய நாங்கள்‌ முறையான பரிமை 
வளர்ச்சியின்‌ நண்பர்கள்‌ புரட்சியின்‌ எதிரிகள்‌ !?' எனறு 
வெளிப்படையாகவே அறிவித்துக்‌ கொண்டார்கள்‌. “இயன்ற 
போதெல்லாம்‌ அரசாங்கத்துடன்‌ ஓத்துழைப்போம்‌, தேவை 
ஏற்படும்போதெல்லாம்‌ குறை கூறி எதிர்ப்போம்‌ / '' என்பதைக்‌ 
குறிக்கோள்‌ வாக்காக ஏற்றுக்கொண்ட அவர்க '' இதை 
விட்டால்‌, ஆட்சி இயல்‌ அபிவிருத்திக்கு அரசிபலில்‌ வேறு 
குறுக்குவழி கிடையாது '' என்று உறுதியாக ஈம்பிலூகள்‌. 


இந்த முடிவுகளின்‌ காரணமாக, பல மிதவாதத்‌ தலைவர்சளும்‌ 
தொண்டர்களும்‌ போராட்டப்‌ பாதையையே முதன்மைப்‌ 
படுத்திய காங்கிரஸ்‌ திவிரவா திகளோடு சேர்ந்து கோண்டார்கள்‌. 
எஞ்சியிருந்த மிதவாதிகள்‌ மட்டும்‌, தங்களைத்‌ தனி ஒரு அரசியல்‌ 
கட்சியாக அமைத்துக்‌ கொண்டு, அதற்கு அல இந்தியத்‌ தேசீய 
மிதவாதக்‌ கூட்டணி என்று பெயரும்‌ சூட்டினார்கள்‌. அவா்‌ 
களும்‌, சீர்திருத்தத்‌ திட்டத்தில்‌ திருத்தம்‌ செய்யப்பட வேண்டும்‌ 
என்றும்‌ அத்திட்டம்‌ மேலும்‌ விரிவுபடுத்தப்பட வேண்டும்‌ 
என்றும்‌ சுட்டிக்காட்டத்தான்‌ செய்தார்கள்‌. ஆனாலும்‌, அதற்கு 
முட்டுக்கட்டை போடுவதைவிட அதைச்‌ செயற்படுத்துவதில்‌ 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 99 


அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும்‌ என்பதே அவர்களின்‌ 
நோக்கமாக இருந்தது. 


முதல்‌ மூன்று ஆண்டுகளில்‌ 
சீர்திருத்தச்‌ சட்டம்‌ : 

1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச்‌ சட்டத்தின்படி அமைந்த 
மாநிலச்‌ சட்டசபைகளுக்கும்‌ மத்திய அரசின்‌ இரண்டு சபை 
களுக்குமான தேர்தல்‌ 1920 நவம்பரில்‌ நடத்தப்பட்டது. 
காங்கிரஸ்‌ இந்தத்‌ தேர்தலைப்‌ பகிஷ்கரித்து விட்டதால்‌ மிதவாத 
களே வேட்பாளர்களாக நின்றார்கள்‌. தனித்தனமையும்‌ வேறு 
பட்ட கொள்கைசளும்‌ வேலைத்‌ திட்டங்களும்‌ கொண்ட அரசியல்‌ 
கட்சிகள்‌ போட்டியிடாததால்‌, தேர்தலில்‌, அதற்கு வேண்டிய 
எதார்த்தத்‌ தன்மையே இல்லை. 


புதிய விதிமுறைகளின்படி வாக்குரிமை கட்டுப்படுத்தப்‌ 
பட்டிருந்தது ; பெண்களுக்கு வாக்குரிமையே இல்லை. சுமார்‌ 
6,200,000 பேரே வாக்காளர்களாகப்‌ பதிவு செய்யப்பட்டிருந்தார்‌ 
கள்‌. பிரிட்டிஷ்‌ இந்தியாவின்‌ மக்கள்தொகையில்‌ அவர்கள்‌ ££ 
சதவிகிதத்தினரே. காங்கரசாரின்‌ தேர்தல்‌ பகிஷகாரமும்‌ 
தேர்‌ தலை வெகுவாகப்‌ பாதித்தது. அதாவது, பதிவு செய்யப்பட்ட 
வாக்காளர்களில்‌ 20 சதவீதத்தினர்‌ மட்டுமே சட்டசபைத்‌ 
கோ தலில்‌ வாக்களித்தார்கள்‌. 


காங்கிரஸ்‌ தேர்தலில்‌ போட்டியிடாததால்‌ மிதவாதிகள்‌ சுலப 
மாகவே வெற்றி பெற்றார்கள்‌. எனவே, (மாண்டேகு-செம்ஸ்‌ 
போர்டு) சீர்திருத்தங்களின்படி முதல்‌ மூன்றுண்டுக்காலம்‌ 
நடந்த சட்டசபையை மிதவாதச்‌ சட்டசபை என்றே சொல்ல 
வேண்டும்‌. 

வெளியிலே மக்கள்‌, பொதுஜன இயக்கம்‌ ஒன்றுக்கு அணி 
இரண்டு வருகிறார்கள்‌ என்பதும்‌ ஆங்கில ஆட்சியாளர்கள்‌ 
இழைத்த கொடுமைகளால்‌ அவர்களின உளளம்‌ மிகவும்‌ புண்‌ 
பட்டிருக்கிறது என்பதும்‌ மிதவாதிகளுக்குத்‌ தெரிந்துதான்‌ 
இருந்தது, எனவே, அவர்கள்‌ மிகமிக இக்கட்டான ஒரு பணியை 
மேற்கொள்ள வேண்டி இருந்தது. தாங்கள்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்‌ 


60 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கத்துக்கு வக்காலத்து வாங்குகிறவர்கள்‌ அல்லர்‌ என்று அவர்கள்‌ 
(மக்களுக்குக்‌) காட்டியாக வேண்டும்‌ ; அதே சமயம்‌, சீர்திருத்‌ 
தத்தைச்‌ செயற்படுத்துவதற்குத்‌ தடையாகவும்‌ ௮வர்களின்‌ 
நடைமுறை அமைந்துவிடக்‌ கூடாது. அரசாங்கத்தாரும்‌, அந்தச்‌ 
சீர்திருத்தம்‌ காங்ரெஸ்காராகள்‌ சொல்வதுபோலப்‌ போலியான 
தல்ல என்று மெய்ப்பிக்கவேண்டிய கட்டுப்பாடு உடையவர்களாக 
இருந்தார்கள்‌. ஆகவே, அவாகள்‌, அரசாங்கத்தின்‌ நலனுக்குக 
குந்தகம்‌ ஏற்படாத வகையில்‌ சட்டசபை உறுப்பினர்களின்‌ 
கருத்துக்களுக்குச்‌ செவிசாய்க்க வேண்டிய கட்டாய நிலையிலும்‌ 
இருந்தார்கள்‌. 

இந்தச்‌ சங்கடமான நிலைமை சட்டசபையின்‌ முதலாவது 
கூட்டத்‌ திலேயே வெட்ட வெளிச்சமாக விட்டது. 1921 பிப்ரவரி 
15ஆம்‌ தேதி), பிரிட்டிஷ்‌ சாம்ராசசியத்தகோடு சம உரிமை அடிப்‌ 
படையில்‌ அமைந்த ஓர்‌ உறவை ஏற்படுத்திக்‌ கொள்வதே இந்திய 
அரசின உறுதியான கொள்கை என்று இந்திய அரசாங்கம்‌ 
அறிவித்துவிட வேண்டும்‌ எனறு கோரும்‌ தீர்மானம்‌ ஒனறைக்‌ 
கொண்டு வந்தார்‌ ஜம்னாதாஸ்‌ துவாரகாதாஸ்‌. பஞ்சாபில்‌ 
அமுலில்‌ உள்ள ராணுவச்‌ சட்டம்‌ இந்தக்‌ கொள்கைக்கு 
முரணானது எனறு அரசாங்கம்‌ வருத்தம்‌ தெரிவிக்க வேண்டும்‌ 
எனறும்‌, அத்துமிறிச்‌ செயல்பட்ட அிகாரிகளுக்குக்‌ கடும்‌ 
தண்டனை விதிப்பதோடு, அத்தகைய அத்து மீறல்களினால்‌ 
கொல்லப்பட்டவர்கள்‌ மற்றும்‌ காயமடைந்தவர்களின்‌ குடும்பங 
களுக்கு அரசாங்கம்‌ நட்ட ஈடு கொடுக்க மேண்டும்‌ எனறும்‌ 
அந்தத்‌ தீர்மானம்‌ மேலும்‌ கோரியது. அரசியல்‌ உணர்வு உள்ள 
ஓவ்வொரு இந்தியனின்‌ மனத்தையும்‌ அப்போது மிகுதியாக 
ஈர்த்து நின்ற விவகாரம்‌ இதுவே என்பதை எல்லோரும்‌ உணர்ந்‌ 
இருந்தார்கள்‌. அதலால்‌, அது பற்றிய விவாதத்தில்‌ அதிகமான 
வெறுப்புணாச்சி வெளிப்பட்டுத்‌ தெரியாவிட்டாலும்‌, விவாதம்‌ 
உணர்வுக கொந்தளிப்புகளுக்கு உட்பட்ட முறையிலேயே 
நடந்தது. அரசாங்கத்தின்‌ நிலையை விளக்கித்‌ தெளிவுபடுத்துவது, 
உள்துறை உறுப்பினர்‌, சர்‌ வில்லியம்‌ வின்சென்டுக்கு மிகவும்‌ 
சங்கடமாகப்‌ போய்விட்டது. அவர்‌ அனுதாப உணர்வுடனேயே 
பிரச்சனையை அணுகினாலும்‌ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்குக்‌ 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 61 


கடும்‌ தண்டனை விதிப்பது பற்றித்‌ தீர்மானத்தில்‌ உள்ள கருத்தை 
அரசாங்கம்‌ ஏற்க இயலாது என்று தெரிவித்தார்‌. அரசாங்கத்‌ 
தரப்பில்‌ காட்டப்பட்ட பரிவுணர்வை மதித்து, துவாரகாதாஸ்‌, 
தீர்மானத்தின்‌ அந்தப்பகுதியை மட்டும்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌. அதன்‌ பேரில்‌, தீர்மானம்‌ ஏகமனதாக நிறை 
வேற்றப்பட்டது. 

கோகலேயின்‌ மரணத்துக்குப்பின மிதவாதிகளை க்‌ தலைமை 
தாங்க நடத்தும்‌ பொறுப்பு சீனிவாச சாஸ்திரியிடம்‌ வந்தது. 
அவரும்‌ இப்போது சட்டசபைக்குத்‌ தேர்ந்தெடுக்ககப்பட 
டிருந்தார்‌. 1921 பிப்ரவரி 14ல்தான்‌ அவருக்கு முதல்‌ முதலாகச்‌ 
சபையில்‌ பேச வாய்ப்புக்‌ கிடைத்தது. அன்றைக்கே அடக்கு 
முறைச்‌ சட்டங்களைப்‌ பரிசீலனை செய்யவும்‌, அவைகளை முழுமை 
யாகவோ அவைகளின்‌ சில பகுதியையோ ரத்துச்‌ செய்ய 
வேண்டுமா, அல்லது அப்படிச்‌ செய்ய முடியாவிட்டால்‌, அவை 
களைத்‌ திருத்தி அமைல்கலாமா ? திருத்தம்‌ செய்வதென்றால்‌ 
எப்படி எப்படிச்‌ செய்யலாம்‌? எனபவைகளைப்‌ பறறி 
அறிக்கை கொடுக்கவும்‌, உடனடியாக ஒரு குழுவை நியமிக்க 
வேண்டும்‌ என்று கோரும்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டுவந்தார்‌. 


தமது தீர்மானத்தை விளக்கப்‌ பேசத்‌ தொடங்கியதுமே, தம்‌ 
முடைய தீர்மானத்தை முதல்‌ நாள்‌ நிகழ்ச்சி நிரலிலேயே சோதத 
தற்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்‌ கொண்டார்‌ 
சாஸ்திரி. அரசாங்கத்தின்‌ ஈல்லன்பு மற்றும்‌ நட்புணர்வு 
பற்றித்‌ தமது திருப்தியையும்‌ தெரிவித்தார்‌. “நாட்டிலே 
பெரும்‌ கொந்தளிப்பு இருக்கிறது என்பது உண்மைதான. 
ஆனாலும்‌, இந்த (அடக்குமுறை)ச்‌ சட்டங்களும்‌ அந்தக 
கொந்தளிப்புக்கு ஒரு காரணமாக இருப்பதாலேயே அவைகளைப்‌ 
பரி£லனை செய்ய வேண்டுமென்று கோருகிறேன்‌ '”. இவ்வாறு 
பேசிய சாஸ்திரி தொடர்ந்து உரை நிகழததுகையில்‌, நடை 
முறையிலிருந்த சட்டங்களை அலரிக்காட்டி அவைகளை அகற்று 
வது அல்லது திருத்துவது எவ்வளவு அவசியம்‌ என்பதையும்‌ 
புலப்படுத்தினார்‌. தமது உரையை முடிக்கையில்‌, ** அகிம்சைநெறி 
ஓத்துமையாமையைவிட அ௮கிம்சைநெறி ஒத்துழைப்பே நல்லது ” 
என்று அலங்காரமாக எடுத்துரைத்தார்‌ சாஸ்திரி. 


62 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ரங்கசாமி அய்யங்கார்‌ பேசுகையில்‌, அடக்குமுறைச்‌ சட்டங்‌ 
களை அடியோடு நீக்க வேண்டும்‌ என்று பொ துமக்கள்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கையில்‌ அவைகளைப்‌ பரிசீலனை செய்ய ஒரு குழு 
அமைப்பது பயன்‌ தராது என்றார்‌. கபார்டே, லெ அடக்கு 
முறைச்‌ சட்டங்களைப்‌ பட்டியல்‌ போட்டுக்‌ காட்டி, அவைகளை 
எல்லாம்‌ ரத்துச்‌ செய்யவேண்டும்‌ என்ற திருத்தம்‌ ஒன்றைக்‌ 
கொண்டுவந்தார்‌. ஆனால்‌, அவருடைய திருத்தம்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டு சாஸ்திரியின்‌ தீர்மானமே வெற்றி பெற்றது. 


1921 மார்ச்‌ 8ஆம்‌ தேதி, கலகங்களையும்‌ சட்டத்துக்குப்‌ 
புறம்பான கூட்டங்களையும்‌ அடக்கும்போது இன்னின்ன 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான்‌ துப்பாக்கிச்‌ சூடு நடத்தலாம்‌ 
என்று வரையறுக்கும்‌ விதமாக குற்றவியல்‌ நடைமுறைச்‌ 
சட்டத்தையும்‌ அதைப்‌ போன்ற மற்ற சட்டங்களையும்‌ திருத்த 
வேண்டும்‌ என்று கவர்னர்‌ ஜெனரலுக்குச்‌ சிபாரிசு செய்யும்‌ 
தீர்மானம்‌ ஒன்றை சாஸ்திரி கொண்டுவந்தார்‌. இவைகளைப்‌ 
பொறுத்தவரை, இந்தியச்‌ சட்டத்தை ஆங்கலேயச்‌ சட்டத்தின்‌ 
பாணியில்‌ திருத்தி அமைக்க வேண்டும்‌ என்று தகுந்த காரணத்‌ 
தோடு வற்புறுத்தினார்‌ அவர்‌. துப்பாக்கிச்‌ சூடு நடத்தும்‌ 
அதிகாரிகளின்‌ மீது, அரசாங்கத்தின்‌ அனுமதியின்‌ றியே 
சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வகை செய்யவேண்டும்‌ 
என்றும்‌ அவர்‌ கோரினார்‌. ஆனாலும்‌. இவை அரசாங்க நிருவாகத்‌ 
தின கொள்கைகளையும்‌ நடைமுறைகளையும்‌ வெகுவாகப்‌ 
பாதிக்கும்‌ என்பதால்‌, இந்தக்‌ கோரிக்கைகளுக்கு அரசாங்கம்‌ 
இடம்‌ கொடுக்கவில்லை. மேலும்‌, இந்தக்‌ கோரிக்கைகளை நடை 
முறைப்‌ படுத்தினால்‌ கலகங்களை அடக்கும்‌ பணியில்‌ அதிகாரிகள்‌ 
பாடு திண்டாட்டமாகி விடும்‌ என்றும்‌ அரசாங்கத்தின்‌ சார்பில்‌ 
வாதாடப்பட்டது. எனவே தீர்மானம்‌ வெற்றி பெறவில்லை. 


முன்பே குறித்துள்ளது போல, அடக்குமுறைச்‌ சட்டங்களைப்‌ 
பரிசீலனை செய்ய ஒரு குழு அமைக்க வேண்டும்‌ என்ற சாஸ்‌ திரி 
யின தீர்மானத்தை அரசாங்கம்‌ ஏற்றுக்கொண்டது. அப்போ து 
தேத பகதூர்‌ ஸப்ரூ இந்திய அரசாங்கத்தின்‌ சட்டத்துறை 
உறுப்பினராக இருந்ததால்‌, சில அடக்கு முறைச்‌ சட்டங்களை 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 63 


அகற்றுவது எளிதாக முடிந்தது. (அவ்வாறு ரத்துச்‌ செய்யப்‌ 
பட்டவைகளுள்‌ 1910ஆம்‌ ஆண்டின்‌ அச்சக சட்டம்‌, 1908ஆம்‌ 
ஆண்டின்‌ பத்திரிகைகள்‌ மூலம்‌ குற்றத்‌ தூண்டுதல்‌ தடுப்புச்‌ 
சட்டம்‌, 7909ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியக்‌ குற்றவியல்‌ சட்டத்‌ 
திருத்தச்‌ சட்டம்‌ முதலியன முக்கியமானவை. ) 


ஆனாலும்‌, அரசாங்கம்‌ தனது அடக்குமுறைக்‌ கொள்கையை 
அடியோடு கைவிடவேண்டும்‌ என்பதைப்‌ பற்றிச்‌ சட்டசபை 
உறுப்பினர்களிடையே பலத்த கருத்து வேறுபாடு நிலவியது. 
1922 ஜனவரி 18 ஆம்‌ தேதி முன்ஷி ஈஸ்வர்‌ சரண்‌ சட்டசபையில்‌ 
ஒரு தீர்மானம்‌ கொண்டு வந்தார்‌. *: இந்தியாவில்‌ அரசாங்கம்‌ 
தொடங்கி வைத்துள்ள அடக்குமுறைக்‌ கொள்கையை உடனடி 
யாக நிறுத்த வேண்டும்‌ '' என்று கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளும்‌ தீர்மானம்‌ அது. தீர்மான த்தை விளக்கிப்‌ பேசுகையில்‌, 
ஓத்‌ துழையாமை இயக்கம்‌ நடத்துவதற்கு ஒன்று சேருகின்ற 
தேயத்‌ தொண்டர்கள்‌ கொலைகாரர்‌ கூட்டமல்ல ; அங்கங்கு 
யாரோ சில தொண்டர்கள்‌ நடந்து கொள்வது எப்படி இருந்‌ 
தாலும்‌, அந்த இயக்கம்‌ அகம்சை நெறியையே தனது வழிமுறை 
யாகக்‌ கொண்டிருக்கிறது என்று எடுத்துரைத்தார்‌. அதுவும்‌ 
தவிர, ஒத்துழையாமை இயக்கம்‌ தோன்‌ றியதற்கு மூலமான 
காரணங்களைக்‌ கண்டறியாமல்‌ அரசாங்கம்‌ போராடிக்‌ கொண 
டிருந்தால்‌, ஒருக்காலும்‌ அது அடக்கப்படப்‌ போவதில்லை என்றும்‌ 
அவர்‌ உறுதியாகத்‌ தெரிவித்தார்‌. 


“ நிலமை அப்படி ஒன்றும்‌ கட்டுக்கு அடங்காமல்‌ போய 
விடவில்லை ; அரசாங்கம்‌ அப்படி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிக்‌ 
காட்டி வருவதோடு, தனது எரிச்சலா லும்‌ பீதியா லும்‌ அரசாங்கம்‌ 
தான்‌ நிலைமையை மோசமாக்கிக்‌ கொண்டு வருகிறது ” எனறு 
எடுத்துரைத்து முன்ஷியின்‌ மேற்படித்‌ தீர்மானத்தை ஆதரித்‌ 
தார்‌ ராய்‌ பகதூர்‌ பீஷாம்பர்நா த்‌. 


ஆயினும்‌, தீர்மானத்தை இதே விதமான உக்கிரத்தோடு 
எதிர்த்தவர்களும்‌ பலர்‌ இருந்தார்கள்‌. பம்பாயைச்‌ சேர்ந்த 
என்‌. எம்‌. சமர்த்‌, ஓத்துழையாமைப்‌ பாசறைகளின நடைமுறை 
களைக்‌ கவனிப்போர்‌, அரசாங்க நிருவாகத்தைச்‌ செயலிழக்கச்‌ 


04 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


செய்ய வேண்டும்‌ என்கிற தனது லட்சியத்தை நோக்கியே காந்தி 
யடிகள்‌ சிறுகச்‌ சிறுக முனனேறி வருவதை நன்கு உணர்‌ 
வார்கள்‌ எனறார்‌. அரசாங்கம்‌ இந்தக்‌ கிளர்ச்சியை முளையி 
லேயே கிள்ளி எரியாமல்‌ இரண்டு ஆண்டுக்‌ காலம்‌ பொறுமையாக 
வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருந்திருக்கிறது என்றும்‌ அவர்‌ 
குற்றஞ்‌ சாட்டினார்‌. தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு தோல்வி 
யடைந்தது. 

அந்தக காலத்து மிதவாதிகளில்‌ முக்கியமான ஒருவரான 
பி. எஸ. சிவசாமி அயயர்‌ இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீது உரை 
நிகழ்த்துகையில்‌, அரசாங்கம்‌ அடக்குமுறையையே கொள்கை 
யாகக கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை 
மறுத்தார்‌. இது பற்றி அமைதியான தீர்வு காண்பதற்காகப்‌ பல 
வேறு கருத்துக்கள்‌ உடையவர்களையும்‌ கொண்ட மாநாடு 
ஒன்றைக்‌ கூட்டவேண்டும்‌ என்று எடுத்துரைக்கப்பட்ட 
கருத்தைக்‌ குறிப்பிட்டு, '* அவர்‌ (காந்தியடிகள்‌ ) ஒத்துழையாமை 
இயக்கததவர்களின்‌ சர்வாதிகாரியாக இருந துகொணடு, மின்னல்‌ 
வேகத்தில்‌ இங்கே சுயராச்சியத்தைக்‌ கொண்டு வந்துவிடப்‌ 
போவது போலச்‌ செயல்படுவதன்‌ மூலம்‌ தம்மை ஒரு தீர்க்க 
தரிசியாகக காட்டிக்‌ கொள்ள முயலும்வரை திருப்திகரமான 
விளைவுகளை ஏற்படுத்தவே முடியாது '' எனறார்‌ அய்யர்‌, 


ஆனாலும்‌, குற்றவியல்‌ சட்டத்‌ திருத்தச்‌ சட்டம்‌ பரவலாகக்‌ 
கையாளப்‌ படுகிறது என்பதையும்‌ அதன கீழ்‌ பெரும்பாலர்‌ கைது 
செய்யப்பட்டிருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ அவர்‌ ஒப்புக்கொண்டார்‌. 
எனவே, முன்ஷி சரண்‌ தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம்‌ கொண்டு 
வந்து, சுமுகமான நிலைமையை ஏறபடுத்துவதற்குத்‌ தோதான 
ஆணைகளை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு விடுக்க வேண்டும்‌ 
என்று அதிலே கேட்டுக்‌ கொண்டார்‌. 


ராணுவத்தைப்‌ பற்றிய விவகார தீதில்தான சிவசாமி அய்யரின்‌ 
அபாரத்‌ திறமை வெளிப்பட்டது. சிறிது காலத்துக்கு முன்பு, 
இந்திய ராணுவத்தின்‌ அமைப்பு முறை மறறும்‌ நிருவாகம்‌ பற்றி 
ஆராய்ந்து அலோசனை கூறுவதற்காக லார்டு ஈஷர்‌ தலைமையில்‌ 
ஒரு குழுவை அமைத்தது பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌. குழு தனது 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 65 


அறிக்கையில்‌ பின்வரும்‌ குறிப்புக்களைக்‌ கொடுத்திருந்தது: 
“்‌ (பிரிட்டிஷ்‌ ராணுவ) ௩ட.வடிக்கையின்‌ மையம்‌ மேற்கிலிருந்து 
இழக்கிற்கு மாறியுள்ளது. எதிர்காலத்தில்‌, நமது ராணுவத்தில்‌ 
பெரும்‌ பகுதி இந்தியாவிலும்‌ மற்றொரு பகுதி நமது (பிரிட்டன்‌) 
நாட்டி லும்‌ இருந்துகொண்டு மத்திய கிழக்கில்‌ நடவடிக்கைகளில்‌ 
ஈடுபடுவது பற்றி நாம்‌ தீவிரமாக யோசிக்க வேண்டும்‌... இந்திய 
ராணுவம்‌, உலகின்‌ பல யுத்த அரங்கங்களில்‌, நமது சாம்ராச்சி 
யத்தின்‌ மற்ற நாடுகளைச்‌ சோந்த படைகளுடன்‌ இணைந்து நின்று 
போரிட்டு வந்திருக்கிறது. இந்ழியப்‌ படையின்‌ பொறுப்பு, இந்த 
விதமாக விரிவுபட்ட கொண்டே வந்திருப்பதால்‌, அதை 
இன்னமும்‌ ஒரு பிரதேசப்‌ படையாகவே மாதிப்பிடக்‌ கூடாது... 
உலகின எந்தப்‌ பகுதியிலும்‌ பணிபுரியத்‌ தயாராக இருக்கிற 
நமது சாம்ராச்சய ராணுவத்தின்‌ ஒரு பகுதியாகவே இந்திய 
ராணுவம்‌ கருதப்பட வேண்டும்‌.” 


ஈஷா அறிக்கையின்‌ இந்தக்‌ குறிப்புக்களால்‌ இந்தியாவில்‌ 
பரவலான கலக்கம்‌ ஏற்பட்டது. இந்திய ராணுவம்‌ பிரிட்டிஷ்‌ 
சாம்ராச்சிய ராணுவத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ கொள்ளப்பட்டு, 
அந்த ராச்சியம்‌ முழுவதன எல்லைப்‌ பாதுகாப்பு இதன்‌ பொறுப்பில்‌ 
விடப்படும்‌ என்றும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ பெரிய (ராணுவச்‌) 
செலவு இந்தியாவின்‌ தலையிலேயே கட்டப்படும்‌ என்றும்‌ ஒரு 
சந்தேகம்‌ எழுந்ததே அந்தக்‌ கலக்கத்துகீகுக்‌ காரணம்‌. 


191 மார்ச்‌ 28ஆம்‌ தேதி ஒரு நாளிலேயே, ஈஷர்‌ அறிக்கை 
தொடாபாக, சட்டசபையில்‌ 15 திர்மானங்களைக்‌ கொண்டு 
வந்தார்‌ சிவசாமி அய்யர்‌. இந்திய ராணுவம்‌ இந்தியாவின்‌ 
எல்லைக்கு அப்பால்‌ உள்ள பணிகளில்‌ ஈடுபடுக்தப்படுதல்‌ கூடாது 
எனபதே அவருடைய தீர்மானங்களின்‌ அடிப்படைக்‌ கருத்து. 
இந்திய ராணுவம்‌, கவர்னர்‌ ஜெனரல்‌ ஒப்புதலின்‌ பேரில்‌ காவல்‌ 
படையாக வெளி இடங்களுக்கு அனுப்பப்படலாம்‌ ; அப்போதும்‌ 
அதற்காகும்‌ செலவை இந்தியா ஏற்காது என்ற நிபந்தனையின்‌ 
பேரிலேயே அனுப்பப்பட வேண்டும்‌ என்றார்‌ அய்யர்‌. கொள்கை 
மற்றும்‌ அமைப்புகளைப்‌ பொறுத்தவரை இந்திய ராணுவம்‌ 
(பிரிட்டிஷ்‌) யுத்த அலுவலகத்தின்‌ கட்டுப்பாட்டுக்கு உட்படாத 


௬-5 


66 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ வற்புறுத்தினார்‌. 
அவருடைய தீர்மானங்களில்‌ ஓன்று, மேன்மை தங்கிய மன்னர்‌ 
பிரானின்‌ தரைப்படை, கடற்படை, விமானப்படை என்னும்‌ 
எல்லாப்‌ பிரிவுகளிலும்‌, துணைப்படைப்‌ பகுதிகளிலும்‌ இந்தியர்கள்‌ 
எந்தவிதத்‌ தடையுமின்றிச்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ 
என்று கோரியது. மற்றொரு தீர்மானம்‌, ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ 
வழங்கப்படும்‌, அரசர்‌ கமிஷன்‌ அந்தஸ்தில்‌ 25 சதவீதமாவது 
இந்தியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும்‌ என்று சிபாரிசு செய்தது. 


அயயர்‌ கொண்டுவந்த தீர்மானங்கள்‌ பலவும்‌ சட்டசபையில்‌ 
நிறைவேறின ; பின்னர்‌ இந்திய அரசாங்கம்‌ அவைகளை இந்தியா 
மந்திரிக்கும்‌ அனுப்பி வைத்தது. உண்மையில்‌, அரசாங்கத்தின்‌ 
ராணுவக்‌ கொள்சையில்‌ இந்தத்‌ தீர்மானங்களின்‌ தாக்கம்‌ 
மிகுதியாக இருந்தது. டேரா டூனில்‌ ராயல்‌ ராணுவக்‌ கல்லூரி 
ஒன்று அமைக்க 1945ல்‌ அனுமதி வழங்கப்பட்டது; ராணு 
வத்தின்‌ எட்டுப்‌ படையணிகள்‌ இந்திய மயமாக்கப்படும்‌ என்றும்‌ 
அறிவிக்கப்பட்ட து. 


தொழிலாளர்களின்‌ சார்பாக நியமனம்‌ பெற்றிருந்த என்‌. எம்‌. 
ஜோஷி, தொழிலாளர்‌ நலச்‌ சட்டங்களில்‌ பெரிதும்‌ ஊக்கங்‌ 
காட்டி வந்தார்‌. அதிகாரிகள்‌ மக்களைக்‌ கட்டாயப்படுத்தி வேலை 
வாங்குவது, தங்கள்‌ போக்குவரத்துச்‌ செலவை ஏற்குமாறு 
மக்களை வற்புறுத்துவது, தங்களுக்குத்‌ சேவையான உணவுப்‌ 
பண்டங்களைக்‌ கட்டாயப்படுத்திப்‌ பெறுவது போன்ற வழக்‌ 
கங்களை ஒழிக்க டன என்ற தீர்மானத்தைக்‌ கொண்டு 
வந்தார்‌ ஜோஷி. “அலுவலக வேலையாக வெளியிடங்களுக்குச்‌ 
செல்லும்‌ அதிகாரி கிராம அதிகாரியை வறபுறுத்துகறார்‌ ; அவர்‌ 
கிராமத்து மக்களை அதிகாரியிடம்‌ கொண்டு வந்துவிட, 
அவர்கள்‌ ( இலவசமாக ) வேலை செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்படு 
கிராஃள்‌. இதேபோல்‌, அதிகாரிக்குத்‌ தேவையான உணவுப்‌ 
பண்டங்களை இலவசமாக வழங்குமாறு சிறு வியாபாரிகள்‌ 
கட்டாயப்படுத்தப்‌ படுகிருர்கள்‌ '” என்று எடுச்‌ துதுரைத்து, 
“ இந்தப்‌ பழக்கம்‌ நிறுத்தப்பட வேண்டும்‌” என்று வற்புறுத்‌ 
தினார்‌ ஜோஷி. 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவாதிகளும்‌ 67 


தொழிலாளர்‌ நலன்‌ கருதிய பல சட்டங்கள்‌ இயற்றப்‌ 
பட்டன. அத்தகைய பல சட்டங்கள்‌ திருத்தம்‌ பெற்றன 
என்றால்‌, ஜோஷியின முயற்சியே அதற்கெல்லாம்‌ முக்கியமான 
காரணம்‌. இந்தியத்‌ தொழிற்சாலைச்‌ சட்டத்துக்குக்‌ கொண்டு 
வரப்பட்ட ஒரு திருத்தத்தின்‌ மூலம்‌, தொழிற்சாலையின்‌ வேலை 
நேரம்‌ வாரத்துக்கு 60 மணியாக வரையறுக்கப்பட்டது. 
தொழிலாளர்‌ நட்ட ஈட்டுச்‌ சட்டம்‌ தொழிலாளர்களை விபத்து 
இழப்புக்களினின்று பாதுகாத்தது. இந்தியச்‌ சுரங்கச்‌ சட்டம்‌, 
தொரறிலாளர்களுக்கும்‌ பிரதிதிததுவம்‌ அளித்த சுரங்க போர்டு 
அமைவதற்கு வகை செய்தது. 


அரசுக்கும்‌ சட்டசபைக்கும்‌ கருத்து வேறுபாடு : 

பொதுவில்‌, நிருவாகத்துக்கும்‌ சட்டசபைக்கும்‌ இடையே 
சுமுகமான உறவே நிலவியது. ஆனாலும்‌, அவ்வப்போது அதிலே 
கருத்து வேற்றுமையும்‌ ஏற்பட்டுத்தான வந்தது. 1922 செப்டம்‌ 
பரில்‌ அரசாங்கம்‌ ஒரு மசோதாவைக்‌ கொண்டு வந்தபோது 
இப்படியான ஒரு முரண்பாடு தலைதூக்யெது. இந்திய சுதேச 
சமஸ்தான மன்னர்களுக்கு எதிராக மக்களைத்‌ தூண்டும்‌ வகை 
யிலோ, மன்னர்களை அவமதிக்கும்‌ வகையிலோ அல்லது அவர்கள்‌ 
மேல்‌ வெறுப்பு உண்டாக்கும்‌ விதமாகவோ பத்திரிகை அல்லது 
புந ரகங்களில்‌ எழுதிப்‌ பரப்புவதைத்‌ தடுக்கும்‌ நோக்கமுடையது 
அந்த மசோதா. முன்ஷி ஈஸ்வர்‌ சரண்‌, இது ஆடசியாளர்‌ 
களைப்‌ பற்றிய நியாயமான விமர்சன உரிமைக்கே உலைவைத்து 
விடும்‌ ”” என்று கூறிச்‌ தீர்மானத்தை எதிர்க்கார்‌. அதன்பேரில்‌, 
சட்டசபையில்‌ இந்த மசோதா கொண்டு வருவதற்கே அனுமதி 
மறுக்கப்பட்டது. தங்களின்‌ நல்ல ஈண்பர்களான மனனாகளுக்கு 
இப்படி ஒரு அவமானம்‌ ஏற்படுவதைக்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ பொறுப்‌ 
பாரா? முதல்‌ முறையாகத்‌ தமது தனி அறிகார கதைப்‌ பயன 
படுத்தி, ஓர்‌ அறிவிப்புச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ மசோதாவுக்கு உயிர்‌ 
கொடுத்துவிட்டார்‌. அது ராச்சிய சபையில்‌ நிறைவேற்‌ றப்பட்டுக 
கவர்னர்‌ ஜெனரலின்‌ ஒப்புதல்‌ பெற்றுச்‌ சட்டமாயிறறு. 


1929-1924 ஆம்‌ ஆண்டுகளுக்குரிய வரவு செலவுத்‌ திட்டம்‌ 
சபையில்‌ தரப்பட்டபோது இதைவிடப்‌ பெரிய அரசியல்‌ சட்டச்‌ 


66 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சிக்கல்‌ ஒனறு ஏற்பட்டது. திட்டத்தில்‌ ஏற்பட்ட பற்றாக்‌ 
குறையைச்‌ சரிக்கட்டுவதறகாக, அரசாங்கம்‌ உப்பு வரியை 
இரட்டிப்பாக்க முடிவு செய்தது. சிந்துவைச்‌ சேர்ந்த எஸ்‌. ௪. 
ஷாஹானி, டாக்காவைச்‌ சோந்த மெளல்வி அபுல்‌ காசிம்‌, 
சேலத்தைச்‌ சேர்ந்த எஸ்‌. முதலியார்‌ அகியோரும்‌ மற்றும்‌ 
பலரும்‌ இதைக்‌ கடுமையாக எதிர்த்தார்கள்‌. ராணுவத்துக்கும்‌ 
அது தொடர்பான நிருவாகத்துக்கும்‌ வகைதொகை இல்லாமல்‌ 
செலவமிப்பதற்காக அரசாங்கம்‌ ஏழைகளைக்‌ கசக்கிப்‌ பிரிகிறது 
என்று அவர்கள்‌ குற்றம்‌ சாட்டினார்கள்‌. ஆக்ராவைச்‌ சேர்ந்த 
லாலா கிரிதாரிலால்‌, உப்புவரியை இரட்டி ப்பதைவிட பெட்ரோல்‌ 
மீது வரி விதித்து இந்தப்‌ பறறாக்குறையைச்‌ சரிக்கட்டலாம்‌ 
என்று ஆலோசனை கூறினார்‌. அங்கிருந்த பலரின்‌ உணர்ச்சி 
களையும்‌ வெளிப்படுத்துவது போல ஜே. எல்‌. பார்கவா பேசினார்‌. 
அவர்‌ கூறியதாவது : 


* இந்தியாவுக்கு முழுப்‌ பொறுப்பாட்சி வாங்கி அரசாங்க 
ஊ [நியத்தை இந்திய மயமாக்காமல்‌ இப்போது உள்ள நிருவாக 
முறையே தொடர்நது நீடிக்கும்வரை, இந்திய நிருவாகத்துக்காக 
ஏற்படும்‌ அளவு மீறிய செலவைக்‌ குறைக்க முடியாது. நமது 
வருமானத்தில்‌ கிட்டத்தட்ட சரிபாதியை ராணுவமே விழுங்கி 
விடுகிறது. இந்தியர்‌ அல்லாதவர்களின்‌ சேவை “இல்லாமல்‌ 
தீராது” என்று அவர்களில்‌ பலரைச்‌ சிவில்‌ நிருவாகத்தில்‌ 
அமர்த்தியிருப்பதால்‌ அந்தச்‌ செலவும்‌ அதிகமாகவே இருக்கறது. 
அந்நியாகளுக்கு அதிகமான ஊதியம்‌ கொடுக்க வேண்டி 
யிருப்பதோடு, (மேல்நிலை) ஊழியங்களின்‌ மீதான ராயல்‌ 
கமிஷனும்‌ சட்டசபையின்‌ விருப்பத்‌ துக்கு மாறாக இம்தியாவின்‌ 
மீது திணிக்கப்பட்டி ருக்கிறது ''. 


இந்த எதிர்ப்புகளின்‌ விளைவாக, உப்புவரியை இரட்டிப்பாக்கும்‌ 
கோரிக்கை படுதோல்வியடைந்தது. கவுன்சிலில்‌ இதே கோரிக்கை 
கவர்னர்‌ ஜெனரலின்‌ “சிபாரிசு "டன்‌ வந்தபோது, சினிவாச 
சாஸ்திரியும்‌ மற்றவர்களும்‌ அதை எதிர்த்துக்‌ கடுமையாக 
விமர்சனம்‌ செய்தார்கள்‌. இருப்பினும்‌ கவர்னரின்‌ '' சிபாரிசை ''க்‌ 
கவுன்சில்‌ ஏற்று நிறைவேற்றிக்‌ கொடுத்தது. ஆனால்‌, மீண்டும்‌ 


சாதிருத்தச்‌ சட்டமும்‌ மிதவாதிகளும்‌ 69 


இம்‌ மசோதா சட்டசபைக்கு வந்தபோது, முன்பு போலவே 
தோற்கடிக்கப்பட்டது. தமக்குள்ள அறிவிப்புச்‌ செய்து உயீர்ப்‌ 
பிக்கும்‌ அதிகாரத்தை இரண்டாவது முறையாகப்‌ பயன்படுத்தி 
அதைச்‌ சட்டமாக்கனார்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌. ஆகவே, சட்ட 
சபையின்‌ திட்டவட்டமான விருப்ப ச. துக்கு நேர்மாறாக உப்பு வரித்‌ 
திணிப்பு சட்டமாக்கப்பட்டது. 

சட்டசபையில்‌ கொண்டுவரப்பட்ட மானியக்‌ கோரிக்கைகளில்‌ 
குறைப்புச்‌ செய்யவும்‌ சபை தயங்கவில்லை. 1921-1983 வரவு 
செலவுத்‌ திட்டத்தில்‌ மட்டும்‌, செலவினங்களில்‌ 129 கோடி ரூபாய்‌ 
வரை வெட்டிக்‌ தள்ளியது சட்டசபை. 


அதிகமான சீர்திருத்தங்களுக்கான கோரிக்கை : 


மாண்டேகு-செம்ஸமீபராடு சீாநிருத்தங்களை உள்ளடக்கிய 
1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச்‌ சட்டம்‌ பிரிட்டிஷ்‌ பாராளு 
மன்றத்தில்‌ நிறைவேறி அரசரின்‌ ஒப்புதல்‌ பெற்று வெளியிடப்‌ 
பட்டது. அப்போது இருந்த மத்திய சட்டசபை இந்தச்‌ சட்டத்தை 
ஆர்வறந்தோடு வரவேற்று அதரவு தெரிவித்துக்‌ கொண்டது. 
மிதவா நிகளெல்லாம்‌ ஆதரவு தெரிவிக்க, சச்சிதானந்த சின்ஹா 
இதக்‌ தாமானத்தை முன்மொழிந்தார்‌. தீர்மானத்தின்‌ மூலம்‌, 
அவாகள்‌, சக்கரவர்த்திக்குக்‌ “கடமை தவறாத பணிவான 
மரியாதையை "த தெரிவித்துக்‌ கொண்டதோடு, ** இந்தியாவின்‌ 
அரசியல்‌ மீட்சிக்கு நமது சக்கரவர்‌ த்தியின்‌ ஈல்லாட்சிதான்‌ ஓரே 
சாதனம்‌” எனறும்‌ பவ்வியமாகப்‌ பொறித்து வைத்தார்கள்‌. 
இந்தச்‌ சமயத்தில்‌, இதற்கு முற்றிலும்‌ மாறுபட்ட தமதுகருத்தை 
வலியுறுத்து உரையாற்றிய எஸ்‌. என்‌. பானர்ஜி பின்வருமாறு 
கூறினா : 

“ இறுதித்‌ தீர்ப்புகாள்‌ விரைவிலேயே வரும்‌; (பத்து ஆண்டு 
களில்‌ நிலைமை மறு பரிசீலனை செய்யப்படும்‌ என்று சட்டத்தில்‌ 
கு. றிப்பிடப்பட்டிருப்பகால்‌) அந்த நாள்‌ பத்து ஆண்டுகளிலேயே 
வரலாம்‌. ஆனால்‌, ஒரு நாட்டின்‌ வரலாற்றில்‌ பத்து ஆண்டுகள்‌ 
அல்லது அதைவிடக்‌ குறைந்த காலம்‌ அப்படி ஓன்றும்‌ 
பெரிதில்லையே. அநத நாள்‌ வந்து, இந்திய மக்களின்‌ முன்பாகவும்‌ 
நாகரிக உலகின்‌ முனபாகவும்‌ தீர்ப்பு வழங்கப்படும்போ து, இந்திய 


70 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மக்களாகிய நம்முடைய தகுதி பரி£லனை செய்யப்பட்டது என்றோ 
நாம்‌ தகுதியில்லாதவர்களாகக்‌ கணிக்கப்பட்டோம்‌ என்றோ 
யாரும்‌ சொல்லமாட்டார்கள்‌ என்பது என்‌ திடமான ஈம்பிக்கை. '' 


மிதவாதிகளோ, பத்து ஆண்டுகளுக்குப்‌ பிறகு ஏற்படப்‌ 
போகும்‌ ஆட்சியியல்‌ மறு பரிசீலனையை எதிர்பார்த்துப்‌ 
பொறுமையாகக்‌ காத்திருக்கப்‌ போவதாக வீரமுழக்கமிட்டார்கள்‌. 
ஆனால்‌, நிலைமை வெகு விரைவிலேயே மாறிவிட்டது; சட்ட 
சபைக்கு வெளியே சுதந்திரப்‌ போராட்டம்‌ முழு மூச்சாக நடந்து 
வந்தது. தங்கள்‌ சட்டசபைப்‌ பணிகளின்‌ மூலமே இந்தியச்‌ 
சுதந்திரப்‌ போராட்டத்துக்கு உதவ முடியும்‌ என்று எண்ணி 
யிருந்த மிதவாதிகள்‌, தாங்கள்‌ கூண்டில்‌ நிறுத்தப்படும்‌ காலம்‌, 
எதிர்பார்த்ததை விட விரைவாகவே நெருங்குவதை உணர்ந்து 
கொண்டார்கள்‌. எனவே, அந்தச்‌ சமயத்தில்‌ தங்கள்‌ மேல்‌ தவறு 
எதுவும்‌ இல்லை என்று காட்டிக்‌ கொள்வதற்கான தஸ்தாவேஜு 
களை இப்போதே தயாரிக்கலானார்கள்‌. அதாவது, சீர்திருத்தச்‌ 
சட்டம்‌ அமுலாகிய முதலாவது ஆண்டிலிருந்தே, ஆட்சி 
அமைப்பில்‌ மேலும்‌ சீர்திருத்தம்‌ வேண்டும்‌ என்ற கோரிக்கையை 
எழுப்பத்‌ தொடங்கி விட்டார்கள்‌. 


1921 செப்டம்பர்‌ 28ல்‌ ஜே. என்‌. மஜும்தார்‌ சட்டசபையில்‌ 
ஒரு தீர்மானம்‌ கொண்டு வந்தார்‌. ஓரு குறிப்பிட்ட தேயி 
லிருந்து, அதாவது நாலாவது சட்டசபை தொடங்கும்‌ நாளிலிருந்து, 
இந்தியாவுக்கு முழு டெ.ரமினியன்‌ சுய ஆட்சி வழங்கப்படும்‌ 
என்று திட்டவட்டமாக அறிவிப்பதற்கான முன்னேற்பாடுகளை 
அரசாங்கம்‌ மேற்கொள்ள வேண்டும்‌ என்று கோரியது அந்தத்‌ 
தாமானம்‌. இது சம்பந்தமாக பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ உண்டை 
யான ஆர்வம்‌ கொண்டுதான்‌ இருக்கிறது என்பதை இந்தியப்‌ 
பொது மக்கள்‌ நம்ப வேண்டுமானால்‌ இத்தகையதொரு திட்ட. 
வட்டமான அறிவிப்பை அரசாங்கம்‌ வெளியிட்டே ஆகவேண்டும்‌ 
என்று விளக்கினார்‌ அவர்‌. ** சகோதரர்களே, சுதந்திரம்‌ என்னும்‌ 
உரிமையைப்‌ பெற்றே தீருவது என்று நாங்கள்‌ முடிவு செய்து 
விட்டோம்‌ ; இதிலே எங்களுக்கு உதவியாக இருப்பது 
உங்களுக்குக்‌ கடைக்கும்‌ நல்வாய்ப்பும்‌ பெருமையும்‌ அகும்‌... 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவாதிகளும்‌ 71 


இனிமேலும்‌, நீங்கள்‌, எங்களுக்கும்‌ எங்கள்‌ லட்சியத்துக்கும்‌ 
இடையே வழிமறித்து நிற்கவேண்டாம்‌ என்று உங்களை 
அன்போடு கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌.” ஆங்கில அரசியல்‌ 
வாதிகளுக்கும்‌ ஆங்கில நாட்டு மக்களுக்கும்‌ மஜும்தார்‌ விடுத்த 
உருக்கமான வேண்டுகோள்‌ இது. 


மத்திய மாகாண தீகசைச்‌ சேர்நத கே. பி. எல்‌. அகனிஹோதததிரி 
தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசுகைவில்‌, “பேசத்‌ தெரியாத 
அப்பாவிகள்‌ ' என்று சொல்லப்படும்‌ லட்சோப லட்சம்‌ இந்திய 
மக்கள்‌ கூட, தாங்கள்‌ விரும்புவது பூரண சுதந்திரமே என்பதை 
உணர்ம்து கெள்ளத்‌ தெளிவாக எடுத்துரைக்கத்‌ கொடஙகி 
விட்டார்கள்‌ என்பதைச்‌ சபைக்கு நினைவூட்ானார்‌. ஜே. என்‌. 
பார்கவா, ஓத்துழமையாமை இயக்கத்தின்‌ மேம்பாடு அல்லது 
குறைபாடுகளைப்‌ பற்றி நமது கருத்து எதுவாக இருந்தாலும்‌, 
நாடு முழுவதும்‌ எழுச்சி கொண்டு நிற்கிறது என்பதை யாரும்‌ 
மறுக்க முடியாது என்று குறிப்பிட்டார்‌. மாநிலங்களுக்குச்‌ சுய 
ஆட்சி வழங்கவும்‌ பாத்தியில்‌ பொறுப்பாட்சி பற்படுத்தவும்‌ 
அரசாங்கம்‌ உடனடியாகத்தானே ௩டவடிக்கை மேற்கொள்ள . 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. மு. வி. சேஷகிரி 
அய்யரும்‌, முன்ஷி ஈஸ்வர்‌ சரணும்‌ இதே கருத்துக்களை எடுத்துப்‌ 
பேசினார்கள்‌. ஜம்னாதாஸ்‌ துவாரகாதாஸ்‌ இதற்கு மாறான 
கருர்கைம்‌ தெரிவித்தார்‌. அரசாங்கத்தை ஓரு குறிப்பிட்ட கால 
எல்லைக்குள்‌ கட்டுப்படுத்‌ துவது சரியில்லை என்றும்‌ அதனால்‌, கால 
எல்லை வரையறுப்பகை ஏற்க முடியாது என்றும்‌ அவர்‌ கூறினா. 


தீர்மானம்‌ சில திருத்தங்களுடன்‌ நிறைவேறியது. ஆனாலும்‌, 
இந்தியாவில்‌ விரைந்த முன்னேற்றம்‌ ஏற்பட்டு வருவதால்‌ 
1929க்கு முன்பே ஆட்சியியல்‌ பற்றிய மறு பரிசீலனையை மேற 
கொள்ள மவேண்டுமென்று இந்தியா மந்திரிக்குத்‌ தெரிவிக்குமாறு 
மட்டுமே அத்தீர்மானம்‌ கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்கொண்டது. 


சட்டசபைகளில்‌ தாங்கள்‌ செய்துவரும்‌ பணிகளின்‌ குலம்‌ 
இந்தியா முழுமையான சுய ஆட்டிக்கும்‌ தகுதி உடையது என்று 
ஆங்கிலேயர்களுக்கு, குறிப்பாக லிபரல்‌ கட்சியைச்‌ சேர்ந்த 


72 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஆங்கிலேயர்களுக்கு நிரூபித்து வருவதாக (இங்குள்ள) மித 
வாதிகள்‌ கருதி வந்தார்கள்‌. இதை உணர்ந்த பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌, 
இந்தத்‌ தவறான எண்ணத்தை '' உடனடியாகக்‌ களைந்தெறிய 
முடிவு செய்தார்‌. நிருவாகத்தையும்‌ ராணுவத்தையும்‌ இந்திய 
மயமாக்க வேண்டும்‌ என்று மிதவாதிகள்‌ மிகுதியாக வலியுறுத்தி 
வந்தார்கள்‌ ; ஆட்சியியல்‌ திட்ட மறுபரிசீலனையை விரைவுபடுத்து 
வதிலும்‌ அவர்கள்‌ கண்ணும்‌ கருத்துமாக இருந்து வந்தார்கள்‌. 
இதற்குப்‌ பதிலளிக்கும்‌ முகமாக, பிரதமர்‌ லாயிட்‌ ஜார்ஜ்‌, ஏளன 
மாகவும்‌ அதே சமயம்‌ உறுதியாகவும்‌ பின்வருமாறு அறிவித்தார்‌: 


* இந்தியச்‌ சட்டசபையில்‌ இந்தியர்கள்‌ நிகழ்த்தும்‌ உரைகள்‌ 
பயனற்றவை என்று நான்‌ சொல்ல வரவில்லை. ஆனால்‌, நிருவாக 
அலுவல்களுக்கு இந்தியர்களை த்‌ தேர்ந்தெடுக்க நாங்கள்‌ முனையும்‌ 
போது, அவர்களின்‌ பேச்சுத்‌ திறமையை நாங்கள்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்‌ கொள்வதில்லை; சிவில்‌ மற்றும்‌ ஏனைய பணிக்களங்களின்‌ 
உப்புச்சப்பறற வேலைகளை நிறைவேற்றுவதில்‌ அவர்களின்‌ 
கெடடிக்காரத்தனம்‌ என்ன என்பதையே கவனிக்கிறோம்‌. 
இந்தியர்கள்‌ இதை நன்றாக உணர்ந்துகொள்ள வேண்டும்‌ என்று 
கேட்டுக்‌ கொள்ளுகிறேன்‌.” 


இத்துடன்‌ பிரதமா தமது கண்டல்‌ உரையை நிறுத்தவில்லை. 
“நான்‌ முக்கியமாக வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால்‌, 
பார்லிமெண்டேரியன்களாகவும்‌ நிருவாகிகளாகவும்‌ இந்தியர்கள்‌ 
எவவளவு சிறப்பாகப்‌ பணியாற்றி வெற்றிகளைக்‌ குவித்தாலும்‌, 
ஒரு சில ஆங்கில சிவில்‌ அதிகாரிகளின்‌ ஒத்துழைப்பும்‌ வழி 
காட்டுதலும்‌ இல்லாமல்‌ இந்தியர்கள்‌ தங்கள்‌ அரசியலை நடத்திக்‌ 
கொள்ளும்‌ காலம்‌ என்றைக்குமே வரப்போவதில்லை என்பதே 
என கருத்து. இந்தச்‌ சில அதிகாரிகளே இந்திய அரசியல்‌ 
நிருவாக அமைப்பின்‌ முதுகெலும்பு (அடிச்சட்டம்‌) போன்ற 
வர்கள்‌. . இது தொடர்பாக வேறோரு சமாச்சாரத்தையும்‌ நான்‌ 
தெளிவுபடுத்திவிட விரும்புகிறேன்‌ : இந்தியாவை நடத்துவதில்‌ 
வழிகாட்டி.த்‌ துணைநிற்கும்‌ பொறுப்பைப்‌ பிரிட்டன்‌ எந்தச்‌ சூம்‌ 
நிலையிலும்‌ கைகழுவி விடப்‌ போவதில்லை '' என்று அறுதியிட்டுக்‌ 
கூறினார்‌ பிரதமா்‌. 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 74 


பிரதமரின்‌ இந்தப்‌ பேச்சு இந்திய மிதவாதிகளையும்‌ விடுதலைக்‌ 
கட்சியாரையும்‌ துள்ளி எழச்செய்தது. ஆகஸ்ட்‌ 2ஆம்‌ தேதி 
லாயிட்‌ ஜார்ஜ்‌ வெளியிட்ட இந்த அறிக்கையைப்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ ஓதுக்‌கித்‌ தள்ள வேண்டும்‌ என்னும்‌ தீர்மானத்தைக்‌ 
கொண்டுவந்த அக்கனிஹோத்திரி, ற்றம்‌ பொங்கப்‌ பேசினார்‌ : 


“நாங்கள்‌ முழுமையான சுய ஆட்சி கோருகிறோம்‌ என்றால்‌, 
நாங்கள்‌ தகுதி உடையவர்கள்‌ என்பதால்‌ மட்டுமே அதைக்‌ 
கோரவில்லை ; எங்களுக்கு வழங்கப்பட்டுவந்துள்ள உறுதிமொழி 
களையும்‌ வாக்குறுதிகளையும்‌ காட்டியும்‌ அதைக்‌ கோரவில்லை. 
சுகந்திரம்‌ எங்கள்‌ பிறப்புரிமை என்பதாலேயே நாங்கள்‌ அதைக்‌ 
கோருகிறோம்‌. எங்களுக்கு டொமினியன்‌ சுய ஆட்சி வழங்கு 
வதாகச்‌ சொல்லிச்‌ சொல்லி, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இனிமேலும்‌ 
எங்களை ஏமாற்றாது என்று ஈம்புகிறோம்‌.”' 


ராவபகதூர்‌ டி. ரங்காச்சாரியர்‌ மிகவும்‌ மனம்‌ நொந்து 
பேசினார்‌ : “முதுகெலும்பு என்னும்‌ சொல்லை நான்‌ என்றைக்கும்‌ 
மறக்க முடியாது...பிரிட்டிஷ்‌ ராச்சியம்‌ என்னும்‌ சொற்களையும்‌ 
நான்‌ என்றைக்கும்‌ மறக்க முடியாது; இந்தியாவை ஆள்வதற்கு 
நமக்கு அவர்கள்‌ உதவ வேண்டும்‌ என்று சொல்லாமல்‌ இந்தியாவை 
அவர்கள்‌ (பிரிட்டானியர்‌) ஆள்வதற்கு இந்தியர்கள்‌ உதவ 
வேண்டும்‌ என்று அவர்‌ (லாயிட்‌ ஜார்ஜ்‌) பேயெதை நான்‌ 
எனறைக்குமே மறக்க முடியாது !”' இவ்வாறு வாட்டத்தோடு 
பேசிய ரங்காச்சாரியார்‌, “ (அவர்கள்‌ நம்மை ஆள நாம்‌ அவர்‌ 
களுக்கு உதவும்‌) இதுதான்‌ சீர்திருத்த ஆட்சியியல்‌ சட்டத்தின்‌ 
நோக்கமா? அப்படியானால்‌, அதை அவர்கள்‌ தெளிவாகவே 
சொல்லியிருக்கலாமே !”' என்று கேட்டார்‌. “நாம்‌ என்னென்ன 
நிபந்தனைகளின பேரில்‌ அவர்களோடு ஒத்‌ துழைக்கிறோம்‌ என்பது 
நமக்குத்‌ தெளிவுபடுத்தப்படட வேண்டும்‌; எங்களை அடக்கி 
ஆள்வதற்கு நாங்களே உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்‌ 
என்பதுதான்‌ உங்கள்‌ நிபந்தனை என்றால்‌, என்னைப்‌ பொறுத்த 
வரை நிலைமையைத்‌ கெளிவுபடுத்திவிட விரும்புறேன்‌, நான்‌ 
ஒத்துழைக்கத்‌ தயாராக இல்லை; நிச்சயமாக நான்‌ தயாராக 
இல்லை ! '' எனறு முழங்கினார்‌ அவர்‌. 


74 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


துவாரகாதாஸ்‌ கூடப்‌ பிரதமரின்‌ பேச்சை வன்மையாகக்‌ 
கண்டித்தார்‌. நிருவாகத்தில்‌ அதிகமான இந்தியர்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொளளும்‌ கொள்கை உறுதி செய்யப்பட்டு, கூடியவரை, அரசு 
ஊ [நியங்களுக்கு இந்தியர்களையே நியமிக்க வேண்டும்‌ என்று 
அவர்‌ வற்புறுத்தினார்‌. “(நீங்கள்‌ தொடர்ந்து இந்தவிதமாகவே 
நடந்துகொண்டு வந்தால்‌) நாங்கள்‌ சிறுபான்மையினர்‌ என்ற 
நிலைமை மாறுவதுதான்‌ எப்போது? உலகத்தின்‌ கடைசி நாளி 
லாவது நாங்கள்‌ சிறுபான்மையினர்‌ என்ற நிலைமை மாறுமா ?£”' 
என்று கிண்டலாகக்‌ கேட்டார்‌, முன்ஷி ஈஸ்வர்‌ சரண்‌. 


இதற்கிடையில்‌, ஆட்சியியல்‌ சட்டத்தை மறு பரிசீலனை செய்ய 
வேண்டும்‌ என்று கோரி 1921 செப்டம்பரில்‌ சட்டசபை நிறை 
வேற்றிய தீர்மானம்‌ லண்டனிலுள்ள இந்தியா மந்திரிக்கு 
அனுப்பப்பட்டிருந்தது. பிரதமர்‌ ஆகஸ்ட்‌ ஜெம்‌ >ஜேடி மேலே 
கண்ட விதமாகக்‌ கருத்துக்‌ தெரிவித்துப்‌ பேசியிருக்தபடியால்‌, 
' /919ல்‌ அமுலுக்கு வந்து ஆட்சிச்‌ சட்டத்தை மறு பரிசீலனை 
செய்யும்‌ அளவுக்கு அதற்குள்ளாகவே போதிய அனுபவங்கள்‌ 
ஏற்பட்டு விடவில்லை '' என்று 1922 நவம்பர்‌ 2ல்‌ பதில்‌ எழு 
விட்டார்‌ இம்தியா மந்திரி. இது, சட்டசடையிலிருக்க பமிதவா நி 
களை மேலும்‌ வேதனைக்குள்ளாக்‌இய து. 


19238 பிப்ரவரி 22ஆம்‌ தேதி, “' இந்தியா மந்திரியின்‌ பதிலைக்‌ 
கண்டு இந்தச சபை மிகுந்த அதிருப்தியடைநெது '' என்னும்‌ 
தாமானம்‌ ஓனறைச்‌ சபையில்‌ கொண்டுவந்தார்‌ ரங்காச்சாரியார்‌. 
* சரதிருத்தங்களைச்‌ செயற்படுத்திப்‌ பார்க்கும்‌ நோக்குடன்‌ 
இங்கே வந்திருக்கும்‌ எங்கள்மீது நாட்டு மக்கள்‌ கடுமையான 
ஆத்திரமடைந்திருக்கிறார்கள்‌ ; அதிருப்தயா லும்‌ கோபத்தாலும்‌ 
நாடே கொதிப்பேறி நிற்கிறது. இதை அரசாங்கம்‌ புரிந்து 
கொள்ள வேணடும்‌ ”” என்று அவர்‌ எடுத்துரைத்தார்‌. ரங்காச்‌ 
சாரியாரின கருத்துக்களை ஆதரித்துப்‌ பேசிய முன்ஷி ஈஸ்வர்‌ 
சரண நிலைமையை மேலும்‌ தெளிவுபடுத்தினார்‌ : “' நாட்டு மக்களில்‌ 
பெரும்பானமையானவர்கள்‌, இந்த அரசியல்‌ சீர்திருத்தம்‌ போதிய 
காகாது என்று உறுதியாகக்‌ கருதிக்‌ கொண்டிருக்கும்‌ நிலையில்‌,— 
மிகச்‌ சங்கடமான நிலையில்‌ நாங்கள்‌ அவைகளைச்‌ செயற்‌ 


சீர்திருத்தச்‌ சட்டமும்‌ மிதவா திகளும்‌ 145) 


படுத்திப்‌ பார்க்க இசைந்து இங்கே வந்திருக்கிறோம்‌. தவிர, 
இப்போது அவர்‌ எழுதியுள்ள பதிலே முடிந்த முடிவு என்று 
இந்தியா மந்திரி கருதுவாரானால்‌, அதைவிடப்‌ பெரிய தவறு 
வேறு இருக்க முடியாது'' என்றார்‌ அவர்‌. டாக்காவைச்‌ சேர்ந்த 
மெளல்வி அபுல்‌ காசிம்‌ பேசுகையில்‌, * சபையின்‌ ஒருமுகமான 
கருத்தை இவ்வளவு சல்லிசாக ஒதுக்கித்‌ தள்ளிவிட்டு, இந்தியா 
மந்திரி இப்படி ஒரு பதில்‌ அனுப்பியிருப்பது இந்தச்‌ சபையின்‌ 
மற்ற உறுப்பினர்களையும்‌ என்னையும்‌ அவமதிப்பதாகுமென்றே 
நான கருதுகிறேன்‌ ” எனறு சாடினார்‌. 


இவ்வளவும்‌ நடந்தாலும்‌, இதன்மீது வாக்கெடுப்பு நடத்த 
வேண்டும்‌ என்று உறுப்பினர்கள்‌ கேட்கவில்லை. அதுதான்‌ 
அந்தச்‌ சட்டசபையின்‌ கடைசிக்‌ கூட்டத்‌ தொடராக இருக்கும்‌ 
என்பதையும்‌ அடுத்து விரைவில்‌ சேர்தல்‌ வரும்‌ என்பதையும்‌ 
அவர்கள்‌ புரிந்‌ துகொண்டார்கள்‌. இதற்கிடையில்‌ ஒத்துழையாமை 
இயககக்‌ (காங்கிரஸ்‌) காரர்களும்‌ தங்கள்‌ கொள்கையை மறு 
பரிசீலனை செய்து வந்தார்கள்‌. அடுத்து வரும்‌ தேர்தலில்‌ 
மிதவாதிகள்‌ இவர்களைச்‌ சந்தித்துச்‌ சமாளிக்க வேண்டியிருக்கும்‌ 
என்பது தெளிவாகிவிட்டது. “' சட்டசபையில்‌ முன்பு எப்போதும்‌ 
இலலாத அளவு துணிவான எதிர்ப்புக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌ 
(மங்கள்‌ செல்வாக்கைப்‌ பெருக்கிக்‌ கொண்டு) ஓத்துழையாமைக்‌ 
காரர்களின்‌ எதிர்ப்பைச்‌ சமாளித்து விடலாம்‌ என்று அவர்கள்‌ 
நம்பினார்கள்‌. தாங்களும்‌ அரசாங்க எதிர்ப்பாளர்களே என்று 
சட்டசபையில்‌ காட்டிக்‌ கொள்வதன்‌ மூலம்‌, காங்ரெஸ்காரர்‌ 
களின்‌ இட்டமிட்ட திவிரப்‌ பிரசாரத்தை முறியடித்துவிட 
முடியும்‌ என்றும்‌ அவர்கள்‌ கருதினார்கள்‌ .'' எனவே, இந்த முயற்சி 
கரின முதல்‌ நடவடிக்கையாக மேல்நிலை ஊழியங்களின்‌ மீதான 
புதிய ராயல்‌ கமிஷனுக்குள்ள மானியத்தை அவர்கள்‌ அப்பட்ட 
மாக நிராகரிததார்கள. இதே காரணத்தால்தான்‌, 1928ல்‌ உப்பு 
வரியை உயர்‌ துவதற்காகக்‌ கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை 
யும்‌ அவர்கள நிராகரித்தார்கள்‌. இந்தச்‌ சட்டசபையின்‌ முதல்‌ 
மூன்றாண்டுக்காலப்‌ பணிகளை வானளாவப்‌ புகழ்ந்துள்ள 
இந்தியச்‌ சாஸனக கமிஷனும்‌ கூட இம்மாதிரியான முடிவுக்கே 
வந்துள்ள து. குறிப்பாக, '' 1982ஆம்‌ ஆண்டில்‌, மிகச்‌ சங்கடமான 


டூ சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வேளையில்‌ ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிராக அரசாங்கம்‌ 
எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம்‌ ”' சட்டசபையும்‌ கவுனசிலும்‌ 
முழு ஒத்துழைப்புத்‌ தந்தன என்பதை இக்‌ கமிஷன்‌ சுட்டிக்‌ 
காட்டிப்‌ பாராட்டியுள்ளது. 


இத்தனைக்கும்‌ இடையில்‌, கிலாஃபத்‌ இயக்கத்தின்‌ தூண்களும்‌ 
காந்தியடிகளின்‌ ஓத்துழையாமை இயக்க ஆதரவாளர்களுமான 
முகம்மது அலியையும்‌ சவுக்கத்‌ அலியையும்‌ விடுதலை செய்யுமாறு 
கோரி, சட்டசபையில்‌ கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தைச்‌ 
சபை ஏகமனதாக நிராகரித்தது அரசாங்கத்துக்கு ஓரளவு 


ஆறுதல்‌ தருவதாக இருந்தது. 


அத்தியாயம்‌ 3 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 
(1924-1926) 


ஒத்துழையாமைக கிளர்ச்சி முடிந்தது : 


இந்தியாவில்‌ நடைபெற்று வந்த “பேயரசு ''கீரு எதிராக 
ஓத்துமையாமைப்‌ போராட்டத்தில்‌ ஈடுபட வேண்டும்‌ என்று 
காந்தியடிகள்‌ விடுத்த அறைகூவலுக்கு நாடெங்கும்‌ உருவாகிய 
வரவேற்பு அதிகார வட்டாரங்களில்‌ பெரிய பதைபதைப்பை 
ஏற்படுத்தியது. '*ஓத்துழையாமை இயக்கத்தால்‌ ௩கர்ப்புறத்துக்‌ 
£ீம்த்தட்டு மக்கள்‌ மிகவும்‌ பாதஇக்கப்பட்டி ருக்கிறார்கள்‌ ”” என்றும்‌ 
“தில பகுதிகளில்‌ விவசாயிகள்‌ அதிகமாகப்‌ பாழிக்கப்பட்டி ருக்‌ 
றார்கள்‌ '' என்றும்‌ 1922 பிப்ரவரி 9ல்‌ இந்தியா மந்திரிக்கு ஒரு 
குந்து கொடுத்தார்‌ வைசிராய்‌. இங்குள்ள முஸ்லிம்கள்‌ மிகுந்த 
“கசப்பும்‌ வெறுப்பும்‌ அடைந்துள்ளார்கள்‌” என்றும்‌ “ எப்போது 
எனன நடக்கும்‌ என்று சொல்ல முடியாது '' என்றும்‌ அந்தத்‌ 
துந்து மேலும்‌ தெரிவித்தது. *“* இங்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை 
யால்‌ உண்டாகக்‌ கூடிய விளைவுகளைக்‌ குறைத்து மதிப்பிட 
முடியாது” எனறாுலும்‌, ** இதுவரை ஏற்படாத அளவுக்குப்‌ 
பெருங்குழ்ப்பம்‌ ஏற்பட்டால்‌ கூடச்‌ சமாளிப்பதற்கு நாங்கள்‌ 
ஆயத்தமாகவே இருக்கிறோம்‌ '' என்றும்‌ அதிலே உறுழயளித்‌ 
இருந்தார்‌ வைசிராய்‌. 


நாலு நாட்களுக்கு முன்புதான்‌ ஒத்துழையாமை இயக்கத்தையே 
பெரிதும்‌ பாதிக்கக்‌ கூடிய ஒரு நிகழ்ச்சி ஈடந்துவிட்டது. ஜக்கிய 
மாகாணத்தில்‌ உள்ள செளரி செளரா என்னும்‌ கிராமத்தில்‌, 
கொதிப்படைந்த மககள கூட்டம்‌ ஒன்று போலீஸ்‌ நிலையத்திற்குத்‌ 
இ வைத்ததில்‌ சில போலீஸ்காரர்கள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
வேறு சில இடங்களிலும்‌ இத்தகைய சில நிகழ்ச்சிகள்‌ நடந்து 
விட்டன. இது காந்தியடிகளின்‌ அகிம்சைக்‌ கொள்கைக்கும்‌ 


76 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நடைமுறைக்கும்‌ முற்றிலும்‌ புறம்பான து. எனவே, காந்தியடிகள்‌ 
அவசரம்‌ அவசரமாக பிப்ரவரி 12ல்‌ காங்கிரஸ்‌ செயற்‌ குழுவைக்‌ 
கூட்டினார்‌. அதிலே சட்டமறுப்புப்‌ போராட்டத்தை நிறுத்தி 
வைப்பது எனறும்‌, தடைகளை மீறுவதற்காகவே நடத்தப்படும்‌ 
ஊர்வலம்‌ கூட்டம்‌ முதலியவைகளையும்‌ கைது செய்யப்படுவதற்‌ 
காக மேற்கொள்ளப்படும்‌ சத்தியாக்கிரக நடவடிக்கைகளையும்‌ 
உடனேயே நிறுததிவீடுவது என்றும்‌ முடிவு செய்யப்பட்ட து. 
அதைத்‌ தொடாந்து, சர்க்காவைப்‌ பிரபலப்படுத்துவது, தேசியப்‌ 
பள்ளிக்கூடங்களை அமைப்பது, மதுவிலக்குப்‌ பிரசாரம்‌ செய்வது 
போன்றவைகளை உள்ளிட்ட ஆக்கபூர்வமான திட்டம்‌ ஒன்று 
அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 24ல்‌ தில்லியில்‌ கூடிய ௮.இ.கா.க. 
(அகில இந்தியக்‌ காங்கரஸ்‌ கமிட்டி) இந்தத்‌ தீர்மானங்களை 
ஏற்றுக்‌ கொண்டாலும்‌, தனிப்பட்டவர்கள்‌ மாநிலக்‌ காங்கரஸ்‌ 
கமிட்டிகளின்‌ பொறுப்பில்‌ சட்டமறுப்பில்‌ ஈடுபடலாம்‌ என்றும்‌ 
அனுமதி அரிந்தது. 


இதைப்‌ பறறி காங்கிரசின்‌ அதிகார பூர்வமான வரலாற்றில்‌ 
சொல்லப்பட்டிருப்பதாவது : “(போராட்டத்தை நிறுத்தி 
வைத்து) காந்தியடிகள்‌ அதன்‌ உயிரையே போக்கிவிட்டார்‌ 
என்று பலர்‌ அவருக்கு எதிராகக்‌ கொதிழ்தார்கள்‌.'” சிறையி 
லிருந்த தலைவர்கள்‌ காந்தியடிகளின்‌ செயல்‌ கண்டு சீறினார்கள்‌. 
இதனால்‌ காங்கிரஸ்‌ அமைப்பிலேயே பெரிய தளர்ச்சி ஏற்பட்டது. 
“பெரிய தேசீய வீழ்ச்சி' ஓன்று ஏற்பட்டு விட்டதாகக்கூடக்‌ 
கருதப்பட்டது. ஆனாலும்‌, அரசாங்கத்துக்கு இது ஆறுதலைத்‌ 
கந்தது. இப்போது அவர்கள்‌ தாராளமாகக்‌ காந்தியடிகளைக்‌ 
கைது செயயலாமல்லவா £ ஆம்‌ ; அரசாங்கம்‌ மார்ச்‌ 10ஆம்‌ தேதி 
அவரைக்‌ கைது செய்தது. 
சுயராச்சியக்‌ கட்சியின்‌ உதயம்‌ : 

காங்கிரஸ்‌ இப்போது முற்றிலும்‌ புதியதொரு சூழ்நிலையில்‌ வக்.து 
நின்றது. தொடர்ந்து ஓத்துழையாமைப்‌ போராட்டத்தை நடத்து 
வதா, வேண்டாமா? நடத்துவது என்றால்‌, எந்த முறையில்‌ 
அதை நடத்துவது? அடுத்து, 1984ல்‌ நடக்கும்‌ சட்டசபை 
மற்றும்‌ கவுனசில்களுக்கான தேர்தல்களில்‌ போட்டியிட்டுச்‌ சட்ட 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 20 


சபைக்குச்‌ செல்வதா வேண்டாமா? இவைகளே காங்கிரசுக்கு 
ஏற்பட்ட முக்கியமான புதிய பிரச்சினைகள்‌. 


௮. இ. கா. கமிட்டி ஜுன மாதத்தில்‌ லக்னோவில்‌ கூடி, ஒரு 
தனிக்குழுவை நியமித்தது. நாடு முழுவதும்‌ சுற்றுப்பயணம்‌ 
செய்து நாட்டு நிலையை மதிப்பிட்டு, எந்தவிதமான நடவடிக்கை 
மேற்கொள்ளலாம்‌ என்று சிபாரிசு செய்யுமாறு அந்தக்‌ 
குழு கேட்டுக்‌ கொள்ளப்பட்டது. சட்டசபைக்குச்‌ செல்வதா 
வேண்டாமா என்பது பற்றி இந்தக்‌ குழுவிலும்‌ ஆழமான கருத்து 
வேற்றுமை நிலவியது. (“மாறுதல்‌ விரும்பாதவர்கள்‌ ”' என்று 
சொல்லப்பட்ட) ௪. ராஜகோபாலாச்சாரி, எம்‌. ஏ. அன்சாரி, 
எஸ்‌. கஸ்தூரி ரங்க அய்யங்கார்‌ ஆகியோர்‌, சட்டசபையைப்‌ 
புறக்கணிப்பது என்னும்‌ காங்கிரசின்‌ பழைய திட்டத்தை மாற்ற 
வேண்டியதில்லை எனறாகள்‌. (“மாறுதல்‌ விரும்புவோர்‌ '' எனறு 
சொல்லப்பட்ட) மோதிலால்‌ நேரு, ஹக்கீம்‌ அஜ்மல்‌ கான்‌, 
வித்தல்பாய படேல்‌ ஆகியோர்‌ தேர்தலில்‌ போட்ட.யிட்டுச்‌ சட்ட 
சபைக்குச்‌ சென்று உள்ளே இருந்தே, அரசாங்க நையும்‌ அதன்‌ 
அமபிகார எந்திரத்நையும்‌ எதிர்க்க வேண்டும்‌ என்றார்கள்‌. இதன்‌ 
விளைவாக மாறுதல்‌ விருமபுவோருக்கும்‌ மாறுதல்‌ விரும்பாதவர்‌ 
களுக்கும்‌ இடையில்‌ நீண்ட வாக்குவாதங்கள்‌ ஏற்பட்டன. 
ரில்போ து மிகவும்‌ கசப்பான எல்லைக்குக்‌ கூடச்‌ சென்றுவிட்ட 
இந்துக்‌ கருத்து மோதல்‌, அடுத்து வத்த சிலகால அரசியலின்‌ 
போக்கையே வெகுவாகப்‌ பாதித்தது. 


தேசபந்து சித்தரஞ்சன்‌ தாஸ்‌: 

செளரி செளரா நிகழ்ச்சியைத்‌ தொடர்ந்து காந்தியடிகள்‌ சட்ட 
மறுப்புப்‌ போராட்டத்தை நிறுத்திய போது சிறையில்‌ இருந்த 
தேசபந்து சித்தரஞ்சன்‌ தாஸ்‌ அதைக்‌ கேள்விப்பட்டு நிலைகுலைந்‌_து 
போனார்‌. “*காந்தியடிகள்‌ திரும்பத்‌ திரும்ப எல்லாவற்றையும்‌ 
குழப்பி வருவதைக்‌ குறிச்து அவருக்குக்‌ கடுமையான கோபமும்‌ 
வேதனையும்‌ உண்டாயிற்று; பர்தோலியில்‌ ஏற்பட்ட கோல்வி 
அதை மேலும்‌ அதிகமாக்கியது'' என்று எழுதியிருக்கிறார்‌ 
சுபாஷ்‌ சந்திர போஸ்‌. அனாலும்‌, சட்டசபைப்‌ பிரவேசம்‌ பற்றிய 
பிரச்சினையில்‌ தாஸின போக்கு இப்போது வெகுவாக மாறி 


60 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


யிருந்தது. அமிர்‌ தசரஸில்‌ நடந்த (1919) காங்ரெசில்‌, சீர்‌ திருத்தச்‌ 
சட்டத்தைச்‌ செயல்படுத்தக்‌ காங்கிரஸ்‌ ஒத்துழைப்பு நல்க 
வேண்டும்‌ என்று காந்தியடிகள்‌ கூறியதைக்‌ கடுமையாக 
எதிர்த்தவர்‌ தாஸ்‌, இப்போது, நிலைமைகள்‌ மாறியிருப்பதால்‌ 
காங்கிரஸ்‌ சட்டசபைகளில்‌ பங்குகொண்டு உள்ளேயே ஓத்துழை 
யாமைப்‌ போராட்டத்தை நடத்த வேண்டும்‌ என்று அவர்‌ 
கருதினார்‌. 

தாஸின்‌ உடல்நிலை மோசமாகிக்‌ கொண்டு வந்ததால்‌, 1922 
ஆகஸ்டில்‌ அவர்‌ விடுதலை செய்யப்பட்டார்‌. ௮சே ஆண்டு 
டிசம்பரில்‌ கயாவில்‌ நடக்க இருந்த காங்கிரசுக்கு அவர்‌ தலைவராக 
வும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. இந்தக்‌ கூட்டம்‌ சட்டசபைக்குப்‌ 
போவதா வேண்டாமா என்ற சிக்கலான பிரச்சினையை விவாதிப்ப 
தாக இருந்ததால்‌, நாடே ஆவலோடு இந்தக்‌ கூட்டத்தை 
எதிர்கோக்கியது. “மாறுதல்‌ விரும்புவோர்‌ ””, காஸ்‌ மற்றும்‌ 
மோதிலால்‌ நேரு தலைமையில்‌ தங்கள்‌ ஆத ரவாளர்களைத்‌ திரட்டி 
னார்கள்‌ ; “மாறுதல்‌ விரும்பாதவர்கள்‌ ”' ராஜகோபாலாச்சாரி 
மற்றும்‌ ராஜேந்திரப்‌ பிரசாத்‌ தலைமையில்‌ கங்கள்‌ ஆதரவாளர்‌ 
களை ஒன்றுதிரட்டி வந்தார்கள்‌. தலைவர்‌ தேசபந்து சித்தரஞ்சன்‌ 
தாஸ்‌ தெளிவான ஆதாரங்களுடன்‌ நீண்டகோர்‌ உரை 
நிகழ்த்தினார்‌. 

' மாறுதல விரும்புவோருக்கும்‌ மாறுதல்‌ விரும்பாதவர்களுக்கும்‌ 
இடையே ஏற்பட்டுள்ள போராட்டமே தவறான அடிப்படையில்‌ 
எழுந்திருக்கிறது. நமது வேலைத்‌ திட்டத்தை மாற்றப்‌ 
போகிறோமா என்பது அல்ல கேள்வி; ஈமது வேலைத்‌ திட்டத்தில்‌, 
நமது உயிருக்கு உயிரான இயக்கத்தின்‌ வெற்றிக்குத்‌ தேவையான 
அளவில்‌ ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமா 
இல்லையா என்பதே கேள்வி” என்று தெளிவுபடுத்தினார்‌ தாஸ்‌. 
இதை விளக்குகையில்‌, ** இப்போது உள்ள சூழ்நிலையில்‌, ஒன்று, 
'சடடசபையைத்‌ திருத்துவது, அல்லது, அதை ஓமிழ்துக்‌ 
கட்டுவது ' என்ற தீர்க்கமான முடிவோடு அங்கே செல்வதே நமது 
ஒத்துழையாமை இயக்கத்தைச்‌ சரியான முறையில்‌ நடத்து 
- வதாகும்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌ ” என்றார்‌ சித்தரஞ்சன்‌ 
தாஸ்‌. 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியா Q1 


சட்டசபைகளுக்குள்‌ செல்லவேண்டும்‌ என்பதில்‌ தாஸ்‌ 
இவ்வளவு உறுதியாக இருந்தது போலவே, வேறு சிலர்‌ அங்கே 
போகக்‌ கூடாது என்பதிலும்‌ அதே அளவு உறுதியுடன்‌ இருந்‌ 
தார்கள்‌. தலைவரின்‌ ஆதரவோடு வந்த தீர்மானம்‌ ஒட்டுக்கு 
விடப்பட்டபோது, 1748க்கு 600 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ 
கோற்கடிக்க்ப்பட்ட து. உடனேயே தாஸ்‌ தம்முடைய காங்ரெஸ்‌ 
தலைமைப்‌ பதவியை ராஜினாமாச்‌ செய்தார்‌ ; மோதிலால்‌ நேருவும்‌ 
காங்கரஸ்‌ செயலாளர்‌ பதவியிலிருந்து விலகினார்‌. தங்கள்‌ 
கருத்தே சரி என்பதில அசைக்க முடியாத ஈம்பிக்கை கொண்டிருந்த 
அவர்கள்‌, 1923 ஜனவரி முதல்‌ தேதி சுயராச்சியக்‌ கட்சி எனற 
பெயரில்‌ ஒரு புதிய கட்சியைத்‌ தொடங்குனார்கள்‌. 


புதிய சுயராச்சியக கட்சி காங்கிரிலிருந்து பிரிந்து போய்விட 
வில்லை; உள்ளிருந்தே, தன்னுடைய கொள்கைக்குக்‌ காஙகரசை 
இழுக்க முயன்று வந்தது. 1923 செப்டம்பரில்‌ காங்கிரசின்‌ 
சிறப்புக்‌ கூட்டம்‌ ஒன்று மெளலானா அபுல்‌ கலாம்‌ ஆசாத்‌ 
தலைமையில்‌ தில்லியில்‌ நடைபெற்றது. இந்தக்‌ கூட்டத்தில்‌ 
இரண்டு குழுவினருக்கும்‌ இடையே சமரசம்‌ ஏற்பட்டது. 
அதன்படி, சட்டசபைக்குச்‌ செல்வது தங்கள்‌ மதநமபிககை 
களுக்கோ மனச்சான்றுக்கோ எதிரானதல்ல எனறு கருதும்‌ 
காங்கிரஸ்காரர்களுக்கு தேர்தலில்‌ போட்டியிடவும்‌ வாக்களிக்க 
வும்‌ உரிமை வழங்கப்பட்டது. ஆகையால்‌ சட்டசபைக்கு எதிரான 
காங்ரெஸ்‌ பிரசாரமும்‌ நிறுத்தி வைக்கப்பட்டது. அத்துடன்‌, 
(ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள ) ஆக்கபூர்வமான திட்டங்களை 
நடத்‌ திவருமா றும்‌ காங்கிரஸ்‌ தொண்டர்களைக்‌ காங்கிரஸ்‌ கேட்டுக்‌ 
கொண்டது. 
தேர்தலில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ : 


நவம்பரில்‌ நடைபெற இருந்த தேர்தல்‌ நெருங்கிக கொண்‌ 
டிருந்தது. சுயராச்சியக்‌ கட்சி தன்னை த்‌ தீவிரமாகப்‌ போட்டிக்குத்‌ 
தயா ராக்கிக்‌ கொண்டு வந்தது. மோதலால்‌ நேருவின்‌ பெயரால்‌ 
தேர்‌ தல்‌ அறிக்கை ஒன்று அக்டோபர்‌ 14அம்‌ தேதி வெளியிடப்‌ 
பட்டது. '*சுயராச்சியக்‌ கட்டு என்பது காங்கிரசின்‌ ஒரு பகு தியே ; 
அதன்‌ தலைவர்கள்‌, அவர்களுக்கே உரிய வகையில, (காங்கிரசின ) 


62 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அடிப்படைக்‌ கொள்கையான அகிம்சை நெறியை ஏற்றுக்‌ கடைப்‌ 
பிடித்தே வந்திருக்கிறார்கள்‌. இங்குள்ள ஆங்கிலேய அரசாங்கம்‌ 
தனது (இங்கலொந்து) நாட்டின நலனை நோக்கமாகக்‌ கொண்டே 
இங்கே ஆட்சி நடத்தி வருகிறது என்பதுதான்‌ சுயராச்சியக்‌ 
கட்சியின்‌ கருத்து ; அவர்கள்‌ (ஆங்கிலேயர்கள்‌ ) சீர்திருத்தங்கள்‌ 
என்‌ று சொல்பவை எல்லாம்‌ உண்மையில்‌ சீர்‌ திருத்தங்கள்‌ அல்ல ; 
இந்தியாவுக்குப்‌ பொறுப்பாட்சி கொடுக்கப்‌ போகிறோம்‌ என்று 
அவர்கள்‌ சொல்வதெல்லாம்‌ வெறும்‌ ஏமாற்றே; அந்த உறுதி 
மொழியை ஒரு திரையாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, அதன்‌ 
மறைவில்‌ அவர்களின்‌ சுரண்டலைத்‌ தொடர்ந்து நடத்‌. துவதே 
அவர்களின்‌ திட்டம்‌. அதாவது, ஈமது எல்லையற்ற பெருவளங்களை 
எல்லாம்‌ சுரண்டிக்‌ கொண்டு, நம்மை என்றென்றும்‌ பிரிட்டனின 
அடிமைகளாக வைத்திருப்பதே அவர்களின்‌ ட்டம்‌”. இவ்வாறு 
அந்த அறிக்கையில்‌ சொல்லப்பட்டி ருந்தது. 


தேர்தல்‌ அறிக்கை மேலும்‌ கூறியதாவது : * சட்டசபையில்‌ 
சென்றதும்‌, தங்கள்‌ ஆட்சி எந்திரத்தைக்‌ கட்டுப்படுத்‌ தி அரசியல்‌ 
திட்டத்தை நடத்திக்‌ கொள்ளும்‌ உரிமை உடனடியாக இந்திய 
மக்களுக்கு வழங்கப்படவேவண்டும்‌ எனறு (காங்கிரஸ்‌) 
சுயராச்சியக்‌ கட்சி கோரிக்கை விடுக்கும்‌. அந்த உரிமை வழங்கப்‌ 
பட்டால்‌, அந்த உரிமை எந்தெந்த வகையில்‌ செயலாக்கப்பட : 
வேண்டும்‌ என்பதை இந்திய அரசாங்கமும்‌ தேசீயவா திகளும்‌ 
கூடிப்‌ பேசி முடிவு செய்வார்கள்‌.'' இதை இவவளவு திட்ட 
வட்டமாக அறிவித்து விட்டதால்‌ இதன்‌ மறுபக்கத்தையும்‌ 
அறிக்கை தெளிவாகவே விளக்கியது : 


“்‌ ஒருவேளை, மேற்குறித்த கோரிக்கையை அரசாங்கம்‌ ஏறக 
வில்லை என்றாலோ, ஏற்றுக்கொண்டு நாம்‌ ஏற்கமுடியாத நிபந்‌ 
தனைகளை விதிக்குமென்றாலோ,--எங்கள்‌ கட்சிக்குப்‌ பெரும்‌ 
பான்மை கிடைத்திருந்தால்‌,--கட்சியின்‌ திட்டப்படியே சட்டசபை 
நடவடிக்கைகளுக்கு முறையான தொடர்ச்சியான தளராத 
முட்டுக்கட்டை போடுவோம்‌. அதன்‌ மூலம்‌, சட்டசபை மற்‌ றும்‌ 
கவுன்சில்களின்‌ மூலம்‌ அரசாங்கம்‌ நடக்கவே முடியாத நிலமையை 
உருவாக்குவோம்‌. '' 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 83 


“உள்ளிரும்தே சீர்திருத்தத்‌ திட்டத்தை முறியடிப்போம்‌” 
என்று சுயராச்சியக்‌ கட்சியார்‌ எழுப்பின முழக்கம்‌ வீண்போக 
வில்லை. நாட்டில்‌ ஏற்பட்டிருந்த தளர்ச்சி நீங்கி எங்கும்‌ ஓர்‌ 
எழுச்சி தலைதூக்கியது. 1920-1922 ஆம்‌ ஆண்டுகளின்‌ புரட்சி 
கரமான நிலைமையில்‌ “* அசல்‌ பிற்போக்குவா திகளாகவும்‌ அரசாங்‌ 
கத்தின பஙகாளிகளாகவும்‌ '' செயல்பட்ட மிதவாதிகள்‌ இந்தத்‌ 
தேர்‌ தலில்‌ அடியோடு ஒழித்துக்‌ கட்டப்பட்டார்கள்‌. வங்காளத்து 
சுரேந்திரநாத்‌ பானர்ஜி, பம்பாய்‌ எஸ்‌. எம்‌. பராஞ்சிபே, 
சென்னை சேஷகிரி அயயர்‌, ஐக்கிய மாகாண ச, ஓய்‌. சிந்தாமணி 
போன்ற மிதவாதப்‌ பெருந்தலைவர்களெல்லாம்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டார்கள்‌. 

நூற்று நாற்பத்தைந்து பேர்களைக்‌ கொண்ட சட்டசபையில்‌ 
தேர்தல்‌ மூலம்‌ நிரப்பப்படவேண்டிய இடங்கள்‌ 104. இந்த 
104ல 45 இடங்களைக்‌ கைப்பற்றிக்‌ குறிப்பிடத்தக்க வெற்றி 
ஈட்டியது சுயராச்சியக்‌ கட்சி, இந்த இடங்களில்‌ பெரும்பாலான 
வைகளும்‌ முனபு மிதவாதக்‌ கட்சியாரிடம்‌ இருந்தவை. மாநிலங்‌ 
களில்‌ சுயராச்சியக்‌ கட்சியின்‌ வெற்றி பலதரப்பட்டதாக 
இருந்தது. மத்திய மாகாணத்தில்‌ சுயராச்சியக்‌ கட்சிக்குப்‌ பெரும்‌ 
பான்மை கிடைத்திருந்தது. வங்காளத்தில்‌ சுயராச்சியக்‌ கட்சியே 
சட்டசபையின்‌ தனிப்பெருங்‌ கட்சியாக அமைந்தது. பம்பாயிலும்‌ 
ஐக்கிய மாகாணத்திலும்‌ சுயராச்சியக்‌ கட்சியின்‌ வேட்பாளர்கள்‌ 
பெருமளவில்‌ வெற்றி பெற்றிருந்தார்கள்‌. சென்னை, பீகார்‌, 
பஞ்சாப்‌ ஆகிய இடங்களில்‌ மட்டும்‌ சுயராச்சியக்‌ கட்டி மிகக்‌ 
குறைவான இடங்களையே பிடித்தது. இந்தத்‌ தராதரங்கள்‌ 
இருந்தாலும்‌, தங்கள்‌ எதிரிகளான மிசவாதிகளை வெளியேற்ற 
உதவியதால்‌ இந்த வெற்றி சுயராச்சியக்‌ கட்சிக்குப்‌ பெரிய வெற்றி 


எனபதில்‌ சந்தேகமில்லை. 


தேசீயக்‌ கட்சி: கூட்டணி; 

சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியே பெரிய கட்சியாக இருந 
தாலும்‌, அங்கே அதற்குப்‌ பெரும்பான்மை இல்லை. ஜின்னாவின்‌ 
தலைமையில்‌ இயஙயெ சுயேச்சை உறுப்பினர்களை உடன்‌ சேர்‌ த்துக்‌ 
கொண்டால்தான்‌, திட்டமிட்டபடி, அரசாங்கத்தின்மீது சுயராச்‌ 


64 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சியக்‌ கட்சி தனது தாக்குதலை ஈடத்த முடியும்‌ என்ற நிலையே 
உருவாகியிருந்த து. சுயேச்சை உறுப்பினர்‌ 24 போ்‌ இருந்தார்கள்‌. 
“தேவை ஏற்படும்போது தேசிய நலனில்‌ அக்கறை கொண்ட 
மற்ற சக்திகளை இணைத்துக்‌ கொள்ளவும்‌ தயங்கமாட்டோம்‌ ”" 
என்‌ று சுயராச்சியக்‌ கட்சியார்‌ தங்கள்‌ தேர்தல்‌ அறிக்கையிலேயே 
சொல்லியிருந்தார்கள்‌. அந்த நோக்கிலேதான்‌, பம்பாயில்‌ ஜினனா 
வுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட சுயராச்சியக கட்‌ வேட்பாளரை 
யும்‌ கட்சி விலக்கிக்‌ கொண்டது. 


நாகபுரியில்‌ நடந்த காங்கிரசின்‌ (1920) வருடாந்திரக்‌ கூட்டத்‌ 
துக்குப்‌ பிறகு ஜின்னா காங்கிரசிலிருந்து விலகிவிட்டார்‌. நாகபுரிக்‌ 
காங்கிரசில்கான்‌ காந்தியடிகள்‌ ஓர்‌ அரசியல்‌ தலைவர்‌ என்‌ ற 
்‌ நிலைக்கு உயர்ந்தார்‌. பிரிட்டிஷ்‌ அரசாங்கதமதோடு ஓ ஓத்துழைக்கள்‌ 
கூடாது என்ற கொள்கையை அவர்‌ வெளியிட்டதும்‌ அங்கே, கான்‌. 
காந்தியடிகள்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ அமைப்பையும்‌ போக்கையும்‌ 
பொதுமக்களை ஆதாரமாகக்‌ கொண்டனவாய மாற்றியமைத்தது 
ஜின்னாவுக்கு அடியோடு பிடிக்கவில்லை. என்றாலும்‌, ஜின்னா, 
இன்னமும்‌ :: இந்து முஸ்லிம்‌ ஒற்றுமையின்‌ தூ துவர்‌ '' எனற 
பெருமையை இழந்‌ துவிடவில்ல்‌. காங்கிரசுக்கும்‌ முஸ்லிம்‌ 
லீகுக்கும்‌ இடையே ஏற்பட்ட (1916) லக்னோ ஒப்பர்தத்தை 
உருவாக்கிய முக்கியமானவர்களில்‌ அவரும்‌ ஒருவர. இவைகளை 
எல்லாம்‌ நினைவிலே கொண்டுதான்‌, அக்கால இந்தயம்‌ தேசீய 
இயக்கத்தின்‌ முதன்மையான பிரசாரசாதனமாக விளங்கிய 
தினசரியான பாம்பே கிராணிக்கிள்‌ ரினனாவுக்கு வாக்களிக்குமாறு 
பம்பாய்‌ மக்களைக்‌ கேட்டுக்கொண்டது. தலையங்கமாக அமைக்க 
அந்த வேண்டுகோளில்‌ பாம்பே கிராணிக்கிள்‌ குறிப்பிட்டதாவது: 


'* ஜின்னாவின்‌ பழைய சாதனைகள்‌ தனித்த சிறப்புக்கு உரியவை. 
அவருடைய அழுத்தமான தேசப்பற்றும்‌, அ௮ச்சுறுத்தல்களால 
குன்றாததும்‌ ஆசைகாட்டல்களுக்கு விலை போகாததுமான 
அவருடைய சுதந்திரப்‌ போக்கும்‌ இணையற்றவை. இவை யாவற 
றுக்கும்‌ மேலாக, வளைந்து கொடுக்காத வீரப்‌ போராட்ட உணாவு 
உடையவர்‌ ஜின்னா. இவைகளை நினைவில்‌ கொண்டு பார்க்கையில்‌, 


பம்பாய்‌ நகரின்‌ பிரதிநிதியாகத்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ தகுதி வேறு 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 1 15] 


எந்த பம்பாய்க்காரரையும்‌ விட அவருக்கே மிகுதியாக இருக்‌ 
கிறது”, 

ஜின்னா போட்டியின்றிச்‌ சட்டசபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டார்‌. சுயராச்சியக்‌ கட்யொர்‌ சட்டசபையில்‌ அவருடைய 
ஒத்துழைப்பை நாடினார்கள்‌; அவரும்‌ இசைந்தார்‌. பண்டித 
மதன்‌ மோகன்‌ மாளவியாவும்‌ சுயராச்ரியக்‌ கட்சிக்கு ஓத்துழைப்‌ 
புத்‌ தர முன்வந்தார்‌. எனவே, சுயராச்சியக்‌ கட்சியார்‌, மிதவாதி 
கள்‌, சுயேச்சையாளர்‌ ஆகியோரின்‌ கூட்டணி ஓன்று உருவா 
யிற்று. சட்டசபை மூலம்‌ ஆட்சியியல்‌ சீர்திருத்தம்‌ தொடர்பான 
தே£யக்‌ கோரிக்கை அரசாங்கத்தின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வரப்பட. வேண்டும்‌ ; அரசாங்கம்‌ அதற்கு. திருப்திகரமான பதில்‌ 
கரத்‌ ,தவறுமானால்‌ தடுப்பு அல்லது (கேவைப்பொருள்‌ ) மறுப்புக்‌ 
கொள்கை செயல்படுத்தப்பட வேண்டும்‌ என்ற உடன்பாட்டின 
மீதே இந்தக்‌ கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதன்படி, 
கூட்டணிக்கென்றே தனிக்கொள்‌ கைகளும்‌ நடைமுறை விதிகளும்‌ 
வகுக்கப்பட்டு, அதற்குத்‌ “தேசியக்‌ கட்ரி' என்ற பெயரும்‌ 
கொடுக்கப்பட்டது. மோதிலால்‌ நேரு அதன்‌ தலைவராகத்‌ தேர்க்‌ 
கெடுக்கப்பட்டார்‌. சட்டசபை வேலைகளுக்கான எல்லா ஏற்பாடு 
களும்‌ செய்யப்பட்டன. 


சட்டசபையில்‌ பணிகள்‌ : 


1919ஆம்‌ அண்டின்‌ சீர்திருத்தச்‌ சட்டத்தின்படி. அமைந்த 
முதலாவது சட்டசபை ஒருவகையில்‌ மிதவாகச்‌ சட்டசபையா கவே 
செயல்பட்டது. சீர்திருத்தங்கள்‌ சிறிதளவே பயன்‌ உள்ளவையாக 
இருந்தாலும்‌, அவைகளைச்‌ செயற்படுத்திப்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்பதையே நோக்கமாகக்‌ கொண்டு, மிதவாதிகள்‌ அரசாங்கத்‌ 
தோடு ஒத்துழைத்து வந்ததால்‌, அந்தச்‌ சட்டசபையில்‌ எழுச்சி 
களும்‌ மறை கவர்ச்சிகளும்‌ மிகுதியாக இல்லை. இரண்டாவது 
சட்டசபையோ வேறொரு விதம்‌! சுயராச்சியக்‌ கட்சியாரே சட்ட 
சபையின்‌ தனிப்பெரிய கூட்டமாக இரும்தார்கள்‌. சீர்திருத்தத்‌ 
திட்டங்களை உள்ளிருந்தபடியே உடைத்துத்‌ தள்ளவேண்டும்‌ 
என்பதே அவர்களின்‌ கொள்கை. இது ஓத்துழையாமைக்‌ 
கொள்கையின்‌ மற்றொரு வடிவமே என்பதும்‌ கெளிவு. உடைத்‌ 


66 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


துத்‌ தள்ளும்‌ அரசியலும்‌ சட்டமுறை அரசியலும்‌ எந்த அளவு 
ஓத்து இயங்க முடியும்‌ என்பது சிறிதும்‌ தெளிவாக இல்லை. 
இவை இரண்டும்‌ ஒன்றை ஓன்று கடுமையாகப்‌ பாதிக்காமல்‌ 
இணைந்து செயல்பட முடியா து என்றே நாட்டுமக்கள்‌ கருதினார்கள்‌. 
தேசீயவா திகளிலேயே தலைசிறக்கவரான காந்தியடிகளும்‌, இவை 
ஓத்து இணங்க முடியா என்றே கருத்துத்‌ தெரிவித்தார்‌. எனவே, 
சட்டசபையின்‌ முதலாவது கூட்டத்‌ தொடர்‌ ஆரம்பமானபோ து, 
எனன நடக்கப்போகிறது என்பதை நாடே. ஆவலோடு எதிர்‌ 
பார்த்து நின்றது. 

பெருமைக்குரிய நபர்கள்‌ என்ற கணக்கிலும்‌, இரண்டாவது 
சட்டசபை பலவகையானவர்களைக்‌ கொண்டு, கவர்ச்சிகரமான 
தாகவே காட்சியளித்தது. இந்திய அரசியலிலும்‌ பொது வாழ்‌ 
விலும்‌ புகழ்பெற்ற பலர்‌, இந்தமுறை உறுப்பினர்களாக அமர்ந்‌ 
இருந்தார்கள்‌ : பண்டித மோதிலால்‌ நேரு, எம்‌, ஏ. ஜின்னா, 
பண்டித மதன்‌ மோகன மாளவியா, வித்தல்பாய்‌ படேல்‌, (1926ல்‌ 
தோந்தகெடுக்கப்பட்டு வந்து சேர்ந்த) லாலா லஜபத்‌ ராய்‌, 
பிபின்‌ சந்திரபால்‌, சர்‌ சிவசாமி அய்யர்‌, சர்‌ புருஷோத்தமதாஸ்‌ 
காகுர்தாஸ்‌, சர்‌ சிமன்‌ லால்‌ ஸெதல்வாட்‌, சர்‌ எச்‌. எஸ்‌. கெளர்‌ 
முதலானோர்‌ அவர்களுள்‌ முக்கியமானவர்கள்‌. இளைய இந்தி 
யாவின்‌ பிரதிநிதிகளாக டி. சி. கோஸ்வாமி, திவான்‌ சமன்‌ 
லால, சண்முகம்‌ செட்டி, கே. 9. நியோகி முதலியோர்‌ இடம்‌ 
பெற்றிருநதார்கள. அப்பொழுதுதான்‌ இந்தியாவில்‌ துவங்கிவந்த 
தொழிலாளர்‌ இயக்கத்தின்‌ பிரதிநிதியாக என்‌. எம்‌. ஜோஷி 
வந்திருந்தார்‌. 

நாட்டின கவனத்தை ஈர்த்து வந்த பிரச்சினைகளும்‌ மிகப்‌ 
பெரியவைகளே. முதலாவதாக, சுதந்திரத்துக்கு முன்னீடாக 
இருந்த ஆட்சியியல்‌ சீர்திருத்தம்‌ உச்ச முக்யெத்துவம்‌ பெற்ற 
பிரச்சினையாக இருந்தது. அடுத்தபடியாக, இந்தியாவில்‌ எழுச்சி 
பெற்று வந்த தீவிரத்‌ தேசீய வாதத்தையும்‌ புரட்சி இயக்கத்தை 
யும்‌ நசுககுவதற்காக அரசாங்கம்‌ கடைப்பிடித்த அடக்குமுறைக்‌ 
கொள்கையும்‌ செயல்திட்டங்களும்‌ மக்களின்‌ மனத்தை அலக்‌ 
கழித்துக்‌ கொண்டிருந்தன. அப்பால்‌, கல்வியும்‌ அரசியல்‌ 
உணர்வும்‌ உடைய இந்தியர்களும்‌ இந்தியத்‌ தொழிலதிபர்களும்‌, 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 87 


உள்நாட்டுத்‌ தொழில்வளர்ச்சி, அரசாங்க ஊழியத்தை இந்திய 
மயமாக்குவது முதலானவற்றில்‌ மிகுந்த ஆர்வம்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. 


ஆட்சியியல்‌ முன்னேற்றத்துக்கான 
நிர்ப்பந்தம்‌ : 

அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்தத்தை வற்புறுத்தும்‌ தேசீயக்‌ 
கோரிக்கையின்‌ தோரணை சட்டசபையின்‌ முதலாவது கூட்டத்‌ 
தொடரிலேயே உருப்பெற்றுவிட்டது. 1924 பிப்ரவரி 5ஆம்‌ 
தேடி, ட. ரங்காச்சாரியார்‌ இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தைக்‌ 
கொண்டுவர்தார்‌ : ** இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ சாம்ராச்சிய த.துககு 
உட்பட்ட டொமினியன்‌ ஆட்சி ஏற்பட வேண்டும்‌. மாரிலங்‌ 
களுக்கு மாநில சுய ஆட்சி இட்ட வேண்டும்‌. இவை இரண்டும்‌ 
ஏற்படுவதற்கு வசதியாக 1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச 
சட்டத்தைத்‌ திருத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக 
கவர்னர்‌ ஜெனரல்‌ மேற்கொள்ள வேண்டும்‌ '' என்று சிபார்சு 
செய்தது அந்தத்‌ தீர்மானம்‌. தேவையென்று கருதப்பட்டால்‌, 
இதற்காக ராயல்‌ கமிஷன்‌ ஒன்றையும்‌ நியமிக்கலாம்‌ 
தீர்மானம்‌ ஆலோசனை தெரிவித்தது. 


7 


எனறும்‌ 


எஇிர்க்கட்டித்‌ - தலைவரான மோதிலால்‌ நேரு இந்தத்‌ தீர்‌ 
மானத்துக்குப்‌ பின்கண்ட திருத்தத்தைக்‌ கொணர்ந்தார்‌ : 
“ இந்தியாவில்‌ முழுமையான பொறுப்பாட்‌ ஏற்படும்‌ விதமாக 
இந்தியாச்‌ சட்டத்தைத்‌ திருத்தியமைப்பதற்குத தேவையான 
நடவடிக்கைகளை எடுக்கும்படி இந்தச்‌ சபை கவர்னர்‌ ஜெனரலைக 
கேட்டுக்கொள்ளுகிறது. அந்த நடவடிக்கைகளுக்கு த துணையாக-- 


(௮) இந்திய அரசியல்‌ அமைப்பில்‌ எல்லாச்‌ சிறுபான்மை 
யினரின்‌ உரிமைகளுக்கும்‌ உரிய பாதுகாப்பை ஏற 
படுத்துவதற்காக, பிரதிநிதித்துவம்‌ வாய்ந்த வட்ட 
மேசை மாநாடு ஓன்றை விரைவிலேயே கூட்ட 
வேண்டும்‌ எனறும்‌ 

(ஆ) இப்போதுள்ள மத்திய சட்டசபையைக்‌ கலைத்து 
விட்டு, முறைப்படித்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ புதிய 


88 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சட்டசபையில்‌ மேறகுறித்த திட்டக்தைக கொண்டு 
வந்து பரிசீலனை செய்து அதன முடிவுகளைச்‌ சட்டக 
கோவையில்‌ இணைக்கக்‌ கோரி பிரிட்டிஷ்‌ பாராளு 
மன்றத்துக்கு அனுப்பிவைக்க ஏற்பாடு செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ இச்சபை சிபாரிசு செய்கிறது.” 


ரங்காச்சாரியாரின்‌ தீர்மானத்தின்‌ மீது உரையாற்றிய உள்‌ 
துறை உறுப்பினர்‌ சர்‌ மால்கம்‌ ஹெயலி, இந்தத்‌ தீர்மானம்‌ பல 
முக்கியமான அம்சங்களில்‌, 1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச்‌ 
சட்டத்துக்கு முரண்பட்டதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டு 
அந்த அம்சங்களை விவரித்தார்‌ : :* இந்தியர்கள்‌ சிறுகச்‌ சிறுகப்‌ 
பொறுப்பாட்சிக்குத்‌ தயாராக வேண்டும்‌ என்பதே சட்டத்தின்‌ 
நோக்கம்‌ ; இந்தக்‌ தீர்மானமோ, பிரிட்டிவ்‌. சாம்ராசசியத்துக்கு 
உட்பட்ட முழுச்‌ சுய ஆட்சி டொமினியன்‌ பெறுவதையே நோக்க 
மாகக்‌ குறிப்பிடுகிறது. சட்டத்தில்‌ குறிப்பிட்டுள்ள நோக்க 
மாகிய பொறுப்பாட்சியைப்‌ படிப்படியாகவே அடைய வேண்டும்‌ 
என்று அதில்‌ குறிப்பிட்டிருப்பதையும்‌ நினைவூட்ட விரும்‌. 
திறேன்‌. இப்படி, தொடர்ந்த பல படிகளாக அமைகின்ற இந்த 
நடைமுறையில்‌, எதை எப்போது எப்படிச்‌ செயல்படுத்த 
வேண்டும்‌ என்பதைப்‌ பிரிட்டிஷ்‌ பாராளுமன றமே முடிவு செய்ய 
வேண்டும்‌ என்றுதான்‌ சட்டத்தில்‌ குறித் திருக்கிறது என்பதையும்‌ 
நாம்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. தவிர, இம்தியாவுக்கு (எடுத்த 
எடுப்பிலேயே) டொமினியன்‌ அந்தஸ்து வழங்கி விடுவது சுலப 
மாக இல்லை : இந்தியா, இன்னமும்‌, மற்றவர்கள்‌ உதவி இல்லாமல்‌ 
தன்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளும்‌ தகுதியைப்‌ பெறவில்லை ; 
இந்திய சுதேச மன்னர்கள்‌ (மற்றவர்களோடு சோத்துக்‌ கணக்கிட 
முடியாதபடி ) தனி ஆட்சி உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்‌ ; 
இந்தியச்‌ சமூகத்தில்‌ நிலவுகிற வகுப்பு வேற்றுமையும்‌ மிகவும்‌ 
பயங்கரமானதாக இருக்கிறது. இந்தக்‌ காரணங்களால்‌ ஆட்சி 
யியல்‌ மாறுதல்களை மேற்கொள்வதற்கு இந்திய அரசியல்நிலை 
தோதாக இல்லை. இருந்தபோதிலும்‌, இந்தியாச்‌ சட்டம்‌ எவ 
வெவ்வாறு செயற்படுகிறது என்பதைப்‌ பரிசீலனை செய்ய 
அலுவலக விசாரணை ஓன்று நடத்தலாம்‌ என்றே கருதுகிறேன்‌ '' 
என்றார்‌ ஹெயலி. 


“கோபால கிருழ்ரை கோகல்‌ 


ிடூ SOTA 


மேத்தா 


82 


வித்சல்பாய்‌ பட்டேல்‌ 


ரா்பிகாரி கொட 


ணு 


மோதிலால்‌ மு 


மதன்மோகன்‌ மாளவியா 


எஸ்‌. சீதீகியமூர்தீகி 


புலாபாய்‌ தேசாய்‌ 


சட்டசபையில்‌ ரயராச்சியக்‌ கட்சியார்‌ 80 


உள்துறை உறுப்பினரின்‌ இந்த வாதத்தைத்‌ தாக்கிக்‌ கார 
சாரமான உரை ஓன்றை நிகழ்த்தினார்‌ மோதிலால்‌ நேரு. எடுத்த 
எடுப்பிலேயே 1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச்‌ சட்டம்‌ ஓர்‌ 
உதவாக்கரைச்‌ சட்டம்‌ என்று குறிப்பிட்ட நேரு, அதன்‌ பாயிரப்‌ 
பகுதியும்‌ உள்ளடக்கமான விதிகளும்‌ இந்தியாவுக்குப்‌ பொறுப்‌ 
பாட்ரி கிடைப்பதற்குத்‌ கடையாக எழுப்பப்பட்ட சாசனங்கள்‌ 
என்று குற்றம்‌ சாட்டினார்‌. எனவேதான்‌, இந்தியாச்‌ சட்டம்‌ 
அடி.யோடு மாற்றப்பட வேண்டுமென்று கோருகிறோம்‌ என்றும்‌ 
அவர்‌ விளக்கினார்‌. முழுமையான பொறுப்பாட்சியைக்‌ ** கட்டிச்‌ 
சுருட்டி. எங்கள்‌ கையில்‌ கொடுத்து விடுங்கள்‌ ”' என்று நாங்கள்‌ 
கேட்கவில்லை. முதன்முதலில்‌ (இந்தியாவுக்கு முழுப்‌ பொறுப்‌ 
பாட்சி வழங்குவது என்னும்‌) கொள்கையும்‌ அதற்கு எங்களுக்கு 
உளள உரிமையையும்‌ ஏற்கப்படவேண்டும்‌; அடுத்து, சகல 
மொகுதியினரையும்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்தும்‌ வட்டமேசை 
மாநாடு ஒன்று கூட்டப்பட வேண்டும்‌. ராயல்‌ கமிஷன்‌ நியமிப்‌ 
பதில்‌ எந்த உபயோகமும்‌ இல்லை. நாங்கள்‌ குறிப்பிடும்‌ வட்ட 
மேசை மாநாடு எந்தவிதமான நிபந்தனைகளுக்கும்‌ கட்டுப்பாடு 
களுக்கும்‌ உட்படாமல்‌ இந்தப்‌ பிரச்சினையைப்‌ பரிசீலனை செய்ய 
வேண்டும்‌. இதுதான்‌ எங்கள்‌ கோரிக்கை, என்று எடுத்‌ 
துரைதழ்தார்‌ நேரு. மிருத்சச்‌ சர்மானத்தின்‌ மூன்றாவது விதியைக்‌ 
குறிப்பிட்டுச்‌ சொல்லும்போது, '' இதிலே எந்த முரண்பாடும்‌ 
இல்லை ; எங்கள்‌ நிலையை நாங்களே நிர்ணயித்துக்‌ கொள்ள 
எங்களுக்கு உரிமை உண்டு. அதலால்‌, இம்க விதி எந்த 
வகையிலும்‌ (இகதயாச்‌) சட்டத்தோடு முரண்படவிலலை 
என்பதை பிரிட்டிஷ்‌ அரசாங்கமும்‌ பாராளுமன்‌ றமும்‌ புரிந்து 
கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ ” என்று வற்புறுத்தினார்‌. 


“நாங்கள்‌ ஓத்துழையாமைக்‌ கொள்கை உடையவர்கள்‌ தாம்‌ 
என்றாலும்‌, நீங்கள்‌ எங்களோடு ஓத்துழைக்க விரும்பினால்‌ 
நாங்களும்‌ ஓத்துமைப்பு நல்கலாம்‌ என்றே இங்கே வந்திருக்‌ 
கிறோம்‌. இதை நீங்கள்‌ ஏற்றுக்கொண்டால்‌ நாங்கள்‌ உங்களுக்கு 
வேண்டியவர்கள்‌ ; நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்‌, 
நாங்கள்‌ எங்கள்‌ உரிமையை விட்டுக்கொடுத்து ஒடுங்கிக்‌ கடக்க 


90 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மாட்டோம்‌; எங்கள்‌ ஒத்துழையாமை வழியிலேயே செல்வோம்‌!” 
என்று அரசாங்கத்தை எச்சரித்தார்‌ அவர்‌. 


மோதிலால்‌ நேருவின்‌ திருத்தத்தை ஆகரித்துப்‌ பேசிய மதன்‌ 
மோகன்‌ மாளவியா, டொமினியன்‌ அந்தஸ்து கோரும்‌ உரிமை 
இந்தியாச்‌ சட்டத்தில்‌ இல்லாதது என்று உள்துறை உறுப்பினர்‌ 
கூறியதை அழுத்தம்‌ திருத்தமாக மறுத்துரைத்தார்‌. அப்பால்‌, 
இந்தியாச்‌ சட்டம்‌ செயல்பட்டு வந்துள்ள விதத்தை அலசினார்‌ : 
இந்தச்‌ சட்டத்தின்படி, சட்டம்‌ ஒழுங்குப்‌ பிரச்சனை மாநில 
அரசுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது; அதுவே மத்திய அரரின்‌ 
உரிமையாகவும்‌ உள்ளது! இதன்‌ காரணமாக, கடநத இரண்டு 
ஆண்டுகளில்‌ இங்கே ஏற்பட்டது போன்‌ ற ஒரு குழப்பம்‌, சட்டம்‌ 
ஒழுங்குப்‌ பிரச்சினையில்‌ வேறு எப்போதும்‌ ஏற்பட்டதில்லை, 
அடுத்து, இந்தியத்‌ தொழில்‌ முன்னேற்றம்‌, ராணுவத்தையும்‌ 
நிருவாகத்தையும்‌ இந்தியமயமாக்குதல்‌ என்னும்‌ பிரச்சினைகளை 
எடுத்துக்‌ கொண்டால்‌, அங்கும்‌ அதே கதைதான்‌ எனறார்‌ 
மாளவியா. 

“ தொழில்களைப்‌ பொறுத்தவரை, இந்தியத்‌ சொ |ழில்களை 
வளர்ப்பதில்‌ அரசாங்கம்‌ போதிய கவனம்‌ செலுத்தவில்லை. 
கடந்த மூன்று ஆண்டுகளில்‌ நமக்கு ஏற்பட்டுள்ள அனுபவம்‌ 
இது. அண்மையில்‌ நடத்தப்பட்ட ஒரு மதிப்பீட்டின்படி, நீண்ட 
நாளைக்குப்‌ பிறகாவது-— நூறு ஆண்டுகளுக்குப்‌ பிறகாவது 
இந்திய ராணுவம்‌ இந்தியமயமாகுமா என்பது பற்றி ஐயமாகவே 
இருக்கிறது ; அவ்வளவு :* துரிதமாக '' அரசாங்கம்‌ செயல்பட்டு 
வருகிறது. இதை எல்லாம்‌ கவனிக்கும்போ துதான்‌, முன்னேற்றப்‌ 
பாதைக்கு நாம்‌ வகுத்துக்‌ கொண்ட நடைமுறை தீவிரமான 
மாறுதலகளுக்கு உட்பட்டாகவேண்டும்‌ என்று நினைக்க வேண்டிய 
வாகளாகிறோம்‌. ஆங்கிலேய அதிகார வர்க்கம்‌ இந்த நாட்டை 
ஆளும்‌ வரை, இந்தியர்கள்‌ பொறுப்பாட்சி பெறுவதற்கான 
நடவடிக்கைகளைக்‌ கூட அரசாங்கம்‌ மேற்கொள்ளாது எனபது 
மக்களுக்குத்‌ தெளிவாக விளங்கிவிட்டது. ஏன்‌, “ அது அப்படித்‌ 
தான ' என்பது ஒரு சம்பிரதாயம்‌ போலவே அகிவிட்டிருக்கிறது. 
எனவேதான்‌, இந்த நாட்டில்‌ ஆங்கில அதிகாரம்‌ ஒழியவேண்டும்‌ 
எனகிறோம்‌ ” என்றார்‌ மாளவியா. 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 91 


மோதிலால்‌ நேருவின்‌ திருத்தத்தை ஆதரித்துப்‌ பேசினார்‌ 
ஜின்னா. “ஒரு வட்டமேசை மாநாடு கூட்டவேண்டு மென்பது 
மோதிலால்‌ நேருவின்‌ கோரிக்கை; உள்துறை உறுப்பினரோ 
அலுவலக விசாரணை நடத்தலாம்‌ என்கிறார்‌. ஏன்‌ நீங்கள்‌, மறை 
வாக நிருவாக அறைக்குள்ளே உட்கார்ந்து கொள்ளப்‌ பார்க 
இறீர்கள்‌ ? விவகாரங்களை எங்கள்‌ முதுகுக்குப்‌ பின்னாலேயே 
முன்னும்‌ பின்னுமாக நகர்த்திக்‌ கொண்டிருப்பதில்‌ உங்களுக்கு 
ஏன்‌ இத்தனை ஆசை? நீங்களே முடிவு செய்து கொண்டு, நீங்களே 
முட்டம்‌ திட்டிக்‌ கொண்டு, நடைமுறைப்‌ படுத்துவது சங்கடமாக 
இருக்கிறது என்று எங்களுக்கு நொண்டிச்‌ சமாதானங்கள்‌ 
சொல்வானேன்‌ £ உங்கள்‌ திட்டம்‌ வண்டிக்குப்‌ பின்னால்‌ குதிரை 
யைப்‌ பூட்டிய கதையாகவே இருக்கிறது. நீங்கள்‌ (நாட்டு) 
மக்களோடு இணங்கிச்‌ செல்லவேண்டும்‌ என்பதே எங்கள்‌ 
கோரிக்கை. அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு, 
நீங்கள்‌ மக்களின்‌ ஆதரவைப்‌ பெறவேண்டும்‌ என்பதே எங்கள்‌ 
ஆசை '' என்று இடித்துரை த்தார்‌ ஜின்னா. 

அடுத்துப்பேசிய விக கல்பாய்‌ படேல்‌, ஆட்சியியல்‌ முன்னேற்றக்‌ 
துக்கான காங்கிரஸ்‌ கோரிக்கையின்‌ வரலாற்றை விவரித்தார்‌ : 
சரியோ, தவறோ, இந்தியத்‌ தேசீயக்‌ காஙகரஸ்‌ இனனமும்‌ பூரண 
சுதந்திரம்‌ கேட்கவில்லை. அதற்குள்ளாகவே பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கமும்‌ அரசியல்வா திகளும்‌ நடுங்க ஆரம்பித்‌ துவிட்டார்கள்‌. 
இந்திய மக்கள்‌ “' படிப்படியான நடவடிக்கை களை எதூபாதுதுக்‌ 
காத்திருக்க இனி தயாராக இல்லை ; சுயராச்சியத்தைக கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகப்‌ பெறுவதற்காகவும்‌ நாங்கள்‌ போராடிக்‌ கொண்‌ 
டிருக்கப்‌ போவதில்லை. :: எங்களுக்கு வேண்டியது முழுமையான 
பொறுப்பாட்‌ி; அது உடனடியாகக்‌ கிடைகீதாக வேண்டும்‌. 
இதுதான்‌ எங்கள்‌ அனைவரின்‌ நோக்கம்‌; இதுதான்‌ இந்தியத்‌ 
தேசீயக்‌ காங்கிரசின்‌ எண்ணம்‌. இதிலே எந்த ஐயப்பாட்டுக்கும்‌ 
இடமில்லை ; இதைப்பற்றி நாம்‌ வழவமா கொளகொளா என்று 
பேசிக்‌ கொண்டிருக்கத்‌ தேவையில்லை'' என்று அறுதியிட்டுக்‌ 
கூறினார்‌ படேல்‌. 

அடுத்து எழுந்த ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டி நிலைமைகளை 
அப்பட்டமாக விளக்கினார்‌ : அரசியல்‌ அடிமைத்தனத்தில்‌ உழலும்‌ 


92 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சமுதாயம்‌ எதுவும்‌ தேக்கமடைந்துதான்‌ மடக்கும்‌ ; அதிலே 
சமுதாய முன்னேற்றம்‌ ஏற்பட வழியில்லை. இந்தியாகள்‌ சீரான 
சமுதாயமாக உருவான பிறகுதான்‌ சுதந்திரம்‌ வழங்கவேண்டும்‌ 
என்று அரசாங்கம்‌ காத்திருந்தால்‌, உலகத்தின்‌ கடைசி நாள்‌ 
வரை அவர்கள்‌ காத்திருக்க வேண்டியதுதான்‌. ஏனென்றால்‌, 
இப்போது உள்ள அரசியல்‌ அமைப்பு முறையில்‌, இந்தியர்கள்‌ 
என்றைக்குமே குறையில்லாத சமுதாயமாக உருவாகப்‌ போவ 
தில்லை. இந்திய மக்கள்‌ மாறுதலை விரும்புகிறார்கள்‌ என்பது 
இப்போது தெளிவாக விளங்க விட்டது. பொதுமக்களின்‌ அபிப்‌ 
பிராயத்துக்குக்‌ கட்டுப்பட்டு மக்களோடு இணங்கிப்‌ போக 
அரசாங்கம்‌ தயாராக இல்லை என்றால்‌, -- இதையேதான்‌ 
அரசாங்கம்‌ தன்‌ கொள்கையாகக்‌ கடைப்பிடிக்கப்‌ போகிறது 
என்றால்‌, இந்திய மக்கள்‌ அனைவரின்‌ சார்பிலும்‌ கூறிக்கொள்‌ 
கிறேன்‌, அரசாங்கத்தின்‌ எந்த அடக்கு முறையும்‌ மக்களை 
அடக்‌ வற்புறுத்தப்‌ போவடில்லை ! '' என்று அரசாங்கத்தை 
எச்சரித்தார்‌ அவர்‌. 


அடுத்துப்‌ பேசிய சான்லாலும்‌ அதையே அபு_ந்துக்‌ கூறினார்‌ : 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இந்‌ தியாவுக்கு முழு டொமினியன்‌ 
அந்தஸ்து வழங்க வேண்டிய நேரம்‌ வம்துவிட்டது. இந்திய 
அரசாங்கத்திடம்‌ அடிப்படைக்‌ கொள்கை எதுவும்‌ இல்லை; 
அதனிடம்‌ இருப்பதெல்லாம்‌ விமானங்களும்‌ துப்பாக்கிகளும்தாம்‌. 
ஆகையால்‌, இந்தியாவில்‌ புரட்ரி வெடித்துக்‌ கொண்டிருப்பதில்‌ 
ஆச்சரியம்‌ எதுவும்‌ இல்லை. இந்தியாவுக்கு டொமினியன்‌ உரிமை 
வழங்கினால்‌ இங்கே அராஜகம்‌ ஏற்படும்‌ என்று மதிப்புக்குரிய 
உள்துறை உறுப்பினர்‌ பயப்படுகிறார்‌. “நான்‌ அவருக்குச்‌ 
சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம்‌ இதுதான்‌ : இன்றைகீகே 
இந்த நாட்டில்‌ அராஜகம்தான்‌ தாண்டவமாடுகிறது ; கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக இந்த நாட்டைச்‌ சுரண்டிச்‌ சுரண்டி இதை வறுமை 
நாடாககிக கொண்டிருப்பவர்களே இந்த அராஜகத்துக்குக்‌ 
காரணமான பெரிய அராஜகவாதிகள்‌ /'' என்றார்‌ சமன்லால்‌. 


இந்திய வணிகக்‌ கழகத்தின்‌ பிரஇிரிதியான புருஷோத்தமதாஸ்‌ 
தாகுர்தாஸ்‌, மோதிலால்‌ நேருவின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்சிய&£ கட்சியார்‌ 93 


பேசுகையில்‌, இப்போது உள்ள நிலைமைகளால்‌ இந்தியா எங்கும்‌ 
பரவலான அதருப்தியே ஏற்பட்டிருக்றெது என்றா. **நிருவா 
கத்தை மக்கள்‌ பிரதிநிதிகளுக்குக்‌ கட்டுப்பட்டு நடக்கச்‌ செய்யக்‌ 
கூடிய ஓர அமைப்பே இப்போது தேவை. அதன்‌ மூலம்தான்‌, 
நிதி மறறும்‌ பல விவகாரங்களில்‌ சட்டசபைக்கு உள்ள 
அதிகாரங்கள்‌ பெருகும்‌ ; அதன்‌ மூலம்தான்‌ சட்ட சபைக்கே 
முழுமையான ஆட அதிகாரம்‌ வேண்டும்‌ என்கின்ற நமது இறுதி 
லடசியம்‌ தட்டுக்‌ தடங்கலில்லாமல்‌ நிறைவேறும்‌'' என்று 
விளக்கினார்‌ புருஷோ த்தமதாஸ்‌. 


சி. துரைசாமி அய்யங்கார்‌, “ இந்தியாவுக்குப்‌ பொறுப்பாட்சி 
கடைத்து விட்டால்‌ இங்குள்ள ஐரோப்பியர்களின்‌ நலன்‌ 
பாதிக்கப்படும்‌ என்று அஞ்சத்‌ தேவையில்லை. அது பத்திரமாக, 
மிகப்‌ பத்திரமாக இருக்கும்‌; இந்திய அரசாங்கத்தின்‌ தலைநகர்‌ 
இப்போது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதைவிடப்‌ 
பத்திரமாக இருக்கும்‌ ” என்று உறுதியளித்தார்‌. 


ர்ங்காச்சாரியாரின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய சிவசாமி 
அய்யர்‌, அரசாங்கக்‌ கரப்பு விவாசத்திலுள்ள பிமைபாடுகளை 
எடுத்துக்காட்டினார்‌. “சீர்திருத்தச்‌ சட்ட நடைமுறையின்‌ முதல்‌ 
கட்டமே இன்னும்‌ பரிசீலிக்கப்படவில்லை எனபது முற்றிலும்‌ 
கவறு. முதலாவது சட்டசபை கணிசமான வேலை செய்துள்ளது ; 
அந்தச்‌ சபையின்‌ வேலைத்திறம்‌ அதிகார வட்டாரங்களாலேயே 
பாராட்டப்பட்‌ டுள்ள து. இந தயர்களில்‌ பெரும்பகு மியினர்‌ சட்ட 
சபைகளோடு தொடர்பு படவில்லை என்றும்‌ சீர்திருத்தச்‌ சட்டத்‌ 
தைச செயல்படு தீதுவதில்‌ அவாகள்‌ அக்கறை காட்டவில்லை 
என்றும்‌ உள்துறை உறுப்பினர்‌ சொன்னார்‌. ஆனால, அவர்கள்‌ 
விரும்பவில்லை என்பதாலேயே, அதைச்‌ செயல்‌ படுத்த அவர்‌ 
களுக்கு குகுதியில்லை என்று ஆடுவிடாது என்று அவருக்கு நான்‌ 
சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்‌. ஓதுங்கி நிற்பவர்கள்‌ எடுத்‌ 
துரைக்கும்‌ காரணங்கள்‌ அடிபடும்‌ விதமாகச்‌ சாதிருத்தச்‌ 
சட்டத்தின்‌ அடுக்க நடவடிக்கை மே மகொள்ளப்படுமானால்‌, 
ஓத துழையாமைக்காரர்களாகிய அவர்களே அரவக்‌ தாடு 
ஒத்துழைக்க ஓடோடி வருவார்கள்‌ என்பதே என்‌ கருத்து.” 


94 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அரசுத்‌ தரப்பு வாதத்தை ஏற்காத அய்யர்‌, வட்டமேசை மாநாடு 
வேண்டும்‌ என்ற (மோதிலால்‌ நேருவின்‌ ) கோரிக்கையையும்‌ 
ஏற்கவில்லை. அதேபோல்‌ ௮ ௮வலக விசாரணைத்‌ திட்டமும்‌ 
அவருக்கு ஏற்கத்‌ தக்கதாக இல்லை. இதுபற்றிப்‌ பரிசலனை 
செய்ய ராயல்‌ கமிஷன்‌ அமைப்பதையே அவர்‌ விரும்பினார்‌. 


எச. எஸ்‌. கெளர்‌, பிபின்‌ சந்திர பால்‌ போன்ற சுயேச்சை 
உறுப்பினர்கள்‌, இதுபற்றி ஆராய ஒரு கூட்டு மாநாடு அல்லது 
கூட்டுக்‌ கமிட்டி அமைக்கலாம்‌ என்றும்‌ அதற்கு உகந்த வகையில்‌ 
அரசாங்கமும்‌ தேசியக்‌ கட்சியாரும்‌ ஓர்‌ இணக்கத்‌ இட்டத்கை 
வகுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌ என்‌ றும்‌ ஆலோசனை கூறினாகள்‌. 
அதை யாரும்‌ கேட்கவில்லை. 


இறுதியாக மோதிலால்‌ நேருவின்‌ இர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்‌ 
பட்டது ; தேர்ந்தெடுக்கப்பட்ட ௨ அவுப்பினர்களில்‌ அநேகமாக 
எல்லோரும்‌ எதிர்க்கட்சியுடன்‌ சேர்ந்ததால்‌, தீர்மானம்‌ 64க்கு 
40 என்ற வாக்ஞா வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. அரசாங்‌ 
கத்துக்கு எதிராகத்‌ தேசியக்‌ கட்சிக்குக்‌ இடைத்த மாபெரும்‌ 
வெற்றி இது. பின்னர்‌ “ தேசியக்‌ கோரிக்கை ” எனறு பெயர்‌ 
சூட்டப்பட்டு ஏற்றுப்‌ போற்றப்பட்ட இந்தத்‌ தாமான த்துக்குக்‌ 
கிடைத்த வெற்றியைச்‌ சாதாரண வெற்றி என்று சொல்ல 
முடியுமா? 


முடிமன்‌ குழு அறிக்கை ; 

இ௩தியாச்‌ சட்டத்தை மறுபரி£லனை செய்ய வேண்டும்‌ என்று 
சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தைப்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்‌ ம கட்டாயம்‌ எதுவுமில்லை. 
ஆனாலும்‌, அந்தச்‌ சட்டத்தின்‌ செயல்முறை பற்றி ஆராய்வதற்‌ 
காக, புதிதாக உள்துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சர்‌ 
அலெக்ஸாண்டர்‌ முடிமன்‌ தலைமையில்‌ ஒரு குழுவை இந்திய 
அரசாங்கம்‌ நியமித்தது. இந்தக்‌ குழு எந்த அடிப்படையில்‌ 
பணிபுரிவது என்பது பற்றி அறிவிக்கப்பட்ட விதிமுறை விசால 
மற்றது. 1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச்‌ சட்டம்‌ செயல்படுத்தப்‌ 
படும்போது சிரமங்கள்‌ ஏ ற்படுகின்‌ னவா என்பதை இந்தக்குழு 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 95 


ஆராய வேண்டும்‌ ; அதில்‌ சிரமம்‌ இருப்பதாகத்‌ கெரிந்தால்‌, அது 
நீக்கப்பட வேண்டுமா, நீக்கப்பட. முடியுமா என்பதை ஆராய 
வேண்டும்‌. அப்படி, ஆராயும்‌ போது, ( இந்தியாச்‌ ) சட்டத்தின்‌ 
அமைப்புக்கும்‌ அடிப்படையான நோக்குக்கும்‌ கொள்கைக்கும்‌ 
புறம்பாகப்‌ போய்விடக்‌ கூடாது. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டே, 
இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நிருவாகச்‌ சர்‌ 
திருத்தங்களுக்குத்‌ தேவையான சட்டத்‌ திருத்தத்தை இக்குழு 
சிபாரிசு செய்ய வேண்டும்‌. இதுதான்‌ இக்குழுவினருக்கு விதிக்‌ 
கப்பட்ட-அவர்களுடைய சுதந்திரத்தை வெகுவாகக்‌ கட்டுப்‌ 
படுத்திய-வி முறையாகும்‌. 


ஏகமனதான முடிவுகளுக்கு வரமுடியாததால்‌, இந்தக்‌ குழு, 
இரண்டு அறிக்கைகளைத்‌ தயாரித்து வழங்யெது : குழுவின்‌ 
பெரும்பான்மையினர்‌ கொடுத்த அறிக்கையில்‌ ஜந்துபேர்‌ கை 
யொப்பமிட்டிருந்தார்கள்‌ ; சிறுபான்மையினர்‌ கொடு மீத அறிக்கை 
யில்‌ (எம்‌. ஏ. ஜின்னா, டி. பி. ஸப்ரூ, சிவசாமி அய்யர்‌, பராஞ்சிபே 
ஆகிய) நான்குபேர்‌ கையொப்பமிட்டிருந்தார்கள்‌. இரண்டு 
அறிக்கைகளும்‌ அடிப்படையிலேயே வேறுபட்டன. ( இந்தியாச்‌ ) 
சட்டத்திலும்‌ அதைச்‌ செயற்படுத்துவதற்கு வகுக்கப்பட்ட விதி 
முறைகளிலும்‌ இருந்த சங்கடங்களைக்‌ குறிப்பிட்டு, சட்டத்தின்‌ 
அடிப்படை அமைப்புக்குக்‌ குந்தகம்‌ விளைக்கா த சிலை திருத்தங்களை 
மட்டும்‌ பெரும்பான்மையினர்‌ அறிக்கை தெரிவித்தது. இதற்கு 
மாறாக, சிறுபான்மையினர்‌ அறிக்கை, இந்தக்‌ குழுவுக்கு விதிக்கப்‌ 
பட்ட கட்டுப்பாடுகளுக்கு அப்பால்‌ சென்று, இப்போது உள்ள 
அரியல்‌ சட்ட அமைப்பே மாற்றப்பட வேண்டும்‌ என்று 
தெரிவித்தது. டைமுறையிலிருக்கும்‌ இரட்டைஆட்சி முறை 
தோல்வியடைந்து விட்டது என்றும்‌, அதை மாற்றி ஒற்றையாட்சி 
அடிப்படையில்‌ அமைந்த மாநிலப்‌ பொ றுப்பாட்சியை ஏற்படுத்த 
வேண்டும்‌ என்றும்‌ அந்த அறிக்கை விளக்கியது. 


195 செப்டம்பர்‌ 7ஆம்‌ தேதி, பெரும்பான்மையினர்‌ அறிக்கை 
யின அடிப்படை நோக்கை ஏற்றுக்கொண்டு, அறிக்கையில்‌ கண்ட 
சிபாரிசுகளுக்கேற்ப அரசாங்க எந்திர தீதில்‌ மாறுதல்கள்‌ 
செய்யுமாறு கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்‌ கொள்ளும்‌ தீர்மானம்‌ 


96 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஒன்றை உள்துறை உறுப்பினர்‌ கொண்டுவந்தார்‌. இந்தியாவின்‌ 
அரசியல்‌ அமைப்பிலும்‌ நிருவாகத்திலும்‌ அடிப்படையான பல 
மாறுதல்கள்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று கோரும்‌ திருத்தம்‌ 
ஒன்றைக்‌ கொணர்ந்தார்‌ மோதிலால்‌ நேரு. இதை விளக்கிப்‌ 
பேசுகையில்‌, சட்டசபை 1924 பிப்ரவரி 18ல்‌ திருத்தத்தோடு நிறை 
வேற்றிய தீர்மானத்தில்‌ எடுத்துரைக்கப்பட்ட கோரிக்கையை 
மீண்டும்‌ வலியுறுத்தினார்‌ அவர்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, 
கவானர்‌ ஜெனரல்‌ சட்டசபைக்கே கட்டுப்பட்டவர்‌ என்றும்‌ 
(லண்டனிலுள்ள ) இந்தியா மந்திரியின்‌ நிருவாக சபையைக்‌ 
கலைத்துவிட வேண்டும்‌ என்றும்‌ எடுத்துரைத்தார்‌. ஒரு குறிப்‌ 
பிட்ட குறுகிய காலத்துக்குள்‌ இந்திய ராணுவம்‌ தேசிய 
மயமாக்கப்பட வேண்டும்‌, மத்திய மாநிலச்‌ சட்டசபைகள்‌ 
முழுமையும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையே கொண்‌ 
டவைகளாக அமைய வேண்டும்‌, மாநிலங்களில்‌ இரட்டை ஆட்சி 
ஓ.நிககப்பட்டு சுயாட்சி உரிமையுள்ள பொறுப்பான ஒற்றை 
யாட்சிகள்‌ ஏற்படுத்தப்பட வேண்டும்‌ என்று கோரிக்கைகளை 
அடுக்கினார்‌ நேரு. 

மோதிலால்‌ நேருவின்‌ திருத்தம்‌ மேலும்‌ கோரியதாவது : 
கவர்னர்‌ ஜெனரல்‌ சட்டசபையைக்‌ கலந்து “* இந்தியர்‌, ஜரோப்‌ 
பியா, ஆங்கிலோ இந்தியர்‌ முதலான எல்லாத்‌ தரப்பினருக்கும்‌ 
போதிய பிரதிநிதித்துவம்‌ அளிக்கும்‌ பேரவை அல்லது வட்ட 
மேசை மாநாடு அல்லது உகந்த ஒரு சந்திப்பு ஏற்பாட்டைச்‌ ” 
செய்ய வேண்டும்‌. இந்தக்‌ கூட்டு அவையினர்‌, எல்லாத்‌ தரப்‌ 
பினரின்‌ நலன்களையும்‌ பாதுகாக்கும்‌ விதத்திலும்‌ மேலே எடுது 
அரைத்த அரசியல்‌ அமைப்பின்‌ படியும்‌ விவரமான ஓட்டம்‌ 
ஒன்றை வரைய வேண்டும்‌. இந்தத்‌ திட்டம்‌ சட்டசபையில்‌ 
பரிசீலிக்கப்பட்டு, அரசியல்‌ சட்டக்‌ கோவையில்‌ சேர்க்கும்‌ 
பொருட்டு பிரிட்டிஷ்‌ பாராளுமன்‌ றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட 
மீவண்டும்‌. 

மேலே சுட்டிக்காட்டியது போல, 1924 பிப்ரவரி 18ல்‌ நிறை 
வேற்றப்பட்ட தேசீயக்‌ கோரிக்கையின்‌ விரிவான வடிவம்தான்‌ 
இந்தப்‌ புதிய கோரிக்கை. அனாலும்‌, நாட்டுமக்கள்‌ அனைவரின்‌ 
ஒருமித்த ஆதரவைக்‌ கவர்வதற்காக இதில்‌ சிறிய மாறுதல்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 097 


செய்யப்பட்டது. அதாவது, அதிலே வட்டமேசை மாநாடுதான 
கூட்ட வேண்டுமென்று வற்புறுத்தப்பட்ட கோரிக்கை சிறிதே 
தளர்த்தப்பட்டு, வட்டமேசை மாநாடு அல்லது அது போன்ற 
தொரு பேரவை, எனறு இப்போது கேட்கப்பட்டது. 


இந்தத்‌ திருத்தத்தைப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌ நிருவாகம்‌ சட்ட 
மன்றத்துக்குக்‌ கட்டுப்பட்டுச செயலாற்ற வேண்டும்‌ என்பதே 
இதன்‌ மூலக்கோரிககை என்று மோதிலால்‌ நேரு. ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவு வரையிலான ராணுவச்‌ செலவு, அரசியல்‌ மற்றும்‌ 
வெளி வீவகாரச்‌ செலவுகள்‌, கடன்கள்‌ மற்றும்‌ அவை தொடர்‌ 
பான பொறுப்புக்கள்‌ ஆகிய சிலவற்றில்‌ மட்டுமே நிருவாகத்‌ 
துக்குத்‌ தனி அதிகாரம்‌ இருக்கலாம்‌ என்றும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 
நேரு விளக்கிய இந்தத்‌ திட்டம்‌ ராணுவக்கைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
பொதுவான அதிகாரங்களைக்‌ கூட கவர்னர்‌ ஜெனரலுக்கு 
வழங்கியது. ஆனால்‌, இப்போது தீர்வு காண்பதற்குரிய ஓர்‌ 
ஆலோசனை என்ற அளவில்‌ இது தரப்படுவகாலேயே இதில்‌ 
நிருவாகத்துக்கும்‌ சவானர்‌ ஜெனர லுக்கும்‌ சில சலுகைகள்‌ தரப்‌ 
பட்டுள்ளன என்று விளக்கினார்‌ நேரு. 


“ நாங்கள்‌ வழங்கும்‌ இந்த ஆலோசனைகள்‌ தேசயவா திகள்‌ 
அனைவராலும்‌ ஏறறுக்கொள்ளப்பட்டவை. இந்தச்‌ சிக்கலில்‌ 
ஒரு தாவு கண்டாக வேண்டும்‌ என்ற அர்வத்தினாலேயே, பல 
வற்றில்‌ (அரசாங்கத்துக்கு ) விட்டுக்கொடுக்கும்‌ இந்தத்‌ திட்டம்‌ 
எல்லோராலும்‌ ஓப்புக்கொள்ளப்பட்டது என்பதையும்‌ நான்‌ 
இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்‌. இந்த அவையிலும்‌ 
வெளியிலும்‌ உள்ள மற்ற தேசியவாதிகளைப்‌ போலவே, சுய 
ராச்சியக்‌ கடசியாரும்‌ இர்த அலோசனைக்குக்‌ கட்டுப்பட்டுச்‌ 
செயலாற்ற இசைந்தருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. அனால்‌, எந்த நல்ல மோக்கத்தோடு இந்த 
ஆலோசனை வழங்கப்படுகிறதோ அந்த நோக்கில்‌, தீர்வு காண்‌ 
பதறகான ஆர்வமாக இது ஏற்றுக்‌ கொள்ளப்படாவிட்டால்‌ 
அதன்‌ பிறகு இது யாரையும்‌ கட்டுப்படுத்தாது ; மற்றவர்கள்‌ 
எப்படி இருந்தாலும்‌, அதன்‌ பிறகு சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 


௬-7 


98 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்‌ திய சட்டசபையும்‌ 


இதற்குக்‌ கட்டுப்பட்டோர்‌ ஆகமாட்டார்கள்‌ என்பதையும்‌ 
இப்போதே தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌ ”” என்றார்‌ தேரு. 


முந்தின தடவையைப்‌ போலவே, இப்போதும்‌ திருத்தத்தை 
அலசி ஆராய்ந்து விளக்கி, நேருவின்‌ கட்சியை ஆதரித்தார்‌ 
ஜின்னா. பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளும்‌ அரசியல்வா திகளும்‌ பிரமாதப்‌ 
படுத்திய “ சங்கடங்களை க்‌ குறிப்பிட்டு அவர்‌ பேசிய பேச்சில்‌ 
ஏளனமும்‌ கிண்டலும்‌ கலந்‌ திரும்‌ தன. 


்‌* இந்தியா ஒரு தனித்த மக்கள்‌ இன கதைக்‌ கொண்ட நாடு அல்ல 
எனறு (இப்போது) சொல்கிறீர்கள்‌. ஆனால, உலகயுத்தம்‌ நடந்து 
கொண்டிருந்த போது,--எங்கள்‌ பணமும்‌ உயிரும்‌ உங்களுக்கு த்‌ 
தேவைப்பட்டபோ து,--இே தீ. இந்தியா கனித்த மக்கள்‌ இனக்‌ 
தைக்‌ கொண்ட ஒரு நாடு என்று ஒப்புக்‌ கொள்ளப்பட்டது ; 
பிரான்சில்‌ சமாதான ஒப்பந்தம்‌ கையெழுத்தானபோதும்‌ இந்தியா 
அப்படி ஒரு நாடாக ஒபபுக்கொள்ளப்பட்டது ; சாவதேச 
சங்கத்தில்‌ நாங்கள்‌ ஓர்‌ உறுப்பினரானபோ து, நாங்கள்‌ கணிச 
மான உதவியைச்‌ செய்து வருவதாலோ என்னவோ,--மீண்டும்‌, 
நாங்கள்‌ தனித்த ஓர்‌ மக்கள்‌ இனம்‌ என்று ஒப்புக்கொள்ளப்‌ 
பட்டது ; சாம்ராச்சிய மாநாட்டுக்கு எங்கள்‌ பிரதிநிதி அனுப்பப்‌ 
பட்ட போதும்‌ இதே அந்தஸ்து எங்களுக்கு வழங்கப்பட்டது. 
இதச்‌ சமயங்களிலெல்லாம்‌ நாங்கள்‌ உங்களுக்கு த்‌ தேவையாக 
இருந்தோம்‌ ; உங்களோடு சேர்ந்து பொறுப்புக்களைச்‌ சுமந்தோம்‌. 
அப்போதெல்லாம்‌ எங்களை தணித்த ஒரு மக்கள்‌ இனம்‌, தனித்த 
ஒரு காடு என்று சொன்னீர்கள்‌. ஆனால்‌, எங்களுக்குப்‌ பொறுப்‌ 
பாட்சி கிடைக்கிற விதத்தில்‌ அரயெல்‌ சாதிருத்தம்‌ வேண்டும்‌ 
என்று நாங்கள்‌ கேட்க வந்தால்‌, இந்தியா தனித்த மக்கள்‌ இனத்‌ 
தைக கொண்ட நாடு அல்ல என்றீர்கள்‌ ! ”' எனறு சாடினார்‌ 
ஜின்னா. 

ரோகில்கண்டைச்‌ சேர்ந்த மெளல்வி முகம்மது யாகூப்‌ 
திருத்தத்தை ஆதரித்துப்‌ பேசும்போது பழைய கோரிக்கையை 
நினைவூட்டினார்‌. * அகில இந்திய முஸ்லிம்‌ லீக்‌ 1924 மே மாதத்தில்‌ 
சுதந்திரக்‌ கோரிக்கையைப்‌ பற்றியும்‌ அதற்கான திட்டங்களில்‌ 
முஸ்லிம்களின்‌ நலன்களைப்‌ பாதுகாப்ப து பற்றியும்‌ நிறைவேற்றி 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 99 


யுள்ள தீர்மானத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன்‌. அதற்கு 
இசைய முஸ்லிம்களுக்கு த்‌ தனித்‌ தொகுதி என்ற ஏற்பாட்டுடன்‌ 
இங்கே சுயராசசியததை, அதாவது பொறுப்பாட்சியை ஏற்படுத்த 
விரைவாகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌. இநதக 
காரியத்தைச்‌ செயயவேண்டுமானால்‌, இந்தியாச்‌ சட்டத்திலுள்ள 
குறைபாடுகளை நீக்குவதற்கான விசாரணைக்‌ குழு அமைத்தால்‌ 
போதாது; அந்தச்‌ சட்டத்தையே முழுக்க முழுக்க மாற்றி 
அமைத்தாக வேண்டும்‌ '' எனறார்‌ அவர்‌. 


மத்திய மாகாண நிலச்சுவான்‌ தார்களின்‌ பிர இநிதியான ஹேத்‌ 
கோவிந்த தாஸ்‌ மோதிலால்‌ நேருவின்‌ திருத்தத்தை ஆதரித்துப்‌ 
பேசும்போது, நிலச்சுவான்‌. கார்கள்‌ அரசாங்கத்தை ஆதரிக்‌ 
கிறார்கள்‌ என்ற குற்றச்சாட்டை மறுத்தார்‌. 


்‌* தங்கள்‌ நலன்‌ நாட்டிலுள்ள மற்றவர்களின்‌ நலனுக்கு அப்‌ 
பாற்பட்டதல்ல என்பதை நிலச்சுவான்‌ தார்கள்‌ தெளிவாக உணர்ந்‌ 
துள்ளார்கள்‌. திருப்திகொண்டதொரு குடியாள்‌ வகுப்பும்‌, 
செல்வச்‌ செழிப்பான விவசாயிகளும்‌, வளர்ச்சியடையும்‌ வியாபாரி 
களும்‌ இரும்தால்தான்‌ இந்த நாட்டு நிலச்சுவான்தார்கள்‌ 
நல்வாழ்வு வாழ முடியும்‌. எனவே, என்‌ சார்பாகவும்‌ என்போன்‌ ற 
மற்ற நிலச்சுவான்‌ கார்களின்‌ சார்பாகவும்‌ தலைவர்‌ மோதிலால்‌ 
நேருவின்‌ தீர்மானத்தை நான்‌ முழு மனத்தோடு ஆதரிக்கிறேன்‌ ” 
எனறு உறுதி கூறினார்‌ ஸேத்‌ கோவிந்த தாஸ்‌. 


பீகார்‌, சோட்டாநாக்பூர்‌ பிரிவைச்‌ சோந்த தேவகி பிரசாத்‌ 
சின்ஹா, இந்தப்‌ பிரச்சினையின்‌ பொருளாதார அம்சங்களை 
விவரித்து, இந்த நாட்டின்‌ முன்னேற்றத்தைக்‌ கருதியே ஆட்சி 
செய்கிறோம்‌ என்று பசப்புறெ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தை வன்மை 
யாகக்‌ கண்டித்தார்‌. 


“இந்திய முதலாளிகளுக்கும்‌ ஐரோப்பிய முதலாளிகளுக்கும்‌ 
இடையே சரியான லாபப்‌ பங்டேடைச்‌ செய்து அவர்களின்‌ 
நலனைப்‌ பேணுவதுதான்‌ பொறுப்பாட்சி என்று நீங்கள்‌ கருதுவ 
தாகத்‌ தெரிகிறது. ஆனால்‌, இந்த நாட்டுப்‌ பொதுமக்களைப்‌ 
பொறுத்தவரை இது அல்ல பொறுப்பாட்சி. பொறுப்பாட்சிக்‌ 


100 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கோரிக்கை இந்த நாட்டு மக்களின்‌ லட்சியமாக நின்று அவர்களுக்கு 
எழுச்சி ஊட்டுகிறது என்றால்‌, தங்களுக்கு அதன்‌ மூலம்‌ 
பொருளாதார விடுதலை இட்டுமென்று அவர்கள்‌ நம்பி எதிர்‌ 
பார்ப்பதே காரணம்‌ ; அன்றாட வாழ்வில்‌ அவர்களுக்கு இழைக்கப்‌ 
பட்டு வரும்‌ இன்னல்களிலிருந்தெல்லாம்‌ விடுதலை இடைக்கும்‌ 
என்று அவர்கள்‌ நம்புவதே காரணம்‌ '' என்றார்‌ சின்ஹா. 


தாங்களே இந்தியப்‌ பொதுமக்களின்‌ காவலர்கள்‌ என்று 
உரிமை கொண்டாடும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ முகமூடியைக்‌ 
கிழித்தெறிந்தார என்‌. எம்‌. ஜோஷி, “சட்டக்கோவையில்‌ 
தொழிலாளர்‌ நலச்‌ சட்டங்கள்‌ சிலவும்‌ இடம்‌ பெற்றிருக்கின்‌ றன 
எனபது உண்மைதான்‌. ஆனால்‌, அவை நிறைவேற்றப்பட்ட 
வரலா று எனன £ ஒன்று, லங்காஷயர்‌ முதலாளிகளின்‌ விருப்பப்‌ 
படி நிறைவேற்றப்பட்டது ; அல்லது உலகெங்கும்‌ ஏற்பட்டு 
வரும்‌ நெருக்கடிகள்‌ மற்றும்‌ தொழிலாளர்‌ நிறுவனங்களின்‌ 
நிர்ப்பந்தங்களால்‌ நிறைவேற்றப்பட்டது. '' இவ்வாறு விளக்கு, 
மோதிலாலின்‌ திருத்தத்தை ஆதரித்த ஜோஷி, வாக்குரிமை பற்றி 
அந்தத்‌ திருத்தத்தில்‌ உள்ள வாசகங்கள்‌ அவ்வளவாகத்‌ திருப்தி 
யளிககவில்லை என்றார்‌. சொத்துடைமையைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌, வயது வந்த ஒவ்வோர்‌ ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ 
வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும்‌ என்பது திருத்தத்தில்‌ 
தெளிவாகச்‌ சொல்லப்பட வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. 
வேலை வாய்ப்பு வழங்கும்‌ வகுப்பினர்கள்‌ அவரவர்‌ வகுப்பு 
நிறுவனங்களின்‌ பேரால்‌ தனியே சேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே 
பிரதிநிதித்துவம்‌ பெற்று வருவதுபோல உழைப்பாளர்களும்‌ 
தங்கள்‌ நிறுவனங்களின்‌ சார்பில்‌ சட்டசபையில்‌ பிர இ 
நிதித்துவம்‌ பெற உரிமை இருக்கவேண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்‌ 
தினார்‌ ஜோஷி. ப 

1919ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியாச்‌ சட்டத்தின்படி நடைபெறும்‌ 
இந்திய அரசாங்கத்தின்‌ நிலையை அலசி ஆராய்ந்தார்‌ ரங்கசாமி 
அய்யங்கார்‌. ** இந்திய அரசாங்கம்‌ என்பது ஒரு கூட்டுரிமைக்‌ 
குழுவால்‌ நடத்தப்படுகிறது. இந்த நாட்டைத்‌ தனது உடைமை 
யாக்கி அதைச்‌ சுரண்டுவதே அதன்‌ நோக்கம்‌. முன்னால்‌ 
கம்பெனிக்கும்‌ அதன்‌ பங்குதாரர்களின்‌ நலன்களுக்கும்‌ இயங்கிய 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 101 


அது இப்போது பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்கும்‌ நிருவாகத்தில்‌ 
உள்ள பிரிட்டிஷ்காரர்களுக்குமே இருக்கிறது. '' இவ்வாறு 
விவரித்த அய்யங்கார்‌, இத்தகைய உடைமை உரிமை சார்ந்த 
கொள்கைகள்‌ நிலவும்வரை, உரிமைக்‌ கும்பல்களின்‌ நலன்கள்‌ 
பேணப்படும்‌ வரை, '' இந்தியாவைச்‌ சுய ஆட்ரிக்கு வழி நடத்து 
வதே எங்கள்‌ லட்சியம்‌ '' என்று இந்திய அரசாங்கம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருப்பது வீண்பேச்சே என்று அரசாங்கத்துக்கு அறி 
வுறுத்தினார்‌. அதே சமயம்‌, *: இப்படி. ஓரு கூட்டுரிமைக்‌ குழு 
இருந்து வருவதை, அதன சொம்த நலன்கள்‌ பாதுகாக்கப்‌ 
படுவதை, பிரிட்டிஷ்‌ ஊழியாகளுக்காகவும்‌ இந்தியாவிலுள்ள 
பிரிட்டிஷ்‌ முதலாளிகளுக்காகவும்‌ இந்த நாடு தொடர்ந்து 
சுரண்டப்படுவதை, நாங்கள்‌ நீண்டநாள்‌ அனுமதிக்கப்‌ போவ 
தில்லை !'' என்றும்‌ கடுமையாக எச்சரித்தார்‌. 


அடுத்துப்‌ பேசிய டி. சி, கோஸ்வாமியின்‌ பேச்சு உணர்ச்சி 
பயமாகவும்‌ காரசாரமாகவும்‌ இருந்தது: 


* இங்கே அமர்நீதிருக்கும்‌ என்‌ நாட்டு ஈண்பர்களை நான்‌ 
கேட்டுக்கொள்வது என்னவென்றால்‌, இங்கே நிறைவேற்றப்படும்‌ 
இகத (நேரு)த்‌ தீர்மானத்தைச்‌ செயல்‌ படுத்திக்‌ காண நாம்‌ 
ஆயத்தமாக இல்லை என்றால்‌, இந்தத்‌ தீர்மானத்தையே இங்கே 


நாம்‌ நிறைவேற்ற வேண்டியதில்லை. (உற்சாக ஆரவாரம்‌). 
இந்தத்‌ தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கின்‌ ற ஓவ்வொரு 
வரும்‌ அதைச்‌ செயல்படு ற்‌ திக்‌ காண்பது என்று திடமாக உறுதி 
எடுத்துக கொள்ளவேண்டும்‌; சாவே எதிர்கோக்கினாலும்‌ 
அதிலிருந்து பின்வாங்குவதில்லை என்று உறுதி பூணவேண்டும்‌. 
இதற்கு நீங்கள்‌ தயாராக இல்லை என்றால்‌ இந்தத்‌ தீர்மானத்தை 
நிறைவேற்ற மீவண்டாம்‌, நிறைவேற்றவே வேண்டாம்‌!'' (உற்சாக 
ஆரவாரம்‌). 

கோஸ்வாமி தொடர்ந்து உரையாற்றுகையில்‌, ** இருதரப்‌ 
பினரின நலன்களையும்‌ சுமுகமான முறையில்‌ நிலை£ாட்டிக்கொள்ள 
வேண்டும்‌ என்ற கொள்கையைச்‌ சுயராச்சியக்கட்சி ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கிறது. சுமுகமான தீர்வில்‌ அது மிகுந்த ஈடுபாடும்‌ 
கொண்டிருக்கிறது. ஆனால்‌, இது போன்‌ ற சாதாரண ஈடுபாட்டை 


102 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ ம ததிய சட்டசபையும்‌ 


யும்‌ மீறிய ஈடுபாடு ஒன்று இருக்கிறது. அதுதான்‌, மக்களாகப்‌ 
பிறந்த எல்லாரும்‌ தங்கள்‌ உரிமையின்‌ மீ து கொண்டிருக்கும்‌ 
ஈடுபாடு, (அந்த ஈடுபாட்டின்‌ விளைவாக, எங்கள்‌ உரிமையைப்‌ 
பெறும்‌ நோக்குடன்‌ ) மிகச்‌ சுலப சாதாரணமான ஒரு திட்டத்‌ 
தைச்‌ சுயராச்சியக்‌ கட்சி தந்துள்ள து; நமக்குள்ளே இணக்கத்தை 
ஏற்படுத்த உதவும்‌ நல்ல திட்டம்‌ அது. இந்தத்‌ திட்டம்‌ புறக்‌ 
கணிக்கப்படுமானால்‌, அதாவது பிரிட்டிஷ்‌ சாம்ராச்சியத்துக்கு 
உட்பட்ட சுகந்திரம்‌ எங்களுக்கு மறுக்கப்படுமானால்‌, அதை 
விட்டு வெளியே றி நாங்கள்‌ ௬ கந திர இந்தியாவை நிர்மாணிப்போம்‌ 
என்பதை உறுதியாகவும்‌ சந்தேகத்துக்கு இடமில்லாமலும்‌ 
தெரிவித்‌ துவிட விரும்புகிறேன்‌ !'' எனறு முழங்கினார்‌. 


இணக்கமும்‌ எதிர்ப்புணர்ச்சியும்‌ கலந்த, இந்த விதமான ஒரு 
தோரணையில்தான்‌, இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீதான விவாதம்‌ 
நடைபெற்றது. இறுதியாக, ஓட்டுக்கு விடப்பட்ட போது, 
நேருவின்‌ தீர்மானம்‌ க்கு 45 என்ற வாக்கு வித்தியாச குதில்‌ 
வெற்றி பெற்றது ; அரசாங்கம்‌ இந்த முறையும்‌ தோல்வியைத்‌ 
தழுவிய து. 

அரசாங்கத்தின்‌ தீர்மானம்‌ ராச்சியக்‌ கவுன்சிலில்‌ கொண்டு 
வரப்பட்டபோது, ஃபிரோஸ்‌ ஸேத்னா அதற்கு ஒரு திருத்தத்தைக்‌ 
கொணர்ந்தார்‌. அதுவும்‌ மோதிலால்‌ கொண்டுவந்த திருத்‌ 
தீத்தைப்‌ போன்றதே. -“பெரும்பான்மையினரின்‌ அறிக்கையைப்‌ 
பெரிதுபடுத்தும்‌ அரசாங்கத்தை நான்‌ ஓன்று கேட்டின்‌ : 
பெரும்பான்மை அறிக்கையில்‌ கையொப்பமிட்ட ஒரே ஒருவர்‌ 
சிறுபான்மையினர்‌ அறிக்கையில்‌ கையொப்பமிட்டு, அதையே 
பெரும்பான்மையினரின்‌ அறிககையாக்கியிருந்தால்‌ நீங்கள்‌ என்ன 
செயதிருப்பீர்கள்‌ ? தேசியக்‌ கட்சியின்‌ கோரிக்கையை நீங்கள்‌ 
ஏற்றுக கொள்ளாவீட்டால்‌, அதன விளைவு அனைத்துக்கும்‌ 
நீங்களே பொறுப்பாவீர்கள்‌”' என்று அரசாங்கத்தை எச்சரித்தார்‌ 
ஸேத்னா. ஆனாலும்‌, அவருடைய திருத்தம்‌ 10க்கு 29 என்ற 
வாக்கு வித்தியாசத்தில்‌ தோல்வியடைந்தது ; அரசாங்கத்தின்‌ 
தாமானம்‌ &8க்கு ? என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி 
பெற்றது. 


சட்டசபையில்‌ சுயராச்சியச்‌ கட்சியார்‌ 103 


வரவு செலவுத்‌ திட்டமும்‌ 
அறிவிப்புச்‌ சட்டமும்‌ மண்‌ கவ்வின : 


வரவு செலவுத்‌ திட்டமும்‌ அது தொடர்பான நிதி விவகாரங்‌ 
களும்‌ விவாதிக்கப்பட்டபோது, அரசாங்கம்‌ தேசீயக்‌ கட்சியிடம்‌ 
பரிதாபமாகத்‌ தோற்றது. 1924 மார்ச்‌ 10 ஆம்‌ தேதி அரசாங்கம்‌ 
சுங்க இலாகாச்‌ செலவுகளுக்கான மானியக்‌ கோரிக்கையைச்‌ சட்ட 
சபையில்‌ தாக்கல்‌ செய்தது. மோதிலால்‌ நேரு, இந்தக்‌ கோரிக்கை 
கைவிடப்பட வேண்டும்‌ என்ற தீர்மான தீதைக்‌ கொண்டுவந்தார்‌. 


தம்முடைய தீர்மானத்தை விளக்கப்‌ பேசுகையில்‌, சங்க 
இலாகாவிலுள்ள ஏதாவது குறைகளுககாக எதிர்க்கவில்லை 
என்றும்‌ அரசாங்கத்தின்‌ செலவுக்குப்‌ பணம்‌ கொடுக்கக்‌ கூடாது 
என்ற பொதுவான கொள்கையின்‌ அடிப்படையிலேயே கோரிக்‌ 
கையை எதிர்ப்பதாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. கடந்த மாதம்‌ 
சட்டசபை மிகுந்த பெரும்பான்மை வாக்குகளால்‌ அரசியல்‌ சீர்‌ 
திருத்தம்‌ சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது ; 
அரசாங்கம்‌ அதைப்‌ பற்றித்‌ திருப்திகரமான நடவடிக்கை எதுவும்‌ 
எடுக்கவில்லை என்று சொல்லி மோ திலால்‌ நேரு தொடர்ந்து 
விளக்கினார்‌. 

* இப்போது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது (பொருளை 
உரியவரிடம்‌ சேர்ப்பிக்க வேண்டியது) தொழிற்கட்சி அரசாங்கத்‌ 
மன்‌ பொறுப்பு. எங்கள்‌ பொருள்‌ எங்களிடம்‌ ஒப்படைக்கப்‌ 
படாத வரை அதற்குரிய விலையைக்‌ கொடுக்காமல்‌ இருக்க 
எங்களுக்கு பூரண உரிமை உண்டு. இதத்‌ தீர்மானத்தை நிறை 
வேற்றுவதன்‌ மூலம்‌, நான்‌ ஏற்கனவே குறிப்பிட்டி ருப்பது போல, 
அரசாங்கத்தின்‌ தேவைகள்‌ நிறுத்தப்பட்டுவிடப்‌ போவதில்லை. 
இதப்‌ போலிப்‌ பாராளுமனறத்தில்‌ நாங்களும்‌ மக்களின்‌ பிரதி 
நிதிகளுக்கு உள்ள உரிமைகள்‌ உடையவர்கள்‌ போல நடிக்கிறோம்‌. 
அவ்வளவே. ஆனாலும்‌, இந்தக்‌ தீர்மானத்தை நிறைவேற்றுவதன்‌ 
மூலம்‌, எங்களுக்கு உள்ள உரிமையில்‌ நாங்கள்‌ எவவளவு அதிக 
மாகச்‌ செய்ய முடியுமோ அவ்வளவும்‌ செய்துவிட்டோம்‌ என்று 
அரசாங்கத்துக்கு உணர்த்த முடியும்‌. அது ஒன்றுதான்‌ இந்தத்‌ 
தர்மானத்தின்‌ பயன்‌. சுதந்திரமான நாடுகளில்‌ இப்படி ஒரு 


104 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தீர்மானத்தை (சட்டசபை) நிை றவேற்றினால்‌ அது அப்படியே 
செயல்படுத்தப்படும்‌. இங்கேயோ, அது அப்படியே புறக்கணிக்கப்‌ 
படுகிறது. இது எங்கள்‌ துரதிர்ஷ்டமே தவிர எங்கள்‌ தவறல்ல ; 
மற்றச்‌ சுதந்திரமான நாடுகளில்‌ இத்தகைய ஒரு தீர்மானம்‌ செயல்‌ 
படுததப்படுவ து சாத்தியமாயிருக்கிறது ; இங்கே அப்படி. இல்லை”! 
என்றார்‌ மோதிலால்‌ நேரு. 


ஜினனா பேசுகையில்‌, “தேசியக்‌ கட்சி இதை எதிர்க்கிறது 
எனறால்‌, அதன்‌ கொள்கை என்று சொல்லப்பட ற “முட்டுக்‌ 
கட்டை போடும்‌ கொள்கையால்‌ எ இர்க்கவில்லை. அரியல்‌ 
சட்டத்துக்கு உட்பட்ட நியாயமான கொள்கை ஒன்றை நிலை 
நாட்டவே அது எதிர்ப்புத்‌ தெரிவிக்கிறது '” என்றார்‌. 


“ தேசீயக்கட்சி சட்டமறுப்பில்‌ ஈடுபட வேண்டும்‌ என்று 
நினை ததுக்‌ கொண்டு இருக்கவில்லை; எம்தவிதமான புரட்சியையும்‌ 
ஏற்படுத்தவும்‌ அது நினைக்கவில்லை...காங்கள்‌ இந்திய அரசாங்கத்‌ 
தைக கண்டிக்கிறோம்‌, இந்தியா மக்‌ திரியைக்‌ கண்டிக்கிறோம்‌ 
என்றால்‌, அப்படிச்‌ செய்வது நியாயமாக இருப்பதனாலேயே 
கண்டிக்கிறோம்‌. ஏன்‌? இங்கேயே சீர்திருத்தம்‌ கோரும்‌ தீர்மானம்‌ 
ஒன்றை 76 வாக்கு வித்தியாசத்தில்‌ நிறைவேற்றினோமே, அதற்கு 
நீங்கள்‌ என்ன மதிப்பு அளித்தீர்கள்‌ 2 ”' எனறு திருப்பினார்‌ 
ஜின்னா. 

நாகபுரியைச்‌ சேர்ந்த எம்‌. வி. அபயங்கரும்‌ மானியக்‌ கோரிக்‌ 
கையை எதிர்த்தார்‌. * இந்தியாச்‌ சட்டத்தை ஆராய்ந்தால்‌, 
இந்திய அரசாங்கம்‌ ஒரு பண்ணை நிருவாகம்‌ போல இருக்கிறதே 
தவிர ஒரு நாட்டின்‌ ஆட்சியாகத்‌ கோன்‌ றவில்லை. அதே போல்‌, 
நமது வரவுசெலவு முறையை ஆராய்ந்தால்‌, இந்திய மக்களின்‌ 
பேரால்‌ இங்கே அதிகார வர்க்கத்துக்கு முடிசூட்டப்பட்டி ருக்‌ 
கிறது என்ற எண்ணம்தான்‌ முன்வந்து நிற்கிறது!” என்றார்‌ 
அபயங்கர்‌. 

பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ 150 ஆண்டுகளாக இந்தியாவைச்‌ சுரண்டி 
வந்திருக்கிற வரலாற்றை அதியோடு அந்தமாக விவரித்தார்‌ 
வித்தல்பாய்‌ படேல்‌. “150 ஆண்டுகளாக ஓர்‌ ஆட்சி நடந்த பிறகு 
இங்கே ஏற்பட்டிருப்பது என்னவென்றால்‌, 5 சதவீதம்‌ மக்கள்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்ூியக்‌ கட்சியார்‌ 105 


கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள்‌ : அனை த்து மக்களும்‌ நிராயுத 
பாணிகளாககப்‌ பட்டிருக்கிறார்கள்‌ |”! என்று சாடிய படேல்‌, 
அப்பட்டமாகவே உண்மைகளைப்‌ பிட்டுவை கீதார்‌ : 


* எங்கள்‌ நிலைமை கெளிவான து. அரசாங்கத்‌ தின்‌ தேவைகளை 
மறுப்பதன்‌ மூலம்‌ அரசாங்க நிருவாகத்தோடு எங்களுக்கு உள்ள 
உறவை முறித்துக்‌ கொள்ள வேண்டிய காலம்‌ வந்துவிட்டது 
எனபது எங்கள்‌ எண்ணம்‌. இசன்‌ விளைவு என்ன எனபதை 
நாங்கள்‌ அறியாமலில்லை. (நாங்கள்‌ இநதக கோரிக்கையைத்‌ 
தோற்கடித்தாலும்‌) வைசிராய்‌ அறிவிப்புச்‌ சட்டம்‌ மூலம்‌ அதை 
உயாப்பிப்பார்‌ என்று இங்கே சொல்லப்பட்டது. அம்‌; அப்படித்‌ 
தான செய்வீர்கள்‌. நீங்கள்‌ அப்படியே, ரத்து அதிகாரங்களையும்‌ 
அறிவிப்புச்‌ சட்டங்களையும்‌ கொண்டே இரந்த நாட்டை அள 
வேண்டும்‌ என்பதுதான்‌ எங்கள்‌ கோக்கம்‌. இந்தயாச்சட்டம்‌ 
என்பது ஒரு வெற்றுத்தாள்‌; அதை நீங்களும்‌ அப்படியே கொள்ள 
வேண்டும்‌ என்பதுதான்‌ எங்கள்‌ விருப்பம்‌. நீங்கள்‌ எங்கள்‌ 
கோரிக்கையை ஏற்கப்‌ போகிறீர்களா அல்லது (அதை மறுத்து) 
எங்களைப்‌ போராட்டப்‌ பானகைககுச கள்ளப்‌ போடுறீர்களா 
என்பதே கேள்வி, இரண்டில்‌ எது நடந்தாலும்‌, அதற்கு 
நீங்களே பொறுப்பு ” எனருர்‌ படேல்‌. 


இதுபோன்ற காரசாரமான விவாதங்களுக்குப்‌ பிறகு வாக்‌ 
கெடுப்பு நடந்த டில்‌ நேருவின்‌ தீர்மானம்‌ 63க்கு 56 என்ற வாக்கு 
விகதியாச,ந்தில்‌ வெற்றி பெற்றது. அரசாங்கத்தின்‌ பாடு பெரிய 
சங்கடமாகப்‌ போய்விட்டது. இமத போல, வேறு மூன்று 
மானியக்‌ கோரிக்கைகளையும்‌ சட்டசபை நிராகரிகது. ஆனாலும்‌, 
இம்தியாச்‌ சட்டத்தின்‌ கம்‌ தமக்குள்ள தனி அதிகாரங்களைப்‌ 
பயனபடுந்தி, அறிவிப்புச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ அவைகளை மீட்டுக்‌ 
கொண்டார்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌. 


அடுத்து வந்த நிதி மசோதாவும்‌ இதே முடிவைக்கான்‌ 
சந்தித்தது. மார்ச்‌ 17ஆம்‌ கேதி, நிதித்துறை உறுப்பினரான 
சர்‌ பேஸில்‌ பிளாக்கெட்‌, நிதி மசோதாவைப்‌ பரிசீலனைக்கு 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று பிரேரேபித்தார்‌. உடனேயே 
எதிர்ககுரலோடு எழுந்தார்‌ பண்டித மதன்‌ மோகன்‌ மாளவியா. 


106 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


“மிகுந்த பொறுப்புனர்ச்சியோடுதான்‌ இதை நான்‌ எதிர்க்‌ 
கிறேன்‌ '' என்ற அவர்‌, “நிதித்துறை உறுப்பினரின்‌ உரையைக்‌ 
கேட்ட பிறகு என்னுடைய நிலையில்‌ உள்ள யாரும்‌ இந்த 
மசோதாவின்‌ பரி£லனையை எதிர்ப்பதைத்‌ தவிர வேறு வழி 
யில்லை ” என்று ஆணித்தரமாக மொழிந்தார்‌. இந்தியத்‌ தேசியக்‌ 
கோரிக்கையின்‌ வரலாற்றை விவரித்து, அதற்குப்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ கொடுத்துள்ள மதிப்பு மிகமிக ஏமாற்றம்‌ தருவதாக 
இருக்கிறது என்றும்‌ அவர்‌ குறைப்பட்டார்‌. நடைமூறையில்‌ 
உள்ள அரசியல்‌ அமைப்பில்‌, குறிப்பாக மத்திய அரசாங்கத்தைப்‌ 
பொறுத்த அளவில்‌, பல ஓட்டைகள்‌ இருக்கின்றன என்றும்‌ 
மாளவியா சுட்டிக்‌ காட்டினார்‌ : 


'* இன்றைய மத்திய அரசாங்க அமைப்பு காலத்துக்கு உகந்த 
தாகவோ போதிய பயன்‌ விளைப்பதாகவோ இல்லை எனறும்‌, 
அறிவுடையவர்கள்‌ அதைக்‌ கண்டித்து ஓ துககுகிறார்கள்‌ என்றும்‌ 
நான்‌ சொன்னால்‌, இந்த மன்றத்திலும்‌, வெளியே, நாட்டிலும்‌ 
உள்ள பலர்‌ அதை அப்படியே ஏற்பார்கள்‌ என்றே நான்‌ 
நம்புகிறேன்‌. '' 

இந்த முன்னுரையோடு ஏளனந்‌ தொனியில்‌ அரசாங்க 
விமாசன த்தில்‌ இறங்கனார்‌ மாளவியா: * இங்கே நடைபெறுகிற 
ஆட்சிமுறை இருக்கிறதே, அதற்கு ஈடும்‌ இடையாது ; இணையும்‌ 
கிடையாது. தனக்குத்‌ தானே நிகரான இந்த ஆட்சி முறையில்‌ 
வாக்காளர்கள்‌ பெருகியிருக்றொர்கள்‌. இங்குள்ள உறுப்பினர்கள்‌ 
அந்த வாக்காளர்களால்‌ நேர்முகமாகவே தகோர்கெடுக்கப்‌ 
பட்டவர்கள்‌. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிர இரிதிகளின்‌ 
பொறுப்பான பணியோ மிகவும்‌ வேடிக்கையான து. வரி 
விதிப்புக்கு அவர்கள்‌ வாக்களிக்க வேண்டும்‌; அதற்கு அவர்களுக்கு 
உரிமை இருக்கிறது. அவ்வாறு விதிக்கப்பட்டு வசூலாகும்‌ 
தொகையைச்‌ செலவிடுவது பற்றி அவர்கள்‌ கேட்கவே கூடாது ; 
அதற்கு. அவர்களுக்கு உரிமை கிடையாது. கடந்த மூன்று ஆண்டு 
களில்‌ மட்டும்‌ 41 கோடி ரூபாய்‌ பெறுமான புதிய வரிகளுக்கு 
இந்தச்‌ சட்டசபை அங்கோரம்‌ அளித்திருக்கறது. ஆனாலும்‌, 
அந்த வரிகளின்‌ மூலம்‌ நிடைத்த தொகையில்‌ பெரும்பகு தி 
எப்படிச்‌ செலவு செய்யப்பட வேண்டும்‌ என்று கவனிக்க இந்‌ தச 


சட்டசபையில்‌ சயராச்சியக்‌ கட்சியார்‌ 107 


சபைக்கு உரிமை இல்லை. இதுபோன்‌ ற பெரிய முரண்பாட்டைக்‌ 
கொண்ட ஓர்‌ (அரசியல்‌ ) அமைப்பை வேறு எங்கே காணமுடியும்‌? 
எங்கள்‌ துரதிருஷ்டம்‌, நாங்களும்‌ இறில்‌ பங்குகொண்டவர்களாக 


இருந்து தொலைக்கவேண்டியுள்ள து '' என்று கசந்தார்‌ மாளவியா. 


இவைபோன்ற விவாதங்களின்‌ பிறகு வாக்கெடுப்பு நடந்த தில்‌ 
நிதி உறுப்பினரின்‌ கோரிக்கை 57க்கு 60 என்ற வாக்கு வித்தி 
யாசத்தில்‌ தோற்கடிக்கப்பட்ட து. எனவே, சட்டசபையில்‌ நிதி 
மசோதாவைக்‌ கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால, 
ராச்சியக்‌ கவுன்சில்‌, வாக்கெடுப்பு இல்லாமலே கோரிக்கையை 
ஏற்றுக்கொண்டது. கவர்னர்‌ ஜெனரல்‌ திருத்தியமைக்கப்பட்ட 
நிதி மசோதாவை மீண்டும்‌ சட்டசபைக்கு அனுப்பி வைத்தார்‌ ; 
அப்போதும்‌ சட்டசபை அதை நிராகரித்து விட்டது. அதன 
பேரில்‌, இந்த மசோதாவில்‌ உள்ள விவகாரங்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
இந்திய நலன்களுக்கு மிக முக்கியமானவை என்ற அறிவிப்புச்‌ 
சட்டத்துடன்‌ அதை ராச்சியக்‌ கவுன்சிலுக்கு அனுப்பினார்‌ 
கவர்னர்‌ ஜெனரல்‌. எந்தத்‌ திருத்தமும்‌ இல்லாமல்‌ ராசசிய சபை 
அதை நிறைவேற்றியது. மசோதா கவானர்‌ ஜெனரலின்‌ 
ஒப்புதலையும்‌ பெற்றது. அதைத்‌ தொடர்ந்து, 1924 மார்ச்‌ 20ல்‌, 
சட்டசபையின்‌ நடவடி க்கையைப்பற்றி வருத்தம்‌ தெரிவித்து ஓர்‌ 
அறிக்கையையும்‌ வெளியிட்டார்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌. அரசாங்கம்‌ 
கோபம்‌ கொண்டதற்கும்‌ காரணம்‌ இல்லாமலில்லை. *' ஒழுங்கனே 
மான சட்டங்களாலேயே '' நாடு ஆளப்பட்டு வருகிறதென்ற ஒரு 
இளக்காரமான உணர்வு நாடெங்கிலும்‌ பரவத்‌ தொடங்கி 
யிருந்தது. 
அடக்குமுறைச்‌ சட்டங்களின்மீது தாக்குதல : 

இரண்டாவது சட்டசபையின்‌ (1924-26) காலத்தில்‌ உறுப்‌ 
பினர்கள்‌ பலமுறை அரசாங்கத்தின்‌ அடக்குமுறைச்‌ சட்டங்‌ 
களையும்‌ ஒழுங்குமுறை விதிகளையும்‌ கடுமையாகத்‌ தாக்கி அவை 
களை ரத்துச்‌ செய்யும்‌ முயற்சிகளையும்‌ மேற்கொண்டார்கள்‌. 
இதைப்‌ பொறுத்தவரையில்‌, நாட்டிலிருந்த வேறுபட்ட பல 
கட்சிகளிடையேயும்‌ எந்தவிதமான கருத்து வேற்றுமையும்‌ 
இருக்கவில்லை. 


108 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


1924 மார்ச்‌ மாதத்தில்‌, 1618 ஆம்‌ ஆண்டின்‌ மூன்றாவது 
வங்காள ஒழுங்குமுறைச்‌ சட்டத்தை உடனடியாக ரத்துச்‌ செய்ய 
நடவடிக்கை எடுக்கவேண்டும்‌ என்‌ று கவர்னர்‌ ஜென ரலைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளும்‌ தீர்மானம்‌ ஒன்றை அமர்நா க தத கொண்டு வந்தார்‌. 
மக்களை அடக்கு ஒடுக்கி வைக்கவும்‌, அஸ்வினி குமார்‌ தத்‌ போன்ற 
பெரியோர்களையும்‌ இருஷ்ணகுமார்‌ மித்ரா, சுபோத்‌ சந்திர 
மல்லிக்‌, மனோரஞ்சன்‌ குஹா போன்ற தேசபக்கர்களை நாடு 
கடத்தவுமே அரசாங்கம்‌ இந்தச்‌ சட்ட கதைப்‌ பயன்படுத்தி 
வந்திருக்கிறது. தவிர, இப்படி ஒரு சட்‌! ம்‌ அமுலில்‌ இருப்பது, 
முறையான சட்டம்‌ மற்றும்‌ சட்ட அறிஞர்களின்‌ மீகெல்லாம்‌ 
நமது நிருவாகத்துக்கு ஈம்பிக்கை இல்லாமல்‌ போய்விட்டது 
என்பதையே காட்டுறது என்று எடுத்துக்காட்டி இடித்‌ 
துரைத்தார்‌ அமர்நாத்‌, 


"அரசாங்கத்தின்‌ முன்னோக்கில்லாத கொள்கையே வங்கத்தில்‌ 
ஏற்பட்டுள்ள புரட்சி இயககத்துக்குக்‌ காரணம்‌” என்று கூறிய 
பிபின்‌ சந்திர பால்‌, “ வங்காள ஒழுங்குமுறைச்‌ சட்டம்‌ இந்திய 
மக்களின்‌ தன்மான த்தையே அவமதிக்கும்‌ சட்டமாகும்‌?” என்று 
சாடினார்‌. அடுத்துப்‌ பேசிய எச்‌. எஸ்‌. கெளர்‌, அடக்குமுறைச்‌ 
சட்டப்‌ பரிசீலனைக்‌ குழுவின்‌ சிபாரிசுகளை ஏ றறுக்கொண்ட 
பிறகும்‌, அரசாங்கம்‌ இந்தத்‌ * அருப்பிடத்த ஆயுதங்க "னையே 
வைத்துக்‌ கொண்டிருப்பது சரியில்லை எனறு சுட்டிக்காட்டினார்‌. 


அரசாங்கத்‌ தரப்பின்‌ கடுமையான எதிர்ப்பையும்‌ மீறிக்‌ 
தாமானம்‌ வெற்றி பெற்றது. 1908 ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியத்‌ 
குற்றவியல்‌ சட்டத்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ சில ஷரத்துக்களை 
ரத்துச்‌ செய்யவேண்டும்‌ என்று 1924 செப்டம்பர்‌ 16ல்‌ 
௭௪. எஸ்‌. கெளர்‌ கொண்டு வந்த மற்றொரு தீர்மானமும்‌, அதே 
விதமான 71க்கு 39 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி 
பெற்றது. 

194 அக்டோபர்‌ 25ல்‌ வங்காளத்‌ குற்றவியல்‌ சட்டத்‌ திருத்த 
அவசரச்‌ சட்டத்தைக்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ பிறப்பித்த போதும்‌, 
சுயராச்சியக்‌ கட்சியாரும்‌ சுயேச்சை ௨ றுப்பினர்களும்‌ சேர்ந்து 
கொண்டு அரசாங்கத்தின்‌ அடக்குமுறைச்‌ சட்டங்களையும்‌ 


சட்டசபையில்‌ ருயராச்சியக கட்சியா 109 


நடவடிக்கைகளையும்‌ கடுமையாகத்‌ தாக்கினார்கள்‌. இந்த அவசரச்‌ 
சட்டத்தின்‌ 8ம்‌ பலர்‌ கைது செய்யப்பட்டனர்‌. பலருடைய 
வீடுகள்‌ போலீசாரால்‌ சோதனையிடப்பட்டன. கல்கத்தா 
நகராட்சியின்‌ தலைமை நிருவாகியும்‌ சி. ஆர்‌. தாஸின்‌ தளபதியும்‌ 
ஆன சுபாஷ்‌ சந்திர போசும்‌ வங்காள மேல்சடையின்‌ சுயராச்சியக 
கட்சி உறுப்பினர்கள்‌ (அனில்‌ பருன்‌ ராய்‌, எஸ்‌. ௪. மித்ரா) 
இரண்டு பேரும்‌ கைது செய்யப்பட்டார்கள்‌. இந்த அவசரச்‌ 
சட்டம்‌ பிறப்பித்தது பற்றியும்‌ அதன்‌ கீழ்‌ எடுக்கப்பட்ட 
நடவடிக்கைகள்‌ குறித்தும்‌ நாடெங்கும்‌ எதிர்ப்புக்‌ ளெம்பியது. 


1925 ஜனவரி 28ஆம்‌ நாளன்று துரைசாமி அய்யங்கார்‌, இந்த 
அவசரச்‌ சட்டத்தை அடிக்கும்‌ சட்டம்‌ ஒன்றைச்‌ சட்டசபை 
பிறப்பிக்க வேண்டும்‌ என்று கோரும்‌ ஒரு தீர்மானத்தைச்‌ சட்ட 
சபையிலே கொண்டுவந்தார்‌. அரசுத்‌ தரப்பில்‌ உள்துறை 
உறுப்பினர்‌ மிகத்‌ திறமையாக வாதிட்டிம கூட, சுயராச்சியக்‌ 
கட்சியாரும்‌ சுயேச்சை உறுப்பினர்களும்‌ ஓன்று சேர்ந்து அரசாங்‌ 
கத்தைக்‌ கடுமையாகக்‌ குற்றஞ்சாட்டிக்‌ தோறகடி ந்தார்கள்‌. 


நாட்டிலே புரட்சிக்காரர்களின குழுக்கள்‌ தங்கள்‌ நடவடிக்கை 
களை அதிகமாக்கிக்‌ கொண்டு வருசன்றன என்றும்‌ இளைஞர்‌ 
மத்தியிலே “சிவப்பும்‌ துண்டறிக்கைகள்‌ '' பரப்பப்படுகின்‌ றன 
என்றும்‌ (எனவே அவசரச்‌ சட்டம்‌ நியாயமானதே எனறும்‌) 
அரசாங்கம்‌ வாதாடியது. வஙகாளக்‌ கவர்னரான லிட்டன்‌ 
பிரபுவின்‌ உயிருக்கே ஆபத்து ஏறபடடிருக்கிறது எனறும்‌ 
சொல்லப்பட்டது. இதற்குப்‌ பதிலளித்து, வெட்டு ஒன்று துண்டு 
இரண்டாக முழங்கினார்‌ டி. சி. கோஸ்வாமி : 


“விட்டன பிரபுவின்‌ உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுள்ளது 
என்று இங்கே சொல்லப்பட்ட து. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால்‌, 
இங்குளள போலீஸ்படை முழுவதையும்‌ கொண்டு அவரைப்‌ 
பாதுகாக்கவே வேண்டும்‌, அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. 
ஆனால்‌, நான அறுதியிட்டுச்‌ சொல்ல விரும்புவது என்னவென்றால்‌, 
எந்தப்‌ பெரிய அதிகாரியின்‌ உயிரும்‌ மக்களின்‌ உரிமையை விடப்‌ 
புனிதமானதாகிவிட முடியாது; இதுதான்‌, அந்தப்‌ பிரச்சினைக்கு 
நான்‌ தரக்கூடிய பதில்‌ ”” என்றார்‌ கோஸ்வாமி. 


110 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


எங்கும்‌ அவசரச்‌ சட்டத்துக்கு எதிரான உணர்ச்சியே பொங்‌ 
நின்றது. சட்டசபையின்‌ ஐரோப்பிய உறுப்பினர்களை த தவிர 
வேறு யாரும்‌ அதை ஆதரிப்பதாக இல்லை. எனவே, (துரைசாமி 
அயயங்காரின்‌ ) தீர்மானம்‌ க்கு 45 என்ற வாக்கு வித்தியா 
சத்தில்‌ வெற்றி பெற்றது. 


வழக்கமான குற்றவியல்‌ சட்டங்களுக்கு த்‌ துணையாகப்‌ பிறப்‌ 
பிக்கப்பட்டி ருந்த சில தனிச்‌ சட்டங்களை ர துச்‌ செய்யவேண்டும்‌ 
என்று கோரும்‌ தீர்மானம்‌ ஒன்றை வித்தல்பாய்‌ படேல்‌ கொண்டு 
வந்தார்‌. 1925 பிப்ரவரி 8ல்‌ சட்டசபையில்‌ வந்த அந்தத்‌ 
தீர்மானம்‌ 1918ஆம்‌ ஆண்டின்‌ வங்காள மாகாண வங்காளக்‌ 
கைதிகள்‌ ஒழுங்குமுறைச்‌ சட்டம்‌, 1600ஆம்‌ ஆண்டின்‌ ராச்சியக்‌ 
கைதிகள்‌ ஓழுங்குமுறைச்‌ சட்டம்‌, 1911ஆம்‌ ஆண்டின்‌ அரசாங்க 
எதிர்ப்புக்‌ கூட்டங்கள்‌ தடைச்‌ சட்டம்‌ முதலியவைகளை ரத்துச்‌ 
செயயுமாறு கோரியது. அடக்குமுறைச்‌ சட்டங்களை ர கதுச்‌ 
செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளும்‌ இர்மானம்‌ ஒன்று முந்திய ஆண்டிலேயே சட்ட 
சபையில்‌ நிறைவேற்றப்பட்டது என்‌ றும்‌ அதன்‌ மீது அரசாங்கம்‌ 
எந்த நடவடிக்கையும்‌ எடுக்காததாலேயே இந்தத்‌ தீாமானத்தைக்‌ 
கொண்டுவர நேர்ந்தது என்றும்‌ விளக்கினார்‌ படேல்‌. 


சுயேச்சைக்‌ கட்சியைச்‌ சேர்ந்த ஜின்னா போன்ற பல முக்கிய 
மான உறுப்பினர்கள்‌ தீர்மானத்தை ஆதரித்தார்கள்‌. தீர்மானம்‌, 
சில திருத்தங்களுடன்‌, £1ககு 40 என்ற வாக்கு வி ததியாசத்தில்‌ 
வெற்றிபெற்றது. 


அரசாங்கத்தின்‌ அடக்குமுறைக்‌ கொள்கைகளுக்கும்‌ செயல்‌ 
களுக்கும்‌ எதிரான கண்டனம்‌ [976 ஆம்‌ ஆண்டிலும்‌ சட்ட 
சபையில்‌ தொடர்ந்து நிகழ்ந்து வந்தது. 1926 ஜனவரி 26ல்‌, 
(பீகார்‌) டிர்புட்‌ பகுதியைச்‌ சேர்ந்த மெளல்வி முகம்மது ஷஃபி 
ஒரு தீர்மானம்‌ கொண்டு வந்து ை மற செய்யப்பட்டுள்ள எல்லா 
அரசியல்‌ கைதிகளும்‌ விடுவிக்கப்பட வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ 
கொண்டார்‌. “அரசியல்‌ கை திகள்‌ சாதாரணக்‌ குற்றவாளிகளைப்‌ 
போன்றவர்களல்லர்‌ ; அவர்கள்‌ தங்கள்‌ தாயகம்‌, மதம்‌ ஆதிய 
வற்றின்‌ புனிதமான உரிமைகளுக்காகப்‌ போராடியவர்கள்‌. 


சட்டசபையில்‌ சுயராச்ரியக்‌ கட்சியார்‌ 111 


அவர்களை இங்கேயோ இந்த நாட்டுக்கு வெளியிலேயோ ஆயுள்‌ 
முழுதும்‌ சிறையில்‌ தள்ளி வதைப்பதை அனுமதிக்க முடியாது ”' 
என்று வலியுறுத்தினார்‌ ஷஃபி, 


தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய 9, எஸ்‌. ரங்க அய்யர்‌ 
ஆவேசமாக அரசாங்கத்தைச்‌ சாடினார்‌: “ இரத அரசாங்கத்‌ 
தாரே மிக மோசமாள குற்றவாளிகள்‌ ! இவர்களே கொடும்‌ 
கொலைகாரர்கள்‌ ! உரிமைக்கு ஏங்கி நிற்கும்‌ ஓர்‌ இன த்தின்‌ 
உரிமையையே கொலை செய்து கொண்டிருக்கும்‌ கொடியவர்கள்‌ 
இவர்கள்‌ !”' என்றார்‌ ரங்க அய்யர்‌. 

பாதுவானைச்‌ சேர்ந்த சையது மஜீத்‌ பக்ஷ பேசுகையில்‌, 
அரசாங்கம்‌ புரட்சி இயக்கங்களை அழிக்க விரும்பினால்‌, “* சுதந்திர 
வேட்கையும்‌ அதன்‌ விளைவான நல்ல உள்ளமும்‌ கொண்ட இந்த 
மக்களோடு ஒத்துழைக்க முன்வரவேண்டும்‌ ”' என்று ஆலோசனை 
கூறினார்‌. உரிமையோடு வாழ விரும்புவது குற்றம்‌ என்று 
பிரிட்டிஷ்‌ சட்டத்தின்‌ எந்தப்‌ பிரிவு சொல்லுகிறது என்பதை 
அறிய விரும்புகிறேன்‌, என்று அவர்‌ அரசாங்கத்தைக்‌ கேட்டார்‌. 
சிட்டகாங்கைச்‌ சேர்ந்த குமார்‌ சங்கர்‌ ரே, தல சுய ஆட்சி 
நிறுவனங்களுக்கும்‌ மாநில மேலவைகளுக்கும்‌ நடந்த தேர்தல்‌ 
களில்‌ சுயராசசியக்‌ கட்சியார்‌ பல இடங்களைக்‌ கைப்பறறியதைத்‌ 
தொடர்ந்தே பலர்‌ கைது செயயப்பட்டிருக்கிறார்கள்‌ என்று சுட்டிக்‌ 
காட்டினார்‌. ஓரிசாவைச்‌ சேர்ந்த பண்டித நீலகண்ட காஸ்‌, இக்‌ 
கைதிகளுக்கு எதிராக அரசாங்கம்‌ எடுக்கும்‌ நடவடிக்கைகள்‌ 
பழிவாங்கும்‌ நோக்குடன்‌ ஒழுங்கற்ற முறையில்‌ செயல்படுவதைக்‌ 
குறிப்பிட்டு வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. 


தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய லாலா லஜபத்‌ ராய்‌, புரட்சி 
இயக்கங்கள்‌ உலகெங்கும்‌ எப்போதும்‌ இருந்தே வருனெ றன 
எனறும்‌, அவை இருக்கின்‌ றன என்பதே நாட்டின்‌ நிருவாகத்தில்‌ 
ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதைத்தான்‌ காட்டுகிறது 
எனறும்‌ குறிப்பிட்டார்‌. புரட்சிக்காரர்களை ஆதரித்துப்‌ பேசுகிற 
வர்கள்‌ அந்தத்‌ தீரர்களுக்கு இரக்கம்‌ காட்டுமாறு அல்லது 
வசதிகள்‌ செய்து தருமாறு யாரையும்‌ கெஞ்சவில்லை. மக்கள்‌ 
பிரதிநிதிகள்‌ இதுபற்றி என்ன கருதுஇரர்கள்‌ என்பதை அரசுக்கு 


112 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


உணர்த்த வேண்டும்‌ என்பது ஒன்றே இந்தத்‌ தீர்மானத்தின்‌ 
நோக்கம்‌. அதை ஏற்றுக்‌ கெளரவிப்பதா வேண்டாமா என்பதை 
அரசாங்கமே முடிவு செய்து கொள்ளவேண்டும்‌ என்று வீறுடன்‌ 
விளக்கினார்‌ லஜ்பத்‌ ராய்‌. இந்தத்‌ தீர்மானமும்‌, திருந்திய வடிவில்‌, 
சட்டசபையில்‌ நிறைவேற்றப்பட்டது. 


1818 ஆம்‌ ஆண்டின்‌ வங்காள ஓழுங்குமுறைச்‌ சட்டத்தை 
ரத்துச்‌ செய்யும்‌ மசோதா ஒன்றை 1926 பிப்ரவரி 18ல்‌ சபையில்‌ 
கொண்டுவந்தார்‌ அமர்நாத்‌ தத்‌. 1984 மார்ச்‌ மாதத்தில்‌ இதே 
போன்ற ஒரு தீர்மானத்தால்‌ மேற்படிச்‌ சட்டத்தை ரத்து 
செய்யுமாறு அவர்‌ கோரினார்‌. அந்தத்‌ தீர்மானம்‌ சட்டசபையில்‌ 
நிறைவேற்றவும்‌ பட்டது. இதைச்‌ சுட்டிக்காட்டி, * அரசாங்கமே 
அந்தத்‌ தீர்மானத்தை அமுல்படுத்தும்‌ மசோதாவைக்‌ கொண்டு 
வரும்‌ என்று இருந்தேன்‌. அரசாங்கம்‌ அது போன்‌ ற நடவடிக்கை 
எதையும்‌ மேற்கொள்ளாததாலேயே இந்த மசோதாவைக்‌ 
கொண்டுவர வேண்டியதாயிற்று” என்று விளககனொர்‌ தத. 


இதை ஆதரித்து உரையாற்றிய டி. சி. கோஸ்வாமி வங்காளத்‌ 
தின்‌ புரட்சி இயக்க வரலா ற்றை விவரித்து அங்கே அந்த விதமான 
எழுச்சி மிகுந்திருப்பதற்குரிய காரணத்தையும்‌ விளக்கினார்‌ : 


“வங்காளத்தில்‌ இத்தனை புரட்சியும்‌ கொந்தளிப்பும்‌ ஏன்‌ £ 
அங்கேதான்‌ ஓமி சந்தும்‌ மீர்‌ ஜாபரும்‌ காட்டையே அந்நியருக்கு 
விற்றார்கள்‌. அந்தப்‌ பழியைத்‌ துடைத்துக்‌ கொள்ள விரும்பு 
இறது வங்கம்‌ ! அங்கேதான்‌ வாரன்‌ ஹேஸ்டிங்சின்‌ பெருமைக 
குரிய ஆட்சி நடந்தது. வங்க மக்கள்‌ அதை இன்னும்‌ மறக்க 
வில்லை! அங்கேதான்‌ அரசாங்க அதிகாரிகள்‌ அவுரிச்‌ சாயத்‌ 
தொழிலாளர்களுக்கு எண்ணிலா இன்னல்கள்‌ விளைவித்தார்கள்‌. 
வங்க மக்கள்‌ அதை இன்னும்‌ மறக்கவில்லை ! அந்கேதான 
। வந்தேமாதரம்‌ '' கதத்தைப பாடுவது சட்டவிரோதம்‌ என்று 
தடுத்து வைத்த ' ரிஸ்லீ சுற்றறிக்கை ' பிறந்தது. எந்த நாகரிக 
அரசாங்கமும்‌ செய்யத்‌ துணியாத ஒரு காரியத்தை, -— மக்கள்‌ 
தங்கள்‌ தேசீய தேத்தையே பாடக்கூடாது என்று தொண்டையை 
நெரிக்கும்‌ ஒரு சட்டத்தை--௮ங்கே வங்கத்தில்‌ அரசாங்கம்‌ 
பிரகடனம்‌ செய்தது. கொடுமைகளின்‌ இந்தக்‌ கோர வரலாறு 


சட்டசபையில்‌ ஈயராச்சியக்‌ கட்சியார்‌ 113 


தான்‌ வங்க மக்களைச்‌ சுதந்திரப்‌ போராட்டத்தின்‌ முன்னணியில்‌ 
நிறுத்தியிருக்கிறது ”' என்று முழக்கமிட்டார்‌ கோஸ்வாமி, 


இந்த மசோதாவின்‌ மீது நடந்த விவாதம்‌ எழுச்சி மிக்கதாக 
இருந்தது. ஆனாலும்‌, மசோதா ஓட்டுக்கு விடப்பட்டபோது, 
சற்றும்‌ எதிர்பாராத விதமாக, மூன்று வாக்குகள்‌ அதிகமாகப்‌ 
பெற்று அரசாங்கம்‌ வெற்றி பெற்றது. இந்தச்‌ சமயத்தில்‌ 
சுயராச்சியக்‌ கட்சிக்குள்ளே கருத்து வேறுபாடு தலை தூக்கி 
யிருந்தது. அதன காரணமாக, அந்தக்‌ கட்சியின்‌ சில உறுப்‌ 
பினர்கள்‌, ஓட்டெடுப்பு நடந்தபோது சட்டசபைக்கே வராமல்‌ 
இருது விட்டார்கள்‌. அதனாலேயே அரசாங்கம்‌ வெற்றி 
பெற்றது. 


மற்றத்‌ துறைகளில்‌ ஆர்வம்‌ : 

முதலாவது சட்டசபையைப்‌ போலவே இரண்டாவது சட்ட 
சபையும்‌ அரசு ஊழியத்தை இந்தியமயாாக்குதல்‌, உள்நாட்டுத்‌ 
தொழில்களை முன்னேற்றுதல்‌, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
சமுதாயச்‌ சீாதிருத்தச்‌ சட்டங்களை இயற்றுதல்‌ போன்றவை 
களைத்‌ தொடர்ந்து வற்புறுத்தி வந்தது. 


லீ கமிஷன்‌ என்று சொல்லப்பட்ட ராயல்‌ கமிஷன்‌ இந்திய 
உயர்தர சிவில்‌ உத்தியோகங்கள்‌ தொடர்பாகப்‌ பல சிபாரிசுகளைச்‌ 
செய்திருந்தது. குறிப்பாக, இந்த உத்தியோகஸ்தர்களுக்குச்‌ 
சம்பள உயர்வு, போக்குவரத்துச்‌ செலவு, ஓய்வு ஊதியம்‌ 
ஆயெவை வழங்க வேண்டும்‌ என்றும்‌ மாநில மருத்துவ ஊழியங்‌ 
களை ஏற்படுத்த வேண்டும்‌ என்றும்‌ அது எடுத்துரைத்திருந்தது. 
இந்தச்‌ பொரிசுகளைக்‌ கொள்கையளவில்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்று கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்கொள்ளும்‌ 
தாமானம்‌ ஓன்றை 1924 செப்டம்பர்‌ 10ஆம்‌ நாள்‌ உள்துறை 
உறுப்பினர்‌ சட்டசபையில்‌ கொண்டுவந்தார்‌. 


தேசியக்‌ கட்சியாரின்‌ சார்பில்‌ இந்தத்‌ தீர்மானத்துக்கு ஒரு 
திருத்தத்தைக்‌ கொண்டுவந்த மோதிலால்‌ நேரு, லீ கமிஷனின்‌ 


௬-0 


114 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நியமனத்தையும்‌ மற்ற அம்சங்களையும்‌ கண்டித்து உரை 
நிகழ்த்தினார்‌: “சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானங்களை 
அடியோடு புறக்கணித்து விட்டு இந்தக்‌ கமிஷன்‌ நியமிக்கப்‌ 
பட்டிருக்றெது. சிவில்‌ ஊழியங்களைப்‌ பற்றிய பிரச்சினை இந்தியா 
வுக்குப்‌ பொறுப்பாட்சி வழஙகுவதாகிய பெரிய பிரச்சனையோடு 
பின்னிப்‌ பிணைந்து கடக்கிறது. இந்த இரண்டையும்‌ தனித்‌ 
தனியே பிரித்துப்‌ பார்க்க முடியாது. ஆகையால்‌, 1924 பிப்ரவரி 
18ல்‌ இந்தச்‌ சட்டசபை நிறைவேற்றியுள்ள தீர்மானம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்‌ பட்டாலனறி இந்தப்‌ பிரசசினையைப்‌ பற்றிப்‌ பேசவே 
முடியாது. தவிர லீ கமிஷனின்‌ சிபாரிசுகள்‌ சட்டசபையின்‌ 
அதிகாரங்களைப்‌ பறிப்பதோடு இர தியாவின நிருவாகப்‌ பணிகளில்‌ 
இனவாதத்தைப்‌ புகுத்துவதாகவும்‌ இருக்கிறது'' எனறு 
விளக்கினார்‌ மோதிலால்‌ நேரு. 


நடைமுறை நிருவாகத்தைப்‌ பற்றிய (நேருவின்‌) இந்தத்‌ 
தீர்மானத்தின்‌ பகுதி பினவரும்‌ சிபாரிசுகளைச செய்தது: இந்திய 
சிவில்‌ ஊமியத்துக்கு இங்கிலாந்தில்‌ ஆள்‌ எடுப்பது நிறுத்தப்பட 
வேண்டும்‌ ; இங்கேயே அரசுப்‌ பணிகளுக்கு ஆள்‌ எடுக்கும்‌ 
நிறுவனம்‌ (பப்ளிக்‌ சர்வீஸஸ்‌ கமிஷன்‌) ஓன்றை ஏற்படுத்த 
வேண்டும்‌ ; இந்திய அரசுப்‌ பணிகளுக்கு ஆளெடுப்பது மற்றும்‌ 
அது தொடர்பான நிருவாகத்தில்‌ இநதியா மந்திரிக்கு உள்ள 
அதிகாரங்களை இந்திய அரசிடம்‌ ஒப்படைப்பதற்கான நடவடிக்‌ 
கைகளை மேற்கொள்ள வேண்டும்‌. அவ்வாறு கிடைக்கப்பெறும்‌ 
அதிகாரத்கை இநதிய அரசாங்கம்‌, மத்திய-மாநிலச்‌ சட்ட 
சபைகள்‌ நிறைவேற்றும்‌ சட்டங்களுக்கு உட்பட்டு அமுல்படுத்த 
வேண்டும்‌. ”' 

சுருக்கமாக, இநதத தீாமானம்‌, லி கமிஷனின்‌ சிபாரிசுகளை 
அடியோடு நிராகரித்தது; உள துறை உறுப்பினரின தாமான த்தை 
மறுதலித்தது. 

இதன மீது விவாதம்‌ தொடங்கியபோது, ஜின்னா, மாளவியா, 
வி. ஜே. படேல்‌, எச்‌. எஸ்‌. கெளா, ஸேத்‌ கோவிந்த தாஸ்‌, 
சண்முகம்‌ செட்டி முதலான பல உறுப்பினர்கள்‌, லீ கமிஷன்‌ 
நியமனம்‌ முதலாவது சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானங்‌ 
களுக்குப்‌ புறம்பானதென அரசாங்கத்தைக்‌ கடுமையாகத்தாக்கிப்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்யொர்‌ 115 


பேசினார்கள்‌. நிதி நிலைமை மிகவும்‌ மோசமாக இருக்கையில்‌ 
ஊதிய உயர்வு முதலியவைகளைச்‌ சிபாரிசு செய்து அரசு ஊ மிய 
அதிகாரிகளிடையே ஏற்றத்தாழ்வை நுழைக்கப்பார்ப்ப தற்காகலீ 
கமிஷனையும்‌ அவர்கள்‌ கண்டித்தார்கள்‌. அரசு ஊ (நியமும்‌ 
அரசியல்‌ சாதிருததங்களும்‌ ஒன்றோடு ஒன்று பின்னிப்‌ பிணம்‌ 
தவையாக இருப்பதால்‌, அரசியல்‌ சீர்‌ ருந்தத்தைப்‌ பற்றிய இர்வு 
ஏற்படும்‌ வரையில்‌ ஆரசு ளை மியப்‌ பிரச்சினையைத்‌ திருப்திகர 
மாகத்‌ தீர்க்க முடியாது என்பதையும்‌ அவர்கள்‌ வலியுறுத்தி 
ஞர்கள்‌. 

போக்குவர தீதுச்‌ செலவு, கடல்கடப்புக்கான படி என்பவை 
களின்‌ பெயரால்‌ ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு சிபாரிசு செய்யப்‌ 
பட்டிருப்பதைக்‌ குறிப்பிட்டு ரங்கசாமி அய்யங்கார்‌ பேசினார்‌ : 
“ஊழியர்களின்‌ அடிப்படைச்‌ சம்பளத்தை உயர்த்துவதற்கு 
1919ல ஓரு விதமான ஆட்டம்‌ வகுக்கப்பட்டது. அதை 
அப்போது அனுமதித்தின்‌ விளைவாகத்தான்‌ இப்போது 
இத்தனை விஷமம்‌ ' நடக்க முடிந்தது. சேவைக்கால அடிப்‌ 
படையில்‌ ஊதியம்‌ என்ற பெயரில்‌ இப்போது கொண்டுவரப்‌ 
படும்‌ திட்டம்‌ இப்போது உள்ள சம்பள த்தை இரட்டிப்பாக்கிக்‌ 
கொடுக்கக்கூட வசதியளிக்கி றது ” என்றார்‌ அவர்‌. 


“அரசு ஊழியததில்‌ உள்ள இக்தியர்களையும்‌ ஐரோப்பியர்‌ 
களையும்‌ எந்தெந்த நிபந்தனைகளின்படி வேலைவாங்க வேண்டும்‌ 
எனபகை இந்திய மக்களே நிர்ணயிக்கவேண்டும்‌. அதை அவர்‌ 
களின்‌ ( மக்களின்‌ ) சார்பில்‌ சட்டசபையும்‌ இர்‌ திய அரசாங்கமுமே 
மேற்கொள்ள வேண்டும்‌. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு 
அப்பாலுள்ள யாரோ ஒருவர்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடாது?” 
என்றார்‌ சிமன்லால்‌ செதல்வாட்‌. மேலும்‌ ஊழியர்கள்‌ 
உண்மையான பணியாளர்களாக இருக்கவேண்டுமே தவிர, 
அவர்களே கொள்கைகளின்‌ காவலர்களாகவும்‌ அவைகளைப்‌ 
பற்றித்‌ தீர்ப்பு வழங்குவோராகவும்‌ மாறிவிடக்‌ கூடாது” 
என்றும்‌ அவர்‌ எச்சரித்தார்‌. 


சிவசாமி அய்யர்‌ லீ கமிஷனின்‌ ஏபொரிசுகளை முழுமையாக 
நிராகரிப்பதை ஒப்புக்‌ கொள்ளவில்லை. ஆனால்‌, அவரும்‌ ஊழிய 


116 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அமைப்புப்‌ பற்றிய பிரசனை அரசியல்‌ சீர்திருத்தப்‌ பிரச்சினையி 
லிருந்து தனியே பிரிக்க முடியா தது என்பதையே வலியுறுத்தினார்‌. 


நீண்ட விவாதங்களுக்குப்பின்‌ மோதிலால்‌ நேருவின்‌ தாமானம்‌ 
68க்கு 46 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றிபெற்றது. 


இதன பிறகும்‌ அரசு ஊழியத்தை இந்திய மயமாக்கும்‌ 
பிரச்சினை சட்டசபையில்‌ எழுப்பப்பட்டே வந்தது. ஒரிசாவைச்‌ 
சோந்த பி. தாஸ்‌, வனத்துறைப்‌ பணிகளை இநதிய மயமாக்க 
வேண்டும்‌ எனறு (1925 மார்ச்‌ 18ல்‌) கொண்டுவம்த தீர்மானமும்‌, 
பம்பாயைச்‌ சேர்ந்த கே. ஜி. லொஹோகரே, இந்திய மருத்துவ 
ஊ (ியத்‌ துக்கு ஆளெடுப்பது சம்பந்தமாக (1925 செப்டம்பர்‌ 2ல்‌) 
கொண்டுவந்த தீாமானமும்‌ இந்த நோக்கத்தோடு வந்தவை 
களே. 1926 பிப்ரவரி 3ல்‌ அரசாங்கத்‌ தீர்மானம்‌ ஒன்றிற்குக்‌ 
கொண்டு வந்த ஒரு திருத்தத்தில்‌, மனனர்பிரானின்‌ பிரிவிக்‌ 
கவுனசில்‌ செய்துவரும்‌ நீதி பரிபாலனம்‌ இந்தியாவிலேயே நடக்க 
ஏற்பாடு செய்ய வேண்டும்‌ என்று எச்‌. எஸ்‌. கெளர்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. இதன மீது எழுந்த சுவையான விவாதத்திலும்‌ 
அரசு ஊழியத்தை இநதிய மயமாக்கும்‌ பிரசினை மிகுழியாக 
அடி. பட்டது. 

இந்தியத்‌ தொழில்‌ வளர்ச்சியும்‌ சட்டசபை உறுப்பினர்களின்‌ 
கவனத்தைத்‌ தொடர்ச்சியாக ஈர்த்து வந்த பிரச்சினைகளிலே 
ஒன்று. இந்தப்‌ பிரசசனையில்‌ இடிய உறுப்பினர்கள்‌, இரண்டு 
வெவ்வேறு கருத்துக்களுக்கு கனிக்கனியே முககியத்துவம்‌ 
கொடுத்து வற்புறுத்தி வந்தார்கள்‌. ஒருசாரார்‌, இந்தியத்‌ 
தொழில்கள்‌ மற்றும்‌ இந்திய முதலீட்டின்‌ வளர்ச்சியையே அடிப்‌ 
படைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டிருந்தாாகள்‌. ஆகையால்‌, 
உள்நாட்டுத்‌ தொழில்‌ பாதுகாப்பு சம்பந்தமாக அரசாங்கம்‌ 
மேற்கொண்ட எல்லா நடவடிக்கைகளையும்‌ அவர்கள்‌ மொத்தமாக 
ஆதரித்தார்கள்‌. மற்றோரு சாரார்‌, இந்தியத்‌ தொழில்களுக்குப்‌ 
பாதுகாப்பும்‌ ஊக்கமும்‌ கொடுக்கும்போதே பொதுமக்கள்‌ மற்றும்‌ 
தொழிலாளர்‌ நலன்களுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும்‌ 
எனபதை அடிப்படைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு வற்புறுத்தி 
வந்தார்கள்‌. 1924 மே ல்‌ உருக்குப்‌ பாதுகாப்பு மசோதாவை 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 117 


யும்‌ 1985 செப்டம்பர்‌ 10ல்‌ காதெத்‌ தொழில்‌ பாதுகாப்புத்‌ 
தீர்மானத்தையும்‌ அரசாங்கம்‌ கொண்டு வந்தது. இவைகளின்‌ 
மீதான சட்டசபை விவாதங்களில்‌, மேற்கண்ட இருவேறு கருத்‌ 
தோட்டங்களையும்‌ தெளிவாகக்‌ காணமுடிந்தது. 


வாணிகததுறை உறுப்பினர்‌ உருக்குப்‌ பாதுகாப்பு மசோதாவை 
முன்மொழிந்ததும்‌, இந்திய வணிகர்களின்‌ பிரதிகிதியான 
புருஷோத்தமதாஸ்‌ தாகுர்காஸ்‌, அதை, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்‌ 
இன்‌ இந்தியக்‌ கொள்கையில்‌ ஏற்பட்டுள்ள பெரிய மாறுதலாக 
வரவேற்றுப்‌ பாராட்டினார்‌. தொடக்க நிலையிலுள்ள இந்திய 
உருககுத தொரநிலை அர்நியத தொழில்களின்‌ பாதிப்பிலிருந்து 
காப்பாற்றுவதற்கு இந்த ஈடவடிக்கை மிகமிகத்‌ தேவை என்று 
அவா வாதிட்டார்‌. எச்‌. எஸ்‌. கெளர்‌, “அரசாங்கம்‌ இதே 
கொள்கையைத்‌ தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும்‌, மற்றத்‌ 
தொழில்கள்‌ சம்பந்தமாகவும்‌ இதே விதமான நடவடிக்கையை 
அரசு மேற்கொள்ள வேண்டும்‌ '' என்று மிகுந்த உற்சாகமாக 
வேண்டிக்கொண்டார்‌. ஜின்னாவும்‌ மாளவியாவும்‌ கூட, இதன்‌ 
கீழ்‌ இந்தியத்‌ தொழில்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை 
வரவேறருர்கள்‌. 

ஆனால்‌, சமன லாலின்‌ கருத்து வேறுவிகமாக இருந்தது. இந்திய 
உருக்க மீது பாதுகாப்பு வரி விதிப்பதன்‌ மூலம்‌, இந்திய 
அரசாங்கம்‌ இந்திய முதலாளிகளை உற்சாகப்படுத்துகின்‌ற அதே 
நேரத்தில்‌ இந்தியப்‌ பொதுமக்களின்‌ மீது புதிய சுமையை ஏற்று 
கிறது என்று அவர்‌ வாதித்தார்‌. இதன்‌ மூலம்‌, '' நீங்கள்‌ பணக்‌ 
காராகளைக காப்பாற்றுகிறவர்கள்‌ என்றும்‌ ஏழைகளை ஈசுக்குற 
வர்கள்‌ என்றுமே சரித்திரத்தில்‌ இடம்‌ பெறப்‌ போகிறீர்கள்‌ ! ”' 
என்று அரசாங்கத்தை எச்சரித்தார்‌ அவர்‌. 


என்‌. எம்‌. ஜோஷியும்‌ இதே விதமாகவே பேசி, தொழில்களை த்‌ 
தேசிய மயமாக்க வேண்டும்‌ என்று கோரினார்‌. “ டாட்டாக்களைப்‌ 
பாதுகாக்கவே இந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது ; ஆனால்‌ 
அவர்கள்‌ தொழிலாளர்களுக்குச்‌ சரியான நியாயம்‌ வழங்கவில்லை ”' 
என்று கண்டித்தார்‌ ஜோஷி. உருக்குத்‌ தொழிலுக்கு அளிக்கப்‌ 
பட்டு வரும்‌ ஊக்கத்‌ தொகையை உயர்த்தும்‌ விதமாக 1924ஆம்‌ 


118 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஆண்டின்‌ உருக்குப்‌ பாதுகாப்புச்‌ சட்டத்தைத்‌ திருத்தி அமைக்கக்‌ 
கோரும்‌ தீர்மானம்‌ ஒன்று 1986 பிப்ரவரி 17ல்‌ சட்டசடையில்‌ 
வந்தது. இதன்‌ மீது உரையாற்றுகையில்‌, தொழிலாளருக்குச்‌ 
சரியான நியாயம்‌ வழங்கப்படவேண்டும்‌ என்பது இந்த ஊக்கத்‌ 
தொகை அளிப்பதற்குரிய ஒரு நிபந்தனையாக இருக்கவேண்டும்‌ 
என்றும்‌ அரசாங்க நிறுவனம்‌ ஒன்றிடம்‌ இதற்குரிய சான்று 
(சர்டிபிகேட்‌) பெற்றால்தான்‌ ஊக்கத்தொகை கொடுக்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்தினார்‌ ஜோஷி. பீகாரைச்‌ சேர்ந்த 
தேவக பிரசாத்‌ சின்ஹாவும்‌, 1“ வரி கொடுக்கும்‌ ஏழை மக்களை 
மேலும்‌ மேலும்‌ ஏழைகளாக்கும்‌ இந்த நசிவுக்‌ திட்டத்தை” 
எதிர்த்துக்‌ குரல்‌ எழுப்பினார்‌. 


ஏற்கனவே 1925 செப்டம்பரில்‌, காகெத்‌ தொழிலுக்கு உதவித்‌ 
தொகை வழங்குவது சம்பந்தமான தீர்மானம்‌ வந்தபோதே 
தேவ பிரசாத்‌ தமது கருத்தை வலியுறுத்திப்‌ பேசியிருந்தார்‌ : 


“ இந்தியத்‌ தொழில்களுக்குப்‌ பாதுகாப்பு வழங்கவேண்டும்‌ 
என்ற கொள்கையை, நமது நாட்டில்‌ படித்தவர்களில்‌ தேசீய 
உணர்ச்சி உள்ள பலபேர்‌ ஆதரிக்கிறார்கள்‌ என்பதை நான மறுக்க 
வில்லை. ஆனால்‌, வசதி படைத்தவர்களும்‌ (தங்கள்‌ நலனுக்காக ) 
எதையும்‌ செய்யத்‌ தயங்காதவர்களுமான இந்திய முதலாளிகள்‌ 
செய்துவரும்‌ விரிவான பிரச்சாரத்தனாலேயே நம்மிடையே 
படித்தவாகளில்‌ பெரும்பாலோர்‌ இந்தக்‌ கொள்கையை ஆதரித்து 
வருரொர்கள்‌. (இந்த மாயத்‌ தரை கழிந்ததும்‌), இந்திய 
முதலாளிகளும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தைப்‌ போலவே ஆபத்தான 
வர்கள்‌ தாம்‌ என்பதை நாம்‌ உணரத்தான்‌ போகிறோம்‌ ”' என்றா 
தேவக பிரசாத. 

இநதிய உறுப்பினர்களில்‌ சில பேராவது சட்டசபையில்‌ 
தொழிலாளர்‌ நலச்‌ சட்டங்கள்‌ நிறைவேற்றப்பட வேண்டுமென 
பதில்‌ அக்கறை கொண்டிருந்தார்கள்‌. தொழிலாளர்கள்‌, வீட்டு 
வேலைக்காரர்கள்‌ மற்றும்‌ உழைப்பாளிகளுக்கு வாராவாரம்‌ 
சம்பளம்‌ கொடுக்கும்‌ முறையை ஏற்படுத்தக்‌ கோரும்‌ தீர்மானம்‌ 
ஒன்றை, 1924 செப்டம்பர்‌ 28ல்‌ சட்டசபையில்‌ கொண்டு வந்தார்‌ 
சமன்‌ லால்‌. வாராவாரம்‌ சம்பளம்‌ கிடைக்காவிட்டால்‌, மாதம்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியார்‌ 119 


முழுவதுக்குமான தேவைகளுக்கு. ந்‌ தொழிலாளர்கள்‌ வட்டிக்‌ 
கடைக்காரர்களையே நாடவேண்டியிருக்கிறது. அண்மையில்‌ 
பம்பாயில்‌ நடந்தது போல, மில்தொழிலாளர்கள்‌ வேலையிலிருந்து 
நீக்கப்பட்டு அவர்களின்‌ ஊதியம்‌ நீண்டநாளாக நிறுத்தி வைக்கப்‌ 
படும்‌ போதும்‌ அவர்கள்‌ இதே நிலைமைக்கு அளாகிறார்கள்‌. 
எனவே, தொழிலாளர்களின்‌ ஊதியத்தை நிறுத்தி வைப்பதைத்‌ 
தண்டனைக்குரிய குற்றமாக்க வேண்டும்‌ என்று அந்தத்‌ 
தீர்மானத்தில்‌ கோரியிருந்தார்‌ சமன்‌ லால்‌. அதே தேதியில்‌, 
மகப்பேறு காலச்‌ சலுகை மசோதா என்னும்‌ ஒரு மசோதாவை 
என்‌. எம்‌. ஜோஷி கொணர்ந்தார்‌. அதிலே, பிரசவம்‌ ஏற்பட்டுச்‌ 
சில காலத்துக்குப்‌ பெண்களை வேலைக்கு வரச்‌ சொல்லக்‌ கூடாது 
என்றும்‌ அவ்வாறு அவர்கள்‌ வராத காலத்துக்குச்‌ சலுகைச்‌ 
சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


1926 ஜனவரி 28ல்‌ அரசாங்கம்‌ தொழிற்சங்க மசோதாவைச்‌ 
சட்டசபையில்‌ கொண்டு வந்தது. இந்த மசோதா, கொழிற்‌ 
சங்கங்கள்‌ தங்களைப்‌ படிவு செய்துகொள்ளும்‌ உரிமையை 
வழங்யெது. இந்த மசோதாவிலேயே, தொழிற்சங்கங்கள்‌ தங்கள்‌ 
ஊ மியாகளின்‌ ஊதிய விதெத்தைத்‌ திட்டவட்டமாக அறிவிக்க 
வேண்டும்‌ என்று வற்புறுத்தும்‌ விதி ஒன்றும்‌ இருந்தது. இந்த 
விதியைக்‌ கடுமையாக எழுர்த்சார்‌ ஜோஷி. சமன லால்‌ இந்த 
விதியை மசோாவிலிருக்து நீக்கிவிட வேண்டும்‌ என்ற தீர்மானத்‌ 
தைக கொண்டு வந்தார்‌. ஜின்னா, சண்முகம்‌ செட்டி, லஜபத்‌ ராய 
முதலான பல உறுப்பினர்கள்‌ ஜோஷியும்‌ சமன லாலும்‌ விடுத்த 
கோரிக்கையை ஆதரித்தார்கள்‌. நாட்டிலே தொழிற்சங்கங்கள்‌ 
செயல்பட வேண்டியதும்‌ செல்வாக்குப்‌ பெற வேண்டியதும்‌ 
மிகவும்‌ அவசியமாகையால்‌, அவைகள்‌ தங்கள்‌ நிதியைச்‌ செல 
விடுவது பற்றி எந்தக்‌ கட்டுப்பாடும்‌ விதிக்கக்‌ கூடாது என்று 
விளக்கினார்‌ லஜ்பத்‌ ராய்‌. தொல்லைகளில்‌ மாட்டிக்‌ கொண்டுள்ள 
ஒரு தொழிற்சங்கத்துக்கு மற்றொரு தொழிற்சங்கம்‌ உதவுவதை 
அனுமழிக்காவிட்டால்‌ தொமிற்சங்க இயக்கத்தின்‌ அடிப்படை 
நோக்கமே பறிக்கப்படுகிறது என்பதுதான்‌ பொருள்‌ எனறார்‌ 
சண்முகம்‌ செட்டி. 


120 . சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 
சுயராசசியக கட்சியாரின்‌ சங்கடங்கள்‌ 


கூட்டணியில்‌ வெடிப்பு : 
“ஓஉள்ளிருந்தவாறே சீர்திருத்தங்களை முடக்கிப்‌ போடுவது ”்‌ 


எனனும்‌ வீர முழக்கத்தோடேயே சுயராச்சியக்‌ கட்சியார்‌ சட்ட 
சபைகளில்‌ நுழைந்திருந்தாரகள்‌. மாளவியா போனற மிதவாதி 
களோடும்‌ ஜினனா போன்ற சுயேச்சையாளரோடும்‌ இணைந்து 
சுயராச்சியக்‌ கட்சியார்‌ கூட்டணி அமைத்துக்கொள்ள வாய்ப்புக்‌ 
கிடைத்தபோது அவர்களுக்குத்‌ தங்கள்‌ தீர்மானத்தில்‌ மேலும்‌ 
பலமான உறுதி ஏற்பட்டது. எல்லாரும்‌ ஒன்றிணம்து செயல்‌ 
பட்டதால்‌, சட்டசபையின்‌ 1924ஆம்‌ ஆண்டு வரவு செலவுத்‌ 
திட்டக்‌ கூட்டத்‌ தொடரில்‌ அவர்களால்‌ பலமுறை அரசாங 
கத்தைத்‌ தோற்கடிக்க முடிந்தது. அரசாங்கம்‌, ஆதரவளிப்பா 
ரின றி முழுக்க முழுக்கம்‌ தனிமைப்‌ படுத்தப்பட்ட து. 


இவ்விதமாக, “சாதிருத்தங்களை முடக்கப்‌ போடுவது 
என்னும்‌ சுயராச்சியக்‌ கட்சியாரின்‌ அறைகூவல்‌ ஒரு பககம்‌ 
வெற்றிகரமாக நிறைவேறிக்‌ கொண்டிருந்தபோதே, அவர்கள்‌ 
ஏதாவது ஒரு வகையில்‌ அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டிய 
நிர்ப்பந்தமும்‌ ஒரு பக்கம்‌ உருவாகியே வந்தது. அவர்கள்‌ மித 
வாதிகளோடும்‌ சுயேச்சையாளரோடும்‌ கூட்டணி அமைத்தார்கள்‌ 
என்பதே இநத நிலையை உணர்த்துவதாகத்தான இருந்தது. 
இது மோதிலால்‌ நேருவுக்கும்‌ நன்கு தெரிம் துதான்‌ இருந்தது. 
அதனாலேதான்‌, ரங்காச்சாரியாரின்‌ தீர்மானத்துக்குர்‌ திருத்தம்‌ 
கொண்டு வந்து சபையில்‌ (1924 பிப்ரவரி 8ல்‌) நிகழ்த்திய முதல்‌ 
பேசசிலேயே, : இங்குள்ள சுயராசசியக்‌ கட்சியைச்‌ சாராத 
உறுப்பினர்களாகிய நண்பர்களின்‌ விருப்பத்திற்கு இணங்க 
என்னுடைய திருத்தத்தின்‌ கூர்மை வெகுவாக மழுக்கப்பட்டி ரக்‌ 
இறத '” என்று ஒப்புக்கொண்டார்‌ அவா. 


தவிர, சுங்கத்‌ துறை மானியக்‌ கோரிக்கையை நிராகரிக்கக கோரி 
மோதிலால்‌ நேரு மார்ச்‌ 10ஆம்‌ தேதி கொண்டுவந்த திருத்தத்தை 
ஆதரித்துப்‌ பேசுகையில்‌ சுயேச்சை உறுப்பினர்கள்‌ “முட்டுக்‌ 
கட்டை க கொள்கையையே முதன்மைக்‌ கொள்கையாகக்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்டுயார்‌ 121 


கொள்ளப்‌ போவதில்லை என்பதை விளக்கித்‌ தெளிவுபடுத்தி 
விட்டார்‌ ஜினனா. அகில இந்திய முஸ்லிம்‌ லீகின்‌ 15 ஆவது 
(தள்ளி வைக்கப்பட்ட) வருடாந்திரக்‌ கூட்டத்துக்குத்‌ தலைமை 
ஏற்று நிகழ்த்திய உரையிலும்‌ ஜின்னு இதைத்‌ தெளிவாக 
விளக்கி வைத்தார்‌. 

“ இப்போது உள்ள திட்டத்திலும்‌ இதன்‌ திருத்தமாகப்‌ 
புகுத்தப்படும்‌ புதிய சீர்திருத்தங்களிலும்‌ உள்ள சிறுபான்மை 
யினரின உரிமைகளையும்‌ நலன்களையும்‌ பாதுகாக்கக்‌ கூடிய எந்தச்‌ 
சீர்‌ திருத்தக்‌ கோரிக்கையையும்‌ நாங்கள்‌ எங்கள்‌ முழு ஆற்றலைக்‌ 
கொண்டு ஆதரிப்போம்‌. ஆனால்‌, அரசாங்கக்‌ கொள்கை எதையும்‌, 
எல்லாவற்றையும்‌ எழிர்‌ த்து அரிப்பதையே அிட்டமாகக்கொண்ட 
ஒரு போக்கிற்கு நாங்கள்‌ உடந்தையாக இருக்க முடியாது ”' 
என்று அறிவித்தார்‌ ஜின்னா. 


(72' 


இந்தப்‌ போக்கின்‌ உச்சக்‌ கட்டமாகத்தான்‌ சட்டசபையின்‌ 
(924 செப்டம்பர்‌ கூட்டம்‌ தொடரின்‌ போது, ஜின்னாவின்‌ தலைமை 
யில சுயேச்சைகளின்‌ கட்சி உருவாயிற்று. அதற்குக்‌ கொறடா 
நியமிககப்பட்டதோடு தனிவிதிகளும்‌ வகுக்கப்பட்டன. அது 
முதல்‌, சீர்திருத்தங்கள்‌ மற்றும்‌ அடக்கு முறைகள்‌ தொடர்பான 
சுயராசசியக்‌ கட்ரியாரின்‌ நடவடிக்கைகளை ஆதரித்‌ துக்கொண்டே, 
சுயேச்சையாளர்கள்‌ மற்ற விவகாரங்களில்‌ அரசாங்கத்துக்கு 
ஒ௰ம்துழைப்பு நல்கி வரவும்‌ தொடங்கினார்கள்‌. “ஆதரவைப்‌ 
பொறுத்த இந்த மாறுதலின்‌ விளைவு முதலில்‌ வெளிப்படையாகத்‌ 
- தெரியவில்லை. ஆனால்‌, மாளடைவில்‌, சட்ட்‌ சபையில்‌ முட்டுக 
கட்டை போடுதல்‌ என்னும்‌ கொள்கையையே அது சிதைத்து 
விட்டது” என்று அரசாங்க வரலாற்றுக்காரர்‌ உற்சாகத்தோடு 
குறிப்பிட்டுள்ள து கவனிக்கத்‌ தக்கது. 


1925 பிப்ரவரியில்‌ அரசாங்கம்‌ ரெயில்வே வரவு செலவுத்‌ 
திட்டத்தைச்‌ சட்டசபையில்‌ கொணர்ந்தபோது இந்தத்‌ 
திட்டத்தையே முறியடிக்க வேண்டும்‌ அல்லது ரெயில்வே 
போர்டுக்கான மானியத்தையாவது நிராகரிக்க வேண்டும்‌ எனறு 
சுயராச்சியம்‌ கட்‌ சுயேச்சையாளரைக்‌ கேட்டுக்கொண்டது. 
ஆனாலும்‌, அவர்கள்‌ (இதைப்‌ புறக்கணித்துவிட்டு) அரசாங்கத்‌ 


122 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தோடு சேர்ந்துகொண்டு மோதிலால்‌ நேருவின்‌ தீர்மானத்தைக்‌ 
தோற்கடித்து விட்டார்கள்‌. 
இந்து முஸ்லிம்‌ மோதல்‌ : 

1926 பிப்ரவரியில்‌ வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தைப்‌ 
பற்றிய சட்டசபை விவாதத்திலும்‌, சுயராச்சியக்‌ கட்சியாருக்கும்‌ 
சுயேச்சையாளருக்கும்‌ இடையே ஏற்பட்ட பிளவு தெளிவாகப்‌ 
புலப்பட்டது. 

196 பிப்ரவரி 16ஆம்‌ நாளன்று தென்சென்னையைச்‌ சேர்ந்த 
மெளல்வி சையது முர்த்துஸா சாகிப்‌ பகதூர்‌ வடமேற்கு 
எல்லைப்புற மாகாணம்‌ தொடர்பான தீர்மானம்‌ ஓன்றைக 
கொணர்ந்தார்‌. சட்டசபை மற்றும்‌ அமைச்சர்கள்‌ நியமனம்‌ 
பற்றிய இந்தியாச்‌ சட்டத்தின்‌ விதிகளை வடமேற்கு எல்லைப்புற 
மாகாணத்திலும்‌ அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌ 
என்று கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கோரும்‌ தீர்மானம்‌ அது. 

இர்மானத்தை முன்மொழிந்து பேசுகையில்‌, “நான்‌ சுய 
ராச்சியக்‌ கட்சியைச்‌ சேர்ந்தவனானாலும்‌ அகல இந்திய முஸ்லிம்‌ 
லீக்கிலும்‌ அதன்‌ கவுன்சிலிலும்‌ கூட நான்‌ ஓர்‌ உறுப்பினன்‌ '' 
என்று தம்மை அறிமுகப்படுத்திக்‌ கொண்டார்‌ முர்த் துஸா சாகிப்‌. 
இந்தியாச்‌ சட்ட விதிகளை வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்‌ 
துக்கும்‌ அமுல்படுத்துவதைப்‌ பற்றி முஸ்லில்‌ லீக்‌ தீர்மானம்‌ 
நிறைவேற்றி இருப்பதாலும்‌ இதை வற்புறுத்தும்‌ கடமை தனக்கு 
உண்டு என்றும்‌ அவர்‌ கெரிவித்துக்‌ கொண்டார்‌. மேலும்‌, சட்ட 
சபை 1982ல்‌ நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தின்படி நியமிக்கப்‌ 
பட்ட எல்லைப்புற விசாரணைக்‌ குழுவின்‌ பெரும்பான்மை 
அறிக்கையும்‌ இதற்கு ஆதாரமாக உள்ளது என்று அவர்‌ 
கூறினார்‌. இந்தச்‌ சாறிருத்தங்களின பயன்களை அனுபவிக்க 
எல்லைப்புற மக்கள்‌ எல்லா வகையிலும்‌ தகுதி உடையவர்களே 
என்று வற்புறுத்திய முர்த்துஸா, :' எல்லைப்புறம்‌ சீர்திருத்தங 
களைப்‌ பெறாவிட்டால்‌ சீர்திருத்தத்தின்‌ அடுத்த கட்டத்தை நாம்‌ 
எப்போதுதான்‌ எதிர்பார்க்க முடியும்‌ '' என்று வினவினார்‌. 

ஜின்னா, அ௮சாமைச்‌ சேர்ந்த அகமது அலி கான்‌, ஆக்ராவைச்‌ 
சேர்ந்த எல்‌. கே. ஹைதர்‌, ரோஹில்கண்டைச்‌ சேர்ந்த மெளல்வி 


சட்டசபையில்‌ சுயராச்சியக்‌ கட்யொர்‌ 123 


முகம்மது யாகூப்‌ மற்றும்‌ பல முஸ்லிம்‌ உறுப்பினர்கள்‌ 
முர்‌த்துஸா சாகிபின்‌ தீர்மானத்தை அப்படியே ஆதரித்தார்கள்‌. 


விவா தம்‌ தொடர்ந்தபோது, உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ மதன்‌ 
மோகன்‌ மாளவியா என்ன சொல்லப்‌ போகிறார்‌ என்பதையே 
ஆவலோடு எதர்பார்த்தார்கள்‌. அவரும்‌, பேச எழுந்த உடனேயே, 
“இப்போது உள்ள வடிவத்தில்‌ நான்‌ இந்தத்‌ தீர்மானத்தை 
ஆதரிக்க இயலாது”' என்று திட்டவட்டமாக அறிவித்து 
விட்டார்‌. பொதுவாகச்‌ சீர்திருத்தங்கள்‌ எல்லைப்புறத்துக்கு 
விஸ்தரிக்கப்படுவதைத்‌ தாம்‌ எதிர்க்க வில்லை என்றும்‌ இந்தி 
யாவின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ அரசியல்‌ சீர்திருத்தங்கள்‌ 
அமுலாக வேண்டும்‌ என்பதே தமது விருப்பம்‌ என்றும்‌ கூறிய 
மாளவியா, இநதத தீர்மானத்தை எதிர்க்க நேர்ந்ததற்கான 
காரணங்களையும்‌ விவாதித்தார்‌. எல்லைப்புற மாகாணத்து மக்கள்‌ 
அனைவரும்‌ ஒரே இனத்தைச்‌ சேர்ந்தவர்களல்லர்‌ ; அந்த 
மாநிலத்தின்‌ இரண்டு முக்கிய வகுப்பினர்களான இந்துக்களுக்கும்‌ 
முஸ்லிம்களுக்கும்‌ இடையே இணக்கமான உறவு நிலவவில்லை. 
கடநத சில ஆண்டுகளில்‌ தீ வைப்பு, கொள்ளையடிப்பு சம்பவங்கள்‌ 
பல நிகழந்து, சிறுபான்மை வகுப்பினர்‌ பெரும்பாதிப்புக்கு 
உள்ளாகியிருக்கன றனர்‌. நாட்டின்‌ பாதுகாப்பு என்ற 
நோக்கிலும்‌ எல்லைப்புற நிருவாகம்‌ அகில இந்திய முக்கியத்துவம்‌ 
வாயாதது. இந்த விவகாரங்களை நுட்பமாகக்‌ கவனிக்கையில்‌, 
அரசியல சா திருத்தங்களை எல்லைப்புற மாகாணத்துக்கு விஸ்தரிப்‌ 
பதற்கு உரிய தருணம்‌ இன்னும்‌ வரவில்லை என்றே கருத 
வேண்டியுள்ளது.” இந்தக்‌ காரணங்களாலேயே மூர்த்துஸா 
சாகிபின்‌ தீர்மானத்தை முழுவதுமாக ஆதரிக்க முடியவில்லை 
என்று கூறிய மாளவியா, மேற்கொண்டு என்ன செய்யலாம்‌ 
என்பதையும்‌ விளக்கினார்‌: “மேலே நான்‌ குறிப்பிட்ட உரிய 
தருணம்‌ விரைவில்‌ வரும்‌ என்பதே என்‌ நம்பிக்கை. அந்தத்‌ 
தருணம்‌, அதாவது, இந்திய அரசமைப்பில்‌ மேலும்‌ சீர்திருத்தம்‌ 
செயயப்படும்‌ தருணம்‌ வரும்போது, தொடர்புடைய பிரச்சினை 
களை ஆராயந்து எல்லைப்புற மாகாணத்தில்‌ எந்த விதமான சுய 
ஆடசியை நிறுவலாம்‌ என்பதைச்‌ சிபாரிசு செய்யும்படி விசாரணைக்‌ 


126 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சுயராச்சியப்‌ போராட்டத்தை வன்முறையில்‌ நடத்துவதை 
நிராகரித்‌ ததோடு, அதை ''ஓழுக்கமற்றது, முட்டாள்‌ தனமானது” 
என்றும்‌ கண்டித்தார்‌. அரசியல்‌ சீர்திருத்தங்களைப்பற்றி 
அவர்‌ கூறியதாவது: *'இந்தப்‌ புதிய சட்டம்‌ உண்மையான 
அதிகாரப்‌ பொறுப்பில்‌ ஒரு பகுதியையாவ து மக்களுக்கு மாற்றித்‌ 
தந்திருக்குமேயானால்‌— மக்களின்‌ தன்னுணர்வுக்கும்‌ சுய 
வளர்ச்சிக்கும்‌ மனநிறைவுக்கும்‌ இந்தச்‌ சட்டம்‌ வாய்ப்பளிக்குமே 
யானால்‌,— அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க நான்‌ தயங்கமாட்டேன்‌; 
ஏன்‌, கவுன்சில்‌ அறையிலேயே நான்‌ ஆக்கப்பணியைக்‌ தொடங்கி 
விடுவேன்‌ ! ?” 

இணக்கத்‌ தொனியோடு கூடிய இந்தப்‌ பேச்சைத்‌ தொடர்ந்து 
லண்டனிலுள்ள உயர்‌ அதிகாரிகள்‌ தங்களுக்குள்ளே கலந்து 
ஆலோசித்தார்கள்‌. அதன்‌ விளைவாகவே, தாஸுக்கும்‌ அரசாங்‌ 
கத்துக்கும்‌ இடையே பேச்சு வார்த்தைகள்‌ தொடங்கின. ஆனால்‌, 
1925 ஜுன்‌ 16ல்‌ தாஸ்‌ காலமானார்‌. சீர்திருத்தங்கள்‌ சம்பந்தப்‌ 
பட்ட தமது போக்கை அவர்‌ தளர்த்திக்‌ கொள்வார்‌ என்பதற்‌ 
கான அறிகுறி எதுவும்‌ பர்க்கன்ஹெட்‌ அதன பிறகு நிகழ்த்திய 
உரையில்‌ காணப்படவில்லை. 


ஆற்றல்‌ வாய்ந்த தலைவரை இழந்த சுயராச்சிக கடசி 
கலகலத்துப்‌ போய்விட்டது. 1925 அக்டோபரிலேயே கட்சியின்‌ 
அங்கத்தினரிடையே பலத்த கருத்து வேறறுமைகள ஏற்படத்‌ 
தொடங்கிவிட்டன. சுயராச்சியக்‌ கட்சி முழுப்‌ பெரும்பான்மை 
பெற்றிருந்த மத்திய மாகாணத்திலேயே சுயராச்சியக கட்சித்‌ 
தலைவரான எஸ்‌. பி. தம்பே கட்சி மாறி, கவானரின நிருவாக 
சபை உறுப்பினர்‌ பதவியை ஏற்றுக்கொண்டார்‌. மோதிலால்‌ நேரு 
அவரைக்‌ கட்சியிலிருந்து வெளியேற்றினாரென்றாலும்‌, அதுவும்‌, 
கட்சியில்‌ ஏற்பட்ட பிளவையே விரிவடையச்‌ செயதது. மகாராவ்‌ 
டிரத்தைச்‌ சேர்ந்த என. சி. கேல்கரும்‌, எம்‌. ஆர்‌. ஜயகரும்‌, 
' முட்டுக்கட்டை போடும்‌ கொள்கையைக்‌ கைவிட்டு அரசாங்கத்‌ 
தோடு பொறுப்பான முறையில்‌ ஒத்துழைக்கும்‌ கொள்கையைச்‌ 
சுயராச்சியக்‌ கட்சியார்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌ '' என்று வெளிப்‌ 
படையாகவே பேசத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. லாலா லஜபத்‌ ராய்‌, 
மாளவியா போன்ற பெருந்‌ தலைவர்களும்‌ இதற்கு ஆதரவு 


சட்டசபையில்‌ ருயராச்சியக்‌ கட்சியார்‌ 127 


தெரிவித்தார்கள்‌. பிளவைச்‌ சரிக்கட்டுவதற்குப்‌ பல முயற்சிகள்‌ 
நடந்தாலும்‌, ஒன்‌ றும்‌ பயனளிக்கவில்லை. 


காந்தியடிகளின்‌ நோக்கு : 

இந்த விவகாரங்களில்‌ காந்தியடிகளின்‌ நிலை எனன என்பதைக்‌ 
கவனிப்போம்‌. 1924 பிப்ரவரி 5ல்‌ காந்தியடிகள்‌ விடுதலை 
யான தும்‌ தாஸும்‌ மோதிலால்‌ நேருவும்‌ அவரைச்‌ சந்தித்து 
ஆலோசனை கலந்தார்கள்‌. சட்டசடைப்‌ பிரவேசம்‌ ஒத்துழை 
யாமை இயக்கத்தையே அழித்துப்‌ போட்டது எனபது காந்தியடி 
களின்‌ எண்ணம்‌. அடிப்படையான பிரச்சினைகளை அணுகும்‌ 
முறையில்‌ உள்ள இருவேறு நிலைகளே சட்டசபைப்‌ பிரவேசம்‌, 
ஒத்துழையாமை என்னும்‌ இரண்டு கொள்கைகளாக உருவாகி 
யுள்ளன என்றும்‌, நாம்‌ சட்டசபைக்குப்‌ போகாமலிருப்பதே 
நாட்டுக்கு நல்லது என்றும்‌ காந்தியடிகள்‌ தெரிவித்தார்‌. ஆக்கப்‌ 
பணிகளின்‌ மூலம்‌ பொதுமக்களோடு தொடர்பு கொண்டு 
அவர்களை மற்றுமோர்‌ ஓத்துழையாமைப்‌ போராட்டத்துக்கு த 
தயார்‌ செய்யவேண்டும்‌ என்றே அவர்‌ கருதினார்‌. ஆனாலும்‌, 
சுயராச்சியக்‌ கட்சியாரின்‌ போக்குக்கு அவர்‌ குறுக்கே நிறக 
விரும்பவில்லை. பின்னர்‌, சுயராச்சியத்‌ தலைவர்களின்‌ கருத்துக்கு 
விட்டுக்‌ கொடுத்து, ஓத்துழையாமைப்‌ போராட்டத்தைக கை 
விடவும்‌ சுயராச்யெக்‌ கட்சி காங்கிரசின்‌ ஓர்‌ அங்கமாக இயங்கவும்‌ 
அவர்‌ ஒப்புக்கொண்டார்‌. காந்தியடிகளுக்கும்‌ தாஸுக்கும்‌ 
இடையே ஏற்பட்ட இந்த ஓப்பந்தங்களை பெல்காம்‌ காங்கிரஸ்‌ 
(டிசம்பர்‌ 1924) அங்கேரித்து ஏற்றுக்கொண்டது. 


1925ல்‌ சுயராச்சியக்‌ கட்சயொர்‌ தங்களுக்குள்ளேயே சண்டை 
யிட்டுக்‌ கொண்டு இருந்தபோது, அதில்‌ தலையிட்டுச்‌ சமாதானம்‌ 
செய்துவைக்குமாறு காந்தியடிகளுக்கு வேண்டுகோள்‌ விடப்‌ 
பட்டது. ஆனால்‌, அவர்‌ அந்த விவகார த்தில்‌ நடுநிலைமை வகக்கவே 
விரும்பினார்‌. 1926 ஏப்ரல்‌ 27ல்‌ சீனிவாச அய்யங்காருக்கு 
எழுதிய கடிதத்தில்‌ பின்வருமாறு குறிப்பிட்டார்‌ காந்தியடிகள்‌ : 


“ சட்டசபைப்‌ பிரவேசத்தின்‌ மூலம்‌ பொது வாழ்வில்‌ ஏற்பட்‌ 
டுள்ள விளைவுகளையும்‌ இந்து முஸ்லிம்‌ பிரச்சினையில்‌ ஏற்பட்‌ 


188 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


டுள்ள பாதிப்புக்களையும்‌ பார்க்கப்‌ பார்க்க, அப்பிரவேசம்‌ 
பயனற்றது என்பதோடு அது தேவையற்றது என்றே தெளிவாக 
உணர்கிறேன்‌. எனவே 1920ஆம்‌ ஆண்டில்‌ சட்டசபைப்‌ 
பிரவேசத்தை ஆதரித்த சில தோழர்களாவ து கவுன்சில்களைவிட்டு 
வெளிய றுவதையே நான்‌ மிகமிக விரும்புகிறேன்‌. '' 


மீண்டும்‌ போராட்ட முறை: 


மோதிலால்‌ நேருவை உள்ளிட்ட பல காங்கிரஸ்‌ தலைவர்‌ 
களுக்கும்‌ இப்போது நிலமை தெளிவாகி விட்டது. நடை 
முறையில்‌ உளள போக்கை மாற்றித்‌ தீவிரமான ஒரு போக்கை 
மேற்கொள்ளாவிட்டால்‌ குறைந்துகொண்டு வரும்‌ காங்கிரஸ்‌ 
செல்வாக்கைக்‌ காப்பாற்ற முடியாது எனபதை அவர்கள்‌ நன்கு 
உணர்ந்து கொண்டார்கள்‌. 1924ஆம்‌ ஆண்டு நடந்த கானபூர்‌ 
சதிவழககில்‌ பல பிரபல தொழிற்சங்கத்‌ தலைவர்கள்‌ விசாரணைக்கு 
உட்படுத்தப்பட்டார்கள்‌. வங்காள அவசரச்‌ சட்டத்தின்‌ ழே 
பலர்‌ கைது செய்யப்பட்டார்கள்‌. பஞ்சாபில்‌ நடந்த அகாலி 
சீக்கியர்‌ கிளர்ச்சியாலும்‌ எங்கும்‌ ஒருவிதமான கசப்புணர்ச்சி 
பரவியிருந்தது. காங்கிரஸ்‌ 1985 டிசம்பரில்‌ கான்பூரில்‌ கூடிய 
போது, அதை எதாத்துத்‌ தொழிலாளர்கள்‌ ஆர்ப்பாட்டம்‌ நடத்தி 
னார்கள்‌. ஜவஹர்லால்‌ நேருவின்‌ தலையீட்டின்‌ பேரிலேயே அந்த 
ஆர்ப்பாட்டம்‌ நின்றது. 

இவைகளின்‌ பிரதிபலிப்பு காங்கிரசின்‌ விவகாரங்களில்‌ பெரும்‌ 
பாதிப்பை ஏற்படுத்தியது. சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ தனது 
நம்பிக்கையை மீண்டும்‌ உறுதி செய்த காங்கிரஸ்‌, அரசியல்‌ 
நடவடிக்கைகளுக்கான தெளிவான திட்டங்களையும்‌ வகுத்தது. 
சுயராச்சியக்‌ கட்சிக்குக்‌ காங்கிரஸ்‌ வழங்கிய உரிமையே இந்தத்‌ 
திட்டங்களில்‌ முக்கியமானது. 1924 பிப்ரவரி 18ல்‌ சட்டசபை 
நிறைவேற்றிய தேசியத்‌ தீர்மானத்தைப்‌ பற்றிய தனது முடிவை 
அரசாங்கம்‌ விரைவிலேயே அறிவிக்குமாறு சுயராச்சியக்‌ கட்சி 
வற்புறுத்த வேண்டும்‌. 1925 பிப்ரவரி கடைக்குள்‌ அரசாங்கம்‌ 
கனது முடிவை அறிவிக்கத்‌ தவறினால்‌ அல்லது அது அறிவிக்கும்‌ 
முடிவு திருப்திகரமாக இல்லாவிட்டால்‌, சுயராச்சியக்‌ கட்சி சட்ட 
சபைப்‌ பணிகளில்‌ தொடர்ந்து ஈடுபடாது என்று அறிவித்‌ துவிட 


சட்டசபையில்‌ ஈயராச்சியக்‌ கட்டியார்‌ 120 


வேண்டும்‌ ; நிதி மசோதாவை எதிர்த்து வாக்களித்துவிட்டு சுய 
ராச்யெக்‌ கட்சியார்‌ சபையை விட்டு வெளியேற வேண்டும்‌ என்று 
சாங்கரஸ்‌ கேட்டுக்‌ கொண்டது. அவ்வாறு வெளியேறிய பின, 
அவர்களின்‌ இடம்‌ (சட்டசபையில்‌) காலியாக இருக்கிறது என்று 

அறிவிக்கப்படுவதை த்‌ நடுப்பதற்குத்‌ தவிர வேறு எதற்காகவும்‌ 
அவர்கள்‌ சட்டசபைக்குள்‌ போகக்‌ கூடாது என்றும்‌ காங்கிரஸ்‌ 
அவர்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டது. 


சட்டசபையில்‌ வெளிநடப்பு : 


காங்கிரசின்‌ இந்த அணையுடன்‌ 1986 மார்ச்‌ 6ல்‌ சுயராசசியக்‌ 
கட்டி உறுப்பினர்கள்‌ சட்டசபைக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. சுங்க 
இலாசாவுக்கான கோரிக்கை ஒன்று சபையில்‌ கொண்டுவரப்‌ 
பட்டிருந்தது. அந்தக்‌ கோரிக்கையைக்‌ குறித நமது கட்சியின 
பொதுவான நிலையை விளக்குவதற்காக எழுகார்‌ மோதிலால்‌ 
நேரு. அதாவது, சுயராச்சியக்‌ கட்சியின்‌ தலைவர்‌ என்ற முறையில, 
அம்தச்‌ சட்டசபையைப்‌ பொறுத்த அளவில்‌ தங்கள்‌ நிலை எனன 
என்பதையே அவர்‌ விளக்க விழைந்தார்‌. கண்டிப்பும்‌ உறுதியும்‌ 
தோய்ந்த முகத்‌ தோற்றத்துடன்‌ மோலிலால்‌ நேரு கூறினார்‌: 
110924 பிப்ரவரி 18ல்‌ இந்தச்‌ சபை நிறைவேற்றிய காமானம்‌ 
எல்லோருக்கும்‌ நினைவில்‌ இருக்கும்‌ என்ற ஈம்புிமறன. அம்‌ குச்‌ 
சமயத்தில்‌ நான்‌ சொன்ன ஒரு செய்தி இப்போது என நினைவில 
எழுகிறது : இதுவரை நாங்கள்‌ மசெய்யாமலிருந்த ஒரு 
காரியத்தைச்‌ செய்வதற்காக இங்கு வம்திருக்கிிறாம்‌. ஓத்துழை 
யாமையே எங்கள்‌ கொள்கை. ஆனாலும்‌, நீங்கள்‌ எங்களுடன்‌ 
ஓத்துழைப்பதாக இழுக்கால்‌, மாங்களும்‌ உங்களுக்கு ஒத்துழைப்பு 
நல்குவது என்றே இங்கே வந்திருக்கிறோம்‌ ' என்று அப்போது 
சொன்னேன்‌. உண்மையில்‌, எங்களைப்‌ பொலுததவரை, அது 
எங்களையே தாழ்த்திக்‌ கொள்ளும்‌ ' குழிவிரக்கக்‌ குரல்‌ தான. 
ஆனாலும்‌, தெளிவாகச்‌ இட்இத்துச்‌ சீர்தூக்கிப்‌ பார்த்துத்தான்‌ 

அநத வார்‌, க்தைகளைச்‌ சொன்னேன்‌. எங்களை நாங்களே அவ 
விதம்‌ தாழ்த்திக்‌ கொண்டு பணிந்து வந்தும்‌ கூட, இரக்கமற்ற 
அதிகார வர்க்கத்தின்‌ கல்‌ நெஞ்சம்‌ கொஞ்சமும்‌ இளகவீல்லை ; 
மாறாக, அது எங்கள்‌ பலவீனத்தின்‌ அடையாளம்‌ என்றே கருதி 

சு--9 


130 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விட்டது. எங்களை மேன்மேலும்‌ அவமதித்துப்‌ பு றக்கணிப்பதி 
லேயும்‌ அதிகார வர்க்கம்‌ ஆனந்தம்‌ கொண்டது.” 


மிகுந்த வாட்டத்தோடு இவவாறு பேசிய மோதிலால, சுய 
ராச்யெக்‌ கட்சியார்‌ வழங்க முன்வந்த ஒத்துழைப்பை ஏளனப்‌ 
படுத்தி அரசாங்கம்‌ தனது அடக்குமுறைக்‌ கொள்கையையே 
வலுப்படுத்தி வந்த வரலாற்றையும்‌ எடுத்துரைத்தார்‌: **இங்கி 
லாந்தில்‌ ஆட்சிக்கு வந்த தொழிற்கட்சி இந்தியாவுக்கு முதன்‌ 
முதலாக வழங்கிய பரிசு வங்காள அவசரச்‌ சட்டம்‌. கனஸர்‌ 
வேட்டிவ்‌ கட்சி ஆட்சியைக்‌ கைப்பற்றிய பொழுதோ, அதன்‌ 
புதிய இந்தியா மநீழரி பர்க்கன்ஹெட்‌ பிரபு, கொஞ்சாஞ்சம 
இருந்த நம்பிக்கையையும்‌ சிகறடிதது விட்டார்‌. இநத விதமான 
ஒரு பின்னணியில (ஒத்துழைப்பு ஈல்க வந்த) நாங்கள்‌ எனன 
தான்‌ செய்வது? '' என்று வினவிய மோதிலால்‌ நேரு, தமது 
புண்பட்ட நெஞ்சை வார்‌ கதைகளில்‌ வடித்தார்‌: 


இந்த அரசாங்கத்தின்‌ கையில்‌ ஏகப்பட்ட அதிகாரம்‌ இருக 
இறது. எங்கள்‌ பலவீனம்‌ எனன என்பதையும்‌ நாங்கள்‌ அறிந்து 
தான்‌ இருக்கிறோம்‌. கருத்து வேற்றுமைகளாலும்‌ வகுப்பு 
வேற்றுமைகளா லும்‌ பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டில்‌ 
எங்களின்‌ ஒரே ஈல்லாயுதபா இய சட்டமறுப்பு இயக்கத்தை 
நாங்கள்‌ இப்போது ஈடதத முடியாது என்பதையும்‌ நாங்கள 
அறியாமலில்லை. ஆனால்‌, அதே சமயம்‌, பயனுள்ள காரியம்‌ 
எதுவும்‌ செய்ய முடியாமல்‌, இங்கேயும்‌ மாட்டின்‌ மற்ற சட்டசபை 
களிலும்‌ நாங்கள்‌ சும்மா உட்கார்ந்திருப்பது என்பதும்‌ இனிமேல்‌ 
இயலாத காரியம்‌. எனவே, மாங்கள்‌ இன்றே இந்தச்‌ சபையை 
விட்டு வெளியேறுகிறோம்‌. வெளியே போய்‌ இந்த அரசாங்கத்‌ 
தையே கவிழ்த்துவிட வேண்டும்‌ என்று செல்லவில்லை. அப்படிச்‌ 
செய்ய எங்களால்‌ இயலாது என்பதை நாங்கள்‌ அறிவோம்‌. 
ஆகவே, இங்கே வந்து நிறைவேற்ற விரும்பிய கடமையை 
நிறைவேற்ற முடியவில்லை எனற ஏக்க முனுமுணுப்பை இதழில்‌ 
தாங்கயவர்களாகவே வெளியேறுகிறோம்‌. இதை நாங்கள்‌ 
எப்போதோ செய்திருக்க வேண்டும்‌. அனாலும்‌, எங்களைவிட 
அரசியல்‌ சூழ்ச்சியில்‌ கெட்டிக்காரர்களாகிய அரசாங்கத்தார்‌, 
தங்கள்‌ ராஜதந்திரத்தால்‌ எங்களை இதுவரை இங்கே கட்டிப்‌ 


சட்டசபையில்‌ சுயராச்சியச£ கட்சியார்‌ 131 


போட்டு விட்டார்கள்‌. அவர்களின்‌ பகிரங்க அறிக்கைகளை 
நாங்கள்‌ என்றைக்குமே நம்பிய நில்லை. என்றாலும்‌, எங்கள்மேல்‌ 
யாரும்‌ குற்றம்‌ சாட்ட வழியிருக்கக்கூடாது என்று கருதியே, 
எங்கள்‌ கோரிக்கைகளுக்கு அவர்களின்‌ திட்டவட்டமான பதிலை 
எதிர்நோக்கிக்‌ காத்திருந்தோம்‌. நாளை, யாரேனும்‌, நாங்கள்‌ 
அவசரப்பட்டு விட்டோம்‌ என்று குற்றஞ்சாட்ட இடம்‌ இருக்கக்‌ 
கூடாதல்லவா? இப்போது நிலைமை கெளிவாகிவிட்டது. என்‌ 
மதிப்புக்குரிய மண்பரான உள்துறை உறுப்பினர்‌ கெள்ளத்‌ 
தெளிவாகவே சொல்லி விட்டார்‌. இனிமேல்‌ மாங்கள்‌ இங்கே 
உட்கார்ம்திருப்பதால்‌ எந்தப்‌ பயனும்‌ ஏற்படப்‌ போவதில்லை. 
ஆகவே, இந்த இடத்தை விட்டு வில, காட்டு மக்களிடம்‌ 
செல்கிறோம்‌ ; மீண்டும்‌ ஒரு முறை அவர்களின்‌ ஆதரவைத்‌ 
தேடிப்‌ புறப்படுகிறோம்‌. ஆமாம்‌; எங்கள்‌ போராட்டத்தைத்‌ 
தொடாந்து நடத்தவே ।[றப்பட்டுப்‌ போகிறோம்‌.” 


இவ்வாறு சொல்லி விட்டு பண்டித மோழிலால்‌ நேரு சபையை 
விட்டு வெளியேறினார்‌ ; சுயராச்சியக்‌ கட்சியின்‌ பாறற உறுப்பினர்‌ 
களும்‌ அவரைத்‌ தொடர்ந்தார்கள்‌. அர்த வெளியேற்றம்‌, அடுத்த 
போராட்டத்துக்கு நாட்டைத்‌ தயார்‌ செப்யும்‌ பாதையில்‌ 
(காங்கிரஸ்‌) சுயராச்சியக்‌ கட்சியினர்‌ மம்றோர்‌ அடியை எடுத்து 
வைத்தது போல இருந்தது. 


சட்டசபையில்‌ உணர்ச்கிமயம்‌ : 


அவர்களின வெளிநடப்பைகத்‌ தொடர்ந்து உள்துறை உறுப்பினர்‌ 
ஒரு சிறிய அறிக்கை வெளியிட்டார்‌. அதில்‌, சுயராசசியக்‌ கட்சி 
யாரின்‌ வெளிநடப்பை வன்மையாகக்‌ கண்டி க்தார. ஆனாலும்‌, 
சட்டசபை அநேகமாக முடிவடையப்‌3பாமும்‌ தருணம்‌ வரை 
“ ஓகுதுழையாமைக்காரர்கள்‌ '' சபையில்‌ இரும்‌ தார்களே என்பதில்‌ 
அவருக்கு ஒரு திருப்‌. 

பழைய சுயராசசியக கட்சித்‌ தலைவரும்‌ சட்டசபையின்‌ தலைவரு 
மான வி. ஜே. படேல்‌ எழுந்து பின்வருமாறு அறிவித்தார்‌ : 
“ சட்டசபையிலிருந்த பெரிய கட்சி வெளியேறி விட்டது; 
எனவே, இந்தச்‌ சபைக்கு இருந்துவந்த பிரதிநிதித்துவ அமைப்பு 
என்‌ ற உரிமையும்‌ போய்விட்டது. இந்த நிலையில்‌, இந்தச்‌ சபை 


132 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மேலும்‌ தொடர்ந்து இயங்கலாமா என்பதைப்பற்றி அரசாங்கம்‌ 
சிந்திக்க வேண்டும்‌. '' இப்படிக்‌ கூறியவாறே சபையை ஒத்‌ 
வைப்பதாக அறிவித்தார்‌ படேல்‌. அதைக்‌ கேட்டதும்‌ அரசாங்க 
அதிகாரிகளும்‌ மற்ற உறுப்பினர்களும்‌ அப்படியே அயர்ம்துபோய 
நின்று விட்டார்கள்‌. பினனர்‌, அரசாங்கச்‌ சார்பில்லாத சில 
உறுப்பினர்கள்‌ பமீடலை அணுகெ கேட்டுக்கொண்ட தன பேரில்‌, 
அடுத்த நாளே அதுபற்றி ஓர அறிக்கை வெளியிடுவமாக உறுதி 
யளித தார்‌ அவர்‌. 

அதன்படியே, 1926 மார்ச 9ஆம்‌ நாளனறு படல்‌ ஒர்‌ 
அறிக்கை வெளியிட்டார்‌. அதிலே, “இப்போது உள்ள 
நிலைமையில்‌ கருத்து வேற்றுமைக்கு இடமான விவகாரங்களை 
அரசாங்கம்‌ சட்டசபையில்‌ கொண்டுவரக்‌ கூடாது என்பதையே 
வற்புறுத்திக்‌ கூற விரும்பிமனன ; அரசாங்கக்தையோ பற்ற 
உறுப்பினர்களையோ பரிப்பது என நோக்கமல்ல '' என்று விள கீத 
பிருந்தார்‌. எனினும்‌, அதிலேயே, “சபையின்‌ தலைவர்‌ என்ற 
முறையில்‌ அரசாங்கத்தை அச்சுறுத்துவது போலப்‌ பொருள்‌ 
தொனிக்கும்‌ விதமாக நான பேசியிருக்கக்கூடாது '' எனபழையும்‌ 
ஓப்புக்கொண்டிருந்தார்‌ படேல்‌. 


ஒருவிதமான இிக்குமுக்காடலில்‌ சிக்பிந்‌ திணறிக்‌ கொண்டிருந்த 
உள்துறை உறுப்பினருக்கு இரத அறிக்கையைப்‌ பார்த்து 
பிறகுதான்‌ கொஞ்சம்‌ நி்ம3 ஏற்பட்டது. அடுத்து, கவர்னர்‌ 
ஜெனரலின்‌ நிருவாக சபை (மானியக்‌ கோரிக்கை சம்பந்தமாக 
ஜின்னா கொணாந்த ஒரு தூாமான ததைச்‌ சட்டசபை விவாிழ்த.து. 
ஜின்னா பேச எழுந்தும்‌, சயேச்சைக்‌ கட்சியினர்‌ உற்சாக 
ஆரவாரம்‌ செயகார்கள்‌. சீாலிருத்தச சட்டத்தைப்‌ பரிசிலனை 
செய்வதற்கான சட்டபூர்வமான கமிஷன்‌ ஓன்றை 1929ஆம்‌ 
ஆண்டுக்கு முன்னதாகவே நியமிக்க வேண்டும்‌ எனறு 
வற்புறுத்திக்‌ கேட்டுக்கொண்டார்‌ ஜின்னா. நியமன உறுப்பினர்‌ 
இந்தத்‌ தாமானத்கை ஆதரிக்க வேண்டும்‌ எனறும்‌ அவர்‌ 
உருக்கமாக வேண்டிக்‌ கொண்டார்‌. விவாதம்‌ இரண்டு நாள்‌ 
உப்புச்சப்பில்லாமல்‌ தொடர்ந்து நடந்தது. கடைசியில்‌, எதிர்‌ 
பார்த்தபடியே, ஜின்னாவின்‌ தீர்மானம்‌ 91க்கு 47 என்ற வித்தியா 
சத்தில்‌ தோறகடிக்கப்பட்டது. 


அத்தியாயம்‌ 4 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 
(1927-1929) 


ஆயிரத்துத்‌ தொள்ளாயிரத்து இருபத்தாறு : 
இருண்ட ஆண்டு 

சுயராச்சியக்‌ கட்சியின்‌ தலைவரான மோதிலால்‌ நேரு 1926 
மார்ச்‌ 8 அம்‌ தேதி “நாங்கள்‌ போராட்டத்றைக்‌ கைவிடவில்லை '' 
என்று சொல்லிக்கொண்டேதான்‌ ச படசபையிலிருரது வெளி 
யேறினார்‌. ஆனாலும்‌, இந்த வார்த்தைகளை அவர்‌ சொல்லும்‌ 
போதே, தேயத்‌ தலைமையில்‌ ஏற்பட்டு ருர்த பலவீனம்‌ அவருக்கு 
நன்றாகத்‌ தெரிந்துதான்‌ இருந்தது. 


ஆயிர க்துக்‌ தொள்ளாயிரத்து இருபத்காறாம்‌ ஆண்டு இதயத்‌ 
மதிய வரலாற்றிலே௰ய ஓர்‌ இருண்ட அண்டுதான்‌. இந்த 
ஆண்டு தொடங்கு முன்பே சி. ஆர்‌. தாஸ்‌ காலமாகி விட்டார்‌. 
காந்தியடிகள்‌ இன்னமும்‌ அரசியலிலிருந்து விலகியே இருந்தார்‌. 
காங்கரடின்‌ முக்கியமான செயல்‌ உறுப்பாக இருந்துவந்த சுயராச 
ரியக்‌ கட்டியம்‌ குலைந்து கொண்டு ருக்குது. ஐயகர்‌ தலைமையில 
செயல்பட்ட பொறுப்பான ஓத்றுழைப்புக்காரர்கள்‌, 190 
பிப்ரவரியில்‌ பொறுப்பான ஓத்துமைப்பாளர்‌ கட்சி என்னும்‌ 
திய கட்சி ஒன்றை அமைத்துக்‌ கொண்டார்கள்‌. தனிக்‌ கட்சி! 
அமைத்துக்‌ கொண்ட அவர்கள்‌, சட்டசபைப்‌ பணிகள்‌ பற்றிக்‌ 
கான்பூர்‌ காங்கரஸ்‌ மேற்கொண்ட கொள்கை சரியில்லை எனறும்‌ 
அறிவித்து விட்டார்கள்‌. சட்டசபைகளுக்குச்‌ செல்லம்‌ தயாராக 
இருந்ததோடு, அரசாங்கம்‌ தருகிற எந்தப்‌ பதவியையும்‌ ஏற்றுக 
கொள்ளவும்‌ அவர்கள்‌ ஆயத்தமாக இருந்தார்கள்‌. இருக்கன்‌ ற 
அரசியல்‌ நிலமைகளை அனுசரித்துத்‌ தங்களுக்குக்‌ கடைக்‌ ற 
வாய்ப்புக்களைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌ எனபதே 
அவர்களின்‌ கருத்து. 


134 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இவர்களுக்கும்‌ மோதிலால்‌ தலைமையில்‌ இயங்கிய குழுவினருக்‌ 
கும்‌ இடையே ஒன்‌ றிணவை ஏற்படுத்தும்‌ முயற்சி ஓன்று மேற்‌ 
கொள்ளப்பட்டு, சபர்மதி உடன்பாடு என்ற பெயரில்‌ ஒப்பந்தம்‌ 
ஒன்றும்‌ ஏப்ரலில்‌ ஏற்பட்டது. ஆனாலும்‌, ஒப்பந்தம்‌ கையெழுத்‌ 
தான உடனேயே, அதைப்பற்றிப்‌ பலரும்‌ பலவிதமாக விமர்சிக்கத்‌ 
தொடங்கிவிட்டார்கள்‌ ; ஒப்பந்தமும்‌ முறிந்தது. 


இதற்கிடையில்‌ பண்டித மதன மோகன மாளவியா சுயேச்சைக 
கட்சி என்னும்‌ பெயரில்‌ ஒரு கட்சியை ஆரம்பித்தார்‌. மிதவா தி 
கள்‌, சுயேச்சையாளர்கள்‌, பொறுப்பான ஓத்துழைப்பாளர்கள்‌, 
இந்து மகாசபைக்காரர்கள்‌ ஆகியோரைக்‌ கொண்டது இந்தப்‌ 
புதிய கட்சி. அகாவது, சட்ட மறுப்பு மற்றும்‌ ஓத்துழையாமைக்‌ 
கொள்கைகளை ஏற்காமல்‌, டொமினியன்‌ அந்தஸ்தையே நோக்க 
மாகவும்‌ பொறுப்பான ஓத்துழைப்பையே அதற்குரிய செயல்‌ 
முறையாகவும்‌ ஏற்றுக்கொண்டி.ருந்தவர்கள்‌ எல்லாம்‌ இந்தக்‌ 
கட்சியில்‌ சேர்ம்மார்கள்‌. சுபாஷ்‌ சந்ஜிர போஸின்‌ கருத்துப்படி, 
மத்திய இந்தியாவிலும்‌ மேற்கு இந்தயாவிலும்‌ பொறுப்பான 
வர்கள்‌ கட்சி பின்பற்றிய ஈடைமுறையையே இந்தக்‌ கட்சி வட 
இந்தியாவில்‌ பின்பற்றியது. வங்காளத்திலும்‌ சுயராச்சியக்‌ கட்சி 
பல பிரிவுகளாகப்‌ பிரிந்தது. சுருக்கமாக, இறத ஆண்டில்‌ 
சுயராச்சியக்‌ காட்சியே முழுக்க முழுக்க உருக்குலைந்து போயிற்று. 


அரசியல்‌ எல்லைக்கு உட்பட்டிருந்த இந்து-முஸ்லிம்‌ பிரச்சினை 
அந்த எல்லையைத்‌ தாண்டிப்‌ படர்ந்ததன்‌ மூலம்‌, இரந்த ஆண்டு 
மேலும்‌ இருண்டகோலம்‌ காட்டுவதாயிறறு. துருக்கியில்‌ கமால்‌ 
பாட்சாவின்‌ செல்வாக்கு ஓங்கியதால்‌, இந்தியக்‌ கிலாஃபத்‌ 
இயக்கம்‌ வீழ்ச்சியடைந்து அதன்‌ சின்னமான கிலாஃபத்‌ கமிட்டி 
மட்டுமே இயங்கி வந்தது. ஜின்னா 1984ல்‌ அலை இந்திய 
முஸ்லிம்‌ லீகைப்‌ புதுப்பித்தார்‌. எந்த அரசியல்‌ ஏற்பாடும்‌ 
* முஸ்லிம்களின்‌ நலன்களையும்‌ உரிமைகளையும்‌ '' பாதுகாக்கும்‌ 
உத்தரவாதம்‌ உடையதாகவே இருக்க வேண்டும்‌ என்று, அசல்‌ 
முஸ்லிம்‌ வகுப்புவாதத்‌ தோரணையில்‌, வலியுறுத்திக்‌ கொண்டே 
1916ல்‌ லக்னோவில்‌ (ஒப்பந்தத்தின்‌ மூலம்‌) தீர்க்கப்பட்ட 
விதமாகவே இந்து முஸ்லிம்‌ பிரச்சினையைத்‌ தீர்த்துவிடலாம்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிர்துகொண்டு இருக்கிறது 185 


என்று நம்பிக்கை தெரிவித்தார்‌ ஜின்னா. ஆனால, முஸ்லிம்கள்‌ 
அனைவரும்‌ ஒரே அணியின்‌ கழ இருக்கவில்லை என்பதுடன்‌ 
முஸ்லிம்‌ லீகில்‌ உள்ள எல்லோரும்கூட ஜின்னாவைத்‌ தங்கள்‌ 
ஒரே தலைவராக ஏற்கவில்லை. 1925ல்‌ ஈடந்த முஸ்லிம்‌ லீக்‌ 
மாநாட்டிற்குத்‌ தலைமை தாங்கிய சர்‌ அப்துர்‌ ரஹீம்‌, அப்பட்ட 
மான வகுப்புவாதத்‌ தொனியில்‌, முஸ்லிம்கள்‌ தங்கள்‌ தலைவிதியை 
நிர்ணயிக்கும்‌ பொறுப்பை இந்துக்களிடம்‌ ஒப்படைகக முடியாது 
என்றும்‌ இந்தியாவின்‌ முன்னேற்றத்துக்கு ஆங்கிலேயர்களின்‌ 
சேவை கட்டாயம்‌ தேவை என்றும்‌ முழங்கினார்‌ ! 


இதற்கிடையில்‌, இந்து மகாசபையும்‌ முன்பைவிடச்‌ சுறுசு றுப்‌ 
படைந்து, 10025 முதல்‌ நாடெங்கும்‌ தளைகளை அமைத்துவர தீ 
தொடங்கியது. 1925ல்‌ கல்கத்தாவில்‌ ஈடந்த அதன்‌ கூட்டத்‌ 
இற்குத்‌ தலைமை தாங்கிய லஜ்பத்‌ ராய்‌, இந்து மகாசபை எல்லா 
அரசியல்‌ விவகாரங்களிலும்‌ இந்துக்களின்‌ வகுப்புரிமை நலன்‌ 
களைப்‌ பாதுகாக்கும்‌ என்று அறிவித்தார்‌. அது மட்டுமல்ல, 
வலுக்கட்டாயமாக முஸ்லிம்களாக்கப்பட்ட இந்துக்களை மறு 
படியும்‌ இந்து மதத்துக்குத்‌ திருப்புவது இந்து மகாசபையின்‌ 
கோக்கங்களுள்‌ ஒன்றாக இருக்கும்‌ என்றும்‌ அவா பேசினா. 
இதற்காக ஏற்பட்ட “சுத்திகரிப்பு ' (தூய்மை) இயக்கம்‌ இந்து 
முஸ்லிம்‌ வகுப்புவெறியை மேலும்‌ தூண்டுவதாயி்‌று. 


காந்தியடிகள்‌ 1922ல்‌ ஓத்துழையாமை இயக்கத்‌ நிறுத்தி 
விட்ட பிறகு நாட்டிலே பொதுமக்களின்‌ இயக்கம்‌ எதுவும்‌ நடை 
பெறவில்லை. இந்துக்களிலும்‌ முஸ்லிம்களிலும்‌ உள்ள வகுப்பு 
வெறியர்களுக்கு இது நல்ல வாய்ப்பாயிற்று. அவாகள்‌ எதை 
எதையோ சொல்லி மக்களை வகுப்புக்‌ கலகங்களுக்குத்‌ தூண்டி 
வந்தார்கள்‌. எனவே, ிறியவையும்‌ பெரியவையுமான வகுப்புக்‌ 
கலவரங்கள்‌ வெடிப்பது நாட்டின்‌ அன்றாட நிகழ்ச்சியாக 
விட்டது. 1926ல்‌ நாட்டின்‌ பல பகுதிகளில்‌ சட்ட மீறிய 
செயல்கள்‌, கலக நிகழ்ச்சிகள்‌ ஏற்பட்டன ; மே, ஜூன, தலை 
மாதங்களில்‌ கல்கத்தாவில்‌ ஏற்பட்ட கலகம்‌ இவற்றுள்‌ மிகப்‌ 
பயங்கரமானது. 


130 சுதந்தரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சி. ஆர்‌. தாஸ்‌ உயிரோடிருந்த வரையில்‌ (வங்காளத்தில்‌) பல 
முஸ்லிம்கள்‌ சுயராச்சியக்‌ கட்சியில்‌ சேர்ந்திருந்தார்கள்‌ ; அவர்‌ 
களிலே பலர்‌ அந்தக்‌ கட்சியின்‌ வேட்பாளர்களாக வங்காளச்‌ 
சட்டசபைக்கும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்‌. அவர்‌ மறைவுக்குப்‌ 
பிறகு, அந்த ஒற்றுமைச்‌ சக்தியும்‌ மறைந்துவிட்டது. தவிர, 
வங்காள ஓப்பந்தத்தின்‌ தோல்வியால்‌ ஏற்பட்ட கசப்புணர்ச்ரியும்‌ 
இன்னமும்‌ முஸ்லிம்களின்‌ உள்ளத்தில்‌ (குறிப்பாக, வங்காள 
முஸ்லிம்களிடையில்‌ ] உருக்குலையாமல்‌ இருந்து வந்தது. இவை 
களின்‌ விளைவாகப்‌ பல முஸ்லிம்‌ தலைவர்கள்‌ சுயராச்சியக்‌ 
கட்சியிலிருந்து விலகிக்கொண்டார்கள்‌. இதனால்‌, இந்தியற்‌ 
தேசீய வாழ்வில்‌ தலை தூக்யெ பிரிவினை வாதம்‌ மேலும்‌ 
வலுப்பெறலாயிற்று. 


மூன்றாவது சட்டசபைத்‌ தேர்தல்‌ : 


வெறுப்பும்‌ ஏமாற்றமும்‌ பிளவுகளும்‌ மலிந்த இந்தச்‌ சூழ்கிலை 
யிலேதான, 1926 நவம்பரில்‌, மத்திய சட்டசபைக்கும்‌ மாநிலச்‌ 
சட்டசபைகளுக்கும்‌ தேர்தல்‌ நடந்தது. பின்னர்‌ ஒரு சமயம்‌ 
மோதிலால்‌ நேரு குறிப்பிட்டது போல, பணபலம்‌, லஞ்சம்‌, 
அச்சுறுத்தல்‌, பொய்கள்‌ ஆயெவற்றின்‌ துணையோடு எழுந்து 
நினற மட்டரகமான வகுப்பு வாத த்துக்கும்‌ தேசீய உணர்ச்சிக்கும்‌ 
இடையே நடந்த போராட்டமாகவே இந்தக்‌ தேர்தல்‌ நடை 
பெற்றது. 

ஆனாலும்‌, இந்தத்‌ தேர்தல்‌ காலத்தில்‌ ருயராச்சியம்‌ கட்ரிக்குச்‌ 
சாதகமான நிலைமை ஒன்றும்‌ இருந்தது. 1923 தேர்தலில்‌ சுய 
ராசசியக்‌ கட்சி தன்‌ சொந்தப்‌ பலத்திலேயே நின்றது. 
இப்போதோ, 1924ல்‌ காந்தியடிகள்‌ தலைமையில்‌ நடந்த பெல்காம்‌ 
காங்கிரஸ்‌, ச௪ுயராச்சியக்‌ கட்ச காங்கிரசின்‌ ஒரு முழுமையான 
பாகமென்றும்‌, அது காங்கிரசின்‌ சார்பிலேயே சட்டசபைகளில்‌ 
பங்குகொள்ளும்‌ என்றும்‌ தீர்மானித்திருந்ததால்‌, சுயராச்சியக்‌ 
கடசியின்‌ கை வலுவடைந்தது. 1927 தேர்தலில்‌, இக்கட்சி 
காங்கிரசின்‌ பேரால்‌ போட்டியிட்டதால்‌, பழைய “மாறுதல்‌ 
விரும்பாதவர்களி''ன்‌ ஆதரவைக்கூட அது பெற்றுக்கொள்ள 
முடிந்தது. இதன்‌ விளைவாக, சுயராச்யெக்‌ கட்சி பல இடையூறு 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 137 
களையும்‌ சமாளித்துப்‌ பெரு வெற்றிபெற்றது. அதாவது, தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட 104 உறுப்பினர்களைக்கொண்ட சட்டசபையில்‌ 
40 இடங்களைக்‌ கைப்பற்றி, சட்டசபையில்‌ தனிப்‌ பெரிய கட்சி 
என்‌ ற நிலையை அடைந்தது. 


அனால்‌, எல்லா இடங்களிலும்‌ ஏற்பட்ட வெற்றி தோல்வி 
களைக்‌ கணக்கிட்டால்‌ சட்டசபைகளில்‌ சுயராச்சியக்‌ கட்சியின 
பலம்‌ வெகுவாகக்‌ குறைந்திரு£ தது என்றே கொள்ளவேண்டும்‌. 
சென்னையில்‌ ருயராச்சியக்‌ கட்சி டெடத்கட்டப்‌ பாதி இடங்களை க்‌ 
கைப்பற்றியது; பீகாரிலும்‌ ஓரிசாவிலும்‌ கட்சி உறுதியாகவே 
இருந்தாலும்‌, வங்காளத்திலும்‌ பம்பாயிலும்‌ முன்னை விட பலங 
குன்றிப்‌ போயிற்று; மத்திய மாகாணம்‌, ஐக்கிய மாகாணம்‌, 
பஞ்சாப்‌ அகிய இடங்களிலோ அடியோடு சாய்க்கப்பட்டு 
விட்டது. பொதுவாகப்‌ பார்க்கையில்‌, இந்தக்‌ தேர்தலில்‌ ஏற்பட்ட 
பெரிய கேடு என்னவென்றால்‌, சட்டசபைகளில்‌ முன்பு சுய 
ராச்சியம்‌ கட்சியார்‌ பெற்றிரும்த இடத்தை இப்போது வகுப்பு 


௩ 


வாக முஸ்லிம்கள்‌ பெற்றுவிட்டார்கள்‌. 


இந்திய அரசியலில்‌ ஏற்பட்டுவிட்ட பெரிய பிளவு சட்ட. 
சபையில்‌ தெளிவாகவே தெரிக்தது. மோதிலால்‌ நேரு, சீனிவாச 
அய்யங்கார்‌ ஆகியவர்களின்‌ நலைமையில்‌ இயங்கிய சுயராசசியஃ 
கட்யொர்‌ தவிர, மாளவியா, லாலா லஜ்பத்‌ ராய்‌ ஆஒயோர்‌ 
தலைமையில்‌ இயங்கிய சிலர்‌ “தேசியக்‌ கட்சியார்‌' எனற 
பெயரில்‌ இணைந்தார்கள்‌. பொறுப்பான ஓத்துழைப்பாளர்களும்‌ 
இந்து மசாசபையினருமாகய இந்தத்‌ தேசீயக்‌ கட்சியார்‌ 20 பேர்‌ 
இருந்தார்கள்‌. முஸ்லிம்‌ உறுப்பினர்களில்‌ பெரும்பாலோர்‌, சர்‌ 
சுல்‌ஃபிகர்‌ அலி கான்‌ தலைமையில்‌, பொதுவான சில அடிப்படை 
களில்‌ மத்திய முஸ்லிம்‌ கட்சி என்ற ஒன்றை அமைத்தார்கள்‌. 
இவர்களும்‌ கட்சிச்‌ சார்பில்லாக முஸ்லிம்களுமாகச்‌ சட்ட 
சபையில்‌ 1? பேர்‌ இருந்தார்கள்‌. ஒரு சில முஸலிம்களும்‌ 
இந்துக்களும்‌ சேர்ந்த குழு ஓன்று சுயேச்சைக்கட்டி எனனும்‌ 
பழைய பெயரில்‌ ஜின்னாவின்‌ தலைமையில்‌ செயல்பட்டது. 
இவைகள்‌ தவிர, ஐரோப்பிய நஈலன்களிலேயே கண்ணுங 
கருத்துமாக இருந்த ஐரோப்பியர்களின்‌ கட்சி ஒன்றும்‌ இருந்தது. 


188 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்ட சபையும்‌ 


இதன உறுப்பினர்‌ எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும்‌, இது, 
ஒரு கட்டுக்கோப்பான குழுவாக இருந்தது. 


இந்தப்‌ பல கட்சிகளின்‌ நடைமுறைகளையும்‌ ஓன்றிணைத்துச்‌ 
செல்வதில்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ கலைமைக்‌ கொறடாவாக இருந்த 
ரஃபி அகமது கிதவாயின பாடு மிகவும்‌ இண்டாட்டமாகப்‌ போய்‌ 
விட்டது. ஆனாலும்‌, இத்தனை பிளவுகளுக்கு மத்தியிலும்‌, சட்ட 
சபையில்‌ அரசாங்கம்‌ பலதடவை தோற்க(டக்கப்பட்டது என்றால்‌, 
அதற்குக்‌ கித்வாயின்‌ றந்த நிருவாகத்‌ திறமையே காரணம்‌. 


காங்கிரசின்‌ கட்டளை: 


கோதல்‌ முடிந்ததும்‌ காங்கிரசின்‌ வருடாந்திரக்‌ கூட்டம்‌ 
கெளஹாத்தியில்‌ நடைபெற்றது. அர சாங்கத்துக்குப்‌ 
பொறுப்பான ஓத்துமைப்பு வழங்குவது என்னும்‌ கொள்கையை 
மாளவியா விளக்கி வலியுறுத்தினார்‌. மோதிலால்‌ நேரு, சுய 
ராசசியக்‌ கட்சியாராகிய காங்கிரஸ்காரர்களுக்கும்‌ மாளவியா 
போன்றவர்களுக்கும்‌ இடையிலுள்ள கொள்கை வேறுபாட்டை 
விளக்கினார்‌. அரசாங்கம்‌ நமது மேசியக்‌ கோரிக்கையை 
ஏறபதோடு, அதற்கு முதல்‌ அடையாளமாக வங்காளர்துக்‌ 
காவல்‌ கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. 
இதற்கு அரசாங்கம்‌ தயாராக இல்லாத வரையில்‌ அவர்கள்‌ 
(அரசாங்கத்தார்‌) வமங்கும்‌ பதவிகளை ஏற்பறைப்‌ பற்றிச்‌ 
சுயராசசியக கட்சி நினைத்துக்கூடப்‌ பார்க்காது என்றார்‌ அவர்‌. 
கூடடம்‌ மோதிலால்‌ நேருவின்‌ கருத்துக்களையே ஏற்றது. அதற்கு 
ஏற்றபடியே, காங்கிரஸ்காரர்கள்‌ சட்டசபையில்‌ ஆற்ற வேண்டிய 
பணிகளையும்‌ பினவருமாறு வரையறுத்தது: “நமது தேசீயக்‌ 
கோரிக்கைக்கு இணங்கும்‌ விதமாக அரசாங்கம்‌ கனது போக்கை 
மாற்றிக்‌ கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ்‌ அல்லது அகில 
இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டி நம்பி ஏற்கும்‌ வரை, அரசாங்கம்‌ 
தரும்‌ மந்திரி பதவிகளையோ மற்ற பதவிகளையோ காங்கிரஸ்‌ 
உறுப்பினர்கள்‌ ஏற்கக்கூடாது; அத்துடன்‌, மற்றக்‌ கட்சிகள்‌ 
மந்திரி சபை அமைப்பதையும்‌ ஈமது உறுப்பினர்கள்‌ எதிர்த்து 
வரவேண்டும்‌.'' இந்தக்‌ கொள்கையின்‌ அடிப்படையில்‌ அரசாங்கம்‌ 
தரும்‌ தாற்காலிகப்‌ பொறுப்புக்களையும்‌ அதன்‌ வரவு செலவுத்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 139 


திட்டத்தையும்‌ காங்கிரஸ்‌ உறுப்பினர்கள்‌ நிராகரிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ அதிகார வர்க்கம்‌ தன்னைப்‌ பலப்படுத்திக்‌ கொள்வதற்காக . 
எடுக்கும்‌ எல்லா நடவடிக்கைகளையும்‌ தோற்கடிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ காங்கிரஸ்‌ விதித்தது. அதே சமயம்‌, மாளவியாவையும்‌ 
அவரைச்‌ சேர்ந்தவர்களையும்‌ திருப்திப்படுத்தும்‌ விதமாக, தேசீய 
வாழ்வின்‌ சரியான வளர்ச்சிக்கு வற்ற தீர்மானங்களையும்‌ 
மசோதாக்களையும்‌ காங்கிரஸ்‌ உறுப்பினர்கள்‌ கொண்டுவரலாம்‌ 
அல்லது அத்தகைய .வடிக்கைகளுக்கு அவர்கள்‌ ஆதரவு 
அளிக்கலாம்‌ என்றும்‌ தெரிவி தது. 


நாங்ரெரின்‌ இந்தக்‌ கட்டளைக்கு ற்ப காங்கிரஸ்காரர்கள்‌, 
மூன்றாவது சட்டசபையின்‌ முதலாவது கூட்டத்‌ தொடருக்கு 
ஆயத்தமாகிக்‌ கொண்டிருந்தராகள்‌. 
ஒத்திவைப்புத்‌ தீர்மானங்கள்‌ : 

1926 ஏப்ரலில்‌ இந்திய வை9ராயாகப்‌ பதவி ஏற்ற இர்வின்‌ 
பிரபு, 1927 ஜனவரி 18ல்‌ இந்தியச்‌ சட்டசபைக்‌ கட்டிடத்தைத்‌ 
திறந்து வைத்தார்‌. அந்தக்‌ கட்டிடத்தில்கான்‌, தெளிவிலலாத 
பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்‌, மூன்றாவது சட்டசபையின்‌ 
முதலாவது கூட்டத்‌ தொடர்‌ ஜனவரி 19 ஆம்‌ தேதி ஆரம்ப 
மாயிற்று. காங்கிரஸ்‌ (சுயராச்சியக்‌) கட்சியின்‌ தலைவரான 
பண்டித மோதிலால்‌ நேரு, ஜனவரி 21ல்‌ ஓர்‌ ஒத்திவைப்பு;ம்‌ 
தீர்மானத்தின்‌ மூலம்‌ அரசாங்கத்ன்‌ மீது தமது முதலாவது 
தாக்குதலைத்‌ தொடுத்தார்‌. வங்காளத்திலிரும்து சட்டசபைக்கு த 
தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எஸ்‌. சி. மித்ரா சபைக்கு வரவில்லை ; 
அவர்‌ வந்து கலந்துகொள்ள முடியாதபடி அரசாங்கம்‌ அவரைக்‌ 
காவல்‌ கைதியாக அடைத்து வைத்திருக்கிறது; இதுபற்றி 
விவாதிப்படிற்காகச்‌ சபையின்‌ நடவடிக்கைகளைத்‌ தள்ளிவைக்க 
வேண்டும்‌ என்பத அந்தத்‌ தீர்மானம்‌. சட்டசபையின்‌ உரிமைகள்‌ 
மற்றும்‌ சலுகைகள்‌ பற்றிய பிரச்சனையை எழுப்பிய மோதிலால்‌ 
நேரு, மித்ரா அடைத்து வைக்கப்பட்டதன்‌ மூலம்‌ இந்தச்‌ 
சபையின்‌ உரிமையும்‌ அவரைச்‌ சட்டசபைக்குத தேர்ந்தெடுத்த 
(தொகுதி) மக்களின்‌ உரிமையும்‌ மீறப்பட்டிருக்கிறது என்று 
குற்றஞ்சாட்டி.னார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌ கூறியதாவது: 


140 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


'' இங்கிலாந்தின்‌ மக்கள்‌ சபைக்கு உள்ள உரிமை இந்தச்‌ சட்ட 
சபைக்கு வழங்கப்படவில்லை என்பதை நான்‌ அறிவேன ; 
அனாலும்‌, மக்களின்‌ பிரநிகிதிகளைக்‌ கொண்ட சபை எனற 
உரிமை இந்தச்‌ சபைக்குச்‌ சிறிதளவாவது இருக்கும்‌ வரையில்‌, 
மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு, அவர்களைப்‌ 
பிர திநிதித்‌ துவப்படுத்தும்‌ முறையில்‌ இங்கே வந்து அமர, முழு 
உரிமை இருக்கவேண்டும்‌. வாக்காளர்கள்‌ தங்கள்‌ தீர்ப்பை வழங்கி 
யிருக்கிறார்கள்‌ ; அந்தத்‌ தீர்ப்பை இந்தச்‌ சபை அலட்சியப்‌ 
படுத்தாது என்று நம்புகிறேன்‌. ஏனென்றால்‌, அந்த தீர்ப்புததான 
நாம்‌ அனைவரும்‌ டுங்கே வந்து இருக்க உரிமையளித்‌ திருக்கிறது.” 


உள்துறை உறுப்பினர்‌ அரசாங்கதற்மின்‌ சார்பில்‌ அரசாங்கக்‌ 
கட்சியை எடுத்துரைத்தார்‌. அதைத்‌ தொடர்நது, பல உறுப்‌ 
பினர்கள்‌ மோதிலால்‌ கொடங்கய தாக்குதலைத்‌ தொடர்ந்‌ 
தார்கள்‌. சட்டசபைக்‌ காங்கரஸ்‌ கட்சியின்‌ துணைத்‌ தலைவரான 
எஸ்‌. சீனிவாச அய்யங்கார்‌ உள்‌ துறை உறுப்பினரின்‌ விவாதங்களை 
மறுத்துரைத்தார்‌. வங்காளக்‌ குற்றச்‌ சட்டத்திருத்தச்‌ சட்டந்‌ 
தின்‌ கீழ்‌ மித்ரா கைது செய்யப்பட்டுள்ளார்‌. ஆனால்‌, ஒரு சட்ட 
சபை உறுப்பினரின்‌ உரிமையில்‌ இது தலையிடுகிறது என்பதால, 
இது பாராளுமன்றச்‌ சட்டக்தை மீறும்‌ செய்கையாகும்‌ என்று 
விளக்கினார்‌ அவர்‌. 

மோதிலாலின்‌ தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்த மிதவா 
களின்‌ தலைவர்‌ பண்டிது இருதய காத்‌ குனஸரூ மிகுந்த ஏளன, 
தொனியில்‌ பின்வருமாறு குறிப்பிட்டார்‌: “' தேர்தலில்‌ வேட்பாள 
ராகப்‌ போட்டியிட மித்ராவுக்கு எந்தத்‌ கடையும்‌ இருக்கவில்லை. 
வேட்பாளராக நிற்பதற்கு ஒருவருக்கு எந்தத்‌ தடையும்‌ விதிக்கப்‌ 
படாத போது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்‌ சட்டசபைக்கு வருவது 
மட்டும்‌ ஏன்‌ தடுக்கப்பட வேண்டும்‌ £ ”' 


லஜ்பத்‌ ராய்‌, மாளவியா, ஜின்னா, டி. சி. கோஸ்வாமி, 
சி. எஸ்‌. ரங்க அய்யர்‌ மற்றும்‌ பல உறுப்பினர்கள்‌ தீர்மானத்தை 
ஆதரித்தார்கள்‌. தீர்மானம்‌ 18 வாக்குகள்‌ அதிகம்‌ பெற்று 
வெற்றி பெற்றது. இதுதான்‌ (இந்தச்‌ சபையில்‌) அரசாங்கத்‌ 
துக்குக்‌ கிடைத்த முதல்‌ கண்டனம்‌. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கறது 141 


ரில நாட்களுக்குப்‌ பிறகு சபையில்‌ மற்றொரு ஓத்திவைப்பு த்‌ 
இர்மானம்‌ வந்தது. சீனாவின்‌ தேசீய எழுச்சியை ஓடுக்குவதற்காக 
இந்தியப்‌ படைவீ ரர்கள்‌ அனுப்பப்படுகிறார்கள்‌ என்று ஒரு வதந்தி 
பரவலாக உலவியது. வைசிராய்‌, தமது ஜனவரி 24ஆம்‌ தேதி 
சட்டசபை உரையில்‌, இது உண்மையே என்று தெரிவித்தார்‌. 
சினாவின்‌ தேமே எழுச்சிக்கு இஃ ய மக்களிடையே பெரிய ஆதரவு 
இருந்து வந்தது. ஆகலால்‌ (அரசாங்கத்தின்‌ ) இந்த நடவடிக்கை 
மக்களிடையே மிகுந்த மனக்கொதுப்பை ஏற்படுத்தியது. ஜனவரி 
25ல்‌ சீனிவாச அய்யங்கார்‌ ஓர்திவைப்புத்‌ தீர்மானம்‌ ஓன்றைக 
கொண்டுவந்தார்‌. சீனாவில்‌ இராணுவ நடவடிக்கைக்காக இந்தியப்‌ 
படைவீரர்களை உள்ளிட்ட ஓரு படையணி௰ய அனுப்ப இந்திய 
அரசு சம்மடித்நிருக்கறது; அரசாங்கத்தின்‌ இந்த 
நடவடிக்கையைப்‌ பற்றி விவாதக்கச்‌ சபை நடவடிக்கைகளை ஓத்தி 
வைக்க வேண்டும்‌ என்று அந்தத்‌ தீர்மானம்‌ கோரியது. 


இர்மானத்தை எதிர்த்த உள்துறை உறுப்பினர்‌, “ இது பற்றி 
இச்சபை விவாதித்தால்‌ இந்தியாவும்‌ பிரிட்டனும்‌ பல வெளிநாடு 
களோடு கொண்டுள்ள உறவு பாதிக்கப்படும்‌” எனறு 
தெரிவித்தார்‌. ஆனால்‌, மோதிலால்‌ சேரு, மாளவியா, சண்முகம்‌ 
செட்டி, ஜின்னா ஆகியோர்‌, ““சட்டசபையைக்‌ கலந்து 
அலோசிக்காமல்‌ இந்திய அரசாங்கம்‌ இத நடவடிக்கையில்‌ 
ஈடுபட்டதைப்‌ பற்றி மட்டும்‌ விவாதிப்பறில்‌ தவறில்லை '' எனறு 
கூறினார்கள்‌. அப்படிச்‌ செய்வது சட்டசபையின்‌ எல்லைக்கு 
உட்பட்டதுதான்‌ என்றும்‌ அதை விவாதிக்கும்‌ உரிமையைச 
சபைக்கு வழங்க வேண்டும்‌ என்‌ றும்‌ அவர்கள்‌ வற்புறுத்லினா்கள்‌. 
இருதரப்பினரின்‌ விவாதங்களையும்‌ கேட்ட சபைத்‌ தலைவர்‌, 
தீர்மானம்‌ முறையானதுதான்‌ என்றும்‌, அதே நாளில்‌ பின்னால்‌ 
அது விவாதத்துக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்றும்‌ 
அறிவித்தார்‌. ஆனாலும்‌, வைசிராய்‌ தமக்குள்ள தனி ௮றிகாரத்‌ 
ழைக்கொண்டு தீர்மான த்துக்கு அனுமதி மறுத்துவிட்டார்‌. 


சட்டசபை நடவடிக்கைகளைச்‌ சு றுசுறுப்படையச்‌ செய்க வேறு 
சில ஒத்திவைப்புத்‌ தீர்மானங்களும்‌ இந்தக்‌ கூட்டத்‌ தொடரில்‌ 
கொண்டுவரப்பட்டன. அதே விதமாக அமைந்த சில தீரமானங்‌ 


14% சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


களைச்‌ சுயராசசியக்‌ கட்சியார்‌ அல்லது தேசியக்‌ கட்சியார்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. இந்தத்‌ தீர்மானங்களில்‌ கஞ்சம்‌ பகுதி 
உறுப்பினர்‌ வி. வி. ஜோகையா கொண்டுவந்த தீர்மானமும்‌ 
ஒன்று. அந்தத்‌ தீர்மானத்தில்‌, 1818ஆம்‌ ஆண்டின்‌ மூன்றாவது 
ஒழுங்குமுறைச்‌ சட்டத்தை ரத்துச்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌, 
அரசியல்‌ காவல்‌ கைதிகளை எல்லாம்‌ விடுதலை செய்ய வேண்டும்‌ 
அல்லது அவர்கள்‌ தங்கள்‌ குற்றமற்ற தன்மையை (நீதிமன்றத்‌ 
நில்‌) நிரூபிக்க வாய்ப்பளிக்கும்‌ விதமாக அவர்களை விடுவிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌ 
ஹஜோகையா. தீர்மானத்தைக்‌ கொண்டுவந்து பேசுகையில்‌, வங்காள 
ஒழுங்குமுறைச்‌ சட்டம்‌ காலத்துக்கு ஓவ்வாகது என்றும்‌ லாலா 
லஜபத்‌ ராய்‌ போன்ற தேசபக்தர்களை மாடு கடத்தவே அந்தச்‌ 
சட்டம்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்கிறது என்றும்‌ விளக்கிக்‌ 
கண்டனம்‌ தெரிவித்தார்‌ அவர்‌. 


மோதிலால்‌ நேரு இந்தத்‌ தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம்‌ 
கொண்டுவந்தார்‌. அதிலே, அரசியல்‌ கைதிகள்‌ அனைவரையும்‌ 
விடுதலை செய்ய வேண்டும்‌ அல்லது பழைய ஒழுங்குமுறை மற்றும்‌ 
125௦9 ஆம்‌ ஆண்டின்‌ வங்காளக்‌ குற்றச்‌ சட்டத்‌ திருத்தச்‌ சட்டத்‌ 
நின்‌ கீழ்‌ அவர்களை விசாரிக்க வேண்டும்‌ எனறு அரசாங்கத்தைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்‌. அவர்‌ தொடர்ந்து பேசும்போது, அரசியல்‌ 
கைதிகள்‌ அனைவரும்‌ விடுதலை செய்யப்படாவிட்டால்‌ தாங்கள்‌ 
அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பது பற்றிய பேச்சுக்கே இடமில்லை 
என்று திட்டவட்டமாக அறிவித்தார்‌. லஜ்பச்‌ ராய்‌, மாளவியா 
ஆகியோரும்‌, இந்த வேண்டுகோள்‌ ஏற்கப்படாத வரையில்‌, 
அரசாஙகத்துக்கும்‌ மக்களுக்கும்‌ இடையே இணக்கம்‌ ஏற்படு 
வதற்கு வாய்ப்பே இல்லை என்று வற்புறுத்திக்‌ கூறினார்கள்‌. 


தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேரிய குன்ஸ்ரூ, சட்டத்தையும்‌ 
ஒழுங்கையும்‌ பாதுகாப்பது பெரும்பாலும்‌ மக்களின்‌ ஓத்துழைப்‌ 
பைப்‌ பொறுத்தே இருக்கிறது என்றும்‌, இந்திய மக்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ அவர்கள்‌ அரசியல்‌ கைதிகளுக்கு நீதி வழங்கப்‌ 
படவேண்டும்‌ என்பதையே முக்கியமானதாகக்‌ கருதுறொர்கள்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 143 


என்‌ றும்‌ கூறினார்‌. இழ ழியப்‌ பாதுகாப்புச்‌ சட்டம அமுல்படுத்தப்‌ 
பட்டது பற்றி எழுந்த புகார்களை நினைவுபடுத்திய குன்ஸ்ரூ, 
அந்தச்‌ சட்டம்‌ அமுல்‌ நடத்தப்பட்ட விதத்‌ ந்தைப்‌ பார்க்கையில்‌, 
நிருவாகச்‌ சவுகரியங்களைக்‌ கருதி நாட்டிலே ஒரு பாலைவன நிலையை 
உருவாக்கி வீட்டு அதையே அமைதி என்றும்‌ சொல்லிக்கொள்ள 
முடியுமென்று தெரிறெது ' என்று. 

அசாமைச்‌ சேர்ந்த மெளல்வி அப்துல்‌ மதன செள அரி 
பேருகையில்‌, அரசாங்கத்தால்‌ கைது செய்யப்பட்டி.ருப்பவாகள்‌ 
லட்சோபலட்சம்‌ மக்களின்‌ அன்புக்குப்‌ பா த்திரமானவா்கள ; 
ஒரு களங்கமும்‌ இல்லா தவர்களாக மக்களால்‌ கருதப்படுகிற 
வர்கள்‌. அவர்களைத்‌ தொடர்ந்து சை றவைத்திருப்பதன்‌ மூலம்‌ 
அரசாங்கமே நாட்டில்‌ புரட்சிகரமான நட வடிக்கைகளுக்கான 
சூழ்நிலையை உண்டாக்கிக்‌ கொண்டிருக்கிறது என்று குற்றம்‌ 
சாட்டினார்‌. வங்க மக்களைச்‌ கடுமையான திகைமுட்ட லுக்கு 
ஆளாக்கி அவர்களை மேலும்‌ கடுமையான நட வடிக்கைகளில்‌ 
இறங்கு மாறு தூண்டவேண்டாம்‌ என்று அவர்‌ அரசாங்கத்துக்கு 
எடுத்துச்‌ சொன்னார்‌. 


பீகாரைச்‌ சேர்ந்த ராம்‌ நார ரயண்‌ சிங, அதிகார வாக்கம்‌ மக்கள்‌ 
பிரதிநிதிகளின்‌ குரலுக்குச்‌ செவிசாய்த்து இ; நத்‌ நேசீயவா நதிகளை 
விடுதலை செய்யாவிட்டால்‌ பயங்கரமான ததவ னன்‌ ஏற்படும்‌ 
என்று அரசாங்கத்தை எச்சரித்தார்‌. “* இன்று இலலா விட்டாலும்‌ 
வெகு சீக்கிரத்திலேயே நாங்கள்‌ எங்களுடைய (௬, தந்டிர) அரசை 
அமைப்போம்‌. அப்போது, அதிகார வர்க்கத்தினராகிய உங்களைக்‌ 
கைது செய்வோம்‌. விசாரண எதுவும்‌ இல்லாமல்‌ இந்த 
நாட்டிலே உங்களைச்‌ சிறையில்‌ அடைத்து வைப்போம்‌ ; அல்லது 
இங்கிலாந்துக்கு நாடு கடத்‌ துவோம்‌!'' எனறு பொரிந்து 
தள்ளினார்‌ ராம்‌ நாராயண. 


கடுமையான விவாதத்துக்குப்‌ பின்‌ ஓட்டுக்கு விடப்பட்ட 
மோ திலால்‌ நேருவின்‌ இருத்தத்‌ தீர்மானம்‌ 13 வாக்குகள்‌ அதிக 
மாகப்‌ பெற்று வெற்றி பெற்றது. . 


144 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


முதல்‌ மோதல்‌ : 
உருக்குப்‌ பாதுகாப்பு மசோதா : 

மேலே குறித்த தீர்மானங்களும்‌ ஒத்திவைப்பு பிரேரணைகளும்‌ 
ஆதிய சிறு சண்டைகளே பின்னால்‌ ஏற்பட்ட பெரிய மோதல்‌ 
களுக்குப்‌ பாதை வகுத்தன. 


* உருக்கு த்தொழில்‌ பாதுகாப்பு மசோதா விவாதத்தின்‌ போது 
அரசாங்கத்துக்கும்‌ சுயராச்சியக கட்சி, காங்கிரஸ்‌ மற்றும்‌ தேசியக்‌ 
கட்சியாரின்‌ உறுதியான எதிமுகாமுக்கும்‌ இடையில்‌ பெரிய 
மோதல்‌ ஏற்பட்டது.” இது அரசாங்க அறிக்கையிலேயே 
“முதலாவது பெரிய மோதல்‌ '' எனறு குறிப்பிடப்பட டுள்ளது. 
முதலாவ து உலக யுத்தம்‌ முடிந்த பிறகு, 1984ல்‌ இநதிய உருக்கு 
கொழிலுக்கு ஓரளவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது ; அதாவது, 
டாட்டாவின்‌ உருக்குத்‌ தொழிலுக்கு இது பாதுகாப்பளித்து. 
சட்டசபையின்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ பொதுவாக இந்த 
நடவடிக்கையை வரவேற்றார்கள்‌. ஏற்றுமதி இறக்குமதி வரி 
விதிப்பு போர்டு இதுபற்றி மேலும்‌ பரிசீலித்து, இநதிய உருக்கு த்‌ 
தொழிலுக்கு மேலும்‌ பாதுகாப்பு வழங்கவேண்டும்‌ என்று 
சிபாரிசு செய்தது. 

இதன்‌ அடிப்படையில்‌ ஏழாண்டு (உருக்குத்தொழில்‌) பாது 
காப்புத்‌ நட்டம்‌ ஓன்றை இந்திய அரசாங்கம்‌ வகுத்குது. ஆனால்‌, 
இந்தப்‌ பாதுகாப்புத்‌ திட்டம்‌, வெளிநாட்டு இறக்குமதிகளுக்கு 
அதிகமான வரிவிதிப்பகாக இருந்ததே தவிர, இம்திய உருககுத்‌ 
தொழிலுக்கு நேரடியான உதவி எதையும்‌ செய்வதாக இல்லை. 
இறக்குமதிகளின மீதான வரிவிதிப்பும்‌ ஒரே சீரானதாக இல்லை. 
பிரிட்டிஷ்‌ உருக்கு இறக்குமதிக்குச சிறிய அடிப்படை வரி 
மட்டுமே விதிக்கப்பட்டது. ஐரோப்பிய உருக்கு என்று சொல்லப்‌ 
பட்ட மற்ற நாட்டு உருக்குக்கு இத்துடன்‌ கூடுதல்‌ வரி ஒன்றும்‌ 
விதிக்கப்பட்டது, சாம்ராசசிய முன்னுரிமை என்று சொல்லப்‌ 
பட்ட இந்த ஏறறத்தாழவான வரிவிதிப்புமுறை இந்தியாவில்‌ 
பரவலான எதிர்ப்புக்கு உள்ளாயிறறு. இது, இந்தியத தொழில்‌ 
களுக்குப்‌ பாதுகாப்பு என்ற பெயரில்‌ பிரிட்டிஷ்‌ ஈலனகளைப்‌ 
பேணிக்கொள்ளும்‌ தந்திர உபாயமாகவே கருதிக்‌ கண்டிக்கப்‌ 
பட்டது. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 145 


192? ஜனவரி 26ல்‌ வாணிகத்துறை உறுப்பினர்‌ சர்‌ சார்லஸ்‌ 
இன்னிஸ்‌ உருக்குத்தொரில்‌ (பாதுகாப்பு) மசோதாவைப்‌ 
பொறுக்குக்‌ குழுவுக்கு விடவேண்டும்‌ என்று ஓரு தீர்மானத்தைக்‌ 
கொண்டுவந்தார்‌. அவரை அடுத்துப்‌ பேசிய ஓரிசாவைச்‌ சேர்ந்த 
பி. தாஸின்‌ உரையிலேயே விவாதத்நன்‌ தோரணை உருக்கொண்டு 
விட்டது. இந்தியத்‌ தொழில்களுக்குப்‌ பாதுகாப்பு வழங்க 
வேண்டும்‌ என்ற இந்திய அரசாங்கத்நின்‌ நோக்கம்‌ வரவேற்கத்‌ 
தக்கதே என்று கூறிய காஸ்‌, ஏற்கனவே இதுபோன்ற ஏற்‌ 
பாடுகள்‌ செய்யப்பட்டன என்றாலும்‌ அரசாங்கம்‌, தம்‌திரமான 
நாணயச்‌ செலாவணி முறை ஒன்றை நுழைத்து அந்த ஏற்பாடு 
களைப்‌ பாழடித்து விட்டது என்று குற்றஞ்சாட்டனார்‌. அவர்‌ 
கொடர்ந்து பேசுரையில்‌ குறிப்பிட்ட தாவது : 


“சாம்ராசசிய முன்னுரிமை முறையை நான்‌ எற்கவில்லை. 
காரணம்‌, எனக்குச்‌ சுகந்திரம்‌ உடைத்து நானும்‌ (பிரிட்டனுடன்‌ ) 
சமஉரிமையு/டையவனா; இருக்கும்‌ போதுதான்‌ இதுபோன்ற 
முன னுரிமைகளைப்‌ பற்றிச்‌ சதிகக முடியும்‌ ; அப்படி இல்லாத 
வரை நான்‌ இதுபற்றிச்‌ சிந்நிக்கவே தயாராக இல்லை. இப்படி 
ஒரு முனனுரிமைத்‌ நட்டத்தை ஏற்று, என்னுடைய நாட்டின்‌ 
கனமான ந்தை இழந்து எங்கள்‌ மொழில்களைப்‌ பா துகாப்பதைவிட 
அவை அழிம்து போவதையே நான்‌ விரும்புவேன்‌ !” 


மோதிலால்‌ மேரு, மாளவியா, சீனிவாச அய்யங்கார்‌, 
ட. பிரகாசம்‌, கயா பிரசாத்‌ சங்‌ ஆகியோரும்‌ ஏற்றத்தாழ்வான 
்‌ வரிவிதிப்பு முறையை எதிர்த்தார்கள்‌. பொறுப்பான ஓத்துழைப்‌ 
பாளர்‌ குழுவைச்‌ சேர்ந்த எம்‌. ஆர்‌. ஜயகர்‌, இஃமய உற்பத்திப்‌ 
பொருள்களுக்கு விலைவாசிப்‌ பாதுகாப்பு வழங்கப்படுமானால்‌ 
பிரிட்டிஷ்‌ பொருள்களுக்கு சுங்கவரிச்‌ சலுகை வழங்குவதை 
எதிர்ககவில்லை எனறு குறிப்பிட்டார்‌. இந்தப்‌ பாதுகாப்பைப்‌ 
பெறப்‌ போகிற டாட்டா நிறுவனத்தின்‌ நிருவாகப்‌ பொறுப்பு 
இந்தியாவில்‌ பயிற! பெற்றவர்களிடமே ஒப்படைக்கப்பட 
வேண்டும்‌ என்று குன்ஸ்ரூ கேட்டுக்‌ கொண்டார்‌. என்‌. எம்‌. 
ஜோஷி முற்றிலும்‌ மாறுபட்ட ஒரு குரலை எழுப்பினார்‌. வரி 
விதிப்பு மூலம்‌ பாதுகாப்பு வழங்க முற்படும்போது அந்த வரிப்‌ 

௬-10 


146 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பளுவைப்‌ பொதுமக்களே ஏற்க நேரும்‌; இப்படிச்‌ செய்வதை 
விட, (இந்தியத்‌ தொழில்களுக்கு ) நேரடியான பொருள்‌ உதவி 
வழங்குவதே நல்லது என்று கூறினார்‌ அவர்‌. 


இந்தக்‌ கட்டத்தில்‌ இந்தியத்‌ தரப்பினர்‌ கடுமையான எதிர்ப்பைக்‌ 
காட்டவில்லை. காரணம்‌, (அப்படி. நடவடிக்கைகளில்‌ ஈடுபடுமுன்‌ ) 
பொறுக்குக்‌ குழு இந்த மசோதாவின்‌ மீது எப்படி அறிக்கை 
கொடுக்கிறது என்பதை அவாகள்‌ அறிந்துகொள்ள விரும்பி 
னார்கள்‌. ஆனாலும்‌, இந்தியத்‌ தொழில்களுக்குப்‌ பாதுகாப்பு 
என்பதன்‌ பேரால்‌ பிரிட்டிஷார்‌ தங்கள்‌ நலனைப்‌ பேணிக 
கொள்வதில்‌ முழுமூச்சாக இருக்கிறார்கள்‌ என்னும்‌ உணர்ச்சியே 
பரவலாக ஏற்பட்டிருந்தது. 


பொறுக்குக்‌ குழுவின்‌ சிபாரிசுகளுடன்‌ இந்த மசோதா பிப்ரவரி 
14ஆம்‌ தேதி சபையில்‌ கொண்டுவரப்பட்ட போது, விவாதத்தில்‌, 
ஒரு புதிய கூர்மையும்‌ அரசியல்‌ தோரணையும்‌ ஏற்பட்டு விட்டன. 
மசோதா முன்மொழியப்‌ பட்டதுமே, பம்பாயைச்‌ சேர்ந்த ஐம்னா 
தாஸ்‌ எம்‌. மேத்தா, மசோதாவை மீண்டும்‌ பொறுக்குக்‌ குழுவுக்கு 
அனுப்பவேண்டும்‌ என்ற தீர்மானத்தைக்‌ கொண்டுவந்தார்‌. 
தமது கோரிக்கையை விளக்கி அவர்‌ பேசியதாவது: '*சாம்ராச்சிய 
முன்னுரிமை என்பது ஏற்கெனவே இருந்து வருகிறது. இந்திய 
உருக்குத்‌ தொழிலுக்குப்‌ பாதுகாப்பளிக்கும்‌ இடத முக்கியமான 
நடவடிக்கையையும்‌ (ஏற்கெனவே உள்ள ) விவாதத்துக்கிடமான 
முன்னுரிமை முறையையும்‌ ஏன்‌ ஒன்றாக முடிச்சுப்‌ போட 
வேண்டும்‌? இப்படிச்‌ செய்ய முனைந்துள்ள அரசாங்கத்தின்‌ 
உள்நோக்கம்‌ தெளிவாகவே தெரிகிறது. முன்னுரிமை முறை 
என்ற பிரிட்டிஷ்‌ நலன்களைப்‌ பேணுவதற்காக உருவாக்கப்‌ 
பட்டுள்ள சுங்கவரித்‌ திட்டத்துக்கு, இந்திய மக்கள்‌ பிரதிநிதி 
களின்‌ ஒப்புதலைப்‌ பெறுவதுதான்‌ அந்த நோஃகம்‌.'' இவ்வாறு 
தெளிவுபடுத்திய மேத்தா, “இந்த விவகாரத்தில்‌ நாங்கள்‌ 
அரசாங்கத்துக்கு ஓத்தூதப்‌ போவதில்லை '' என்று உறுதியாக 
அறிவித்தார்‌. சாம்ராச்சிய முன்னுரிமை முறையோடு சுய ஆட்சி 
இயக்கத்தைத்‌ தொடர்பு படுத்தி மேத்தா பினவருமாறு 
பேசினா : 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 147 


“இந்த நாட்டின பிறப்புரிமையாகிய சுதந்திரம்‌ அதற்கு 
மறுக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ மற்றும்‌ 
முதலாளிகளின்‌ சார்பில்‌ இந்த நாடு சுரண்டப்படுவதோடு, மற்ற 
நாடுகளை அடிமைப்‌ படுத்தவும்‌ இந்தியா பயன்படுத்தப்பட்டு 
வருகிறது. இது எங்கள்‌ விருப்பத்மின்‌ பேரில்‌ நடைபெறவில்லை 
என்றாலும்கூட, சீன மக்களின்‌ சுதர்நிரத்தை ஈசுக்குவதற்கு 
பிரிட்டிஷ்‌ ஏகா நிபத்நியத்தின கைக்கருவியாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிற எங்கள இ) தியா வின [மீ து! (பா க்கப்பட்ட ) உலகிலுள்ள 
மற்ற நாடுகள்‌ கடுமையான அருவருப்பு அடைந்துள்ளன. 
இதெல்லாம்‌ எங்கள்‌ ஒப்புதலை பெறாமலும்‌ எங்கள்‌ விருப்‌ 
பத்துக்கு மாறாகவும்‌ நடைபெறுகிறது. இந்த நிலையில்‌, சாம்‌ 
ராச்சிய முன்னுரிமை முறையை இஃத நாட்டு மக்கள்‌ ஏற்றுக 
கொள்ளுமாறு செய்ய முடி.யுமானால்‌ அதை விடப்‌ பெரிய அற்புதம்‌ 
வேறு இருக்க முடியாது.”' 

இம்‌ தியாவின்‌ பிரபல தொ ।!றிலதிபாகளுள்‌ ஒருவரான கனஷியாம்‌ 
தாஸ்‌ பிர்லா, மேத்தாவின்‌ தீர்மானத்தை ஆதரிம்தார்‌. “வரிச்‌ 
சலுகை என்பது பொருளை ஏற்றுமதி செய்த நாட்டை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டதல்ல, பொருளின்‌ தப தைப்‌ பொறுத்தது ' 
என்று வர்த்தகத்துறை உறுப்பினர்‌ சொல்லியிரும்ததை த தகுந்த 
ஆதாரங்களுடன்‌ மறுத்துரைத்தார்‌ பிர்லா. இஃது வரிளிதிப்புத 
திட்டத்தின்படி,  இங்கிலாந்திலிருந்து வருகினற பொருள்‌ 
தரமானமாக இரும்தாலும்‌ தரம்‌ குறைம்கதாக இருந்தாலும்‌, 
அதற்குக்‌ குறைந்த வரியே விதிக்கப்படுகிறது ; வெறு நாடுகளி 
லிருந்து வருகின்ற உயர்ந்த தரம்‌ உடைய பொருளுக்கும்‌ 
அதிகமான வரியே விழிக்கப்படுகிறது. இது சாம்ராச்சிய 
முன்னுரிமை என்பதைத்‌ தவிர வேறில்லை. எனவேதான்‌, “சபை 
இதை முழு மூச்சாக எதிர்க்க வேண்டியது அவசியமாகிறது.” 
பிர்லா தொடர்ந்து பேசுகையில்‌ கூறியதாவது: ** இது இந்தியா 
வுக்கும்‌ பிரிட்டனுக்கும்‌ இடையிலான பரஸ்பர வரிச்‌ சலுகைத்‌ 
திட்டமாக இருக்குமானால்‌, அல்லது இதன்‌ விளைவாக நுகாவாளி 
களான பொதுமக்கள்‌ பாதிக்கப்பட மாட்டார்கள்‌ என்று இருக்கு 
மானால்‌, இந்தத்‌ திட்டத்தை ஆதரிக்கத்‌ தடையில்லை. ஆனால, 
பிரிட்டிஷ்‌ பொருள்கள்‌ மற்றும்‌ வேறு நாட்டுப்‌ பொருள்களின்‌ 


148 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விலைகளை ஓப்பிட்டுப்‌ பார்க்கையில்‌ இந்திய மக்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
பொருள்களையே வாங்க வேண்டிய கட்டாயநிலை உண்டாக்கப்‌ 
பட்டிருப்பது தெளிவாகவே புலப்படுகிறது. அதவாது, பிரிட்டிவ்‌ 
உறபததியாளர்களைப்‌ பாதுகாப்பதற்காக இந்திய நுகர்வாளி 
களான பொதுமக்கள்‌ இம்சிக்கப்படுகிறார்கள்‌ என்பது தெளி 
வாகிறது.”' இவவாறு விளக்கி, மசோதாவை எதிரப்பகாகக்‌ 
கூறிய பிர்லா, “அனாலும்‌ சுயேச்சைக்‌ கட்சியின்‌ தலைவரை 
(ஜின்னாவை) வசப்படுத்திக்‌ கொண்ட வர்த்தகத்துறை உறுப்‌ 
பினரை பாராட்டுகிறேன '' என்றார்‌. “நல்ல வேளை, சபையில்‌ 
செல்வாக்குள்ள (காங்கிரஸ்‌ மற்றும்‌ மாளவியாவீன்‌ தேசியக்‌ 
கட்சி ஆகிய) இரண்டு கட்சிகளையும்‌ உறுப்பினரால்‌ பிடிக்க 
முடியவில்லை '' என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. 


பிர்லாவும்‌ மற்றவர்களும்‌ சாம்ராச்சிய முனனுரிமை பற்றிக்‌ 
கூறியதைக்‌ கடுமையாக எஜறிர்த்கார்‌ ஜின்னா. “ற்ற நாட்டுப்‌ 
பொருள்கள்‌ இங்கே விலையாக முடியாத நிலையை உண்டாக்கும்‌ 
அளவுக்கு பிரிட்டிவ்‌. பொருள்களுக்கு (மிகமிகக்‌ குறைவான 
வரிய விதிககப்படுமானால்‌ மட்டுமே அதை சாம்ராச்சிய 
முனனுரிமை எனறு சொல்லலாம்‌. இப்போது நம்‌ முன்‌ உள்ள 
திட்டம்‌ அத்தகைய நிலைமையை உண்டாக்கவில்லை என்பதே என்‌ 
எண்ணம்‌. குறிப்பாக, இது பறறி மேத்தா கூறியது சரியில்லை '' 
என்று மறுததுரை தீதார ஜின்னா. எனவே, அந்த மசோதாவின்‌ 
இழ்‌ ஏற்படுத்தப்பட்ட வரிவிதிப்புத்‌ திட்டத்தை அவர்‌ 
ஆதரித்தார்‌. தமது பேச்சின்‌ முடிவில்‌, ஜின்னா, பின்கண்ட 
எச்சரிக்கையையும்‌ விடுத்தார்‌: எதிர்க்‌ கட்சிகள்‌ இதை 
எதிர்ப்பதால்‌ தீஙகுகளே ஏற்பட இருக்கின்றன. இந்தப்‌ 
பிரச்சனையை இங்கே இரகக முடியாதபடி முட்டுக்கட்டை 
போடுவதால்‌, இதைப்‌ பற்றி முடிவு செய்யும்‌ உரிமை இந்தியா 
மந்‌ திரிக்கு வலியச்‌ சென று கடைக்கிறது என்பதை நாம்‌ மறந்து 
விடக்‌ கூடாது. “நீங்கள நமது சொந்தத்‌ தொழில்‌ என்று 
கொண்டு முழு மனத்தோடு காப்பாறற முனை ந திருக்கிற 
தொழிலுக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்றெது என்பலைத மறந்து 
விடா தீர்கள்‌ !”' 


எதிர்ப்புக்‌ கனல எரிந்துகொண்டு இருக்கிறது 140 


இதற்குச்‌ சுடச்சுடப்‌ பதிலளித்தார்‌ மோதிலால்‌ நேரு : ** இந்த 
விவகாரத்தில்‌ எனது கட்சியின்‌ நிலமையை நான்‌ தெளிவுபடுத்தி 
விட விரும்புகிறேன்‌. இந்திய நிதிக்‌ கமிஷன்‌ வகுத்துள்ள 
கணிப்பின்படி. இப்போது கொண்டுவரப்படும்‌ திட்டத்தை 
சாம்ராச்சிய முன்னுரிமை என்று சொல்ல முடிய! மல்‌ இருக்கலாம்‌. 
ஐரோப்பிய உருக்குக்கு இல்லாத சலுகை (இங்கே) பிரிட்டிஷ்‌ 
உருக்குக்கும்‌ தரப்‌ படுவதாகிய ஆபத்தான கோட்பாடும்‌ இதில்‌ 
இணைக்கப்படாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, இந்தத்‌ திட்டத்தை நாம்‌ 
ஏற்றுக்கொண்டால்‌, அது, அந்த ஆபத்தலேதான கொண்டு 
இறக்கிவிடப்‌ போகிறது. உதாரணமாக, டாட்டாவின்‌ கருக்கு 
சென்று சேர முடியாத இந்தியப்‌ பகுதிகளில்‌ பிரிட்டிஷ்‌ பொருள்‌ 
களே விற்கப்படும்‌. அதாவது, மிக அதிகமான விலைகொடுத்து 
பிரிட்டிஷ்‌ பொருள்களையே மக்கள்‌ வாங்க போரும்‌. அது, 
பிரிட்டிஷ்‌ தொழிலுக்குப்‌ பாதுகாப்பாகுமீம தவிர, எந்த 
விதத்திலும்‌ டாட்டாவுக்குப்‌ பாதுவாப்‌ | ஆகாது. இதைத்‌ 
தொடர்ந்து மிக ஆவேசமாகப்‌ பின்வருமாறு அறைகூவினார்‌ 
மோதிலால்‌ : 

“ற்ற நாடுகளை விட பிரிட்டனுக்கு வரிச்சலுகை உரிமை 
என்ற கொள்கை இந்தத்‌ திட்டத்தின்‌ உள்ளடக்கமாக 
இருக்குமானால்‌, இந்தத்‌ திட்டத்தையே கான்‌ ஏறக முடியாது. 
இந்த மசோதா எத்தனை ஈலன்களைத்‌ தருவதாக இருந்தாலும்‌ 
சரி, இப்போது இருக்கிற அல்ல து எழர்காலக் தில வரப்போகிற 
டாட்டா அல்லது இந்திய உருக்குத்‌ தொழிலுக்று அது பொன 
கொழீரிப்பதாகவே இருந்தாலும்‌ சரி,--நான்‌ இந்த மசோகாவை 
ஆதரிக்க முடியாது. சாம்ராச்சிய முன்னுரிமை அல்லது பிரிட்டிஷ்‌ 
காரருக்கு (வரிச்சலுகை) உரிமை என்னும்‌ கோட்பாட்டை நமது 
நாட்டு வரி விதிப்புத்‌ திட்டத்தில்‌ நுழைக்கும்‌ மசோதாவை 
ஆதரிப்பதைவிட என்‌ கண்‌ முன்னேயே இருபது டாட்டாக்கள்‌ 
சலுகை பெறாமல்‌ போவதையே நான்‌ விரும்புவேன்‌ ! ”' 


இப்போது கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்‌ சாம்ராச்சிய 
முன்னுரிமை யல்லாமலிருக்கலாம்‌, அது அப்பா. இல்லை என்றும்‌ 
தான்‌ தோன்றுகிறது என்றும்‌ கூறிய லஜ்பத்‌ ராய்‌, '' ஆனால்‌, 
இதிலே ஏற்றததாழ்வு இருக்கவே செய்கிறது-—இர்த ஏற்றத்‌ 


150 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தாழ்வு மேலும்‌ பெரிய ஏறறத்தாழ்வுக்கே வழி வகுக்கக்‌ கூடியது” 
என்றும்‌ அடித்துப்‌ பேசினார்‌. இந்தத்‌ திட்டத்தை நுனி சிறுத்தும்‌ 
அடி பருத்தும்‌ உள்ள ஒரு ஒப்புக்கு இணையானதாக அவா 
குறிப்பிட்டு, நுனிப்பாகத்தை நுழைய விட்டால்‌ பிறகு அடிப்‌ 
பாகத்தையும்‌ நுழைய விடவேண்டியதாயிருக்கும்‌ எனறரோ. 
1 இன்று, சாம்ராச்சிய முன்னுரிமை வழங்கவேண்டும்‌ என்பது 
அரசாங்கத்தின்‌ நோக்கமாக இல்லா திருக்கலாம்‌. ஆனால்‌, நமககு 
ஏற்பட்டுள்ள பழைய அனுபவங்கள்‌ எனன?” என்று அவர்‌ 
கேட்டார்‌. 

* இந்தியாவில்‌ ஆங்லெ ஆட்சியின்‌ வரலாறும்‌ இங்கே ஆஙயில 
நடவடிக்கைகளின்‌ வரலாறும்‌, நல்லெண்ணங்களையும்‌ நல்ல 
நோக்கங்களையும்‌ வரிசையாகக்‌ கொன்று புதைத்த வரலாறே 
என்பதை நான்‌ இங்கே தெளிவாக அறிவிக்க விழைகிறேன்‌. 
நாம்‌ எவ்வளவுதான்‌ நல்லெண்ண த்தோடு செயல்புரிம்‌ து வந்திருந்‌ 
தாலும்‌, இந்த நாட்டு மக்களாகிய நாம்‌, ஒன்றைக்‌ தொடர்ந்து 
ஒன்றாக பல இன்னல்களுக்கும்‌ அறிவுகளுக்குபோ ஆளாக்கப்பட்டு 
வந்திருக்கிறோம்‌. நாம்‌ முழுக்க முழுக்க பற்றவர்களைச்‌ சார்ந்தே 
நிற்கும்‌ விதமாக நமது தொழில்களும்‌ பொருளாதாரமும்‌ 
சீரமிக்கப்பட்டு வர்திருக்னெறன. ஒரு நாட்டுக்கும்‌ மற்ற 
நாட்டுக்கும்‌ இடையே உள்ள உறவு ஆள்வோர்‌--அஆளப்படு2வார்‌ 
உறவாகவோ அண்டான்‌--௮டிமை உறவாகவோ இருகனெற 
போது அரசியலுக்கும்‌ பொருளாதாரத்துக்கும்‌ இடையே 
வேறுபாடு காண நினைப்பது வீண்‌ முயற்சியே 
லஜ்பத்‌ ராய. | 

இந்திய உருக்குத்‌ தொழிலுக்குப்‌ போதுமான பாதுகாப்பு 
அளிக்கவேண்டும்‌ என்னும்‌ நோக்கத்தைப்‌ பொறுத்த அளவில 
இந்தச்‌ சபையில்‌ யாருக்கும்‌ கருத்து வேற்றுமை இல்லை எனறு 
தெரிவித்த சண்முகம்‌ செட்டி, இந்திய உருக்குத்‌ தொழிலுக்குப்‌ 
பாதுகாப்புத்‌ தேடும்போதே ஐரோப்பாக்‌ கண்டத்தினருக்கு 
எதிராக நாம்‌ பிரிட்டிஷ்‌ உற்பத்தியாளர்களுக்குப்‌ பாதுகாப்பு 
அளிக்க வேண்டியது அவசியமா £ என்று கேட்டார்‌. அந்த 
விதமான ஒரு வேலையைச்‌ செய்யுமாறு இதச்‌ சபையை 
வற்புறுத்த முடியாது என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. இந்தியச்‌ 


என்றா 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 151 


சந்தையில்‌ ஐரோப்பாக்‌ கண்டத்‌ தினரோடு பிரிட்டிஷ்‌ உற்பத்தி 
யாளர்களால்‌ போட்டி போட முடியவில்லை என்றால்‌, பொருள்‌ 
உதவியோ மற்ற உதவிகளோ அளித்து அவர்களை ஊக்குவிக்க 
வேண்டிய கடமை பிரிட்டிவு. அரசாங்கத்தைச்‌ சார்ந்தது ; 
இந்திய அரசாங்கமோ இந்தச்‌ சபையோ அந்த வேலையில்‌ 
இறங்கவேண்‌ டியதில்லை என்றும்‌ அவர்‌ விளககினா. 


மத்திய மாகாணத்தைச்‌ சேர்ந்த பண்டித துவாரக பிரசாத்‌ 
மிஸ்ரா மசோதாவைக்‌ கடுமையாக எதிர்த்தார்‌. அவா பேசுகையில்‌ 
கூறியதாவது: “எங்கள்‌ (இந்தியரது) அரசியல்‌ கசப்பு, 
நாட்டின்‌ பொருளாதாரத்தால்‌ எமக்கு ஏற்பட்டுள்ள கசப்பின்‌ 
விளைவு ; இந்திய உருக்குத்‌ தொழிலுக்குப்‌ பாதுகாப்பு அளிக்கப்‌ 
படும்போது வரிகொடுக்கும்‌ பொதுமக்கள்‌ எப்படியும்‌ பாதிக்கப்‌ 
படவே செய்வார்கள்‌ என்பது நமக்குச்‌ கெரிக்ததே. ஆனால்‌, இந்த 
மசோதா, வரிகொடுப்போர்‌, இந்தியர்‌ தொரரில்‌ ஆயெ இருவரை 
யுமே பாதிப்பதாக உள்ளது. தரம்‌, திறமை என்பவைகளின்‌ 
பெயரால்‌ பிரிட்டிஷ்‌ உருக்கை இறக்குமதி செய்வதற்காக வகுக்கப்‌ 
பட்டுள்ள தந்திரமான ட்டம்‌ இது. ஆம்‌, “லாயிட்‌ ஜராஜின 
(அரசியல்‌) உருக்குச்‌ சட்டத்தை ' இறக்குமதி செய்ததோடு 
திருப்கியடையாமல்‌ ஆங்கில உருக்ரையும்‌ இந்தியாவில திணிக்கும்‌ 
முயற்சி இது. '' 

“எதற்கெடுத்தாலும்‌ இஸ்லாமியர்‌ நலன்‌, இஸ்லாமியர்‌ நலன்‌ 
என்றே பேரிக்கொண்டிருக்கும்‌ '' ன்‌ உறுப்பினாகளை 
மத்திய மாகாணத்தைச்‌ சோந்த டி. ஏ. கே, ஷெர்வானி கடுமையாக 
எச்சரித்தார்‌. இந்த மசோதாவை நிறைவே ற்றுவதன்‌ மூலம்‌, 
மத்திய மாகாணத்தில்‌ தகரப்பெட்டு. பூட்டு முதலியன செய்யும்‌ 
தொழிலில்‌ ஈடுபட்டுள்ள சுமார்‌ 10,000 தொழிலாளர்கள்‌ 
வேலையிழந்து போவார்கள்‌ என்று அவர்களுக்கு நினைவூட்டினார்‌ 
அவர்‌. 

சமன்‌ லாலும்‌ என்‌. எம்‌. ஜோஷியும்‌, பொதுமக்கள்‌ மற்றும்‌ 
தொழிலாளர்களின்‌ நலன்‌ பாதுகாக்கப்படவேண்டும்‌ என்று 
வற்புறுத்திப்‌ பேசினாகள்‌. பிரஸ்தாபத்‌ திட்டத்தால்‌ அரசாங்‌ 
கத்துக்கு அதிக வரி வருமானம்‌ கடைக்கும்‌. முதலாளிகள்‌ அதிக 
விலை காரணமாக லாபம்‌ சம்பாதிப்பார்கள்‌. இந்த இரண்டு 


152 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பெரிய சக்திகளும்‌ ஓன்று சேர்ந்தால்‌ இந்த நாட்டிலுள்ள ஏழை 
மக்களின்‌ நலன்‌ பாதுகாக்கப்பட முடியுமா? என்று கேட்டார்‌ 
ஜோஷி. இதன காரணமாகவே அந்த மசோதாவை எதிர்ப்ப 
தாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 

ஐந்து நாள இந்த மசோதாவின்‌ மீது விவாதம்‌ நடந்தது” 
கடைசியாக, பிப்ரவரி 21ல்‌ 12 வாக்குகள்‌ கூடுதலாகப்‌ பெற்று 
மசோதா நிறைவேறியபோது காங்ரெஸ்‌ மற்றும்‌ தேசீயக்‌ கட்சி 
யினர்‌, ' வெட்கம்‌! வெட்கம்‌ !'' என்று குரல்‌ எழுப்பினார்கள்‌. 


நாணய மசோதா மீது கடுமையான மோதல்‌: 


நிதித்துறை உறுப்பினர்‌ 1927 மார்ச்‌ மாதத்தில்‌ நாணய 
மசோதாவைக்‌ கொண்டுவந்தபோது அரசாங்கத்துக்கும்‌ எதிர்த்‌ 
குரப்பினருக்குமிடையே மற்றொரு கடுமையான மோதல்‌ 
ஏற்பட்டது. 196 ஆகஸ்ட்‌ 89ல்‌ முதன்‌ முதலாக இந்த நாணய 
மசோராவை விவாதிக்க வேண்டுமென்று அரசாங்கம்‌ சபையில்‌ 
தெரிவித்ததிலிருநதே இதுபற்றி நாடெங்கிலும்‌ பரவலான 
வாக்குவாதம்‌ தொடங்கி விட்டது. அப்போது, .ரி.. ரங்காச்‌ 
சாரியார்‌, பொதுமக்களின்‌ கருத்தை அறியும்‌ பொருட்டு மசோதா 
பிரசுரிக்கப்பட வேண்டும்‌ என்ற திருத்தக்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ 
கொண்டுவந்தார்‌. சுருக்கமான, அனால்‌ காரசாரமான, விவாதத்‌ 
துக்குப்‌ பின அதது திருத்தம்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட து. 

1906 ஆம்‌ ஆண்டின்‌ இந்திய நாணயச்‌ சட்ட த்தையும்‌ நாணய 
மசோதா என்னும்‌ 1923 ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியத்‌ தாள்‌ நாணயச்‌ 
சட்டத்தையும்‌ திருத்துவதற்கான மசோதா ஒன்றை நிதித்துறை 
உறுப்பினர்‌ 197 மார்ச 7ஆம்‌ தேதி கொண்டு வந்தார்‌. 
மசோதாவின்‌ நோக்கத்தை விளக்குகையில்‌, (இந்திய) ரூபாயின்‌ 
மதிப்பைத்‌ தஙக மதிப்பீட்டில்‌ வரையறுக்க வேண்டியது அவசிய 
மாகி விட்டது என்றும்‌ ஓர்‌ இந்திய ரூபாயை ஒரு ஷில்லிங்‌ 
6 பென்ஸ்‌ மதிப்புடையதாக வரையறுக்கலாம்‌ என்றும்‌ அவர்‌ 
தெரிவித்தார்‌. விலைவாசி நிலவரம்‌ ஏற்கனவே ரூபாய்க்கு ஒரு 
ஷில்லிங்‌ 6 பென்ஸ்‌ சமம்‌ என்ற வரையறையைப்‌ பெரும்பாலும்‌ 
உண்டாககிவிட்டதால்‌, அதைச்‌ சட்டப்படி உறுதி செய்து 
விடலாம்‌ என்பது அரசாங்கத்தின்‌ கருத்து. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 153 


நிதித்துறை உறுப்பினரின்‌ உரையைத்‌ தொடாந்து, முந்திய 
நூற்றாண்டின்‌ கடைசிக்கட்டத்தில்‌ அமெரிக்காவில்‌ நடைபெற்ற 
தங்கம்‌ வெள்ளி சமமதிப்பு (மசோதா ) விவாதத்தை நினைவூட்டக்‌ 
கூடிய உணர்ச்சிமயமான காரசாரமான விவாதம்‌ ஒன்று மார்ச்‌ 7, 
8 தேதிகளில்‌ நிகழ்ந்தது. இநதிய நாணயச்‌ செலாவணியைப்‌ 
பற்றிய பிரிட்டிஷ்‌ கொள்கையின்‌ வரலாற்றை விவரித்து நீண்ட 
தோர்‌ உரையாற்றி விவாதத்தைத்‌ தொடங்கி வைத்தார்‌ பண்டித 
மதன மோகன மாளவியா. ராயல்‌ நாணயக்‌ கமிஷனின்‌ 
அமைப்பு முறையே, அக்கமிஷன்‌ ஒரு ஷில்லிங்‌ 6 பென்ஸ்‌ என்ற 
மதிப்பீட்டைத்கான செய்யும்‌ என்ப உறுதி செய்வதாகத்தான்‌ 
இருந்தது. இந்தச்‌ சபையின்‌ மதிப்‌ [க்கு உரியவரான ஒரே ஒரு 
உறுப்பினரையாவது அந்தக்‌ கமிஷனில்‌ ரியரிக்க வேண்டும்‌ எனறு 
(ராம்‌) எவ்வளவோ கேட்டும்‌, அரசாங்கம்‌ சம்மதிக்கவில்லை. 
இந்த ॥ாசோகாவில்‌ சொல்லப்பட்டுள்ள விதமாக ஒரு ரூபாய்‌ 
ஒரு ஷில்லிங்‌ 6 பென்ஸாகுக்குச்‌ சமம்‌ என்று சட்டம்‌ செயது 
விட்டால்‌, ஏற்கனவே பா.ுப்புக்கு உட்பட்டுள்ள இம்தியத 
தொழில்கள்‌ தொடர்ந்து பாதிக்கப்படுவது திண்ணம்‌'' என்று 
எச்சரித்தார்‌ மாளவியா. 


பம்பாயைச்‌ சேர்ந்தவரும்‌ இதய வர்ததகாகளின்‌ பிரதுநிதியு 
மான புருஷோத்தமதாஸ்‌ தாகுர்தாஸ்‌, முந்தய நூறறாண்டின்‌ 
கடைசியில்‌ அமெரிக்க நானயச்சட்ட விவாதத்தின்‌ போது அரசாங்‌ 
கத்தை எதிர்த்து கின்ற * டெமாக்கிரெட்‌ ' வில்லியம்‌ மிஜன்னிஙஸ 
பரையான போலவே, அரசாங்கத்தின்‌ நா ஊயக்‌ கொள்கையைக்‌ 
கடுமையாக எதிர்த்தார்‌. ஓரு ரூபாய்க்கு ஒரு வில்லிங்‌ 6 பென்ஸ்‌ 
எனற விமெத்கை, இங்கே விலைவாசிகள்‌ இன்னமும்‌ உறுதிப்‌ 
படுத்தவில்லை ; ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷில்லிங்‌ 4 பென்ஸ்‌ எனறு 
முடிவு செய்யக்கூடிய நிலவரமே உள்ளது என்றார்‌ அவர்‌. 
தாகுர்தாஸ்‌ தொடர்ந்து குறிப்பிட்டதாவது: “இந்திய ஆலைகள்‌ 
முழுவதுமாக இந்திய விவசாயிகளை நம்பியே இயங்கி வருகின்‌ றன. 
இந்த மசோதாவில்‌ உள்ளபடி (ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷில்லிங 
6 பென்ஸ்‌ எனறு) உயர்த்தி விதித்தால்‌ இந்தியக்‌ கச்சாப்பொருள்‌ 
ஏற்றுமதி பாதிக்கப்படும்‌; அதன்‌ காரணமாக இந்திய விவசாயியின்‌ 
வாங்கும்‌ சக்தி குறையும்‌. அது, அவனையே நம்பியிருக்கும்‌ இந்திய 


154 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஆலைகளை வெகுவாகப்‌ பாதிக்கும்‌. எனவே, இந்திய ஆலை உரிமை 
யாளர்கள்‌ இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டியது அவசியமே 
யாகும்‌ ''. 

ஐம்னாதாஸ்‌ எம்‌. மேத்தா, ஒரு ஷில்லிங்‌ 4 பென்ஸ்‌ ஒரு 
ரூபாயக்குச்‌ சமம்‌ என்ற விதிதத்தையே உறுதிப்படுத்தலாம்‌ 
என்னும்‌ திருத்தத்தைக்‌ கொண்டுவந்து, தாகுர்தாஸ்‌ விவாதித்த 
முறையிலேயே விவாதித்தார்‌. கல்கத்தா இந்திய வர்த்தகக்‌ 
கழகத்தின்‌ சார்பிலும்‌ பெரும்பாலும்‌ விவசாயிகளையே கொண்ட 
சமது தொகுதி மக்களின்‌ சார்பிலும்‌ பேசிய ஜி. டி. பிர்லா 
இவர்கள்‌ இருவரையும்‌ முழுமையாக ஆதரித்தார்‌. “' உள்நாட்டு 
உற்பத்திப்‌ பொருள்களின்‌ விலை நிலவரம்‌ ரூபாய்க்கு ஒரு ஷில்லிங்‌ 
6 பென்ஸ்‌ என்ற விகிதத்துக்குச்‌ சரிக்கட்டிப்‌ போய்விட்டது 
என்பதை நிதித்துறை உறுப்பினர்‌ நிரூபிக்க முடியுமா?” என்று 
அறைகூவினார்‌ அவர்‌. 


ரூபாய்க்கு ஒரு ஷில்லிங்‌ 6 பென்ஸ்‌ என்ற விகிதத்தை 
எதிர்த்து ஒரு ஷில்லிங்‌ 4 பென்ஸ்‌ என்பதே சரி என்று எடுத்‌ 
துரை ததவர்களின்‌ கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பேசிய 
சீனிவாச அய்யங்கார்‌, ஒரு ஷில்லிங்‌ 4 பென்ஸ்‌ என்ற விடுதமே 
இந்திய நலன்களுக்கு உகந்தது என்றும்‌ மற்றது பிரிட்டிஷ்‌. நலன்‌ 
களுக்கே சாதகமாகும்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. 


ஜினனா இப்பொழுது தம்முடைய முந்தைய போக்குக்கு மாறாக, 
அரசாங்கதுதைக்‌ கடுமையாக எதிர்த்தார்‌. குறைந்த விகித க்தையே 
ஆதரித்த அவா, ஏற்கெனவே ஒரு குறிப்பிட்ட. விதெத்திற்கு 
ஆதரவாக முடிவுசெய்து  கொண்டவர்களைக்‌ கொண்டே 
அரசாங்கம்‌ நாணயக்‌ கமிஷனை நிரப்பிவிட்டது என்றும்‌ குற்றஞ்‌ 
சாட்டினார்‌. ஆனாலும்‌, பஞ்சாபைச்‌ சேர்ந்த நியமன உறுப்பினர்‌ 
கான்‌ பகதூர்‌ மியான்‌ அப்துல்‌ அஸீஸ்‌ ரூபாய்க்கு ஒரு ஷில்லிங்‌ 
6 பென்ஸ்‌ என்ற விகதமே ஏழை மக்களுக்குச்‌ சாதகமானது 
என்று சொல்லி அரசாங்க மசோதாவை ஆதரித்தார்‌. 

இவவளவு தெளிவான விவாதத்துக்குப்‌ பின ஓட்டுக்கு விடப்‌ 
பட்ட மேத்தாவின்‌ திருத்தத்‌ தீர்மானம்‌ 6க்கு 68 என்ற வாக்கு 
வித்தியாசத்தில்‌. தோல்வியடைந்தது. அது வரையில்‌ உள்ள 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 155 


சட்டசபை வரலாற்றிலேயே இதுதான்‌ மிகப்‌ பெரும்பாலோர்‌ 
கலந்து கொண்ட பெரிய வாக்கெடுப்பு, 


அரசியல்‌ முனையில்‌ : 


பொருளாதார முனையில்‌ காரசாரமான விவாதங்கள்‌ நடந்து 
கொண்டிருந்தாலும்‌ அரசியல்‌ களத்தில்‌ ஏற்பட்டிருந்த மந்தப்‌ 
போக்கு சிறிதும்‌ குலையவே இல்லை. தேசியக்‌ கட்சியின்‌ துணைத்‌ 
தலைவர்‌ எம்‌. ஆர்‌. ஜயகர்‌, 1927 மார்ச்‌ 9ஆம்‌ தேதி, நிருவாகக 
கவுன்சில்‌ அமைக்க வேண்டும்‌ என்ற பகாரிக்கை ட்ட 
வேண்டும்‌ என்று கொண்டுவந்த தீர்மானத்தின்‌ மீது அரசியல்‌ 
விவாதம்‌ நடந்தது. 9. ஆர்‌. தாஸ்‌ போனற ஓரு பெருந்தலைவரால்‌ 
எடுத்துச்‌ சொல்லப்பட்டு, பிறகு சுயர ஈக்யெக்கட்ரித்‌ தலைவா 
களால்‌ சட்டசபையிலும்‌ பிரஸ்தாபிக்கப்பட்ட விவகாரங்களை 
அரசாங்கம்‌ காதிிலயே மபாட்டுக்‌ கொள்ளவில்லை என்று அவர்‌ 
குற்றஞ்சாட்டினார்‌. ஜயகரின்‌ தீர்மானம்‌ 9 வாக்கு அதிகமாகப்‌ 
பெற்று எதிர்க்கட்சிகளுக்கு வெற்றியாக முடிந்தது. வேறு சில 
வெட்டுப்‌ பிரேரணைகளின்‌ மீதும்‌ அரசாங்கம்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டது. இந்திய  ரெயில்வேக்களுக்கு த தளவாடங்கள்‌ 
வாங்குவதில்‌ இந்தியப்‌ பண்டகசாலைத்‌ துறையைப்‌ பு றக்கணி, த்து 
விட்டு ரெயில்வே போர்டு செயலாற்றியதைக்‌ கண்டித்துப்‌ 
பண்டித இழு; ரய நாத்‌ குன ர கொண்டுவந்த வெட்டுட J 
பிரேரணையும்‌ அவைகளிலே ஓன்று. ஆயினும்‌ இவைகளெல்லாம்‌, 
அமைதியான நீர்நிலையில்‌ அவ்வப்போது எழுந்த சிறுசிறு அலைகள்‌ 
என்றே சொல்ல வேண்டும்‌. 


1927 ஆம்‌ ஆண்டின்‌ இடைப்பகுஇயில்‌ அரசியல்‌ கள நதில்‌ குடு 
ஏறத்‌ தொடங்கி விட்டது. போஸ்‌ குறிப்பிட்டி ருப்பது போல, 
இந்தப்‌ புதிய எழுச்சியில்‌ இளெந்தலைமுறையின பங்கே மிக அதிகம்‌. 
உழைப்பாளர்‌ மற்றும்‌ விவசாயிகள்‌ கட்சியின தலைமையில 
உழைப்பாளர்களும்‌ உழவர்களும்‌ நடத்திய விறுவிறுப்பான இயக்‌ 
கத்திற்கு இந்த எழுச்சியோடு நெருங்கிய தொடர்பு இருநதது. 
கரக்பூரிலுள்ள பெங்கால்‌ நாக்பூர்‌ ரெயில்வேயின்‌ மிகப்‌ பெரிய 
தொழிற்சாலையில்‌ ஏற்பட்ட வேலை நிறுத்தம்‌, தொழிலாளர்‌ 


156 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கரமே துவக்கப்போகும்‌ கடுமையான போராட்டத்திற்குதி 
தெளிவான முன்னறிகுறியாக அமைந்தது. 


அனாலும்‌, உண்மையில்‌, அரசியல்‌ க த்தில்‌ நிலவிய 
அமைதியைக்‌ கலைத்தவர்கள்‌ அரசாங்கத்தினரே. 1919 ஆம்‌ 
ஆண்டின்‌ (இந்தியாச்‌ ) சட்டத்தின்படி, அச்சட்டத்தின்‌ சீரான 
செயற்பாட்டைப்‌ பற்றி ஆராய்ந்து புதிய அரசியல்‌ சீர்திருத்‌ 
தங்களைச்‌ சிபாரிசு செய்யும்‌ குழு ஒன்று 1929ல்‌ நியமிக்கப்பட 
வேண்டியிருந்தது. ஆனால்‌, இங்கலாடதில்‌ ஆட்சியிலிருந்த 
கன்சர்வேட்டிவ்‌ கட்‌, அங்கே 1929ல்‌ நடக்க இருந்த பொதுக்‌ 
தேர்தலில்‌ தொழிலாளர்‌ கட்ரியினர்‌ ஆட்சியைப்‌ பிடித்து 
விடுவார்கள்‌ என்று பயந்தது. தொழிலாளர்‌ கட்சியின்‌ தலைவர்கள்‌ 
இந்தியத்‌ தேசீய சக்திகளுக்கு ஆதரவுகாட்டி. வந்திருப்பவர்கள்‌. 
எனவே, தொமிற்கட்சியின்‌ அரசாங்கம்‌ அந்தக்‌ குழுவை 
நியமிப்பதைத்‌ தடுத்துவிடும்‌ பொருட்டு, 19844 நியமிக்க 
வேண்டிய பரிசீலனைக்குழுவை கண்சர்வேட்டில்‌ அரசாங்கம்‌ 
192?லேயே நியமிக்க முடிவு செய்தது. 


சைமன்‌ குழு நியமனம்‌ : 


காந்தியடிகள்‌ அரசியலிலிரும்‌ து விலகியே இருந்து வந்தாலும்‌, 
அவருடைய தகுதிப்பாட்டையும்‌ முக்கிய ச்‌ துவ த்தையும்‌ 
அரசாங்கம்‌ உணர்ந்தே இருந்தது. எனவே, நவம்பர்‌ 5 ஆம்தேதி 
வைசிராயைச்‌ சந்திக்குமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தது. 
அடிகள்‌ வைசிராயைச்‌ சந்தித்தபோது, (மேற்படி) குழு 
நியமிப்பது பற்றி ஈவம்பர்‌ 6 ஆம்‌ தேதி இந்தியா மந்திரி வெளியீட 
இருந்த அறிவிப்பின பிரதி ஓனலற அவரிடம்‌ கொடுத்தார்கள்‌. 
இந்த விவகாரம்‌. காந்தியடிகளுக்கு அவவளவாக்‌ மகிழ்சி தர 
வில்லை. ஆனால்‌, தொடர்ந்து ஏற்பட்டவைகளேோ அதை விடப்‌ 
பெரிய விவகாரங்கள்‌ ! 


விதிமுறைப்படியான இந்தியக்‌ குழுவின்‌ நியமனம்‌ பற்றிய 
அறிவிப்பு நவம்பர்‌ 8 ஆம்‌ தேதி லண்டனிலும்‌ தில்லியி லும்‌ 
முறையாக வெளியிடப்பட்டது. சர்‌ ஜான்‌ சைமன்‌ தலைமையில்‌ 
அமைந்த அந்தக்‌ குழுவில்‌ ஏழு உறுப்பினர்கள்‌ இருந்தார்கள்‌. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 157 


நடைமுறையில்‌ உள்ள அரசியல்‌ அமைப்பின்‌ செயற்பாடு, இந்தியா 
வில்‌ கல்வி வளர்ச்சி, பிரதிநிதிக்துவ அமைப்புகளில்‌ ஏற்பட்டுள்ள 
முன்னேற்றம்‌ மற்றும்‌ இவை தொடர்பான விவகாரங்களை 
ஆராய்ந்து அறிக்கை கொடுக்குமாறு இந்தக்‌ குழு கேட்டுக்‌ 
கொள்ளப்‌ பட்டது. அவ்வாறு செய்யும்போது, இந்தியாவில்‌ 
பொறுப்பாட்சியை நிறுவுவது எந்து அளவு விரும்பத்தக்கது? 
அல்லது அப்போது பிரிட்டிஷ்‌ இர்‌ ழியாவில்‌ இருந்து வந்த பொறுப்‌ 
பாட்சியில்‌ எந்த -அளவில்‌ விரிவு அலலது நிருத்தம்‌ அல்லது 
கட்டுப்பாடுகள்‌ ஏற்படுத்தலாம்‌? என்பவைகளில்‌ குழு கவனம்‌ 
செலுத்த வேண்டும்‌. மாநிலச்‌ சட்டசபைகளுக்கு இணைச்சபைகளை 
அமைப்பது எந்த அளவுக்கு விரும்பத்தக்கது என்பது பற்றியும்‌ 
ஆராயமாறு குழு மீகட்டுக கொள்ளப்பட்ட து. 


இந்தியாவில்‌ எதிர்ப்பு : 
இந்த அறிவிப்புக்கு உடனடியாக இந்நியாவெங்லும்‌ 
எதிர்ப்பு எழுந்தது. அதனோடேயே, சில ஆண்டுகளாக 
இந்தியாவை வளைத்து மூடிக்கிடந்த மந்து நிலையும்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டது. 
அப்போது லண்டனில்‌ இருந்த மோதிலால்‌ சேரு அதை ஒரு 
கண்துடைப்பு என்று வருணிதகார்‌. குழுவில்‌ இ௫்தியர்‌ யாரும்‌ 
இல்லாகது குறித்து வருந்திய மிதவாதச்‌ தலைவா சர்‌ |. பி. ஸப்ரூ, 
இது ஆங்கில அரசாங்கத்துக்கு இந்தியா மீது நம்பிக்கை இல்லை 
என்பதையே காட்டுகிறது என்றார்‌. :*இம்க நடவடிக்கை இந்திய 
மிதவாதிகளுக்கு ஏற்பட்ட பெரிய அவமானமாகவே”' கருதப்‌ 
பட்டது. 1866ல்‌ நியமிக்கப்பட்ட அரசு ஊடரியர்‌ தேர்வுக்குழு 
தொடங்கி, ஓவ்வொரு கமிஷனிலும்‌ கமிட்டியிலும்‌ மிதவாதிகள்‌ 
அங்கம்‌ வித்தே வந்தார்கள்‌; மற்றத்‌ தேசயவாதிகளின்‌ 
கடுமையான எதிர்ப்பையும்‌ பொருட்படுத்தாமல்‌, அரசாங்கத்‌ துக்கு 
ஒத்துழைப்பு நல்கியும்‌ வந்தார்கள்‌. இருப்பினும்‌, இந்த முக்க 
மான கட்டத்தில்‌ அவர்கள்‌ புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள்‌. 
பம்பாயில்‌ நடைபெற்ற தேசீய மிதவாதப்‌ பேரவையின்‌ பத்தாவது 
கூட்டத்தில்‌ இதை வனமையாகச்‌ சாடினார்‌ ஸப்ரு. குழுவோடு 
எநதநிலையிலும்‌ எநத வகையிலும்‌ தொடர்பு வைத்துக்கொள்ளப்‌ 


156 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


போவதில்லை என்று மிதவாதப்‌ பேரவை முடிவு செய்தது. இந்து 
மகாசபையும்‌ இதே விதமான கருத்தையே வெளியிட்டது. 
காங்ரெஸ்‌ நீங்கலாக உள்ள மற்ற எல்லாக்‌ கட்சிகளின்‌ சார்பிலும்‌ 
குழுவைக்‌ கண்டித்து அறிக்கை ஒன்‌ று வெளியிடப்பட்ட து. 


காங்கிரசின்‌ வருடாந்திரக்‌ கூட்டம்‌ டிசம்பர்‌ மாதத்தில்‌ 
சென்னையில்‌ டாக்டர்‌ அன்சாரி தலைமையில்‌ கூடியது. இ குற்குள்‌, 
பிரஸ்ஸல்ஸில்‌ நடந்த ஒடுக்கப்பட்ட தேசீய இனங்களின்‌ 
மாநாட்டில்‌ கலந்துகொண்டு ஐரோப்பியச்‌ சுற்றுப்பயணம்‌ 
மேற்கொண்டிருந்த ஜவஹர்லால்‌ நேருவும்‌ இந்தியா திரும்பி 
விட்டார்‌. சுற்றுப்பபணத்தன்போது சோவியத்‌ ஒன்றியத்‌ திற்குச்‌ 
சென றிருந்த நேருவுக்கு ரஷ்ய அரசாங்கம்‌ பல முறைகளில்‌ 
நிகழ்த்தியிருந்த சாதனைகளில்‌ பெரிதும்‌ கவர்ச்சி ஏற்பட்டிருந்தது 
இந்தியாவிலும்‌ இளைஞர்‌, தொழிலாளர்‌ மற்றும்‌ விவசாயிகளின்‌ 
இயக்கமும்‌ நிறுவனமும்‌ முன்னேற்றம்‌ கண்டிருந்தது. சென்னைக்‌ 
காங்கிரசின்‌ நடவடிக்கைகளில்‌ இவை அனைத்டின்‌ பாதிட பும்‌ 
நன்கு தெரிந்தது. இந்தக்‌ கூட்டத்துக்குக்‌ காந்தியடிகள்‌ வர 
விலலை. 
காங்கிரசின்‌ வரலாற்றிலேயே, இந்தக்‌ கூட்ட ச திலேகான்‌, 
“பூரண சுதந்திரமே இந்திய மக்களின்‌ லட்சியம்‌” என்னும்‌ 
கொள்கை முதல்‌ முதலாகத்‌ தீர்மான வடிவில்‌ அறிவிக்கப்‌ 
பட்டது. இதுவரை “டொமினியன்‌ அந்தஸ்து” எனறும்‌, 
“ பொறுப்பாட்சி'' என்றும்‌, தெளிவில்லாத முறையில்‌ “சய 
ராச்சியமே லட்சியம்‌ '” என்றும்‌ பலவிதமாக நிறைவேற்றப்பட்டு 
வந்த தீர்மானங்களின்‌ வரிசையில்‌ ஒரு திட்டவட்டமான திருப்பம்‌ 
இந்தத்‌ தாமானம்‌. 
விதிமுறைப்படியான (சைமன்‌ ) குழுவைப்‌ பொறுத்த அளவில்‌, 
இந்தியாவின்‌ சுயநிர்ணய உரிமையை முழுக்க முழுக்கப்‌ புறக்‌ 
கணித்து இந்தக்‌ குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று 
அறிவித்தது காங்கிரஸ்‌. எல்லா நிலைகளிலும்‌ எல்லா முறை 
களிலும்‌ இந்தக்‌ கமிஷனைப்‌ பஷ்கரிப்பதே இந்தியாவின்‌ 
தன்மான த்துக்கு உகந்த நடவடிக்கை என்று ஒரு தீர்மானமும்‌ 
நிறைவேற்றப்பட்ட து. சைமன்‌ குழு இந்தியா வந்து சேருகின்ற 
நாளில்‌ பெரும்‌ ஆர்ப்பாட்டங்களை நடத்தி எதிர்ப்பைத்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 159 


தெரிவிக்குமாறு இந்திய மக்கள்‌ அனைவரையும்‌ காங்கிரஸ்‌ 
கேட்டுக்கொண்டது. 


முஸ்லிம்களைப்‌ பொறுத்த அளவில்‌, இந்தக்‌ குழுவைப்பற்றி 
அவர்களிடையே ஒன்றுபட்ட கருத்து நிலவவில்லை. 1927 
டி.சம்பர்‌ கடைசி வாக்கில்‌, அகல இய முஸ்லிம்‌ லீக்‌ இரண்டாக 
உடைந்தது. ஓரு பகுதி, வைிராயின நிருவாகக்‌ கவுன்சில்‌ 
உறுப்பினராக இருந்த சர்‌ முகம்மது நெஃபியின்‌ தலைமையில்‌ 
இயங்கியது ; மற்றது ஜின்னாவின்‌ தலைமையை ஏற்றது. ஷஃபி 
குழு முஸ்லிம்‌ லீகின்‌ வருடாந்திரக கூட்டம்‌ லாகூரில்‌ நடந்தது; 
ஜின்னா குழு, தன்‌ கூட்டத்தைக்‌ கல்கத்தாவில்‌ நடத்தியது. லாகூர்‌ 
கூட்டம்‌ சைமன்‌ குழுவுடன்‌ ஓத்துழைப்பது என்று தீர்மானித்து, 
மற்ற அரசியல்‌ கட்சிகளோடு கூடி ஆலோசிப்பதற்கு அடிப்‌ 
படையாக அமையத்தக்க இந்திய அரசியல்‌ சட்டம்‌ ஒன்றை 
வகுத்துத்‌ தருவதற்கான குழு ஒன்றையும்‌ நியமித்தது. இந்தப்‌ 
சட்டமே இறுதியான வடிவில்‌ சைமன்‌ குழுவிடம்‌ கொடுக்கச்‌ 
படுவதாகவும்‌ இருந்தது. 

ஜின்னாவின்‌ தலைமையில்‌ கல்கத்தாவில்‌ கூடி.ய கூட்டம்‌ வேறு 
விதமாக முடிவு செய்தது. ** ஜாலியன்வாலாபாக்‌ நமது உடலை 
வெட்டிச்‌ சிதைத்தது; சைமன்‌ குழுவோ நமது ஆன்மாவை 
வெட்டிச்‌ சிதைக்க வந்திருக்கிறது?!” என்று தமது தலைமை 
உரையில்‌ முழங்கினார்‌ ஜின்னா. சைமன்‌ குழுவைப்‌ பகிஷ்கரிப்பது 
என்று இக்கூட்டம்‌ தீர்மானிததது. 


இவ்விதமாக, இந்தியாவின்‌ பெரும்பாலான தலைவர்கள்‌ சைமன்‌ 
குழுவைப்‌ பஸஷைகரிப்பதையே ஆதரித்தார்கள்‌. எனவே, இந்தியா 
முழுவதும்‌ ஓர்‌ எதிர்ப்பு அலை எழுந்து பரவியது. 


பழைய குருடி கதவைத்‌ திறடி... 

மார்லி-மிண்டோ சீர்திருத்தம்‌ வந்தபோதும்‌ மாண்டேகு- 
செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்‌ வந்தபோதும்‌, சில இந்தியர்களை தீ 
தங்கள்‌ பக்கம்‌ இழுக்கவும்‌ அதன்‌ மூலம்‌ பிரிட்டிஷாருக்கு 
எதிரான இந்திய இயக்கத்தின்‌ ஒருமையைச்‌ சிதைக்கவும்‌ பல 
விதமான முயற்சிகள்‌ நடந்ததை நாம்‌ அறிவோம்‌. பிரித்தாளும்‌ 


100 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசடையும்‌ 


சூழ்ச்சியை மேடையேற்றும்‌ அந்தப்‌ பழைய நாடகமே, இப்போது 
மீண்டும்‌ நடந்தது. இந்தியா மந்திரியாக இருந்த பர்க்கன்ஹெட்‌ 
பிரபு 1985 ஆம்‌ ஆண்டு முதலே, இதே விதமாகத்தான்‌ 
திட்டங்கள்‌ தீட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. தொழிற்கட்சி அரசாங்ாம்‌ 
ராயல்‌ கமிஷன்‌ அமைத்தால்‌ என்ன ஆகுமோ என்று அஞ்சிய 
அவர்‌ 192? கோடை காலத்துக்கு முன்பே (தாங்களே) அதை 
நியமித.துவிட வேண்டும்‌ என்று 1925லேயே முடிவு செய்து 
கொண்டார்‌. சுயராச்சியக்‌ கட்டியினரில்‌ சிலரைத்‌ தங்கள்‌ 
பக்கம்‌ இழுத்துக்‌ கொள்ளவும்‌ தேயேவாதிசளிடையே பிளவை 
ஏற்படுத்தவுமே இவ்வாறு நிட்டமிட்டார்கள்‌. 1925 டிசம்பர்‌ 
10ல்‌ வைசிராய்க்கு பர்க்கன்ஹெட்‌ எழுதிய கடிதத்டில்‌ இந்த 
எண்ணம்‌ தெளிவாக வெளிப்பட்டுத்‌ தெரிகிறது : 


“பொதுப்படையாகப்‌ பார்த்தால்‌ கூட, இநத (ராயல்‌) 
கமிஷனை 1927 கோடைகாலத்துக்கு முன்பு நாம்‌ நியமித்துவிட 
வேண்டியது அவசியம்‌ என்பத என்னுடைய நீண்டநாள்‌ 
எண்ணம்‌. நமக்குச்‌ சாதகமாகப்‌ பேரம்‌ பண்ணுவதற்கு அல்லது 
சுயராச்சியக கட்சியாரிடையே மேலும்‌ பிளவை உண்டாக்கு 
வதற்கு இதை ஒரு வாய்ப்பாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பதும்‌ என்‌ எண்ணம்‌. இதுபற்றிய உங்கள்‌ 
கருத்தை அறிய விரும்புகி றன்‌.” 


இந்தச்‌ சமயத்திலும்‌ இதைத்‌ தொடர்ந்தும்தான்‌ சுயராச்யெக்‌ 
கட்சியில்‌ பெரிய பிளவு ஏற்பட்டது என்பதையும்‌, அது வளர்ந்து 
வளர்ந்து பொறுப்பான ஒத்துழைப்புக்‌ கட்சியை உருவாக்கியது 
என்பதையும்‌ நாம்‌ நினைவில்‌ கொள்ளவேண்டும்‌. 


பிரிட்டிஷார்‌ தளராமல்‌ தங்கள்‌ (பிரிவினை) முயற்சிகளில்‌ 
ஈடுபட்டு வந்தார்கள்‌. சைமன்‌ குழு நியமிக்கப்பட்ட போ தும்‌, 
குழுவினர்‌ முதன்‌ முதலாக இந்தியாவுக்குச்‌ செல்லும்போது 
குறிப்பிட்ட சில தனி பானிதர்களையும்‌ குழுக்களையும்‌ மட்டும்தான்‌ 
சந்திக்க வேண்டும்‌ என்றே இந்தியா மந்திரி விரும்பினார்‌. 
இதிலேயும்‌ அவருடைய நோக்கம்‌ தெளிவானே த. 1988 பிப்ரவரி 
19ல்‌ சைமன்‌ குழுவினர்‌ இந்தியாவுக்குப்‌ புறப்பட இருந்த 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 161 


சமயத்தில்‌, புதிய வைசிராய்க்குத்‌ தனிப்பட்ட முறையில்‌ பின்‌ 
வருமாறு எழுதினார்‌ பர்க்கன்ஹெட்‌ : 


* படஷ்கரிப்பு இயக்கத்தில்‌ ஈடுபாடு கொள்ளாத முஸ்லிம்கள்‌, 
தாழ்த்தப்பட்ட மக்கள்‌, வர்த்தகர்கள்‌ மற்றும்‌ பலரைத்‌ துணை 
யாகக்‌ கொண்டே, நாம்‌ பகிஷ்கரிப்பு உணர்ச்சியை முறியடித்து 
வந்திருக்கிறோம்‌. சைபன குழு இஃ தியாவுக்கு வருகின்‌ ற 
இப்போதும்‌, அதே விதமான ௩நடவார.க்கைகளை மேற்கொண்டு 
எதிர்ப்பு அணியில பிளவை உண்டாக்க வேண்டியதின்‌ அத்தியா 
வசிய த்தை மன த்தில்‌ கொண்டே நீங்களும்‌ சைமனும்‌ செயலாற்ற 
வேண்டும்‌. ” 

சைமன்‌ குழு இந்தியாவில்‌ வந்து இறங்யெபோது, கருப்புக்‌ 
கொடிகளும்‌ “* திரும்பிப்‌ போ!'' என்னும்‌ சுவரொட்டிகளுமே 
அவர்களை வரவேற்றதைக்‌ கண்ட இச்தியா ந்நிரிக்கு மிகுந்த 
ஏமாற்றமாக இருந்தது. பொதுமக்கள்‌ ட்டுமன்‌ றி, (அவர்கள்‌ 
எதிர்பா தத) அரசியல்‌ தலைவர்களும்‌ “ சரி யாக ஈடம்து கொள்ள 
வில்லை. முக்கியமாக, ஜினனாவுக்கு நல்ல “பாடம்‌ கற்பித்தாக”” 
வேண்டும்‌! இந்த உணர்ச்சிகள்‌ தொனிக்கும்ப 1928 பிப்ரவரி 
யில்‌ வைசிராயக்குப்‌ பின்கண்டவாறு எழுதினார்‌ இம்தியா மந்திரி : 


“மூன்று அரசியல்‌ கட்டிகளைச்‌ சோரம்து தலைவர்கள்‌, சைமன்‌ 
குழுவோடு எந்த விததகுதிலும்‌ ஜொடர்பபடுவரில்லை என்ற 
தங்களின்‌ பழைய முடிவைச்‌ சிறிதும்‌ மாற்றிக்‌ கொள்ளவில்லை 
என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள்‌. இது பெரிதும்‌ ஏமாற்ற 
மளிப்பதாக இருக்கிறது. 


குழுவைப்‌ பகிஷ்கரிக்காத தொகு தியினரில்‌ முக்கியமானவர்‌ 
களை சைமன கண்டிப்பாகச்‌ சந்ழிக்க வேண்டும்‌. குறிப்பாக 
முஸ்லிம்களையும்‌ தாழ்த்தப்பட்ட மக்களையும்‌ கட்டாயம்‌ சந்திக்க 
வேண்டும்‌ என்பது என்‌ விருப்பம்‌. முஸ்லிம்‌ சமுதாயப்‌ 
பிர திரிதிகளுடன்‌ குழுவினர்‌ ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ சந்திப்புப்‌ 
பேட்டிகள்‌ அனைத்துக்கும்‌ பரவலான விளம்பரம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. நம்முடைய கொள்கை இப்போது உங்களுக்கு த்‌ 
தெளிவாக விளங்கும்‌ என்று நம்புகிறேன்‌. “சைமன்‌ குழு 
முஸ்லிம்களின்‌ கையில்‌ சிக்கவிட்டது ; எனவே அது இந்துக்‌ 


௬-1] 


162 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


களுக்குப்‌ பாதகமான அறிக்கையைத்தான்‌ கொடுககும்‌ ' எனறு 
நம்பி இந்துச்‌ சங்கம்‌ பீதி அடைய வேண்டும்‌. அதன மூலம்‌, 
முஸ்லிம்களின்‌ ஒருமித்த ஆதரவைப்‌ பெற்றுக்கொண்டு ஜின்னாவை 
நாம்‌ அந்தர த்தில்‌ விட்டுவிட வேண்டும்‌. இதுவே நமது திட்டம்‌.” 


இந்தியா மந்திரி (இப்படிச்‌ ) சொல்லிக்‌ கொண்‌ டிருந்‌ ததெல்லாம்‌ 
வெறும்‌ பேச்சல்ல என்பது பின்னால்‌ ஏற்பட்ட நிகழ்ச்சிகளால்‌ 
தெளிவாக விளங்கிவிட்டது. 


சைமன்‌ குழுவைப்‌ பகிஷகரியுங்கள்‌ : 
சட்டசபையின்‌ தீர்மானம்‌ 


1928 பிப்ரவரி 3ஆம்‌ தேதி சைமன்‌ குழு பம்பாயில்‌ வந்து 
இறங்கியது. நாட்டின்‌ சூழ்கிலையோ மிகவும்‌ சூடேறியிருந்தது. 
நாடெங்கும்‌ அர்த்தால்களும்‌ ஆர்ப்பாட்டங்களும்‌ நடந்தன. 
பம்பாயில்‌ ஓர்‌ அரசியல்‌ சக்தயாக வள௱ாந்துவிட்ட தொழிலாளர்கள்‌ 
பெரிய வேலை நிறுத்தம்‌ செய்ததோடு **சைமன திரும்பிப்‌ போ! !' 
என்‌ றும்‌ முழங்கினார்கள்‌. இந்த முழக்கம்‌ இம்தியா எங்கும்‌ பரவி 
எதிரொலித்தது. சட்டசபையிலும்‌ அதன எதிரொலி பலமாகக்‌ 
கேட்டது. 

பிப்ரவரி 16 ஆம்‌ தேதியன்று, தேசீயக்‌ கட்த தலைவர்களில்‌ 
ஒருவரான லாலா லஜபத்‌ ராய்‌ சட்டசபையில்‌ ஒரு தீர்மானத்‌ 
தைக்‌ கொண்டு வந்தார்‌. அதன வாசகம்‌ பினவருமாறு : 
“ இப்போதுள்ள அரசியல்‌ அமைப்பையும்‌ சட்டப்படி அமைந்த 
இந்தக்‌ (சைமன்‌ ) குழுவையும்‌ இந்தச்‌ சபை ஏற்கவில்லை. எனவே 
அந்தக்‌ குழுவோடு எந்த நிலையிலும்‌ எந்த வகையிலும்‌ தன்னைத்‌ 
தொடர்புபடுத்திக்‌ கொள்ள இந்தச்‌ சபை தயாராக இல்லை. 
இதை மேன்மை தங்கிய மனனர்பிரானின்‌ அரசாங்கத்திற்கு த்‌ 
தெரிவித்து விடுமாறு இச்சபை கவர்னர்‌ ஜெனரலைக கேட்டுக்‌ 
கொளகிறது. '' 

தமது கருத்தை விளக்கிப்‌ பேசிய லஜபத்‌ ராய, இந்த 
அரசாங்கமோ இந்தக்‌ குழுவை நியமித்கவாகளோ இதை உண்மை 
யான நனனோககில்‌ செய்யவில்லை என்றும்‌ குழுவின்‌ தகுதிப்‌ 
பாட்டில்‌ தமக்கு நம்பிக்கையில்லை என்றும்‌ தெரிவித்தார்‌. 
“ இங்குள்ள அதிகாரவர்க்கம்‌ சொல்வதைத்தான்‌ குழு கிராம 


எதிர்ப்புக்‌ கனல எரிந்துகொண்டு இருக்கிறது 163 


போன்‌ தட்டில்‌ ஒலிப்பதிவு செய்துகொள்ளப்‌ போடறது. அதே 
போல, இங்கிலாந்தில்‌ உள்ள வேறு சிலரோடு கலந்து செய்த 
சிபாரிசுகளை மற்றொரு தட்டில்‌ பழிவு செய்து வைக்கப்போகிறது. 
ஒரு நாட்டு மக்கள்‌ தங்களைத்‌ தாங்களே ஆண்டுகொள்ளும்‌ தகு தி 
உடையவைர்கள்‌ தானா என்பதை முடிவு செய்ய இப்படிப்பட்ட 
ஒரு குழுவுக்கு என்ன தகுதி இருக்கிறது?” என்று கேட்டார்‌ 
லஜ்பத்‌ ராய. 

இந்த விவகாரத்தில்‌ பிரிட்டி வ்‌. பாராளுமன்றத்துக்கு உள்ள 
பொறுப்பை லஜ்பத்‌ ராய மறுக்கவில்லை. ஆனாலும்‌, இரண்டு 
தரப்பினரின்‌ நலன்களைப்‌ பற்றிய பரஸ்பரப்‌ புரிக்துணர்வோடும்‌ 
இணக்கத்தோடுமே இந்த விவகாரத்தை அணுக வேண்டும்‌ ; 
அந்த அடிப்படையில்‌ ஏற்படும்‌ தீர்வுதான்‌ இரண்டு சாராரும்‌ 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியதாகவும்‌ பாராளுமன்றம்‌ அப்படியே 
ஓப்புக்கொள்ளக்‌ கூடியதாகவும்‌ இருக்கும்‌ என்றார்‌ அவர்‌. 


தொடர்ந்து பேசுகையில்‌, முஸ்லிம்களுக்கு உருக்கமான 
வேண்டுகோள்‌ ஓன்றை விடுத்தார்‌ லல்பம்‌ ராய்‌: “பிரிட்டிஷ்‌ 
காரர்களை நம்பாதீர்கள்‌. இந்த அரசாங்கம்‌ அள்ளி வழங்கும்‌ 
வாக்குறுதிகள்‌ உங்களுக்கு உதவப்போவதில்லை. வங்காளப்‌ 
பிரிவினையை நினைத்துப்‌ பாருங்கள்‌. ஸிவரேல்‌ ஒப்பந்தத்தை 
நினைத்துப்‌ பாருங்கள்‌. மற்றவாகளைக கெஞ்சி நிற்கும்‌ 
அடிமைகளாக வாழும்படி உங்களுக்கு இஸ்லாம்‌ கற்பிக்க 
வில்லை. துணிவுடன்‌ உரிமைப்‌ போராட்டததில்‌ சோந்து முன்‌ 
நில்லுங்கள்‌ !”' என்று தூண்டினார்‌ அவர்‌. 


முஸ்லிம்‌ உறுப்பினர்களின்‌ தலைவராக இருந்த ஈவாப்‌ சர்‌ 
ஸுலஃபிக்கர்‌ அலி கான்‌ இதற்கு முற்றிலும்‌ மாறான குரலை 
எழுப்பினார்‌. லஜ்பத்‌ ராயின்‌ தீர்மானத்துக்கு ஒரு திருத்தத்‌ 
தையும்‌ கொண்டு வந்தார்‌ அவர்‌ : 


“இந்தியச்‌ சட்டமுறைக்‌ கமிஷன்‌ வகுத்துள்ள விதிமுறை 
இந்தச்‌ சட்டசபையின்‌ பரிவான கவனத்துக்கு உரியதாக உள்ள 
தென்று சபை கருதுகிறது. இதை, மேன்மை தங்கய மன்னர்‌ 
பிரானின்‌ அரசாங்கத்துக்கு த்‌ தெரிவிக்குமாறு கவர்னர்‌ ஜெனரலை 


164 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இந்தச்‌ சபை கேட்டுக்‌ கொள்கிறது '' என்று சிபாரிசு செய்தது 
அந்தத்‌ திருத்தம்‌. 

சட்டமுறைக்‌ கமிஷனை ஆதரிப்பதற்குரிய காரணங்களை 
ஸுல்‌ஃபிக்கர்‌ அலி கான விளக்கி வந்தபோது பல உறுப்பினர்கள்‌ 
குறுக்கிட்டார்கள்‌. இந்தியாவிலுள்ள பெரும்பான்மை வகுப்பார்‌ 
சிறுபான்மையினரின்‌ உரிமைகளை வழங்க மறுத்ததே (சிறு 
பான்மையினர்‌ ) கமிஷனை ஏற்றுக்‌ கொள்வதற்குரிய முக்யெமொன 
காரணங்களுள்‌ ஒனறு எனறு குறிப்பிட்டார்‌ அலி கான்‌. 


விவாதம்‌ சூடேறி விட்டது. சபையின்‌ உறுப்பினர்களில்‌ சிலர்‌ 
இந்தப்‌ பக்கமும்‌ சலா அந்தப்‌ பக்கமும்‌ நின்று, காரசாரமாகவும்‌ 
உரிய காரணங்களுடனும்‌ விவாதித்தார்கள்‌. 


காங்கிரஸ்‌ (சுயராசசியக) கட்சியின்‌ துணைத்தலைவரான 
சீனிவாச அய்யங்கார்‌, லஜபத ராயின தாமானத்தை ஆதரித்துப்‌ 
பேசுகையில்‌, தங்களுக்குத்‌ தேவையான ஆட்சி முறை எது 
என்பதைக்‌ தீர்மானிக்கும்‌ உரிமை இந்திய மக்களுக்கு உண்டு: 
என்றார்‌. இந்திய மக்களின்‌ உரிமையை மறுப்பே இந்தியா 
மந்திரி தந்துள்ள நிட்டத்தின்‌ உள்நோக்கம்‌. இந்திய மக்களின்‌ 
மீது உள்ள அவநம்பிக்கையின அடிப்படையிலேயே இந்தக்‌ குழு 
அமைக்கப்பட்டுள்ளது. உண்மையில்‌, இது இந்திய மக்களைப்‌ 
பகிரங்கமாக அவமானப்படுத்துவதாகும்‌ !'' என்று முழங்கிய 
அய்யங்கார்‌, லஜபத்‌ ராயின்‌ தீர்மானத்தை அனைவரும்‌ ஆதரிக்க 
வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. 


எம்‌. ஆர்‌. ஐயகர்‌ பேசுகையில்‌, இந்தியத்‌ தலைவர்கள்‌ வழங்க 
முன்வந்த ஒத்துழைப்பை அரசாங்கம்தான்‌ ஏற்கவில்லை என்று 
சுட்டிக்‌ காட்டினார்‌. 1919ஆம்‌ ஆண்டு (இந்தியாச்‌) சட்டத்தின்படி 
இந்தியாகளை அந்தக்‌ குழுவின்‌ உறுப்பினர்களாக நியமிக்கும்‌ 
அதிகாரம்‌ தங்களுக்கு இல்லை என்று அரசாங்கம்‌ எடுத்‌ 
துரைத்ததை வன்மையாக மறுத்தார்‌ அவர்‌. லஜ்பத்‌ ராயின்‌ 
தீர்மானத்தை அவர்‌ ஆதரித்தாலும்‌, தம்முடைய நிலையும்‌ 
காங்கிரஸ்‌ கட்சியின்‌ நிலையும்‌ வெவ்வேறு என்பதை அவர்‌ 
விளக்கித்‌ தெளிவுபடுத்தினார்‌. '' அரசாங்கத்தோடு ஒத்துழைப்ப 
தில்லை என்பது என்னுடைய கொள்கையல்ல ; ஆனால்‌, இந்தக்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 165 


குழு அமைக்கப்பட்டுள்ள முறையும்‌ அது செயல்பட வகுக்கப்‌ 
பட்டுள்ள திட்டங்களும்‌, அத னாடு நான்‌ ஓத்துழைக்க முடியாத 
நிலமையை உண்டாக்கிவிட்டன ”” என்றா ஐயகர்‌, 


ஜின்னா பேசுகையில்‌ அரசாங்கத்தின்‌ போக்கை எள்ளி ஈகை 
யாடினார்‌. ** தாங்கள்‌ எது செய்தாலும்‌, அது சரியே. தாங்கள்‌ 
எப்படி வேண்டுமானாலும்‌ முடிவு செய்யுங்கள்‌ . ஆனால்‌, என்னையும்‌ 
கொஞ்சம்‌ கடைக்கண்‌ பாருங்கள்‌. நான்‌ தங்கள்‌ மனிதன்‌ ; 
என்னால்‌ வேறு எனன செய்ய இயலும்‌?' என்று கெஞ்சி 
விண்ணப்பம்‌ செய்பவர்களையே அரசாங்கம்‌ திருப்திப்படுத்த 
விரும்புகிறது '' என்று கூறி, பஞ்சாப்‌ நிலச்சுவான்‌ தார்களின்‌ 
பிர திநிதியாகிய முகம்மத்‌ நவாஸ்‌ கானையம்‌ இத்தகைய விண்ணப்ப 
தாரர்களில்‌ ஒருவராகக்‌ குறிப்பிட்டார்‌ ஜின்னா. (ரில முஸ்லிம்‌ 
உறுப்பினர்கள்‌ இதற்குக்‌ கடுமையாக எதிர்ப்புத்‌ 
தெரிவித கார்கள்‌. ) 


அடுத்து, ஸுல்லிக்கர்‌ அலி கானின்‌ குழுவினரைக்‌ கு, நிப்பிட்டு 
முஸ்லிம்களுக்குப்‌ பொன்கொழரிக்கும்‌ சாலம்‌ வந்திருப்பதாக 
இவர்கள்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்றொெர்கள்‌ என்ற ஜின்னா, 
“இடந்த 150 ஆண்டுகளாக முட்டாள்களாக்கப்பட்டு வந்தும்‌ 
உங்களுக்குத்‌ தெளிவு ஏற்படவில்லையா ?'' என்று அவர்களைக்‌ 
கேட்டார்‌. 

அவா தொடர்ந்து பேசுகையில்‌, (உள்ள நிலைமைகளைப்‌ பற்றி) 
விசாரிக்கவும்‌, ஆராயவும்‌, இம்தியப்‌ பிர தஙிழிகளுக்மும்‌ சமமான 
உரிமையும்‌ அதிகாரமும்‌ கொடுக்கப்படாத வரையில்‌ எந்தக்‌ 
குழுவையும்‌ தாம்‌ ஏற்கமுடியாது என்று திட்டவட்டமாக 
அறிவித்தார்‌. 

தாமத தப்பட்ட மக்களின்‌ பிரதிநிதியான நியமன உறுப்பினர்‌ 
ராவ்‌ பகதூர்‌ எம்‌, 9, ராஜா, லஜபத்‌ ராயைம்‌ கடுமையாகத்‌ 
தாகி, ஸுல்‌ஃபிக்கர்‌ அலி கானின்‌ திருத்தத்தை ஆதரித்தார்‌. 
அரசாங்கம்‌ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான நன்மைகளைச்‌ 
செய்ய முடியவில்லை என்றால்‌, உயர்சாழிக்காரர்கள்‌ தாழ்த்தப்‌ 
பட்ட மக்களின்‌ முன்னேர மறததுக்கு முட்டுக்கட்டை போடுவதே 
காரணம்‌ எனறு சாடினார்‌ அவர்‌. 


166 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பிப்ரவரி 18ஆம்‌ தேதி நடந்த விவாதத்தின்போது மோதிலால்‌ 
நேரு, மதன்‌ மோகன்‌ மாளவியா, டி. 9. கோஸ்வாமி, 
புருஷோதக்தமதாஸ்‌, தாகுர்தாஸ்‌, சி. எஸ்‌. ரங்க அய்யர்‌ மற்றும்‌ 
பலர்‌ லஜ்பத்ராயின்‌ தீர்மானத்துக்குப்‌ பெரும்‌ ஆதரவளித்துப்‌ 
பேசினார்கள்‌. ஏ. சுராவர்த்தி, முகம்மது நவாஸ்‌ கான்‌ போன்ற 
வர்கள்‌ அதே அளவு உறுதியுடன்‌ எதிர்த்‌ தரப்பை ஆதரித்துப்‌ 
பேசினார்கள்‌. 

194-25 ஆம்‌ ஆண்டுகளில்‌ அரசாங்கத்தோடு ஓத்துழைக்க 
முன்வந்து உடன்பாட்டுத்‌ தீர்மானங்களைக்‌ கொண்டு வந்ததையும்‌ 
அதை அரசாங்கம்‌ அப்போது நிராகரித்து விட்டதையும்‌ நினைவு 
படுத்திப்‌ பேசினார்‌ மோதிலால்‌ நேரு. இப்போது காங்கிரஸ்‌ 
முழுமையான சுகந்திரம்‌ என்னும்‌ லட்சியத்தை ஏற்றிருக்கிற 
தென்றுலும்‌, இப்போதைய நிலைக்கும்‌ அந்த லட்சத்துக்கும்‌ 
இடைப்பட்ட நிலை ஒன்‌ று உண்டு என்பதைத்‌ தாம்‌ மறுக்கவில்லை 
என்றா அவர்‌. அதனாலேதான்‌ இந்திய அரசியல்‌ அமைப்பைப்‌ 
பற்றிக்‌ கூடிப்பேசி முடிவு செய்வதற்குக்‌ காங்கிரஸ்‌ தயாராக 
இருக்கிறது என்றும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. அவர்‌ தொடர்ந்து 
பேசியதாவது : 

்‌” இப்படியான ஒரு கூட்டு முடிவுக்கு நாங்கள்‌ இணங்குகிறோம்‌ 
எனபதாலேயே, இந்திய அரசியல்‌ அமைப்பு எப்படி இருக்க 
வேண்டும்‌ என்பது பற்றி வெளியார்‌ யாரையும்‌ கலந்துகொள்ள 
எங்கள்‌ கட்சி ஆயத்தமாக இருக்கிறது என்று ஆஃவீடாது. 
இதிலே சம்பந்தப்பட்ட வெளியாரின்‌ நலன்களைப்‌ பொறுத்த 
அளவில்‌ மட்டுமே அவர்களை நாங்கள்‌ கலந்து ஆலோசிக்க 
இணங்குவோம்‌. அந்த நோக்கில்‌ அவர்களோடு கலந்து பேசவும்‌ 
பிரிட்டிஷார்‌ மற்றும்‌ வெளியார்களின்‌ நலன்களைப்‌ பாதுகாக்கவும்‌ 
ஏற்பாடுகளைச்‌ செய்ய நாங்கள்‌ தயாராக இருக்கிறோம்‌. ஆயினும்‌, 
பூரண சுயராசசிய லட்சியம்‌ என்னும்‌ எங்கள்‌ உரிமையை விட்டுக்‌ 
கொடுக்க மாட்டோம்‌ என்பதையும்‌ நான்‌ தெளிவுபடுத்தி விட 
விரும்புகி றன்‌.” 

இறுதியாக, “இந்திய வெகுஜன அபிப்பிராயமும்‌ ஆங்கல 
அபிப்பிராயமும்‌ ஒன்றுக்கொன்று நேர்மாறாக இருப்பதால்‌, அவை 
இரண்டையும்‌ ஒன்றிணைத்து வைப்பதற்கு மேற்கொள்ளப்படும்‌ 


எதிர்ப்புக்‌ கனல எரிந்துகொண்டு இருக்கிறது 108 


முயற்சி வீண்‌ முயற்சியே” என்றார்‌ மோதிலால்‌ நேரு. ஆங்கில 
அரசாங்கத்தின்‌ உதவியுடனோ பாராளுமன்‌ றத்தின்‌ மூலமாகவோ 
இந்தியா சுதந்திரம்‌ பெற முடியாது; தன்னுடைய சுயமான 
திடசங்கற்பத்தினாலும்‌ சொந்தப்‌ பலத்தினலுமே அது சுதந்திரம்‌ 
பெற்றாக வேண்டும்‌ என்றும்‌ கூறினார்‌ அவர்‌. 


இந்த விவாதத்தின்‌ போது, அரசாங்கக்‌ கட்சியின்‌ ரில முக்கிய 
உறுப்பினர்கள்‌ சுயேச்சை உறுப்பினர்களை வசப்படுத்த எல்லா 
விதமான தந்திர உபாயங்களையும்‌ கையாண்டு பார்த்தார்கள்‌. 
குறிப்பாக, நிதித்துறை உறுப்பினா்‌ ின்னாவைக்‌ கவர முனைந்து 
கமது வாசாலகத்தைக காட்டினார்‌. ஜின்னா மோதிலால்‌ நேருவின்‌ 
வரவேற்பு அறைக்குள்‌ நுழைததோடு அங்கே முழுமையாக 
விழுங்கப்பட்டும்‌ போனார்‌ என்று கிண்டலாகக்‌ குறிப்பிட்ட 
நிதித்துறை உறுப்பினர்‌, “சிலந்தி ஜின்னாவைச்‌ சீரணித்துக்‌ 
கொண்டுவிட்ட து ”' என்று அடுக்கினார்‌. “' ரிலந்தி (காங்கிரசு)க்குப்‌ 
பசி இருக்கலாம்‌ ; ஆனால்‌ இந்தப்‌ பூச்சி (ஜின்னா) ஏன்‌ இவ்வளவு 
அவசரப்பட வேண்டும்‌?'' என்றும்‌ குத்திக்‌ காட்டினார்‌. 


ஆனால, பாவம்‌, அவருடைய தந்திரம்‌ (ஜினனாவிடம்‌) பலிக்க 
வில்லை.  ** உங்களோடு இருப்பதைவிட அர்த (எதிர்க்கட்சி)ப்‌ 
பககக்தில்‌ இருப்பதால்‌ இந்தப்‌ பூச்சிக்கு ஏற்படக்‌ கூடிய சங்கடம்‌ 
குறைவு?” என்று ரத்தினச்‌ சுருக்கமாகப்‌ பதில்‌ கொடுத்து 
விட்டார்‌ ஜின்னா. 

இரண்டு நாள்‌ நடந்த இந்த விவாதம்‌ சில போது மிகவும்‌ கார 
சாரமாகவும்‌ இருந்தது. தீர்மானத்தால்‌ பூற்பட்ட எழுச்சியும்‌ 
அதன மீது உண்டான போராட்ட முனைப்பும்‌ எல்லை மீறியவை 
யாக இருந்தன. கடுமையாக நோய்வாய்ப்பட்டெக்‌ கராச்சியில்‌ 
இருந்து வநத தேசீயக்‌ கட்சி உறுப்பினர்‌ ஒருவர்‌ வாக்களிப்பதற்‌ 
காகவே (உடல்‌ நலிவையும்‌ பொருட்படுத்தாமல்‌) புறப்பட்டு 
வந்துவிட்டார்‌. அனால்‌, பாவம்‌, வாக்களிக்கு முன்பே அவர்‌ 
இறந்து போனார்‌. மிகுந்த ஆர்வச்‌ சுழல்களுக்கிடையில்‌ ஓட்டு 
எண்ணப்பட்டது. லஜ்பத்‌ ராயின்‌ தீர்மானம்‌ 68க்கு 62 என்ற 
வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றிபெற்றது. சபையில்‌ நடைபெற்ற 
இரண்டாவது பெரிய வாக்கெடுப்பு இது. உறுப்பினர்கள்‌ 


168 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


“வந்தே .மாதரம்‌'' முழங்கி இந்த வெற்றியைக்‌ கொண் 
டாடினார்கள்‌. 

சைமன குழுவுக்கு எதிரான போராட்டம்‌ இத்துடன முடிந்து 
விடவில்லை. 1923 மார்ச்‌ 183 ஆம்‌ கேடி, பொது வரவு செலவுத்‌ 
திட்டத்தின்‌ கீழ, பலவகைச்‌ செலவுகளுக்கான கோரிக்கை ஓன்று 
சமாப்பிககப்பட்ட போது, மோதிலால்‌ நேரு அதிலே ஒரு 
குறிப்பிட்ட தொகையைக்‌ குறைக்க வேண்டும்‌ என்ற தூாமானத 
தைக்‌ கொண்டு வந்தார்‌. பிப்ரவரி 18ல்‌ சபை நிறைவேற்றியுள்ள 
ஒரு தீர்மானத்தின்‌ நேர்விளைவான தீர்மானம்‌ இது என்றும்‌ அவா 
சுடடி.கீகாட்டினார்‌. மாளவியா, எம்‌. கே. ஆச்சாரியா, முனி 
ஈஸ்வர்‌ சரண்‌, வின்னா மற்றும்‌ பலர்‌ நேருவின்‌ ரமான ததை 
ஆதரித்தார்கள்‌. மாளவியா பேசுகையில்‌, “* குழுவை நியமித் தவர்‌ 
களே (பிரிட்டிஷ்‌ அரசாங்கமே) அதற்குச்‌ சம்பளம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ ”' என்று குறிப்பிட்டு, “ மேளக கச்சேரிக்கு ஏற்பாடு 
செய்தவன்‌ கானே மேளக்காரனுக்குப்‌ பணம்‌ கொடுக்கவேண்டும்‌?” 
எனறு கேட்டார்‌. 

கடைசியில்‌ நேருவின்‌ தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு, 68க்கு 
59 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. அரசாங்கம்‌ 
மீண்டும்‌ மண்‌ கவ்வியதால்‌, இந்திய மக்கள்‌ பெருத்த அனந்தம்‌ 
அடைந்தார்கள்‌. 


லாலா லஜ்பத்‌ ராயின்‌ மரணம்‌ : 
சட்டசபையில்‌ எதிரொலி 


1928 ஆம்‌ ஆண்டு முழுவதும்‌ இந்திய அரசியல்‌ இயககத தின 
செயல்முறை, முழுக்க முழுக்க சைமன்‌ குழு எதிர்ப்பையும்‌ அது 
தொடர்பான நடவடிக்கைகளையும்‌ கோககயதாகவே இருந்தது. 
அக்டோபர்‌ மாதத்தில்‌ குழு இந்தியாவுக்கு வந்துது. பகிஷ்கரிப்பு 
இயக்கமும்‌ இவிரமடைந்தது. போலீசும்‌, ஆர்ப்பாட்டங்களை 
நசுக்குவதற்குக்‌ கடுமையான அடக்குமுறைகளைக கையாண்ட து. 
குழு லாகூர்‌ சென்றபோது, லாலா லஜபத்‌ ராய தலைமையில்‌ 
குழுவுக்கு எதிரான கருப்புக்‌ கொடி ஆர்ப்பாட்டம்‌ ஓன்று 
நடைபெற்றது. போலீஸ்‌ படை ஊர்வலத்தின்‌ மீது பாயந்து 
கடுமையான தடியடி நடத்தியது. இதிலே மார்பில்‌ அடிபட்டுக்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 169 


காயமுற்ற லஜபதீ ராய நவம்பர்‌ 17ல்‌ காலமானார்‌. காந்தியடிகள்‌ 
பிறகு ஒரு சமயம்‌ குறிப்பிட்டது போல குழு சென்ற வியில்‌ 
படிந்திருந்த ரததக்கறையைக்‌ கண்டு நாடே. கொதித்து எழுந்தது. 


19ல்‌ வரவு செலவு. திட்டக்‌ கூட்டச்‌ தொடர்‌ தில்லியில்‌ 
தொடங்கியபோது, பண்டித துவாரக பிரசாத்‌ மிஸ்ரா, லஜ்பத்‌ 
ராயின்‌ மரணத்தைப்‌ பற்றிய தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டு 
வந்தார்‌. இந்தத்‌ தீர்மானம்‌ பிப்ரவரி 15ஆம்‌ தேதி சட்டசபையில்‌ 
கொண்டுவரப்பட்டது. லஜ்பத்‌ ராயின்‌ மரணத்துக்கான 
சூழ்நிலையைப்‌ பற்றித்‌ தொழிற்‌ கட்‌? உறுப்பினர்‌ ஒருவர்‌ 
(பிரிட்டிஷ்‌ பாராளுமன்‌ றத்தில்‌) கேட்ட கெள்‌ விகளுக்கு இந்தியத்‌ 
துணைமந்திரியாக இருக்க விண்டர்ட்டன்‌ பிரபு (லஜ்பத்‌ ராயை 
இழிவுபடுத்தும்‌ முறையில்‌) அளித்‌” பதிலை இத்தீர்மானம்‌ 
வனமையாகக்‌ கண்டித்தது. அக்டோபர்‌ 30ல்‌ லாகூரில்‌ நடந்‌ 
அந்தத்‌ தடியடி நிரழ்ச்சியில்‌ லாலா லஜ்பத்‌ ராய்‌ பட்ட அடியே 
அவருடைய மரணத்தைக்‌ துரிநப்படுத்தியது என்றும்‌ பஞ்சாப்‌ 
அரசாங்கத்தால்‌ நியமிக்கப்பட்ட பாயிட்‌ கமிட்டியின்‌ விசாரணை 
ஒரு வெளிப்பூச்சே என்றும்‌ இர்மானம்‌ குறிப்பிட்டது. இந்த 
விவரங்களைக்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ இுயா (ர்நிரிக்குத்‌ தெரிவிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ தீர்மானம்‌ கோரியது. 


முனஷி ஈஸ்வர்‌ சரண்‌ இந்தத்‌ தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம்‌ 
மகொண்டுவங்கஞார்‌. அிமலே, லஜபக்‌ ராய்‌ தாக்கப்பட்டது பற்றியும்‌ 
அதுவே அவருடைய மரண துதுக்குக்‌ காரணமாகவே அமைத்‌ 
அரிதப்படு துவகதா கவோ இருக்குது என்பது பற்றியும்‌ உளள 
குற்றச்சாட்டை விசாரிக்க, கவர்னர்‌ ஜெனரலே சட்டமன்ற 
உறுப்பினர்களைக்‌ கொண்ட ஒரு குழுவை நியமிக்க வேண்டும்‌ 
என்று அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


பணடி.க மதன்‌ மோகன்‌ மாளவியாவும்‌ லாலா ஹன்ஸ்ராஜ்‌ 
அந்த (லாகூர்‌ தடியடி.) நிகழ்ச்சியில்‌ தங்களுக்கு ஏற்பட்ட 
அனுபவங்களை விவரித்துப்‌ பேச௫னாகள்‌. அனால்‌, உள்துறை 
உறுப்பினர்‌ கிரேரர்‌, பஞ்சாப்‌ அரசு நடத்திய பாரபட்சமற்ற நீதி 
விசாரண போலீஸ்காரர்கள்‌ தங்களுக்கு இடப்பட்ட ஆணை 
களுக்கு ஏற்பவே நடந்திருக்‌கரறார்கள்‌ என்பதை மெய்ப்பித்திருக்‌ 


120 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கிறது என்றார்‌. மேலும்‌, மாளவியாவும்‌ ஹன்ஸ்ராஜும்‌ இதிலே 
விசாரணை உததரவிடப்‌ போதிய அடிப்படைச்‌ சான்றுகள்‌ இருப்ப 
தாகக்‌ காட்டவில்லை எனறும்‌, இந்தத்‌ தீர்மானம்‌ வெறும்‌ அரசியல்‌ 
நோக்கோடு கொண்டுவரப்பட்டசே என்றும்‌ அவர்‌ சொனனார்‌. 


உள்துறை உறுப்பினரின்‌ பேச்சைக்‌ கடுமையாகத்‌ தாக்கப்‌ 
பேசிய ஜினனாவும்‌ ஜயகரும்‌, இந்த நிகழ்ச்சியைப்பற றி, சுயேச்சை 
யான பகிரங்க விசாரணை ஒன்று நடத்துவதற்குப்‌ போதிய 
ஆதாரம்‌ இருக்கிறது என்று வலியுறுத்தினாகள்‌. மோதிலால்‌ 
நேருவும்‌, விசாரணைக்கு அடிப்படையே இல்லை என்ற உறுப்‌ 
பினரின கூற்றை வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. மாளவியாவும்‌ 
ஹன்ஸ்ராஜும்‌ குறிப்பிட்ட விதமாகவே நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்‌ 
றிருக்குமானால்‌ இது கொலையைக்‌ தவிர வேறில்லை என்றார்‌ அவர்‌. 
இதைப்பற்றி பகிரங்க நீதி விசாரணை ஒன்றை நடத்த அரசாங்கம்‌ 
தயங்குகிறது என்றால்‌, ஐயகர்‌ குறிப்பிட்டது போல, அரசாங்கம்‌ 
தனது அடிப்படை நாகரிகக்‌ தன்மையையே இழந்துவிட்ட து 
என்றுதான்‌ பொருள்‌ என்றும்‌ அவர்‌ குமுறினார்‌. 


ஈஸ்வர்‌ சரணின தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டது. அரசாங்கம்‌ 
அதைக கடுமையாக எதாரதது நினறபோதிலும்‌, தீர்மானம்‌ 57க்கு 
45 எனற வாக்கு விததியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. 


நேரு அறிக்கை: 

சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 19825 ஜுலை £ஆம்‌ தேது, 
“இந்தியப்‌ பெருமக்கள்‌ அனைவரின்‌ ஒருமுகமான ஆதரவைக்‌ 
கொண்ட அரசியல்‌ அமைப்பு ஒன்றை எந்த இந்தியப்‌ பெரு 
மகனாவ து உருவாக்கித்‌ தர முடியுமா? ”' எனறு பாக்கன்ஹெட்‌ 
சவால்‌ விட்டார்‌. சைமன்‌ குழு அமைப்புப்‌ பற்றி அறிவித்து, 
அதிலே இந்திய உறுப்பினர்கள்‌ இடம்‌ பெறொததற்கான 
காரணத்தை விளக்கிய போதும்‌, ஆழமான வகுப்பு உணர்ச்சிக்கு 
ஆளாகியுள்ள இந்தியா்களை நியமித்தால்‌ அவர்கள்‌ இந்து 
அறிக்கை, முஸ்லிம்‌ அறிக்கை போன றவைகளையே தயாரிப்பார்கள்‌ 
(பொதுவான ஓர்‌ அறிக்கையை அவர்களால்‌ தயாரிக்க இயலாது) 
எனறு அவர்‌ குறிப்பிட்டார்‌. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது [71 


இந்த ஏளனம்‌, எல்லோரும்‌ ஏற்கும்‌ அரசியல்‌ அமைப்பு 
ஒன்றை ஏற்படுத்தியாக வேண்டும்‌ என்‌ ற ஓர்‌ அறைகூவலாகவே 
இந்தியர்களால்‌ ஏற்றுக்கொளளப்பட்டது. சென்னைக்‌ காங்கிரஸ்‌ 
(1927 டிசம்பரில்‌) இது பற்றி ஆலோசித்து, மற்றக்‌ கட்சி 
களோடும்‌ தொகு தியினரோடும்‌ தொடர்பு கொண்டு எல்லோரும்‌ 
ஏற்பதான ஒரு அரசியல்‌ அமைப்புக்‌ குறிப்பைத்‌ தயார்‌ செய்யும்‌ 
அதிகாரத்தைச்‌ செயற்குழுவுக்கு வழங்யெது. இந்த முடிவுக்கு 
ஏற்பவே, 1986 பிப்ரவரியில்‌ அனைத்துக்கட்சி மாநாடு ஓன்று 
தில்லியில்‌ கூட்டப்பட்டது. மீண்டும்‌, மே மாதத்தில்‌ பம்பாயில்‌ 
கூடிய இந்த மாநாடு, மோதிலால்‌ கேரு2ன்‌ தலைமையில்‌ அரசியல்‌ 
அமைப்பை உருவாக்கும்‌ குழு ஒன்றை நியமித்தது. 


மிதவாதியும்‌ அரசியல்‌ சட்ட விற்பன்னருமான சர்‌ தேஜ்‌ 
பகதூர்‌ ஸப்ரூ போன்றவர்களை உறுப்பினர்களாகக்‌ கொண்‌ 
டி ருந்தும்‌, இந்துக்‌ குழு பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டி 
யிருந்தது. வகுப்புவாரிப்‌ பிரச்சினையும்‌ அதனுடன்‌ தொடர்பு 
பட்ட வாக்காளர்‌ பிரச்சினையும்‌ அவைகளுள்‌ முக்கியமானவை. 
இந்தக்‌ குழு தயாரித்து வழங்கிய அறிக்கை நேரு அறிக்கை என்று 
சொல்லப்பட்டது. இரந்து அறிக்கை ஆகஸ்டு மாதத்தில்‌ வழங்கப்‌ 
பட்டது. உடனடியான (தேசீய) இலக்கு டொமினியன 
அந்தஸ்துப்‌ பெறுவதாக இருக்க வேண்டும்‌ எனறும்‌ முழுச 
சுதந்திரம்‌ கோருகிறவர்கள்‌ அதற்கு ஏற்ற பிரசாரங்களில்‌ ஈடு 
படலாம்‌ என்றும்‌ அறிக்கை விளக்கியிருந்தது. ககளால 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு முழு அதிகாரம்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ நிருவாகம்‌ சட்டசபைக்குப்‌ பொறுப்புடையதாக இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ குறிப்பிட்ட அறிக்கை, இரந்த விதமான 
அமைப்பே முழுமையான பொறுப்பாட்சி என்று அறிவித்தது. 


தேவையான பொருளாதார நிலைமைகளைப்‌ பற்றி ஆராயந்து 
சிந்துப்‌ பகுதியைத்‌ தனி மாகாணமாக்க வேண்டும்‌ எனறும்‌, 
வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தை உள்ளிட்ட அனைத்து 
மாகாணங்களிலும்‌ இந்த அறிக்கையில்‌ கண்ட புதிய அரசியல்‌ 
அமைப்பே செயற்படுத்தப்பட வேண்டும்‌ என்றும்‌ அறிக்கையில்‌ 
கூறப்பட்டிருந்தது. கமிட்டி மேலும்‌ தெரிவித்ததாவது : 


172 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


முஸ்லிம்கள்‌ சிறுபான்மையாக உள்ள மாகாணங்களில்‌ அவர்‌ 
களுக்கும்‌ வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில்‌ முஸ்லிம்‌ 
அல்லாத சிறுபான்மையினருக்கும்‌ மட்டுமே தனித்தொகு திகள்‌ 
ஒதுக்க வேண்டும்‌ ; வேறு யாருக்கும்‌ மத்திய சட்டசபை ( மக்கள்‌ 
பிரதிநிதிகள்‌ சபை)யில்‌ தனித்‌ தொகுதி ஒதுக்கக்‌ கூடாது. 
இந்த விதமான இட ஓதுக்‌டுகள்‌ , அங்கங்கு உள்ள சிறுபானமை 
யினரின்‌ மொத்தத்‌ தொகைக்கு ஏற்ற விகிதத்தலேயே இருக்க 
வேண்டும்‌. ஆனாலும்‌, சிறுபான்மையினர்‌ மற்ற இடங்களில்‌ 
போட்டியிட உரிமை உண்டு, 


மாகாணங்களைப்‌ பொறுத்தவரை பஞ்சாபிலும்‌ வங்காளத்‌ 
திலும்‌ தனித்‌ மரொகுதிகளே கூடாது என்று குழு பொரிசு 
செய்தது. மற்ற மாகாணங்களில்‌ மட்டும்‌ சிறுபான்மையினருக்கு 
மேலே குறித்த விதமான உரிமைகள்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 
ஆயினும்‌, தனி இட ஒதுக்கீட்டு முறை பத்து ஆண்டுகளுக்கு 
மட்டுமே அமுலில்‌ இருக்க வேண்டும்‌ என்றும்‌ குழு தெரிவித்தது. 


ஆகஸ்டு மாதத்தில்‌ லக்னோவில்‌ நடந்த அனைத்துக்கட்சி 
மாநாட்டில்‌ நேரு அறிக்கை விவாதிக்கப்பட்ட து. இந்த மாநாடடடல்‌ 
காங்கரஸ்‌, லிபரல்‌ பெடரேஷன்‌, முஸ்லிம்‌ லீக்‌, இட்து மகாசபை, 
ஒக்யெர்‌ மத்திய லீக்‌ ஆயெ கட்டிகளின்‌ பிரதிநிதிகள்‌ கலந்து 
கொண்டார்கள்‌. நேரு அறிக்கை சில திருத்தங்களோடு கொள்கை 
அளவில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. அத்துடன்‌, இந்த 
அறிக்கையையே ஒரு மசோதா வடிவில்‌ தயாரித்து டி.சம்பர்‌ மாதம்‌ 
கல்கத்தாவில்‌ நடைபெற இருந்த தேசியப்‌ பேரரங்கில்‌ வழங்கு 
மாறு நேரு கமிட்டியை மாநாடு கேட்டுக்‌ கொண்டது. 


இகற்கிடையில்‌, நேரு அறிக்கையை ஏற்பதா வேண்டாமா 
என்பது பற்றி முஸ்லிம்‌ லீகர்களிடையே கருத்து வேற்றுமை 
ஏற்பட்டது. மஹ்மூதாபாத்‌ ராஜாவின்‌ தலைமையில்‌ இயங்க 
யவர்கள்‌ நேரு அறிக்கையை ஆதரித்தார்கள்‌ ; ஷவுககத அலி 
தலைமையில்‌ இயங்கியவர்கள்‌ இதை எதிர்த்தார்கள்‌. 1929 மார்ச்‌ 
மாதத்தில்‌ கூடுவதாக இருந்த சிறப்பு அவையில்‌ நேரு 
அறிக்கையைப்‌ பரி£லனை செய்வது என்று முஸ்லிம்‌ லீக்‌ முடிவு 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 173 


செய்தது. ஆனாலும்‌, கல்கத்தா தேசீயப்‌ பேரரங்கில்‌ பிரதஙிதி 
களாகக்‌ கலந்து கொள்ள ஜின்னாவை உள்ளிட்ட ஓரு பேராளர்‌ 
குழுவையும்‌ தேர்ந்தெடுத்தது. சிந்து மாகாணத்தைச்‌ தனியாகப்‌ 
பிரிக்க வேண்டும்‌ என்று சிபாரிசு செய்திருந்ததால்‌ மூஞ்ஜே 
போன்ற இந்து மகாசபைக்‌ தலைவர்களும்‌, நேரு அறிக்கையை 
எதிர்க்கத்‌ தொடங்கினார்கள்‌. இட ஒதுக்கல்‌ தொடர்பான 
சிபாரிசுகளில்‌ இருப்தி அடையா ததால்‌, சிக்கயெத்‌ தலைவர்கள்‌ 
அறிக்கையை எதிர்‌ தீதார்கள்‌. 


கல்கத்தா தேசீயப்‌ பேரரங்கின்‌ போது மின்னாவின போக்கு 
வெகுவாக மாறியிருந்தது. இட ஓதுககடு, துணிவாக்காளர்‌ 
பட்டியல்‌ போன்ற பிரச்சினைகளில்‌ ஏற்கெனவே இணக்கம்‌ 
தெரிவித்திருந்த அவர்‌, இப்போது, மத்திய சட்டசபையில்‌ 
மூன்‌ றிஸ்‌ ஒரு பங்கு இடங்கள்‌ முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட 
வேண்டும்‌ என்று பிடிவாதம்‌ பிடிக்க; தொடங்கினார்‌. (முஸ்லிம்‌ 
களுக்குத்‌ தனிச்சலுகை என்னும்‌ இதப்‌ போகு அனைத்துக்‌ 
கட்சி மாகாட்டில்‌ ஒருமனதாகக்‌ கைவிடப்பட்டது என்பது 
குறிப்பிடத்‌ தக்கது.) வயது வர்‌ தவர்களுக்கெல்லா।ம்‌ வாக்குரிமை 
வழங்கப்படாவிட்டால்‌ பஞ்சாபிலும்‌ வங்காள ம்திலும்‌ முஸ்லிம்‌ 
களுக்கு த்‌ தனி இடங்கள்‌ ஓ.துக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌, இரத 
ஒதுக்கல்‌ முறை பத்து ஆண்டுகள்‌ நீடிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
அவர்‌ வற்புறுத்தினார்‌. மேலும்‌, மாகாணங்களுக்கு ** எஞ்சிய ” 
அதிகாரங்கள்‌ வழங்கப்பட வேண்டும்‌ என்றும்‌, எட்‌. நிபக்தனையு 
மின்றி பம்பாயிலிருந்து சிந்துவைப்‌ பிரித்துவிட வேண்டும்‌ 
என்றும்‌ அவர்‌ கோரினார்‌. இந்தக்‌ கோரிக்கைகளைப்‌ பேரரங்கு 
நிராகரித்ததால்‌, ஜின்னா, தமது எழிர்ப்பைத்‌ தெரிவிக்கும்‌ 
முறையில்‌ பேரரங்கிலிரும்து வெளியேறினார்‌. இந்த வெளி 
யேற்றமே ஜின்னா மேற்கொண்ட தனி (பிரிவினை) வழியின்‌ 


தொடக்கமாக அமைந்தது. 


1929 மார்ச்சில்‌, ஜின்னா, தம்முடைய கருத்துக்களை உள்ளிட்ட 
அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்‌. “' முஸ்லிம்களுக்கு முழுப்‌ 
பாதுகாப்போடு கூடிய எதிர்கால இந்திய அரசியல திட்டம்‌ ”' 


என்ற கருத்தை வெளியிட்ட இந்த அறிக்கையே ஜின்னாவின்‌ 


174 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


“பதினாலு குறிப்புகள்‌ '' கொண்ட திட்டம்‌ என்று பெயர்‌ 
பெற்றது. வேறு பலவற்றுடன்‌, பின்கண்ட கோரிக்கைகளையும்‌ 
வெளியிட்டது இந்த அறிக்கை : மத்திய சட்டசபையில்‌ மூன்றில்‌ 
ஒரு பகுதி இடங்களாவது முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட 
வேண்டும்‌ ; இப்போது உள்ள து போலவே தனிவாக்காளர்‌ 
பட்டியல்‌ முறை தொடர்ந்து இருந்துவர வேண்டும்‌ ; என்றாலும்‌ 
அந்த உரிமையைப்‌ பெற்றுள்ள சிறுபான்மையினர்‌, காங்களாகப்‌ 
பொதுப்‌ பட்டியலில்‌ இடம்‌ பெற விரும்பினால்‌ அப்படிச்‌ செய்து 
கொள்ள அவர்களுக்கு உரிமை இருக்க வேண்டும்‌. காங்கிரசுக்கும்‌ 
ஜினனாவுக்கும்‌ இடையில்‌ ஏற்பட்ட பிளவு விரிவடைந்து விட்டது 
என்பதை இந்த அறிக்கை தெளிவாக உணர்த்தியது. 


சட்டசபையில்‌ நேரு அறிக்கை: 


இந்திய அரசியலில்‌ ஏற்பட்ட இந்தப்‌ பிளவு அடுத்த வரவு 
செலவுத்‌ திட்டக்‌ கூட்ட ந்‌ தொடரில்‌ முழுமையாக வெளிப்பட்டு 
அரசாங்கத்திற்கும்‌ அதன்‌ ஆதரவாளர்களுக்கும்‌ மிகுந்த 
உற்சாகத்தைக்‌ கொடுத்தது. 1988 மார்ச்‌ 11ஆம்‌ தேதி 
வைசிராயின நிருவாகச்‌ சபைச்‌ செலவுக்கான மானியக்‌ 
கோரிக்கையை அரசாங்கம்‌ கொண்டு வந்தபோது, மோதிலால்‌ 
நேரு அதில்‌ ஒரு ரூபாய்‌ குறைக்கப்பட வேண்டும்‌ என்‌ ற தீர்மானம்‌ 
ஒன்றைக்‌ கொணர்ந்தார்‌. இந்தியர்களின்‌ தேசியக்‌ கோரிக்கை 
வரலாற்றை ஆதியோடந்தமாக விவரித்து, அது சம்பந்தமாக 
அரசாங்கம்‌ பொறுப்பாக நடந்துகொள்ள வில்லையே என்று 
கண்டித்தார்‌ நேரு. சைமன்‌ குழுவைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌, 
அந்தக்‌ குழு கொடுக்கப்போகிற அறிக்கை இங்குள்ள ஐரோப்பியர்‌ 
களையும்‌ ஆளும்‌ கட்சியையும்‌ தவிர வேறு யாருக்கும்‌ திருப்தி 
யளிககப்‌ போவதில்லை என்றார்‌. இந்தியர்கள்‌ நீண்டகாலமாக 
எழுப்பி வந்துள்ள தேசியக்‌ கோரிக்கை, அனைத்துக்‌ கட்சி மாநாடு 
நியமித்த குழுவினர்‌ தயாரித்துள்ள அரசியல்‌ திட்டத்தில்‌ (நேரு 
அறிக்கையில்‌) புதிய உருவம்‌ பெற்றுள்ளது என்றும்‌ நேரு 
சுட்டிக்காட்னார்‌. வகுப்புவாத உரிமைகளைப்‌ பொறுத்தவரை 
சில வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌ (இந்தியாவுக்கு ) டொமினியன்‌ 
அந்தஸ்து வழங்கப்பட்டால்‌ இந்த வேறுபாடுகளெல்லாம்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 17௦ 


சரிப்பட்டுவிடும்‌ என்று அவர்‌ நம்பிக்கை தெரிவித்தார்‌. அவர்‌ 
தொடர்ந்து பேசுகையில்‌, உடனடியாக டொமினியன்‌ அந்தஸ்து 
வழங்கப்பட வேண்டும்‌ என்பதே காங்கிரசின்‌ கோரிக்கை என்றும்‌, 
1929 கடைசிக்குள்‌ அநதக கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படா 
விட்டால்‌ காங்கிரஸ்‌ தானே அதற்கான நடவடிக்கைகளை 
மேற்கொண்டு நாட்டு மக்களையும்‌ அந்ரப்‌ போராட்டத்தில்‌ 
குதிக்கத்‌ தூண்டும்‌ எனறும்‌ தெரிவித்தார்‌. அதன்‌ பிறகு இந்தக்‌ 
குழுவின்‌ அறிக்கை (நேரு அறிக்கை) யாரையும்‌ கட்டுப்‌ 
படுத்தாது என்றும்‌ அவர்‌ எச்சரித்தார்‌. 


அனைத்துக்கட்சி மாநாட்டுக்‌ குழுவின்‌ அறிக்கையை நேரு 
குறிப்பிட்டது குளவிக்‌ கூட்டில்‌ கல்லெறிக்தது போலாயிற்று. 
அநேக முஸ்லிம்‌ உறுப்பினர்களும்‌ ஐரோப்பியாகளும்‌ சீறி எழுந்து, 
“முஸ்லிம்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளாத அந்த அறிக்கை தேசியக்‌ 
கோரிக்கை அகாது ! ”' என்று மறுத்தார்கள்‌. 


விவாதம்‌ மார்ச்‌ 12 ஆம்‌ தேதியும்‌ தொடர்ந்து நடந்தது. 
எல்லோருடைய கவனமும்‌ ஜினனாவின்‌ பக்கமே திரும்பியது. 
அவரோ அவமசம்பிக்கைக்‌ குரலை எழுப்பினார்‌. பிரச்சினை அபாயகர 
மானது என்று குறிப்பிட்ட ஜின்னா, மோதிலாலின சில கருத்துக்‌ 
களை ஏறறுககொண்டாலும்‌, நேருவின்‌ பேச்சில்‌ அவா உடன்‌ 
படாத கருத்துக்களே மிகுதியாக இருந்தன. முதலாவதாக, 
காங்கிரன்‌ கொள்கையும்‌ செயல்முறையும்‌ அவருக்கு உடன்‌ 
பாடாக இல்லை. முக்கியமாக, டொமினியன்‌ அந்தஸ்துக்கு 
மேற்பட்ட உரிமையை அவர்‌ ஆதரிக்கவில்லை. **டெொமினியன்‌ 
பொறுப்பாட்சியை நிறுவுவகே நான்‌ பிரதிநிதித்துவப்படுத்துகிற 
எங்கள்‌ குழுவின்‌ கொள்கை; அதற்குக்‌ குறைவானதை நாங்கள்‌ 
ஏற்பதாக இலலை; அதற்கு அதிகமானதைக்‌ கோருவதாகவு 
மில்லை. இதை இஙக திட்டவட்டமாகவும்‌ தெளிவாகவும்‌ நான 
அறிவிததுவிட விழைகிறேன்‌ !'' என்றார்‌ இன்னா. இரண்டாவ 
தாக, நேரு அறிக்கை முஸ்லிம்களின்‌ கோரிக்கைகளை உள்ளடக்கிய 
தாக இல்லை என்று குறிப்பிட்டு அவர்‌ பேசியதாவது: 


“நேரு அறிக்கையைப்‌ பற்றி ஒரு கருத்தை நான்‌ தெளிவுபடுத்தி 
விட விரும்புகிறேன்‌. வகுப்புவாரி உரிமைகளைப்‌ பொறுத்த 


120 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வரையில்‌, முஸ்லிம்களின்‌ சார்பில்‌ பேசும்‌ அந்த அறிக்கையின்‌ 
பகுதியில்‌ உள்ளவை அனைத்தும்‌ 1927ல்‌ முஸ்லிம்கள்‌ விடுத்த 
கோரிக்கைகளுக்கு எதிரான இந்துக்களின்‌ கோரிக்கைகளே. 
இவைகளை முஸ்லிம்கள்‌ ஏற்கவில்லை.” 


இதைச்‌ தொடர்ந்து மோதிலால்‌ நேருவுக்கும்‌ ஜின்னா, மெளலவி 
முகம்மது யாகூப்‌, கே. அகமது அகியோருக்குமிடையே கடுமை 
யான வாக்குவாதம்‌ ஏற்பட்டது. '* இந்த அறிக்கையை முஸ்லிம்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்றொர்களா எனபதை முடிவு செய்ய வாக்கெடுப்பு 
நடத்தத்‌ தயாரா?” என்று மோதிலால்‌ நேருவுக்குச்‌ சவால்‌ 
விட்டார்‌ ஜின்னா. அதற்கு நேரு, “முஸ்லிம்களில்‌ ஓரு பகுதி 
யினர்‌ மட்டும்தான்‌ அந்த அறிக்கையை ஏற்கவில்லை ?' என்று 
பதிலளித்தார்‌. உடனே ஜின்னா, “* நேரு அறிக்கையை முஸ்லிம்கள்‌ 
ஏற்கவில்லை ; இதை அவர்‌ (நேரு) உணர்ந்துகொள்ள வேண்டும்‌ 
விரைவில்‌ உணர்ந்து கொள்வது மிகவும்‌ நல்லது” என்று ஓங்கி 
முழக்கினார்‌. 

ஆனாலும்‌, நேரு அறிக்கையின்‌ மீது தீர்ப்புச்‌ சொல்வதற்கு இது 
சமயமலல என்று குறிப்பிட்டு, ஆட்‌ இயல்‌ சர்‌ மிரு. சதங்களை 
அமுல்‌ படுத்துமாறு இந்தச்‌ சபை பலமுறை நிறைவற்றியுள்ள 
தீர்மானத்தை அரசாங்கம்‌ புறக்கணித்து வந்திருப்பதை எடுத்துக்‌ 
காட்டுவதே நமது நோக்கம்‌ என்று செளிவுபடுத்‌ அனார்‌ ஜின்னா. 
எனவே மோதிலால்‌ சேரு கொண்டு வம்‌ துள்ள கண்டனத்‌ 
தர்மானத்தைச்‌ சபை ஆதரிக்க வேண்டும்‌ என்று கேட்டும்‌ 
கொண்டார்‌. 

இந்த விவாதத்தில்‌ கலந்து கொண்ட டி. ஏ. கே. ஷொவாணி 
வகுப்புவாத முஸ்லிம்களுக்கு எதிராகக்‌ குரல்‌ எழுப்பினார்‌. ** மேரு 
அறிக்கைக்கு எதிராக அறிக்கை விட்டுள்ள முஸ்லிம்‌ ௨ அப்பினர்‌ 
களுக்கு இந்திய முஸ்லிம்களின்‌ சார்பில்‌ பேச உரிமை இல்லை. 
இந்திய முஸ்லிம்களின்‌ கருத்து விசாரித்து அறியப்படாத நிலையில்‌, 
நேரு அறிக்கையை எதிர்ப்பவர்கள்‌ முஸ்லிம்கள்‌ அமை ஏற்க 
வில்லை என்று சொல்வது போலவே முஸ்லிம்கள்‌ அதை எற்றுக்‌ 
கொண்டுள்ளார்கள்‌ என்று சொல்ல எனக்கும்‌ உரிமை உண்டு. 
ஆனால்‌, இங்கே நாம்‌ விவாதிக்கும்‌ பிரச்சினை இந்துக்களுக்கும்‌ 
முஸ்லிம்களுக்கும்‌ இடையில்‌ உள்ள சிக்கல்‌ அல்ல, இந்துக்கள்‌, 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கறது 778 


முஸ்லிம்கள்‌, பார்சிகள்‌ ஆகியவர்களை உள்ளிட்ட இந்தியர்களுக்கும்‌ 
அரசாங்கத்துக்கும்‌ இடையிலுள்ள பிரச்சினையைப்‌ பற்றித்தான்‌ 
நாம்‌ விவாதிக்கிறோம்‌. அரசாங்கத்திடமிரும்து இந்தியர்கள்‌ 
தங்கள்‌ உரிமையைப்‌ பெற்றுவிட்டால்‌, இந்து முஸ்லிம்‌ வேற்றுமை 
தீர்ந்து போகும்‌.'' இவ்வாறு விளக்க ஷெர்வானி, “நேரு 
அறிக்கையின சிறப்பைப்‌ பார்த்தீர்களா? அதன்‌ எதிரிகளுக்குக்‌ 
கூட அது பயனபடுகிறது ! '' என்று கிண்டலாகக்‌ குறிப்பிட்டார்‌. 
“எப்போதும்‌ அரசாங்கத்துக்குச்‌ சாதகமாகவே வாக்களித்து 
வந்த உறுப்பினர்கள்‌ இப்போது மேரு அறிக்கையின்‌ பேரைச்‌ 
சொல்லிக்கொண்டு அதே காரியத்தைச்‌ செய்ய விரும்புறொர்கள்‌ '' 
என்றும்‌ அவா கண்டித்தார்‌. 

ஐரோப்பிய உறுப்பினரான கல்னல்‌ கிராபோர்டு, *' காங்கிரசின்‌ 
கோரிக்கைதான்‌ என்ன ? டொமினியன்‌ அந்தஸ்தா, சுதந்திரமா 2? 
என்று ஏளனமாகப்‌ பலமுறை கேட்டகதைச்‌ சுட்டிக்காட்டி 
சீனிவாச அய்யங்கார்‌ பேசினார்‌: “சுதந்நிரம்‌ ஒன்றுதான்‌ 
இஃ தியாவின்‌ லட்சியம்‌. ஆனாலும்‌ அனைத்துக்‌ கட்சிப்‌ பேரரங்கு 
சயாரித்க அரசியல்‌ திட்டத்தை ஏுற்றுக்கொள்வதற்காகக்‌ 
கல்கத்தா காங்கிரஸ்‌ (198) தனது மூலநோக்கத்தைக்‌ கொஞ்சம்‌ 
விடடுக்‌ கொடுத்து டொமினியன்‌ அந்தஸ்தை ஏற்றுக்கொண்டு 
இருக்கிறது. 1929 கடைசிக்குள்‌ அரசாங்கம்‌ இந்தக்‌ கோரிக்கைக்கு 
இணங்காவிட்டால்‌, நானும்‌ எனது காங்கிரஸ்‌ தோழர்களும்‌, 
டொமினியன்‌ அந்தஸ்து என்ற எல்லைக்குக்‌ கட்டுப்படாமல்‌ 
எங்கள்‌ (பூரண சுதந்திரத்துக்கான ) நடவடிக்கைகளில்‌ ஈடுபட 
எங்களுக்கு உரிமை உண்டு!'' என்று தெளிவுபடுத்திய 
அயயங்கார்‌, ஆங்லெ அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில்‌ 
இந்துக்களோடு ஓத்துழைக்குமாறு முஸ்லிம்களைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 

இரண்டு நாள்‌ காரசாரமான விவாதத்துக்குப்‌ பின்‌ தீர்மானம்‌ 
ஓட்டுக்கு விடப்பட்டது. மோதிலால்‌ நேருவின்‌ தீர்மானம்‌ 63க்கு 
92 எனற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. இது எதிர்க்‌ 
கட்சிகளுக்குப்‌ பெரிய வெற்றியே என்றாலும்‌, இந்தியாவில்‌ 
வகுப்புவாதப்‌ பிரிவினை உணர்ச்சி விரிவடைம்து கொண்டிருப்‌ 
பதையே இத விவாதம்‌ தெளியக்‌ காட்டியதால்‌, இதை உண்மை 

௬-12 


170 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


யான வெற்றி என்று சொல்ல முடியாது. இதைக்‌ கவனித்த 
அரசாங்கத்‌ தரப்பினர்‌, “எத்தனை மாநாடுகள்‌ கூட்டினாலும்‌ 
இணைய முடியாதவைகளை இணைத்துவைக்கவே முடியாது ”' 
எனனும்‌ பர்க்கன்ஹெட்டின்‌ “ பொன்மொழி யை நினை த்து 
உள்ளுக்குள்ளேயே சிரித்துக்‌ கொண்டார்கள்‌. 


பொதுப்‌ பாதுகாப்பு மசோதா : 
மும்முரமான மோதல்‌ 

1926 லிருந்தே இடதுசாரி இயக்கம்‌ இந்தியாவில்‌ வேரூன்றி 
வந்தது. தொடக்கத்தில்‌ தொழிலாளர்‌ கட்சிகளும்‌ மற்றும்‌ 
விவசாயிகளின்‌ கட்சிகளுமே இந்த இயக்கத்தின்‌ அரசியல்‌ 
அமைப்புகளாக விளங்கின. பல மாநிலங்களில்‌ தனித்தனியே 
இயஙவெந்த இந்தக்‌ கட்சிகள்‌ ஓன்று சேர்ந்து, 1928ல்‌ அதில 
இந்தியச்‌ தொழிலாளர்‌ மற்றும்‌ விவசாயிகள்‌ கட்சி உருவாயிற்று. 
இதற்குள்ளேயே, காங்கிரஸ்‌ கட்சிக்குள்‌ நிலவிய இடதுசாரிப்‌ 
போக்கும்‌ அங்கீகரிக்கப்பட்டது. கல்கத்தாவில்‌ (1926ல்‌) கூடிய 
காங்கிரஸ்‌ அவை ஜவஹர்லால்‌ நேருவையும்‌ சுபாஷ்‌ 
சந்திர போனையும்‌ காங்கிரஸ்‌ செயலாளர்களாகத்‌ தேர்ந்தெடுத்த 
தால்‌ இந்த உண்மை தெள்ளத்‌ தெளிவாகப்‌ புலப்பட்டு விட்டது. 
தொழிலாளர்‌ மற்றும்‌ விவசாயிகள்‌ கட்சியானது, காங்ரெரிலிருந்த 
இடதுசாரியினருக்கும்‌ காங்கிரசுக்கு வெளியே செயற்பட்ட 
தொழிலாளர்‌ இயக்கத்துக்கும்‌ இடைப்பட்ட ஓர்‌ அமைப்பாக 
இருந்தது. தொழிலாளர்‌ இயக்கம்‌ வரவரத்‌ திவிரப்‌ போக்கு 
உடையதாகவும்‌ மாறிக்கொண்டு வந்தது. 1988ல்‌ ஏற்பட்ட 
தொழிலாளர்‌ வேலைநிறுத்தம்‌ 3-15 கோடி வேலைநாள்‌ இழப்புக்குக்‌ 
காரணமாயிற்று. தவிர, மொழிலாளர்கள்‌ இப்போது ஓர்‌ 
அரசியல்‌ சக்தியாகவும்‌ செயல்படத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌, 
சைமன்‌ குழு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தபோது, பல இடங்களில்‌ 
தொழிலாளர்களே முன்‌ நின்று ஒர்ப்பாட்டங்கையும்‌ கடை 
யடைப்புக்களையும்‌ நடத்தியது இந்தப்‌ புதிய வளர்ச்சியைத்‌ 
தெளிவாக உணர்த்தியது. இவைகளைக்‌ கவனித்த பாம்பே 
கிராணிக்கிள்‌ என்னும்‌ பத்திரிகை, 1929 மே மாதத்தில்‌ 
்‌* சோஷலிஸ உணர்வு எங்கும்‌ பரவிவிட்டது '' என்று எழுதியது. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிர்துகொண்டு இருக்கிறது 179 


இந்தியாவில்‌ கர்யூனிஸக்‌ கொள்கை செல்வாக்குப்‌ பெறுவது 
கண்டு இந்திய அரசாங்கம்‌ பதறியது. இந்தியாவில்‌ கம்யூனிஸக்‌ 
கொள்கை வளர்வதற்கு ரஷ்யாவிலுள்ள கம்யூனிஸ்ட்‌ இண்டர்‌ 
நேஷனல்‌ (அனைகுதுலகப்‌ பொதுவுடைமை அமைப்பு) கான 
ஊட்டமளித்து வருகிறது என்பது இந்திய அரசாங்கத்தின்‌ 
கணிப்பு. மாஸ்கோ கம்யூனிஸ்ட்‌ இண்டர்நேஷனல்கதான்‌ பிரிட்டிஸ்‌ 
கம்யூனிஸ்டுகளை இந்தியாவுக்கு அனுப்பிக்‌ கொண்டிருப்பதாகவும்‌ 
அது நம்பியது. இங்குள்ள தொழிலாளர்‌ அமைப்புகளில்‌ 
கம்யூனிஸ்டுகள்‌ ஊடுருவி விட்டார்கள்‌ என்று அரசாஙகத்துக்குச்‌ 
செய்தி கிடைத்தது. கல்கத்தாக்‌ காங்கிரசில்‌ தீவிரவாதம்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றதற்கு இதுவே காரணம்‌ என்று அரசாங்கம்‌ 
கருதியது. எனவே, இந்த :* இடதுசாரிச்‌ தொல்லை "யை ஓஒரித்துக்‌ 
கட்டுவதறகாகச்‌ சட்டசபையில்‌ இரண்டு மசோதாக்களைக்‌ 
கொண்டுவம்குது. அவைகளுள ஒன்று, பொதுப்‌ பாதுகாப்பு 
மசோதா ; மற்றது, தொழில்‌ தகராறுகள்‌ மசோதா. 


பொதுப்‌ பாதுகாப்பு மசோதாவுக்கு ஒரு நீண்ட வரலாறு 
உண்டு. அந்த மசோதாவைப்‌ பற்றிச்‌ சட்டசபையில்‌ நடந்த 
விவாதமோ, அதைவிட நீண்டதாக இருந்தது! இந்த மசோதா 
19௦ செப்டம்பர்‌ 4ஆம்‌ தேறி முதல்முதலாகச்‌ சபையில்‌ கொண்டு 
வரப்பட்டது. சதி வேலைகளில்‌ ஈடுபடும்‌ இம்‌ பியரல்லா தவர்களை 
பிரிட்டிஷ்‌ இந்தியாவிலிருஃது வெளியேற்றுவதற்கு இந்த மசோ 
காவில்‌ வகைசெய்யப்பட்டுள்ளது என்று உள்துறை உறுப்பினர்‌ 
விளகலனார்‌. ஆயினும்‌, இந்த மசோதா ஒவ்வொரு கட்டத்திலும்‌ 
தீவிரமான எதிர்ப்பையே சந்தித்தது, 


மசோதாவை ஒரு பொறுக்குக்‌ குழுவின்‌ பரிலெனைக்கு அனுப்ப 
வேண்டும்‌ என்ற திருத்தம்‌ வந்தபோதே எதிர்ப்பின்‌ முதல்‌ கட்டம்‌ 
தொடங்கி விட்டது. இந்த மசோதாவைப்‌ பொதுமக்களிடம்‌ 
அனுப்பி அவர்களின்‌ கருத்தை அறிய வேண்டும்‌ என்றார்‌ அமர்நாத்‌ 
தல்‌. ச. எஸ்‌. ரங்க அய்யர்‌, “' இந்தியாவைத்‌ தனிமைப்படுத்தி 
உலகத்தின்‌ மற்ற நாடுகளோடு அதற்கு உள்ள தொடர்பை 
அறுப்பதற்காக மேற்கொள்ளப்‌ பட்டுள்ள கெடுநோக்குடைய 
சட்டம்‌ இது ” என்றார்‌. லாலா லஜ்பத்‌ ராய்‌ பேசுகையில்‌, '* இது 


180 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நல்ல நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும்‌ ஈடவடிக்கை அல்ல '' 
என்று குறிப்பிட்டு, “' எங்களுக்கு பால்ஷிவிஸமோ, கம்யூனிஸமோ 
ஆபத்தில்லை முதலாளித்துவச்‌ சுரண்டல்காரர்களால்‌ ஏற்படும்‌ 
ஆபத்தே எங்களுக்குப்‌ பெரிய ஆபத்து !'' என்றார்‌. அடக்குமுறை 
யையும்‌ எதேச்சாதிகாரத்தையுமே வலுப்படுத்தும்‌ இந்த மசோ 
தாவை எதிர்ப்பதில்‌ தயக்கமே காட்ட வேண்டியதில்லை என்று 
வற்புறுத்திய சீனிவாச அய்யங்கார்‌, (அரசாங்கம்‌ காட்டுகிற) 
கம்யூனிஸப்‌ பூச்சாண்டியைக்‌ கண்டு யாரும்‌ பயந்துவிடக்‌ கூடாது 
என்று உறுப்பினர்களை எச்சரித்தார்‌. இந்திய வணிகக்குழுவின்‌ 
பிரதிநிதியான புருஷோத்கமதாஸ்‌ தாகுர்தாஸ்‌, இந்த மசோதா 
அவசியமுமில்லை, இதைக்‌ கொண்டு வருவதில்‌ எந்த நியாயமும்‌ 
இல்லை என்று குறிப்பிட்டார்‌. தனது இந்திய எதிர்ப்புக்‌ 
கொள்கைகளால்‌ இங்கே கம்யூனிஸத்துக்குக்‌ களம்‌ அமைத்ததும்‌ 
உரமிட்டதும்‌ இந்திய அரசாங்கமே என்றும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 
தொழிலாளர்கள்‌ பிரதிநிதியான என்‌. எம்‌. ஜோஷி, மற்றவர்‌ 
களுக்குத்‌ தங்கள்‌ கொள்கைகளைப்‌ பிரசாரம்‌ செய்ய உரிமை 
இருப்பது போல, கம்யூனிஸ்டுகளுக்கும்‌ தங்கள்‌ கருத்தை மக்கள்‌ 
இடையே எடுத்துச்‌ சொல்ல உரிமை வேண்டும்‌ என்றார்‌. 


எதிர்க்கட்சித்‌ தலைவரான பண்டி.த மோதிலால்‌ நேரு செப்டம்பர்‌ 
14ஆம்‌ தேதி இந்த மசோதாவின்‌ மீது பேசினார்‌. மசோதாவைக்‌ 
கடுமையாக எதிர்த்துப்‌ பேசிய அவர்‌ கூறியதாவது : “' செம்புரட்ி 
யையும்‌ கம்யூனிஸத்தையும்‌ நமது உள்துறை உறுப்பினர்‌ 
படுபயங்கரமாகக சித்திரித்த போது, ஈண்பர்‌ சர்‌ ஹரி சிங்‌ கெளர்‌ 
மிகவும்‌ வாட்டமுற்றதை நான்‌ கவனித்துக்‌ கொண்டுதான்‌ 
இருந்தேன்‌. நான 1927ல்‌ ரஷ்யாவுக்குச்‌ சென்‌ றிருந்தேன்‌.. அங்கே 
அவரவர்‌ விரும்பும்‌ மதத்தைப்‌ பின்பற்ற மக்களுக்கு உரிமை 
வழங்கப்‌ பட்டிருக்கிறது. சமுதாயத்துறை, கல்வித்துறை, 
பொருளாதாரத்துறை ஆகியவற்றில்‌ சோவியத்‌ ரஷ்யா பெரும்‌ 
முன்னேற்றங்களைக்‌ கண்டிருக்கிறது. சோவியத்துக்கு எதிரான 
பீரசாரம்‌ வெறும்‌ புரளியே. தவிர, ஆசிய நாடுகளுடன்‌ சமுதாய 
மற்றும்‌ பண்பாட்டு உறவுகளை வளர்த்துக்‌ கொள்ளும்‌ ஆர்வம்‌ 
இநதிய மக்களிடையே மிகுதியாக இருக்கிறது. இந்த மசோதா 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 181 


நிறைவேற்றப்பட்டால்‌, இந்திய மக்களின்‌ மேற்படி ஆர்வம்‌ 
பெரிதும்‌ பாதிக்கப்படும்‌ "”. ”. இவ்வாறு விளக்கிய நேரு, இறுதியாக, 
இந்த மசோதா எம ஒல, அது “' சட்டப்‌ புத்தகத்தில்‌ 
விழுந்த பெரிய கறை'' யாகவே கொள்ளப்படும்‌ என்று 
எச்சரித்தார்‌. 

மோதிலாலைத தொடர்ந்து பேசிய ஐயகர்‌, இந்த நிருவாகத்‌ 
துறையை நம்ப முடியாது என்றும்‌ ஆனால்‌ அதற்கே இந்த 
மசோதா அளவற்ற அதிகாரங்களைக்‌ கொடுக்கிறது என்றும்‌ கூறி 
எதிப்புத தெரிவித்தார்‌. மாளவியா பேசுகையில்‌, “' எனக்குக்‌ 
கம்யூனிஸத்தில்‌ எந்த மோகமும்‌ இல்லை ; ஆனாலும்‌, மக்களுக்கு 
இழைக்கப்பட்டுவரும்‌ அநீதிகள்‌ நிறுத்தப்படும்‌ வரை இந்தியாவில்‌ 
கம்யூனிஸம்‌ பரவுவதை யாராலும்‌ தடுக்க முடியாது” என்று 
குறிப்பிட்டார்‌. பம்பாயைச்‌ சேர்ந்த டி. வி. பிரெல்வி ' புரட்சி 
என்பது நாம்‌ விரும்பியபடி உண்டாக்டிக்‌ கொள்வதல்ல ; 
இந்தியாவில்‌ புரட்சி ஏற்பட வேண்டுமானால்‌, அதற்கு ஏற்ற 
வரலாற்றுச்‌ சூழ்நிலை இருக்கவேண்டும்‌ ' என்றார்‌. மசோதாவின்‌ 
பெயரில்‌ உள்ள ஒரு முரண்பாட்டைக்‌ கே, 4, நியோ சுட்டிக்‌ 
காட்டியபோது சபையே கொல்லென்று சிரித்தது: "இந்த 
॥ாசோதாவைக்‌ தயாரித்தவர்‌ ஒளிவு மறைவு இல்லாத மனிதர்‌. 
அதனால தான, மசோதாவின்‌ உண்மையான நமொக்கத்கை அவர்‌ 
அமன்‌ பெயரிலேயே சொல்லிவைத்து விட்டார்‌. '* இந்தச்‌ சட்டம்‌ 
பொதுப்‌ பாதுகாப்பு (இந்தியாவிலிரும்‌. து அகற்றுதல்‌) சட்டம்‌ 
என்று பெயர்‌ பெறும்‌'' என்பதில்‌ உள்ள இக்தியாவிலிருக்து 
அகற்றுதல்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌. அதாவது இந்தியாவில்‌ 
பொது மக்களுக்கு உள்ள பாதுகாப்பை இமிப்பதுதான்‌ இந்தச்‌ 
சட்டத்தின்‌ நோக்கம்‌ என்று சட்டமே சொல்லுகிறது! அதனால்‌ 
தான்‌ நான்‌ இதை எதிர்க்கிறேன்‌. '” என்றார்‌ நியோகி. 


அரசாங்கத்துக்கும்‌ உறுதியான ஆதரவாளர்கள்‌ பலர்‌ 
இருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஹரி சிங்‌ கெளர்‌, சர்தார்‌ பகதூர்‌ 
கேப்டன்‌ ஹிரா சிங்‌ பிரார்‌, விக்டர்‌ ஸஸுன்‌, சாடுப்ஜாதா 
அப்துல்‌ கையூம்‌, இப்ராகீம்‌ ரஹிம்துல்லா ஆகியோர்‌ முக்கிய 
மானவர்கள்‌. 


192 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


போராட்டம்‌ மிகக்‌ கடுமையாக இருந்தது. மசோதாவைப்‌ 
பொறுக்குக்‌ குழுவின்‌ பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும்‌ என்‌ ற 
தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்ட போது, 62க்கு 59 எனற வாக்கு 
வித்தியாசத்தில்‌ அது வெற்றி பெற்றது. 


்‌ பொறுக்குக்‌ குழுவின்‌ அறிக்கையோடு மீண்டும்‌ இந்த மசோதா 
196 செப்டம்பர்‌ 20ல்‌ சபையில்‌ கொண்டு வரப்பட்டது. 
இப்போது, முன்பு நடந்த போராட்டம்‌ புதிய உத்வேகத்துடன்‌ 
மீண்டும்‌ மூண்டது. (எடுத்த எடுப்பிலேயே) துரைசாமி 
அய்யங்கார்‌, இந்த மசோதா முன்பு வந்ததை விட மோசமான 
நிலையில்‌ திரும்பி வந்திருக்கிற து என்றார்‌. “ தொழிலாளர்களையும்‌ 
விவசாயிகளையும்‌ கொண்டே இந்தியா ௪ தந்திரம்‌ அடைந்தாக 
வேண்டும்‌. இதை உணர்ர்திருப்பதால்‌, அரசாங்கம்‌ அந்த 
வகுப்பினரிடையே தேசீய உணர்சி வளர்வதைக்‌ தடுக்கும்‌ 
முயற்சிகளில்‌ தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது, இந்த மசோதாவின்‌ 
நோக்கமும்‌ அதுவே. எனவே, நான்‌ இந்த மசோதாவை முழு 
மூச்சாக எதிர்க்கிறேன்‌ ” என்றார்‌ 1. பிரகாசம்‌. என்‌. 9. சேல்கர்‌ 
பேசுகையில்‌ பிரிட்டிஷ்‌ பாராளுமன்‌ றம்‌ மேற்கொள்ள வேண்டிய 
ஒரு பொறுப்பு அர்‌ த்தமில்லாமல்‌ இந்தியச்‌ சட்டசபையின்‌ மீது 
திணிக்கப்பட்டிருக்கிறது எனறார்‌. கம்யூனிஸக்‌ கொள்கையைப்‌ 
பொறுத்தவரை, அதிலே அசம்பாவிதம்‌ ௭ அதுவுமில்லை; மற்ற 
( அரசியல்‌) கொள்கைகளைப்‌ போலவே இதையும்‌ நோக்க நாடு 
ஆயத்தமாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ சொனனார்‌. 


மதிய தடவையை விட, இந்தத்‌ தடவை, ॥சோ சாவின்‌ 
மீதான விவாதம்‌ கடுமையாக இருந்தது. ஓட்டுக்கு விடப்பட்ட 
போது இரண்டு பக்கத்துக்கும்‌ (ஒரே அளவான ) 61 வாக்குகளே 
கிடைத்தன. எல்லோருடைய கண்களும்‌ சபைத்‌ தலைவர்‌ 
படேலை நோக்னெ. முழுமையான பெரும்பான்மை இல்லாமல்‌ 
இத்தகைய முக்யெமான ஒரு சட்டம்‌ வெற்றி பெற்றதாக 
அரசாங்கம்‌ எழுதிக்கொள்வதை அவர்‌ அனுமதிக்கக்‌ தயாராக 
இல்லை. அவர்‌ மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்கவே அரசாங்கம்‌ 
தோல்வியடைந்த து, 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 183 


இருந்தாலும்‌, இந்திய அரசாங்கம்‌, அதை அப்படியே 
விட்டுவிடத தயாராக இல்லை. இந்தியாவில்‌ பொது உடைமைக்‌ 
கருத்துக்களும்‌ இடதுசாரி எண்ணங்களும்‌ பரவுவதைப்‌ பற்றி 
அரசாங்கத்திற்கு இருந்து வந்த கலக்கத்தை வைசிராயே வெளிப்‌ 
படுத்தினார்‌. 199 ஜனவரியில்‌ சட்டசபையில்‌ பேசும்போது, 
' அமைதிக்குப்‌ பங்கம்‌ விளையும்‌ விதமாகக்‌ கம்யூனிஸக்‌ 
கொள்கைகள்‌ பரவி வருவது கவலைக்குரியநாக உள்ளது” 
என்றார்‌ வைசிராய்‌. எனவே, உள்துறை உறுப்பினர்‌, பு.துக்கிய 
பொதுப்‌ பாதுகாப்பு மசோதா ஒன்றை 1929 பிப்ரவரி 4ஆம்‌ 
தேதி சபையில்‌ கொண்டு வந்தார்‌. அவரே, மசோதாவைப்‌ 
பொறுக்குக்‌ குழுவின்‌ பரிசீலனைக்கு அனுப்பலாம்‌ என்றும்‌ 
ஆலோசனை தெரிவித்தார்‌. பழைய பிரம்மாண்டமான யுத்தம்‌ 
மீண்டும்‌ தொடங்கி விட்டது! பீகார்‌, முசாபர்புரைச்‌ சேர்ந்த 
கயா பிரசாத்‌ ங்‌ இந்த மசோதாவை மக்களின்‌ கருத்கறிவதற்கு 
அனுப்ப வேண்டும்‌ என்ற இிருந்தம்‌ ஒன்றைக்‌ கொணர்ந்தார்‌. 
ஏற்கெனவே இது போன்ற ஓரு மசோதாவை எழிர்க்கட்சி 
எதிர்த்‌ ருக்கிறது; இப்போதும்‌ அது எறிர்க்கிறது என்றார்‌ 
அவர்‌. முந்திய மசோதா பிரிட்டிஸ்‌ இந்தியக்‌ குர களை மட்டுமே 
வெளியேற்றக்‌ கூடியதாக இருந்தது. இப்போது இந்தியக்‌ 
குடிகள்‌ என்று பொதுவாகக்‌ கு றிப்பிட்டிருப்பதால்‌ மசோதாவின்‌ 
அமுல்‌ எல்லை ிரிவடைக்‌ இரப்பகையும்‌ அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. 
மசோதாவை எழிர்த்‌ ர இவான்‌ சமன்‌ லால்‌, “ சோஷலிசத்துக்கு 
எதிராகப்‌ பிரசாரம்‌ செய்ய முயல்கிறீர்கள்‌ என்றால்‌,— 
சோஷலிசத்தை ஈசுக்கவே அதிகாரம்‌ கோருகிறீர்கள்‌ என்றால்‌,— 
எங்கள்‌ பிணங்களின்‌ மீது நடந்து சென்றுதான்‌ நீங்கள்‌ அந்த 
அதிகார நீதைப்‌ பெற வேண்டும்‌! '” என்று முழங்கொோர்‌. ரங்கசாமி 
அய்யங்கார்‌ பேசுகையில்‌, இந்த மசோதா அரசாங்கம்‌ எனகிற 
அதிகார வர்க்கத்தின்‌ கரங்களை வலுப்படுந்துமறகே தவிர, 
மக்கள்‌ நலனைப்‌ பற்றிய நோக்கமே இதில்‌ இல்லை என்றார்‌. 


கொழிலதிபர்‌ கனஷியாம்‌ தாஸ்‌ பிர்லா பேசும்போது, “நான்‌ 
கம்யூனிஸக்‌ கொள்கையை ஆதரிப்பவனல்ல; ஏற்கனவே 
எதுதனையோ கிளர்ச்சிகள்‌ நடந்திருந்தாலும்‌ முதலாளித்துவம்‌ 
அழியாது என்பது என்‌ திடமான நம்பிக்கை '' என்றார்‌. ஆனாலும்‌, 


194 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இந்தியாவின்‌ மற்ற முதலாளிகளைப்‌ போலவே, அவரும்‌, யாரையும்‌ 
நாடு கடத்தவோ, தடுத்து வைக்கவோ, விசாரணை இல்லாது 
சிறைப்படுத்தவோ அரசாங்கத்துக்கு அதிகாரம்‌ கொடுத்து 
வைப்பதை ஏற்கவில்லை. தொடர்ந்து பேசுகையில்‌ பிர்லா 
கூறியதாவது : 

“இந்த மசோதா சென்ற செப்டம்பரில்‌ சபையில்‌ 
கொண்டு வரப்பட்டு நிராகரிக்கப்பட்ட து. கம்யூனிஸ த்தைக்‌ 
கட்டுப்படுத்துவதே அரசாங்கத்‌ தின்‌ நோக்கமானால்‌, இந்தியத்‌ 
கொழிலதிபாகளைச்‌ சோத்துக்கொண்டே அவர்கள்‌ இதைச்‌ 
செய்திருக்க வேண்டும்‌. இது சம்பர்‌ கமாக அரசாங்கம்‌ ஐரோப்பிய 
முதலாளிகளைக்‌ கலந்து ஆலோடித்ததா என்பது எனக்குக்‌ 
தெரியாது. ஆனால்‌, இந்திய வாக்கக அமைப்புக்களை 
நம்பிக்கைக்குப்‌ பாத்திரமாக அவர்கள்‌ கருதவில்லே என்பது 
மட்டும்‌ எனக்குத்‌ தெரியும்‌.”' 


பேராரைச்‌ சேர்ந்த எம்‌. எஸ்‌. ஆனே, கம்யூனிஸப்‌ பிரச்‌ 
சினையைக்‌ இர்ப்பதே அரசாங்கத்தின்‌ நோக்கமாகத்‌ தோன்ற 
வில்லை என்றார்‌, 1 ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எழுச்சியே 
கம்யூனிஸம்‌. கம்யூனிஸத்கை எதிர்ப்பதுதான்‌ அரசாங்கத்தின்‌ 
விருப்பம்‌ என்றால்‌, முதலில்‌ அது எதிர்க்கட்சியினரோடு சேர்ந்து 
ஆங்கில ஏகாதிபத்‌ தியதகை எதிர்க்க வேண்டும்‌. அதற்கு 
அரசாங்கம்‌ தயாரா?”” என்று கேட்டார்‌ ஆனே. 


மோதிலால்‌ நேருவும்‌ மாளவியாவும்‌, இப்போதும்‌ மசோதாவைக்‌ 
கண்டித்துப்‌ பேசினார்கள்‌. நீதித்துறைக்கு இருக்க வேண்டிய . 
அதிகாரங்களை இந்த மசோதா நிருவாகத்‌ துறையின்‌ கையில்‌ 
ஒப்படைக்கிறது என்று குற்றஞ்சாட்டி அதை எழிர்த்தார்‌ 
மாளவியா. இது இந்தியத்‌ தேசியத்தின்‌ மீதும்‌ இந்தியத்‌ தேசியக்‌ 
காங்கிரசின்‌ மீதும்‌ தொடுக்கப்பட்ட ரேரிடையான காக்குதல்‌ 
என்று வருணித்த மோதிலால்‌ நேரு, முதல்‌ நம்பர்‌ இந்திய 
அடிமை மசோதா இது!” என்று சாடினார்‌. 

ஆனால்‌, முகம்மது ஷா நவாஸ்‌ போன்ற உறுப்பினர்கள்‌, “இந்த 
முக்கியமான மசோதாவை நிறைவேற்றாவிட்டால்‌ தேய 
எழுச்சியே பாதிக்கப்படும்‌ '” என்று கருத்துத்‌ தெரிவித்தார்கள்‌. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 185 


எம்‌. கே. ஆச்சாரியா, கம்யூனிஸ அபாயத்தைத்‌ தடுத்து 
நிறுத்‌துவதற்குச சட்டம்‌ இயற்‌ றுவதை '' எதிர்கீகாவிட்டா லும்‌, 
இந்த மசோதாவில்‌ உள்ள இவ்வளவு சங்கதிகள்‌ தேவையில்லை 
எனருர்‌. 

இந்தச்‌ தடவை அரசாங்கம்‌ தனக்குச்‌ சாதகமான சக்இகளை 
ஒன்று திரட்டி உறுதிப்படுத்தி வைத்திருந்தது. ஆதலால்‌, 
மசோதாவைப்‌ பொறுக்குக்‌ குழுவுக்கு அனுப்புவது என்ற 
(அரசாங்கத்‌) தீர்மானம்‌ வெற்றி பெற்றது. 


பொறுக்குக்‌ குழு திருத்தி அமைத்தபடி, மசோகா மார்ச்‌ 28ல்‌ 
சபையில கொண்டுவரப்பட்டது. ஆனால்‌, இதற்கு ஒரு வாரத்துக்கு 
முன்புகான்‌ அரசாங்கம்‌, முக்கியமான கம்யூனிஸ்டுகளும்‌ தொரிற்‌ 
சங்கவாதிகளுமான 31 பேரைக்‌ கைது செசய்‌ இருந்‌ தது. 
விசாரணைக்காக ஓர்‌ ஓதுக்குப்புற மாவட்ட ஈநகரமாயெ 
மீரட்டுக்கு அவர்களைக்‌ கொண்டு சென்றது. இதுதான்‌, பிறகு 
புகழ்பெற்ற மீரட்‌ சி வழக்கு என்று பெயர்‌ பெற்றது. 
நாடெங்கும்‌ அரசாங்க நடவடிக்கைக்கு எதிரான உணர்ச்சி 
கிளம்பியது. காந்தியடிகள்‌, “இது கம்யூனிஸத்தை அழிப்‌ 
பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அல்ல; இந்தியர்‌ 
நெஞ்சத்தில்‌ நடுக்கத்தைப்‌ பாய்ச்சுவதே இகன்‌ நோக்கம்‌ ” என்று 
குறிப்பிட்டார்‌. “சட்டத்தின்‌ பேரால்‌ நடத்தப்படும்‌ அராகம்‌ 
இது ” என்றும்‌ அவர்‌ அதை வருணிக்கார்‌. 


மசோமா சபையில்‌ கொண்டுவரப்பட்டது. சட்டத்துறை 
உறுப்பினர்‌, பொறுக்குக்‌ குழு கொடுத்திருந்த அறிக்சையை 
விளககனார்‌. உடனே ஜயகர்‌ எழுந்து, கம்யூனிஸ்டுகள்‌ கைது 
செய்யப்பட்டு அவர்கள்‌ மீது மீரட்டில்‌ விசாரணை நடக்க இருக்கி ற 
இந்த நேரத்தில்‌ இந்த மசோதாவைப்‌ பற்றிய விவாதக்கை 
ஓத்திப்‌ போடுவது நல்லது என்னும்‌ ஓர்‌ ஒழுங்குப்‌ பிரச்சினைய 
எழுப்பினார்‌. வழக்கு விசாரணையிலிருக்கும்போது அதுபற்றி 
இங்கே பேசுவதால்‌ வழக்கு பாதிக்கப்படும்‌ என்றும்‌ அவர்‌ சுட்டிக்‌ 
காட்டினார்‌. ஏப்ரல்‌ 8ஆம்‌ தேதி சபை மீண்டும்‌ கூடியபோது, 
“பொதுப்‌ பாதுகாப்பு மசோதாவுக்கும்‌ மீரட்‌ சூவழக்குக்கும்‌ 
அடிப்படை ஒன்றே” என்றும்‌ அதனால்‌, இந்த மசோதாவை 


166 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விவாதிப்பதால்‌ விசாரணையில்‌ உள்ள அந்த வழக்குப்‌ பாதிக்கப்‌ 
படும்‌ என்றும்‌ சபைத்‌ தலைவர்‌ படேல்‌ விளக்கினார்‌. எனவே 
மசோதாவை ஓத்திவைக்கலாம்‌ என்று அவர்‌ கருத்துத்‌ 
தெரிவித்தார்‌. ஒருவேளை, இந்த மசோதாவை உடனடியாக 
நிறைவேற்றியாக வேண்டுமென்று அரசாங்கம்‌ கருதுமானால்‌ 
மீரட்‌ சதிவழக்கை வாபஸ்‌ பெற்றுக்கொண்டு அதன்‌ பிறகு 
மசோதாவை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளலாம்‌ என்று 
அரசாங்கத்துக்கு ஆலோசனை தெரிவித்தார்‌ அவர்‌. பாவம்‌, 
அரசாங்கத்தின்‌ பாடு திண்டாட்டமாகப்‌ போய்விட்டது. 


ஏப்ரல்‌ 4ஆம்‌ தேதி உள்துறை உறுப்பினர்‌ அரசாங்கத்தின்‌ 
கருத்தைச்‌ சபையில்‌ தெரிவித்தார்‌. அவர்‌ கூற்றுப்படி, மீரட்‌ 
சதிவழக்கு நடந்து கொண்டிருந்தாலும்‌, இந்த மசோதாவை 
விவாதிப்பதற்குச்‌ சட்டப்படி. எந்தத்‌ தடையும்‌ இல்லை என்பது 
அரசாங்கத்தின்‌ கருத்து. எனவே, இதன்‌ உடனடிக்‌ தேவையை 
முனனிட்டுச்‌ சபை இதைப்பற்றிய பரி£லனையைத்‌ தொடரலாம்‌ 
என்று அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. அதைத்‌ கொடாந்து சட்டப்‌ 
பிரச்சினை பற்றி விவாதம்‌ எழுந்தது. தேசியவா திகள்‌, சட்டப்படி, 
மசோதாவைச்‌ சபை விவாதிக்க முடியாது என்றார்கள்‌. ஜின்னா 
இது தொடர்பாக அனுப்பிய தந்தி ஒன்றை ராஜா கஜன்பர்‌ அலி 
கான சபைக்குத்‌ தெரிவித்தார்‌. அதில்‌, மசோதா பற்றிய 
விவாதத்தை சபைத்தலைவர்‌ நிறுத்தி வைக்க முடியாது என்று 
குறிப்பிட்டிரும்தார்‌ ஜின்னா. 


தலைவர்‌ படேல்‌, ஏப்ரல்‌ 11ஆம்‌ தேதி, இறுரியாகத்‌ தமது 
முடிவை அறிவித்தார்‌. நீண்ட அறிக்கையாக அமைந்த அந்த 
அறிவிப்பு பினகண்டவாறு கூறியது: விசாரணையில்‌ உள்ள 
வழக்கைத்‌ தொடர்புபடுத்தாமல்‌ இந்த மசோதாவின்‌ மீறு 
விவாதம்‌ நடைபெற இயலாது. இப்போது உள்ள நிலையில்‌ 
மசோதாவின்‌ மீதான விவாதத்தை நிறுத்தி வைக்கும்‌ அதிகாரம்‌ 
சபைததலைவருக்கு இருப்பதாக வெளிப்படையாகச்‌ சொல்லும்‌ 
வி எதுவும்‌ இல்லை என்பது உண்மையே. ஆனால்‌, இதுபோன்‌ ற 
பழைய நிகழ்ச்சிகளையும்‌ இப்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியான 
சூழ்நிலையையும்‌ கருத்தில்‌ கொண்டு கவனிக்கையில்‌, சபைத்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 187 


தலைவருக்கு அநத அதிகாரம்‌ உண்டு என்பது குறிப்பாகப்‌ புலப்‌ 
படவே செய்கிறது. (மேலும்‌ சபையின்‌ நடைக்கும்‌ நடை 
முறைக்கும்‌ குந்தகம்‌ விளைக்கும்‌ என்ற காரணத்தைக்‌ கொண்டு 
எந்தப்‌ பிரேர ரணயையும்‌ நிராகரிக்கும்‌ அதிகாரம்‌ இயல்பாகவே 
சபை கலைவருக்கு உண்டு. இவைகளின்‌ அரப்படையில்‌, 
பொதுப்‌ பாதுகாப்பு மசோதாவினமீதான விவாதத்தை படேல்‌ 
நிராகரித்தார்‌. 

அனாலும்‌, இந்தத்‌ தீர்ப்பு அரசாங்கத்தைக்‌ தடுக்கவில்லை. 
அடுகுகநாளே, வைசிராய்‌ இரண்டு சபை உறுப்பினர்களுக்கும்‌ 
உரை நிகழ்த்தி, சபைத்‌ தலைவரின்‌ நீர்ப்பைத்‌ தாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாததையும்‌ தெரிவித்தார்‌. “' இந்தியச்‌ சட்ட சபை இர்குச்‌ 
சட்டத்தை நிறைவேற்றுவது தடைப்பட்டு விட்ட தால்‌, புரட்சி 
இயக்கங்களைப்‌ பினனால்‌ இருந்து இயக்குவோர்‌ சும்மா இருந்து 
விடப்‌ போவதில்லை '' எனறும்‌ அவர்‌ கூறினார்‌. எனவே, அந்து 
மசோதாவில்‌ கோரப்பட்டிரும்க எல்லா அதிகாரங்களையும்‌ 
கவர்னர்‌ ஜெனரலுக்கு வழங்கும்‌ அவசரச்‌ சட்டம்‌ ஓன்றைப்‌ 
பிறப்பித்து விட்டார்‌ வைசிராய்‌. 


1929 ஆம்‌ ஆண்டின்‌ வரவு செலவு ச்‌ திட்டக்‌ கூட்டத்‌ தொடரில்‌ 
மகொண்டு வரப்பட்ட தொரில்‌ தகராறுகள்‌ மசோதா பலர்‌ 
நவன நுழைக கவர்ந்தது. இர்த மசோதாவின்‌ மீதும்‌, அரசாங்கத்‌ 
துக்கும்‌ எதிர்க்‌ கட்ரிக்கும்‌ பலப்‌ பரீட்சை நடந்தது. பொதுமக்கள்‌ 
கருதகறிவதற்காக இந்த மசோதா 1928 செப்ட ம்பரிலேயே 
வெளியிடப்பட்டிருந்தது. 1929 பிப்ரவரி 11ல்‌ இந்த மசோதா 
வைப்‌ பொறுக்குக்‌ குழுவின்‌ பரிசீலனைக்கு அனுப்பலாம்‌ எனறு 
கோரும்‌ தாமானத்தைத்‌ தொழில்துறை உறுப்பினர்‌ சர்‌ பூபே்‌ிர 
நாத மித்ரா சபையில்‌ மொழிந்தார்‌. பம்பாயில்‌ தொடர்ச்சியாக 
நடந்து வநது வேலை நிறுத்தங்களைக்‌ குறிப்பிட்டு, இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ மேற்படி. மசோதாவை உடனடியாகக்‌ கொண்டுவர 
வேண்டியதாயிற்று என்று விளக்கினார்‌ அவர்‌. (தொழில்‌) நீதி 
ரன்‌ றங்களை அமைப்பதும்‌ சமரச போர்டுகளை ஏற்படுத்‌ துவ துமே 
மசோ ராவின்‌ நோக்கம்‌. அத்தியாவசியத்‌ தொழில்களில்‌ ஏற்படும்‌ 
திடீர்‌ வேலை நிறுத்தங்களுக்குத்‌ தண்டனை வழங்குவதற்கும்‌ 
தொழிலாளர்‌ நலனோடு தொடர்புபடாத வேலைநிறுத்தங்களை த்‌ 


168 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தடை செய்வதற்கும்‌ மசோதா வகை செய்தது. இந்த மசோதாவும்‌ 
ஒவவொரு கட்டத்திலும்‌ எதிர்ப்புக்கு உள்ளாயிற்று. 


பொ.றுக்குக்‌ குழு திருத்தி அமைத்தபடி, இந்த மசோதா 
199 ஏப்ரல்‌ 2 ஆம்‌ தேதி சபையில்‌ திரும்பவும்‌ கொண்டு வரப்‌ 
பட்டது. வி. வி. ஜோகையா, விட்லி (தொழிலாளர்‌ நலக்‌) 
குழுவின்‌ அறிக்கை வரும்‌ வரை இந்த மசோதாவைப்‌ பற்றிய 
விவாதத்தை ஓத்திப்போட வேண்டும்‌ என்ற தீர்மானத்தைக்‌ 
கொண்டு வந்தார்‌. இந்த மசோதா தொழிலாளர்‌ உரிமைக்கும்‌ 
இந்திய மக்கள்‌ அனைவருக்குமே பாதகமானதாக இருப்பதால்‌ 
மீண்டும்‌ இதைப்பற்றி மக்களின்‌ கருத்தை அறிய வேண்டும்‌ 
என்றார்‌ திவான்‌ சமன்‌ லால்‌. என்‌. சி. கேல்கரும்‌ னிவாச அய்யங்‌ 
காரும்‌ அவர்‌ கருத்தை ஆதரித்துப்‌ பேசினார்கள்‌. ஜம்னாதாஸ்‌ 
எம்‌. மேத்தா, மசோதாவை, “' உழைப்பாளர்களை ஒடுக்குவதற்கு 
அதிகார வர்க்கம்‌ தயாரித்துள்ள ஒரு பட்டயம்‌” என்று 
வருணிததார்‌. இது ஒரு அரசியல்‌ மசோதாவாகும்‌ என்று 
எடுத்துரைத்த பண்டித தாகுர்தாஸ்‌ பார்கவா, இது தொழில்‌ 
ககராறுகள்‌ மசோதா என்ற மாற்றுடையில்‌ இமர்நச்‌ சபைக்குக்‌ 
கடத்திக்‌ கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று கழி.நதார்‌. 
எம்‌. எஸ்‌. ஆனே, இந்த மசோதா இந்தியாவில்‌ தொழிலாளர்‌ 
இயக்கம்‌ வளர்வதைக்‌ தடுக்கும்‌ என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌. 


அரசாங்கத்‌ தரப்பினர்‌ அல்லாதவர்கள்‌ பலமாக எறிர்த்தும்‌, 
மசோதா ஏப்ரல்‌ 6ஆம்‌ தேதி நிறைவேற்றப்பட்டது. சிறிது 
நேரத்துக்கெல்லாம்‌ பார்வையாளர்‌ பகுஇியிலிருந்து வீசப்பட்ட 
இரண்டு குண்டுகள்‌ அரசாங்கத்‌ தரப்பு உறுப்பினர்கள்‌ அமர்ந்‌ 
திருந்த இடத்தில்‌ விழுந்து வெடித்சன. குழப்பத்நிற்டையே 
சபை ஓ.த்திவைககப்பட்டது. இந்த நிகழ்ச்சியால்‌, இம்‌ மசோதா 
நிறைவேற்றப்பட்ட செய்திக்கு ஒரு பிரபலம்‌ ஏற்பட்டு விட்டது. 


ஜதீன்‌ தாஸ்‌ மரணம்‌ : 
சட்டசயைக கண்டனத்‌ தீர்மானம்‌ 

வெடிகுண்டு நிகழ்ச்சியைத்‌ தொடர்ந்து சர்தார்‌ பகத்‌ சிங்‌, 
பதுகேஸ்வர்‌ தத்‌ என்ற இரண்டு இளம்‌ புரட்சிக்காரர்கள்‌ கைது 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 189 


செய்யப்பட்டார்கள்‌. பின்னர்‌ பல புரட்சிக்காரர்கள்‌ கைது 
செய்யப்பட்டு, லாகூர்‌ நீதிமன்‌ றத்தில்‌ அவர்கள்‌ மேல்‌ வழக்கும்‌ 
தொடரப்பட்டது. லாகூர்‌ சதிவழக்கு என்று பெயர்பெற்ற 
இந்த வழக்கு இநதிய மக்கள்‌ மத்தியில்‌ பெரிய கொந்தளிப்பை 
உண்டாக்கியது. 

லாகூர்‌ சதிவழக்கில்‌ சம்பந்தப்பட்டவர்கள்‌ சிறைச்சாலையில்‌ 
சாதாரணக்‌ குற்றவாளிகளைப்‌ போலவே நடத்தப்பட்டார்கள்‌. 
அழைக்‌ கண்டித்தும்‌ தங்களை அரசியல்‌ கைதிகள்‌ போல நடத்த 
வேண்டுமென்று கோரியும்‌ சிறையிலேயே பகத்‌ சிங்‌ தலைமையில்‌ 
அவர்கள்‌ ஒரு போராட்ட தீதைத்‌ தொடங்கினார்கள்‌. அரசாங்கம்‌ 
இந்தக்‌ கோரிக்கையை ஏற்காததால்‌ அவர்கள்‌ உண்ணாவிரதம்‌ 
மேற்கொண்டார்கள்‌. லட்சிய வீறும்‌ புரட்டி வேகமும்‌ கொண்ட 
இளைஞர்‌ ஜதீர்திர நாத்‌ தாஸ்‌ இந்தப்‌ போராட்ட வீரர்களிலே 
ஒருவர்‌. இந்த இளைஞாகளின உயிரை அரசாங்கம்‌ பாதுகாக்க 
வேண்டும்‌ என்று நாடெங்கும்‌ பலத்த கோரிக்கை எழுப்பப்‌ 
பட்டும்‌, அரசாங்கம்‌ செவிசாய்க்கவில்லை. 1929 செப்டம்பர்‌ 
139 ஆம்‌ தேதி ஜதன சாஸ்‌ இறந்து போனார்‌. அரசாங்கத்தின்‌ 
இரக்கமறற போக்கால்‌ இந்த இளைஞர்‌ உயிர்‌ துறக்க நேர்ந்ததை 
அறிந்து நாடே கொதித்து எழுந்தது. 


பூ 

நில்லியில்‌ இச்செய்தி கிடைத்தபோது சட்டசபை நடந்து 
கொண்டிருந்தது. செப்டம்பர்‌ 14அம்‌ தேதி, ஓமீன்‌ தாஸின்‌ 
மரணத்தையும்‌ அதனோடு தொடர்புடைய விவகாரங்களையும்‌ 
பற்றி விவாதிப்பதற்காகச்‌ சட்டசபை நடவடிக்கைகளை ஒத்தி 
வைக்க வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ ஒன்றை மோதிலால்‌ நேரு 
கொண்டுவம்தார்‌. அவ்வாறே நடவடிக்கைகள்‌ ஓத்திவைக்கப்‌ 
பட்டன. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்‌, அரசாங்கம்‌ லாகூர்க்‌ கைதி 
களிடம்‌ மனிதப்‌ பண்போடு நடந்து கொள்ளாததைச்‌ சுட்டிக்‌ 
காட்டிக்‌ கண்டிக்தார்கள்‌. 


லாகூரில்‌ மனித உயிர அழி துகொண் டிருந்த நிலையிலும்‌ இரக்க 
மின றி வீறறிருநத அரசாங்கத்தின்‌ போக்கை மோதிலால்‌ நேரு 
கடுமையாகச்‌ சாடினார்‌ : ** நமது காருண்யமிக்க சர்க்கார்‌ (ரோம்‌ 
நகரம்‌ பற்றி எரிந்து கொண்டிருந்த போது பிடில்‌ வாசித்துக்‌ 


190 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கொண்டிருந்த) நீரோ மன்னனையும்‌ மிஞ்சிவிட்டது/ ஆம்‌; 
குவறான வழியில்‌ திருப்பி விடப்பட்டவர்களானாலும்‌, இந்த 
இளைஞர்கள்‌ தேசீய வீரர்கள்‌. அவர்களின மரணப்‌ படுக்கை 
யிலேயே நமது அரசாங்கம்‌ பிடில்‌ வாசித்துக்‌ கொண்டு இருக்கிறது. 
அநத இளைஞர்களின்‌ ஆவி அணு அணுவாசப்‌ பிரிந்து கொண்‌ 
டிருந்த்தைக்‌ கண்டு ரசித்துக்கொண்டு இருக்கிறது இம்‌. 
அரசாங்கம்‌ / அது மட்டுமல்ல. அங்கே உயிர்கள்‌ போய்க்‌ கொண்டு 
இருக்கையில்‌, இது சம்பந்தமாக எனன ௩டவடிக்கை எடுக்கலாம்‌ 
எனற ஆராய்ச்சியிலேயே இன்னமூம்‌ அரசாங்கம்‌ பொழுது 
போக்கிக்‌ கொண்டிருப்பது வேதனையாக இருக்கிறது ' 
தேரு. 


்‌ என்றார்‌ 

உள்துறை உறுப்பினர்‌ ஏதேதோ சொல்லி அரசாங்கம்‌ மேற்‌ 
கொண்ட நிலை சரியே என்று நிலைநாட்ட முயன்றார்‌. ஆனாலும்‌ 
அவருடைய விளக்கம்‌ எதிர்க்கட்சியினருக்குக்‌ கொஞ்சமும்‌ 
இருப்‌ தியளிக்கவில்லை. மாளவியா, பகத்‌ சிங்கின்‌ கடிதத்தில்‌ ஓரு 
பகுதியைப்‌ படித்துக்‌ காட்டி, “அவர்களின்‌ கோரிக்கை எவ்வளவு 
நியாயமானது பாருங்கள்‌ '' ஏன்று சபையைக்‌ கேட்டார்‌. நேர்‌ 
மையும்‌ தனமான உணர்ச்சியும்‌ உள்ள எந்த மனிதனும்‌ 
தனனுடைய நாட்டுக்கு விடுதலை தேடவே விரும்புவான ; 
அத்தகையதொரு விருப்பததிலேயே செயல்‌ புறிந்துள்ள இக்க 
இளைஞர்கள்‌ மிகுந்த மதிப்புக்கு உரியவாகள்‌ எனறார்‌ மாளவியா. 
அவர்களின்‌ நியாயமான கோரிக்கைக்கு அரசாங்கம்‌ செவிசாய்க்‌ 
காததால்‌ ஓர்‌ அரிய இளம்‌ உயிரையே இழக்க நேரிட்டுவிட்ட து 
என்றார்‌ அவர்‌. அமர்நாத்‌ தத்‌, '' ஜதின்‌ தாஸைக்‌ கொலைபுரிந்த 
கொலையாளி இந்த அரசாங்கமே!” என்று குற்றஞ்சாட்டினார்‌. 
கே. சி. நியோகி (லாகூர்‌ சதிவழக்குக்‌) கைதிகள்‌ காட்டிய வீர 
சாகசத்தைப்‌ பாராட்டினார்‌. புருஷோத்தமதாஸ்‌ தாகுர்சாஸ்‌ 
பேசுகையில்‌, குற்றத்துக்கு உற்சாகமளிப்பதை நான ஏற்க இயலா 
கெனறா லும்‌, அரசாங்கத்தின்‌ பழிவாங்கும்‌ போக்கை நானும்‌ என்‌ 
நண்பர்களும்‌ நிச்சயமாக அதரிக்கமுடியாது என்று திட்ட 
வட்டமாக அறிவித்தார்‌. 


இறுதியாக ஒத்துழைப்புத்‌ தீரமானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு 
க்கு 47 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. 


எதிர்ப்புக்‌ கனல எரிந்துகொண்டு இருக்கிறது 191 


வெளியே மக்களின்‌ கண்டனத்துக்கு ஆளாூ நின்ற அரசாங்கம்‌, 
சட்டசபையிலும்‌ கண்டன தையே அள்ளிக்‌ கட்டிக்கொண்டது. 


சாரதா மசோதா : 


சமுதாய வாழ்வில்‌ நிலவிய கேடுகளை ஒழிப்பதற்கு அனுசரணை 
யான சட்டங்களை இயற்ற முயன்றது சட்டசபையில்‌ தேசீய 
வாதிகள்‌ ஆற்றிய பணியின மற்றோர்‌ அம்சம்‌ அகும்‌. குழந்தை 
மணமும்‌ அதன்‌ விளைவான கைம்மைக்‌ கொடுமையும்‌ இந்துக்‌ 
களிடையே நிலவிய மேற்குறித்த சமுதாயக்‌ கேடுகளில்‌ ஒன்று. 
இதை ஒழிப்பதில்‌ கணிசமான பங்குஏற்றவர்‌ அஜ்மீரைச்‌ சேர்ந்த 
ராய்‌ பகதூர்‌ ஹர்பிலாஸ்‌ சாரதா. சாரதா மசோதா என்று 
வழங்கப்பட்ட குழுதைத்‌ திருமண(தடுப்பு) மசோழாவைக்‌ 
கொண்டுவந்து நிறைவேற்றுவதில்‌ அவர்‌ முழுமூச்சாக ஈடுபட்டு 
இரும்தார்‌. மூன்றாவது சட்டசபைக்காலம்‌ முழுவதும்‌ அவர்‌ இதே 
வேலையாகவே இருந்தார. பையன்களுக்குப்‌ 18 வயதுக்கு முன்பும்‌ 
பெண்களுக்குப்‌ 14 வயதுக்கு முனபும்‌ இருமணம்‌ நடத்தப்‌ 
படுவதைக்‌ தடுப்பதே இந்த மம சோமாவின்‌ நோக்கம்‌. 
அரசாங்கத்தின்‌ அசமந்தப்‌ போக்குக்கு மட்டுமன்றி, இஃ யாவில்‌ 
உள்ள பல பழமைவாதிகளுக்கும்‌ ஈடுகொடுத்தே ஹர்பிலாஸ்‌ 
சாரதா இநதக காரியத்தைச்‌ செய்யவேண்டியிருந்தது. ஆனாலும்‌, 
மோதலால்‌ நேரு, ஜின்னா போனற புதுமை விரும்பிகளும்‌ 
எச்‌. என்‌. குன்ஸ்ரூ, எச்‌. பி. மோடி போன்ற மிதவாதிகளும்‌ 
முழுமையாக ஆதரவு தநததால்‌, இநத மசோதா 1929 செப்டம்பர்‌ 
ல்‌ நிறைவேறியது. இந்தியாவில்‌ நிறைவேற்றப்பட்ட சமுதாயச்‌ 
சாதிருததச சட்டங்களின்‌ வரலாற்றில்‌ இந்த (சாரதா)ச்‌ 
சட்டத்துக்கு முக்கியமானதோர்‌ இடம்‌ உண்டு. 


சபையின்‌ உரிமைக்கான போராட்டம்‌: 


சட்டசபை மூலம்‌ நடைபெற்ற சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌, 
சட்டசபை மற்றும்‌ அதன்‌ உறுப்பினர்களின்‌ உரிமையை நிலை 
நாட்டுவதிலே உத்தியோகச்‌ சார்பற்ற உறுப்பினர்கள்‌ ஆற்றிய 
பணியும்‌ முக்கியமானது. அப்போதைய அரசியல்‌ சட்டம்‌ எப்படிப்‌ 
பட்டதாக இருந்தாலும்‌, சட்டசபை மற்றும்‌ உறுப்பினர்களின்‌ 


192 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


உரிமைகள்‌ அரசாங்கத்திடமும்‌ ௮திகாரவர்க்கத்திடமும்‌ சிக்கி 
விடாமல்‌ பார்த்துக்‌ கொள்வதில்‌ இவர்கள்‌ எப்போதும்‌ கண்ணும்‌ 
கருத்துமாக இருந்து வந்தார்கள்‌. பிரிட்ஷ்‌ மக்கள்சபைக்கு உள்ள 
உரிமைகளும்‌ சலுகைகளும்‌ இந்தியச்‌ சட்டச்சபைக்கும்‌ கிடைக்கச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்ற நோக்கிலேயே இவர்கள்‌ விதிகளையும்‌ 
மரபுகளையும்‌ உருவாக்கி வந்தார்கள்‌. இந்த முயற்சியில்‌, 1925 
ஆகஸ்டு 24ல்‌ சபைத்தலைவராகப்‌ பொறுப்பேற்ற வி. ஜே. படேல்‌ 
ஆற்றிய பணி ஆற்றல்‌ வாய்ந்ததும்‌ முக்கெத்துவம்‌ வாய்ந்தது 
மாகும்‌. சபை உறுப்பினர்களின்‌ உரிமையையும்‌ பெருமையையும்‌ 
கட்டிக்‌ காததவர்களுள்‌ முதன்மையானவராக விளங்கியதோடு, 
“ஒரு சுந்ததிரக்‌ குடியரசு நாட்டில்‌ எழிர்க்கட்சிக்கும்‌ அதன்‌ 
தலைவருக்கும்‌ உரிமையான எல்லாச்‌ சிறப்பு நிலைகளையும்‌ 
வழங்கியவர்‌ '' என்னும்‌ பெருமைக்கும்‌ உரியவரானார்‌ படேல்‌. 


இந்த (உரிமைப்‌) போராட்டத்தின்‌ வரலாறு நீளமானது. 
அதிலே ஒருசில நிகழ்ச்சிகளை மட்டும்‌ இங்கே காண்போம்‌. 


அரசாங்க ஆதரவுடன்‌ போட்டியிட்ட டி. ரங்காச்சாரியாரை த்‌ 
தோற்கடித்து சபைத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌ 
வி. ஜி. படேல்‌. அவர்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, ' தளராத 
சுயராசசியவாதியும்‌ அரசாங்க எதிர்ப்பாளருமாகிய இவர்‌ தமது 
போராட்ட உணர்ச்சியைக்‌ கைவிடாமல்‌ எப்படிச்‌ சபையை 
நடத்தப்‌ போகிறார்‌?” என்ற பெரிய கேள்வி பலரிடையே எழுந்த து. 


தலைமைப்‌ பொறுப்பை ஏற்ற தொடக்கத்தில்‌, படேலுக்கு சிறிது 
சங்கடமாகத்தான்‌ இருந்தது. காரணம்‌, எல்லா நடவடிக்கை 
களுக்கும்‌ அவர்‌ சட்டசபைச்‌ செயலாளரின்‌ ஆலோசனையையே 
நாட வேண்டியிருந்தது. சட்டசபைச்‌ செயலாளர்‌ பொதுவாக, 
கவர்னர்‌ ஜெனரலுக்கே பதில்‌ சொல்லவேண்டிய பொறுப்புடைய 
வராக இருந்தார்‌ ; சபைத்தலைவருக்கு அவர்‌ எந்த வகையிலும்‌ 
கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதில்லை. மே லும்‌. செயலாளர்‌, 
நியமன உறுப்பினராகையால்‌ எந்த ஒரு கட்சியுடனும்‌ சேரவும்‌ 
அதற்காகவே வேலை செய்யவும்‌ அதன்‌ சார்பில்‌ ஓட்டளிக்கவும்‌ 
அவருக்கு முழு உரிமை இருந்தது. இத்தகைய ஒருவரின்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 193 


ஆலோசனையை நடுநிலையானதென்றோ சுதந்திரமானதென்றோ 
ஏற்க முடியாதென்பது தெளிவு. படேல்‌ இதைக்‌ கவர்னர்‌ ஜெனர 
விடம்‌ விளக்கிக்‌ கூறியதன்‌ பேரில்‌, 1928 (ஆகஸ்ட்‌ செப்டம்பர்‌ 
அக்டோபர்‌ ) இலையுதிர்‌ காலக்கூட்டத்‌ தொடரிலிருந்து, செயலா 
ளரைச்‌ சட்டசபை உறுப்பினராக நியமிக்கும்‌ வழக்கம்‌ கைவிடப்‌ 
பட்டது. 

இந்த நடவடிக்கையால்‌ நிலைமை ஓரளவுதான்‌ சரிப்பட்டது. 
சட்டசபைக்கு என்று உரிமை பெற்ற தனி ஊழியர்கள்‌ இல்லை 
என்பகே பெரிய குறையாக இருந்து வந்தது. 1926 ஜனவரியில்‌ 
நடந்த சட்டசபைத்‌ தலைவர்களின்‌ மாநாடு, படேலுடைய 
தூண்டுதலின்‌ பேரில்‌, சட்டசபைக்கு எனறே அரசாங்கத்தின்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ வராத தனி அலுவலகம்‌ ஓன்று அமைக்க 
வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ நிறைவேற்றியது. இது சம்பந்தமாக 
அரசாங்கம்‌ எந்த நடவடிக்கையும்‌ மேற்கொள்ளாததால்‌, படேலே 
விவரமான திட்டம்‌ ஒன்றைத்‌ தயாரித்து அரசாங்கத்திடம்‌ 
கொடுத்தார்‌. அரசாங்கத்தின்‌ சட்டத்துறையிலிருந்து சட்ட 
சபையைத்‌ தனியே பிரிக்க வேண்டும்‌ என்பதும்‌ இந்த 
அலுவலகமும்‌ இதன்‌ அதிகாரிகளும்‌ சட்டசபையின்‌ தலைவருக்கே 
கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்‌ என்பதுமீம இந்தத்‌ 
திட்டத்தின்‌ முக்கியமான அம்சங்கள்‌. இது தொடர்பான பேச்சு 
வார்த்தைகள்‌ நடந்தன என்றாலும்‌, முக்கியமான அம்சங்களில்‌ 
அரசாங்கம்‌ தலைவர்‌ படேலுடன கருத்து வேறுபட்டது. 


1928 செப்டம்பர்‌ 5ல்‌ தலைவர்‌ படேல்‌ இந்த விவகாரங்களைப்‌ 
பற்றிச்‌ சட்டசபையில்‌ தெரிவித்தார்‌. 198 டிசம்பர்‌ 1ஆம்‌ 
தேதிக்குள சட்டசபைக்கான தனி அலுவலகம்‌ ஒன்றை அமைக்க 
வேண்டும்‌ என்று கோரும்‌ தீர்மானம்‌ ஓன்றை எதிர்க்கட்சித்‌ 
தலைவரான பண்டித மோதிலால்‌ நேரு செப்டம்பர்‌ மாதம்‌ 2ஆம்‌ 
தேதி சபையில்‌ கொண்டுவம்தார்‌. கவர்னர்‌ ஜெனரல்‌ சபைத்‌ 
தலைவருடன்‌ கலந்தாலோசித்து இந்த அலுவலகத்தின்‌ முக்கிய 
மான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும்‌ என்றும்‌ அந்த அதிகாரி 
களின்‌ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்‌ அதிகாரம்‌ சபைத்‌ 
தலைவருக்கே இருக்க வேண்டும்‌ என்றம்‌ தீர்மானம்‌ மேலும்‌ 


௬-13 


194 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கோரியது. அவ்வாறு நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட அடிகாரி 
களுக்குக்‌ கவர்னர்‌ ஜெனரலிடம்‌ முறையிட்டுக்‌ கொள்ளும்‌ உரிமை 
வழங்கலாம்‌ என்றும்‌ தீர்மானம்‌ குறிப்பிட்டது. இந்தத்‌ 
தார்மானம்‌ சட்டசபையில்‌ நிறைவேறி, அதன்படியே தனியான 
சட்டசபை அலுவலகம்‌ ஓன்றும்‌ அமைந்தது. 


சட்டசபைக்‌ தலைமையின்‌ கவுரவத்தைக்‌ காப்பதில்‌ சபை 
உறுப்பினர்களும்‌ பல சமயங்களில்‌ சபைத்‌ தலைவரும்‌ கூட 
மிகவும்‌ சிரமப்பட வேண்டியிருக்தது. சில பிரிட்டிஷ்‌ மற்றும்‌ 
ஆங்கிலோ இம்தியப்‌ பத்திரிகைகள்‌ சிலபோது லைவரைக்‌ கடுமை 
யாகக்‌ குறை கூறி வர்தன. 1980 செப்டம்பர்‌ 4ஆம்‌ நேற, 
குலைவர்‌ மீதான இந்தகைய தாக்கு தல்களைப்‌ பற்றி விவாதப்‌ 
பகற்‌ காகச்‌ சபை நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கவேண்டும்‌ என்று 
சோரும்‌ தீர்மானம்‌ ஒன்றை கயா பிரசார்‌ ரிங்‌ 'கொண்டுவப்தார்‌. 
ஆலை, அந்தத்‌ நீர்றானம்‌ முறையாகக்‌ கொண்டுவரப்‌ படவில்லை 
என்று சொல்லித்‌ நலைவர்‌ அதை நிராநரித்துவிட்டார்‌. மிண்டும்‌, 
செப்டம்பர்‌ 14.தும்‌ மத) 4 இதே விவகாரம்‌ எதிர்க்கட்சித்‌ தலைவர்‌ 
பண்டித மோதிலால்‌ ரேருவால்‌ சட்டசபையில்‌ எழுப்பப்பட்டது. 
டெய்லி டெலிகிராப்‌, டைம்ஸ்‌ ஆப்‌ இந்தியா அகிய பத்திரிகைகளின்‌ 
நிருபர்கள்‌ (வேண்டுமென்றே) தல்வரை நிந்‌ திக்கும்‌ பிரசா ரத்தை 
மேற்கொண்டு வருகிறார்கள்‌ என்றும்‌ பயனியர்‌ பத்ிரிகையின்‌ 
சிம்லா நிருபர்‌, “சபைத்‌ தலைவருக்கு எமிரான பிரசாரத்துக்கு 
அரசாங்கமே பாதுகாப்பளித்து வருகிறது” என்று எடுத்துச்‌ 
சொல்லியுள்ளாரென்றும்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌. தாடர்நது 
நடந்த விவாக துதில்‌ கலந்துகொண்ட உள்துறை உறுப்பினர்‌ இது 
சம்பந்தமாக உறுப்பினர்கள்‌ கொண்டுள்ள அதிருப்தி நியாய 
மானதே என்று ஒப்புக்கொண்டார்‌. அதன்‌ பீபரில்‌, எதர்க்‌ 
கட்சித்‌ தலைவர்‌ (பத்திரிகை நிருபர்கள்‌ மீது) சுமத்திய குற்றச்‌ 
சாட்டுக்கள்‌ சரியானவைகளே என்று சபைத்தலைவர்‌ அறிவித்தார்‌. 
பின்னர்‌, தலைவர்‌ இந்த நிருபர்களின்‌ அனுமதிச்‌ சட்டை ரத்துச்‌ 
செய தகோடு, தம்மிடமிருந்து அடுத்த உத்தரவு வரும்‌ வரையில்‌ 
இந்துப்‌ பத்திரிகைகளுக்கு அறிக்கைகள்‌, மசோதாக்கள்‌ முதலி 
யவைகளை அனுப்பக்கூடாது என்றும்‌ கட்டளையிட்டார்‌. 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 195 


தலைவர்‌ தமக்கு உரிமையான அதிகாரத்தைப்‌ பிரயோகித்து, 
1929 ஏப்ரல்‌ 11ல்‌ பொதுப்‌ பாதுகாப்பு மசோதா மீதான 
விவாதங்களைத்‌ தடுதது நிறுத்தியதை ஏற்கனவே பார்த்தோம்‌. 
அடுத்த நாளே வைசிராய்‌ இரண்டு சபைகளைச்‌ சேர்ந்த உறுப்‌ 
பினர்களிடையே உரை நிகழ்த்தி, சபைத்‌ கலைவருக்குரிய 
உரிமைகள்‌ பற்றிய தலைவரின்‌ விளக்கங்களுக்கு எதிரான 
கருத்தை வெளியிட்டதும்‌ நாம்‌ அறிந்ததே. 


சட்டசபையின்‌ அடுந்த கூட்ட ச்தொடர்‌ 1929 செப்டம்பர்‌ 
அம்‌ கேது தொடங்கியது. இதற்கிடையில்‌, தலைவர்‌ படேல்‌ 
இந்த விவகார ததை வைசிராயின கவனக்‌. துக்குக்‌ கொண்டுவர து, 
தம்முடைய தீர்ப்புக்கு எதிராக வைசிராய்‌ கருத்து வெளியிட்ட 
தற்குக்‌ கடுமையான எதிர்ப்பும்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌. 
வைசிராய்‌ தம்முடைய கருத்தை விட்டுக்‌ கொடுக்கவில்லை. 
அனாலும்‌, சபைத்‌ நலவை அவமதிக்கக்‌ கருதியதில்லை என்‌ ID 
(மலைவரின்‌ உரிமைகள்‌ தொடர்பான ) விதிகளைச்‌ சடையில்‌ 
விளக்குபதற்குச்‌ சபைத்‌ தலைவர்‌ பெற்‌ றிருக்பிற உரிமையைத்‌ 
தாம்‌ மறுக்கவில்லை என்றும்‌ அவா கெளிவு படுத்தினார்‌. செப்டம்பர்‌ 
லை சபைதொடடங்கியதும்‌, தலைவர்‌ படே.ல்‌, இத விவகாரங்களைப்‌ 
பற்றி நீணடடதொர்‌ அறிக்கையை வெளியிட்டார்‌. அதிலே, சட்ட 
சபையில்‌ அதன துமைவர்‌ வழங்கும்‌ தீர்ப்புக்களைப்‌ பற்றி விமர்‌ 
ரிக்கவும்‌ கண்டிக்கவும்‌ சபைக்கு மட்டும்‌ தான்‌ அழிகாரம்‌ உண்டு 
என்பமை வைசிராய்‌ ஏற்றுக்கொண்டது பற்றித்‌ தலைவர்‌ இருப்து 
தெரிவித்தார்‌. எனவே, இந்த விவகாரம்‌ ரி முடிந்துதாகக்‌ 
கருதம்வண்டும்‌ என்று உறுப்பினர்களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
“மான  துலேவராக இருக்கும்வரை, அரசியல்‌ சட்டத்துக்கு 
உட்பட்டு, சட்டசபை மற்றும்‌ அதன்‌ தலைமையில்‌ உயர்ந்து 
ஸ்தானத்தைக்‌ கட்டிக்‌ காத்து வருவேன்‌ ” என்றும்‌ அழுத்தம்‌ 
திருத்தமாக அறிவித்தார்‌ படேல்‌. 


சட்டசபைக்‌ கட்டிடத்துக்குப்‌ போலீஸ்‌ பாதுகாப்பு அளிப்பது 
பற்றிய விவகாரத்தில்‌ கலைவர்‌ படேல்‌, அரசாங்க துதோடும்‌ 
அதிகாரவாக்கத்தோடும்‌ மல்லுக்‌ கட்டவே வேண்‌ டியிருந்த து. 
199 ஏப்ரல்‌ 6ஆம்‌ தேதி நடைபெற்ற குண்டு வீச்சு நிகழ்ச்சிக்குப்‌ 


196 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பிறகு சபைப்‌ பாதுகாப்பைப்‌ பற்றிய பிரச்சினை முக்கியத்துவம்‌ 
பெறலாயிற்று. இது பற்றி விசாரிப்பதற்காக உள்துறை உறுப்‌ 
பினரின்‌ தலைமையில்‌ ஒரு குழுவை நியமித்தார்‌ தலைவர்‌ படேல்‌. 
இந்த விவகாரம்‌ சம்பந்தமாகச்‌ சர்ச்சை ஓன்றும்‌ உருவாகி வந்தது. 
1930 ஜனவரி 6809ஆம்‌ தேதி, உத்தியோக உடையணிந்த சில 
போலீஸ்காரர்கள்‌ பார்வையாளர்‌ பகுதியில்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. 
அதைப்‌ பார்த்துவிட்ட தலைவர்‌ படேல்‌, உடனேயே அவர்களை 
வெளியேறுமாறு கட்டளையிட்டார்‌ ; அவர்களும்‌ தயங்கித்‌ தயங்கி 
வெளியே போனார்கள்‌. சட்டசபைக்‌ கட்டிடத்துக்குப்‌ பாதுகாப்‌ 
பளிப்பது சம்பந்துமாகத்‌ தமக்கும்‌ இந்திய அரசாங்கம்‌ மற்றும்‌ 
தில்லித்‌ கல ஆட்சிக்கும்‌ ஏற்பட்ட கருத்து வேற்றுமையின்‌ 
விளைவாக உருவாகியுள்ள நெருக்கடியை; தலைவர்‌ விவரித்தார்‌. 
தலைவா்‌ என்ற உரிமையில்‌, சட்டசபையின்‌, எல்லைக்கு உட்பட்ட 
இடத்தின்‌ பாதுகாப்பைப்‌ பொறுத்தவரையில்‌ அவருடைய 
கருத்தே முடிந்த முடிபாக இருக்கவேண்டும்‌ என்பதில்‌ உறுதியாக 
இருந்தார்‌ படேல்‌. அரசாங்கமோ, சபைத்‌ தலைவரையும்‌ 
உறுப்பினர்களையும்‌ பாதுகாக்கவேண்டிய பொறுப்பு அரசாங்கத்‌ 
தைச்‌ சார்ந்தது என்றும்‌ அவர்களின்‌ பாதுகாப்புக்கு எவ்வளவு 
போலீசை நியமிக்க வேண்டும்‌ என்பதை நிர்ணயிக்கும்‌ உரிமை 
அரசாஙகத்துக்கே இருக்கவேண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்தியது. 
இந்த விவகாரத்தை பபற்றி அரசாங்கம்‌ மறு பரிசீலனை செய்ய 
வேண்டும்‌ எனறு கேட்டுக்கொண்ட தலைவர்‌ படேல்‌, அடுத்த 
உத்தரவு வரும்‌ வரை பத்திரிகையாளர்‌ காலரி நீங்கலாக உள்ள 
பார்வையாளர்‌ பகுதி முழுவதையும்‌ மூடி விடும்படிக்‌ கட்டளை 
யிட்டார்‌. 

இநத நிலையில, வைசிராய்‌ இதிலே தலையிட்டுச்‌ சபைத்‌ 
தலைவரையும்‌ எதிர்க்கட்சித்‌ தலைவரையும்‌ மற்றக்‌ கட்சித்‌ தலைவர்‌ 
களையும்‌ அழைத்து இது பற்றி விவாதித்தார்‌. சர்ச்சைக்குரிய 
அந்தப்‌ பிரச்சினையைச்‌ தீர்ப்பதற்கு ஏற்றதான தமது ஆலோசனை 
களையும்‌ பிப்ரவரி 80ல்‌ சபைக்குத்‌ தெரிவித்தார்‌. அரசாங்கம்‌ 
நியமித்து அனுப்பும்‌ பெரிய அதிகாரி ஒருவர்‌ சட்டசபைத்‌ 
தலைவருக்கு உட்பட்டு, சடையின்‌ எல்லைக்கு உட்பட்ட இடங்களின்‌ 
பாதுகாப்பைக்‌ கவனித்துவர வேண்டும்‌ என்பதே அந்த 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 197 


ஆலோசனையின்‌ முக்கியமான அம்சம்‌. சட்டசபைக்கு வெளியில்‌ 
உள்ள பகுதிகளின்‌ புறநிலைக்‌ காவல்‌ பற்றி இன்னும்‌ ஆலோசித.து 
முடிவுக்கு வரவேண்டும்‌ என்ற குறிப்புடன்‌ பினகண்ட கருத்துக்‌ 
களும்‌ அதில்‌ இருந்தன : சட்டசபையின்‌ வெளிப்பகு திக்‌ 
காவலைப்‌ பொறுத்தவரை தில்லித்‌ தல ஆட்சி, சட்டசபைத்‌ 
தலைவரின்‌ ஒப்புதலோடு அநத ஏற்பாடுகளைச்‌ செய்யவேண்டும்‌ ; 
இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்திய 
அரசாங்கம்‌ தில்லித்‌ தல ஆட்சிக்கு உத்தரவிடும்‌.” பாதுகாப்பு 
விவகாரத்தைப்‌ பற்றிய இந்த வற்பாடு தலைவரும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளத்‌ தக்ககாகவே இருந்தது. 


இதுதான்‌ சட்டசபையின்‌ உரிமை, பெருமை, சலுகைகளின்‌ 
வளர்ச்சிக்காகவும்‌ பராமரிப்புக்காகவும்‌, தலைவரும்‌ உறுப்பினர்‌ 
களும்‌ ஈடம்த வேண்டியிருந்த போராட்டத்தின்‌ சுருக்கமான 
வரலாறு. இந்தப்‌ போராட்டத்தின்‌ ஓவ்வொரு கட்டத்திலும்‌ 
இந்திய அழிகாரவர்க்கம்‌ தனது எதிர்ப்பைக்‌ காட்டியே வந்தது. 
காரணம்‌, பிரிட்டிஷ்‌ மக்கள்‌ சபை அனுபவித்து வந்த எலலா 
உரிமைகளையும்‌ பின்வாசல்‌ வழியாக இந்திய சட்டசபைக்குக 
கொண்டுவரவே இந்த முயற்சிகள்‌ நடக்கின்றன என்று அவர்கள்‌ 
கரு மனார்கள்‌. என்ன அகம்பாவம்‌ இந்த அப்பாவி இந்தியா 
களுக்கு... ! 


சுதந்திரக்‌ கொடி ஏற்றப்பட்டது : 


சட்டசபைக்குள்ளே இந்த விவகாரங்கள்‌ நடந்து கொண 
டி.ருககும்போதே, வெளியே, அங்கே ஏகாதிபத்தியத்துக்கு 
எதிரான பெரிய போராட்டம்‌ ஒன்‌ றுக்கு மக்கள்‌ தயாராகி 
வந்தார்கள்‌. நாட்டின்‌ இந்த எழுச்சி, சைமன்‌ குழு பகிஷ்காரம்‌, 
நாணய மசோதா, உருக்குப்‌ பாதுகாப்பு மசோதா, பொதுப்‌ 
பாதுகாப்பு மசோதா ஆகியவை தொடர்பான சட்டசபை 
நடவடிக்கைகளில்‌ பிரதிபலித்ததென்றாலும்‌, சட்டசபைக்கு 
வெளியே ஏற்பட்டிருந்த நிலையை இவைகளைக்‌ கொண்டே 
முழுவதுமாக மதிப்பிட முடியாது. 


198 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


காந்தியடிகளின்‌ அகிம்சை ஆயுதம்‌ அவருடைய தளபதியான 
சர்தார்‌ வல்லபாய்‌ படேல்‌ மூலம்‌ 1988ல்‌ பர்தோலி வரிகொடா 
இயக்கத்தில்‌ பரீட்சித்துப்‌ பார்க்கப்பட்டது. காந்தியடிகள்‌ 
1928 டிசம்பரில்‌ கல்கத்தாக்‌ காங்கிரசில்‌ கலந்து கொண்டதும்‌, 
“பூரண சுயராச்சியமே நமது நோக்கம்‌” என்ற சென்னை 
(காங்கிரஸ்‌) தீர்மானத்தை, நேரு அறிக்கைக்கு ஏற்ற விதமாக 
“ டொமினியன்‌ அந்தஸ்தே நோக்கம்‌'' என்ற தீர்மானமாக 
மாற்றிக்‌ கொண்டதும்‌, அவர்‌ நீண்டகாலம்‌ அரசியலிலிருந்து 
விலகியிருக்கப்‌ போவதில்லை என்பதை உணர்த்தின. அதே சமயம்‌, 
இந்திய அரசாங்கம்‌ 1929 கடைசிக்குள்‌ நேரு அறிக்கையை 
ஏற்றுக்‌ கொள்ளாவிட்டால்‌, காங்கிரஸ்‌ பூரண சுதந்திரம்‌ 
பெறுவதற்காக அ௮இம்சை நெறி ஓத்துழையாமை இயக்கத்தை 3 
தொடங்கும்‌ என்று அரசாங்கத்துக்கு இறுதி எச்சரிக்கை ஓன்றும்‌ 
தரப்பட்டது. இந்தத்‌ தடவை ஒத்துழையாமை இயக்கம்‌ வரி 
1929 மார்ச்‌ மாத வாக்கில்‌, “ சட்டமறுப்பு மற்றும்‌ வரிகொடா 
இயக்கங்களின்‌ பிரம்மாண்டமான விளைவுகளை மான்‌ அறியாம 
லில்லை; ஆனாலும்‌, சுதந்திரப்‌ பைத்தியம்‌ பிடித்த என்போன்ற 
ஒருவன்‌ அத்தகைய பெரிய ஆபத்துக்களை ஏற்றுக கொள்வதை 3 
தவிர வேறு வழியில்லை '' என்று சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌ 
காந்தியடிகள்‌. மீரட்‌ சதிவழக்கு, லாகூர்‌ சதிவழககு, ஜதீன 
தாஸின்‌ தியாக மரணம்‌ ஆகியவைகளால்‌ நாட்டிலே வற்பட 
டிருந்த குமுறல்‌, நாட்டின இளைய சமுதாயமும்‌ தொ.ரிலாளர்‌ 
களும்‌ எந்தத்‌ திசையில்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கார்கள்‌ என்பைத 
தெளிவாக வெளிப்படுத்தியது. இவைகளின்‌ உச்ச கட்டமாக 
சைமன்‌ குழு பகிஷ்காரமும்‌ வந்து சோந்து து. 


பெருங்குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இந்தியா போர்ப்‌ 
பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதைச்‌ சாந்தப்‌ 
படுத்தும்‌ நடவடிக்கை ஓன்று உடனடியாகத்‌ தேவை, என்பதை 
1929 ஆம்‌ ஆண்டின்‌ இடைப்பகுதியில்‌ உணரலானார்‌ வைசிராய்‌ 
லார்டு இர்வின்‌. இந்தச்‌ சமயத்தில்‌, இங்கிலாந்தில்‌ மீண்டும்‌ 
தொழிற்கட்சி பதவிக்கு வந்திருந்தது. எனவே, லார்டு இர்வின்‌ 
அதே ஆண்டு கோடைகாலத்தில்‌ இங்கிலாந்துக்குச்‌ சென்று அது 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 199 


சம்பந்தமாக அரசாங்கத்துடன்‌ யோசனை கலந்தார்‌. சைமன்‌ குழு 
அறிக்கை வெளியிடப்பட்ட தும்‌, இந்தியாவைப்‌ பற்றிய ஆங்கில 
ஆட்சியின்‌ கொள்கை எனன என்பது பற்றியும்‌ இர்திய அரசியல்‌ 
திட்டம்‌ ஒன்றைத்‌ தயாரிப்பதில்‌ எந்தெர்த வகையிலும்‌ முறை 
யிலும்‌ இந்தியர்களைத்‌ தொடர்புபடுத தலாம்‌ என்பது பற்றியும்‌ 
காம்‌ தெளிவாக அறிவிக்கவேண்டும்‌ என்று அங்கே எடுத்துைத 
தார்‌. இதற்கடையில்‌, சைமன்‌ குழுவின்‌ அறிக்கை இன்னும்‌ 
தயாராகாததால்‌, 1920 (ஆஃஸடு செப்டம்பர்‌ அக்டோபர்‌) 
இலையுஜிர்காலத்தில்‌ நடக்க இரு) சட்டசபைத்‌ தேர்தல்‌ தள்ளி 
வைக்கப்பட்டிருக்கிறது என்றும்‌ அவர்‌ அறிவித்தார்‌. 


இங்கிலாந்தில்‌ ஈடைபெற்ற ஆலோசனைகளின்படி, இந்தியா 


இரும்பியதும்‌, 1929 அக்டோபர்‌ 30ல்‌ பின்ரண்‌।.. அறிவிப்பை 
வெளியிட்டார்‌ வைசிராய்‌: 


1 இந்தியா டொமினியன்‌ அச்தஸ்சப்‌ பெறவேண்டும்‌ என்பத 
இட்மியா மேற்கொள்ளும்‌ அரசியல்‌ அமைப்பு முன்னேற்றஙகளின்‌ 
முர. வான லட்சியம்‌ என்னும்‌ செய்த 1912ல்‌ அரசாங்கம்‌ வெளி 
யிட்ட அறிக்கையில்‌ அடங்கியிருக்கிறது என்ப இந்த அரசாங்‌ 


கற்தின்‌ கருத்து. இதைத்‌ தெளிவாக அறிவிக்கும்‌ அதிகார ததை 


6 


போன்மை தங்கிய மாமன்னரின்‌ அரசாங்கம்‌ எனக்கு (வைர 
ராய்க்கு) வமங்கியுள்ள.ு. '' 


இகங்தியாவில்‌ பிரிட்டனின்‌ நோக்கம்‌ என்ன என்பறைப்பற றிய 
ஐயப்பாடுகளை இந்த அறிக்கை களைம்துவிடும்‌ என்று வசி ராய்‌ 
நம்பினார்‌. இந்மியாவின்‌ எழிர்கால அரசியல்‌ நட்டத்தை 
உருவாக்கும்‌ பணியில்‌ இந்ஜியர்களையும்‌ சேர்த்துக்‌ கொள்வது 
பறறி அறத அறிக்கையில்‌ குறிப்பிடுகையில்‌, சைமன்‌ குழு 
அறிக்கை வெளிவந்து அரசாங்கம்‌ அழைப்‌ பரிசிலிந்த பின, 
பிரிட்டிஸ்‌. இந்தியா ற்றும்‌ முழு இந்தியாவின்‌ பிரச்சனைகளைப்‌ 
பற்றிப்‌ பே முடிவெடுப்பதற்காக பிரிட்டிஷ்‌ இஃதியப்‌ பிரதிநிதி 
களையும்‌ சுதேச சமஸ்தானங்களின்‌ பிரதிநிதிகளையும்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ அழைக்கும்‌ என்று அவர்‌ தெரிவித்தார்‌. அதாவது, 
அடுத்த அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்தங்கள்‌ சம்பந்தமாக வட்ட 
மேசை மாகாடு ஓன்று கூட்டப்படும்‌ என்பது வைசிராயின்‌ 


200 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அறிக்கை. சைமன்‌ குழுவில்‌ இந்‌ தியர்‌ யாரும்‌ நியமிக்கப்படாத கால்‌ 
இந்தியர்களிடையே ஏ ம்பட்டிருந்த எரிச்சலைத்‌ தணிப்ப கற்காகவே 
இவ்வாறு அறிவிக்கப்பட்ட து. 


வைசிராயின்‌ அறிக்கையைப்‌ புரிலனை , செய்வதற்காக, 
முக்கியமான அரசியல்‌ தலைவர்களின்‌ கூட்டம்‌ ஓன்று நவம்பர்‌ 
1 ஆம்‌ தேதி தில்லியில்‌ ஏற்பாடு செய்யப்பட்ட து. காந்தியடிகள்‌, 
மாளவியா, மோதிலால்‌ நேரு, ஜவஹர்லால்‌ நேரு, சுபாஷ்‌ சந்திர 
போஸ்‌, தேஜ்‌ பகதூர்‌ ஸப்ரூ போன்ற காங்கிரஸ்‌ மற்றும்‌ 
மிதவாதப்‌ பெருந்தலைவர்கள்‌ இதில்‌ கலந்து கொண்டார்கள்‌. 
கூட்ட முடிவில்‌ மிக எச்சரிக்கையான வாசகங்களைக்‌ கொண்ட 
அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்ட து. இதில்‌ கையொப்பமிட்ட 
வர்கள்‌, “மேன்மை தங்கிய மாமன்னரின்‌ அரசாங்கத்துக்கு 
ஒத்துழைப்பு நல்க இயலும்‌ என்றே நாங்கள்‌ நம்புகிறோம்‌ ”' 
எனறு முதலில்‌ குறிப்பிட்டார்கள்‌. ஆனாலும்‌, “இந்தியாவிலுள்ள 
. முக்கியமான அரசியல்‌ கட்சிகளுக்கெல்லாம்‌ ( அரசாங்கத்‌ தின்‌ 
மீது) ஈம்பிக்கை ஏற்பட்டு அவைகள்‌ ஒத்துழைப்பு ஈல்குவதற்கு 
ஏற்ற முறையில்‌, லெ விவகாரங்களை அரசாங்கம்‌ தெளிவு 
படுததுவதோடு, (அரசியல்‌ கைதிகளுக்குப்‌ போதிய வசதிகள்‌ 
அளிப்பது போன்ற) சில நடவடிக்கைகளையும்‌ அரசாங்கம்‌ 
உடனடியாக மேற்கொள்ள வேண்டும்‌ ” என்றும்‌ வற்புறுத்‌ 
தினாூகள்‌. 

“ இருந்தபோதிலும்‌, வைசிராய்‌ கூட்டப்போகிற மாநாடு 
இந்தியாவுக்கு டொமினியன்‌ அரசியல்‌ அமைப்பு ஓன்றை தயாரிப்‌ 
பதற்குத்‌ திட்டம்‌ வகுக்கவே கூடுறெது என்றும்‌ இங்கே 
எப்போது டொமினியன்‌ ஆட- நிறுவப்படும்‌ என்பது பறறி இந்த 
மாநாடு பரிசீலிக்காது என்றுமே நாங்கள்‌ நினைக்கிறோம்‌ ”' என்று 
அந்த அறிக்கை மேலும்‌ கூறியது. 


அடுத்து, காந்தியடிகள்‌, ஜின்னா, மோதிலால்‌ நேரு, ஸப்ரூ 
மற்றும்‌ சில பேரைக்‌ கொண்ட மாநாடு ஓன்றை வைசிராய்‌ 
டிசம்பர்‌ 28ல்‌ வைசிராய்‌ மாளிகையில்‌ கூட்டினார்‌. நடக்க இருக்கும்‌ 
வட்ட மேசை மாநாடு, இந்தியாவில்‌ டொமினியன்‌ ஆட்சியை 
ஏற்படுத்தக்கூடிய அ௮ரசியல்‌ சட்டத்தைத்‌ தயாரிக்குமென்றும்‌ 


எதிர்ப்புக்‌ கனல்‌ எரிந்துகொண்டு இருக்கிறது 201 


இந்த அரசியல்‌ சட்டம்‌ உடனேயே அமுலுக்கு வருமென்றும்‌ 
உறுதியளிக்குமாறு காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ கோரினார்கள்‌. 
வைசிராய்‌ இந்த விதமான ஓர்‌ உறுதிமொழியை வழங்கக்கூடிய 
நிலையில்‌ இல்லை. எனவே இந்த மாநாட்டால்‌ எந்தப்‌ பயனும்‌ 
ஏற்படவில்லை. 

இந்தச்‌ சூழ்கிலையிலேதான்‌, 1929 கடைசியில்‌ இந்தியத்‌ 
தேசீயக்‌ காங்கிரஸ்‌ லாகூரில்‌ கூடியது. இளைய இந்தியாவின்‌ 
லட்சியத்‌ தலைவராகிய பணடித ஜவஹர்லால்‌ நேரு தலைமை 
காங்கினார்‌. அவர்‌ தலைமையில்‌, காந்தியடிகள்‌ முதன்மையான 
தீர்மான த்தை முன்மொழிக்கார்‌. அந்தத்‌ தீர்மானம்‌, வேறு பல 
செய்திகளோடு பின கண்ட கருத்தையும்‌ தந்தது? 


“கடந்த ஆண்டு கல்கத்தாவில்‌ நடந்த கூட்டத்தில்‌ நிறை 
வேற்றிய தாமானத்துக்கு ஏற்ப, காங்கிரஸ்‌ அமைப்புச்‌ 
சட்டத்தின்‌ முதலாவது விதியில்‌ சொல்லப்பட்டுள்ள “சுய 
ராச்சியம்‌ ' என்னும்‌ சொல்‌ பூரண சுதந்திரம்‌ என்றே பொருள்‌ 
படும்‌ என்று இந்தக்‌ கூட்டம்‌ முடிவு செய்கிறது. மேலும்‌ நேரு 
குழுவின்‌ அறிக்கையில்‌ வகுத்துக்‌ தரப்பட்ட திட்டம்‌ காலாவதி 
யால விட்டதால்‌, இந்தியாவுக்குப்‌ பூரண சுதந்திரம்‌ என்னும்‌ 
இலக்கை நோக்கியே எல்லாக்‌ காங்கிரஸ்காரர்களும்‌ செயல்பட 
வேண்டும்‌ என்றும்‌ இந்தக்‌ கூட்டம்‌ தீர்மானிக்கிறது.” 


பூரண சுதந்திரமே இப்போது தேசியக்‌ கோரிக்கையாயிறறு. 
காங்கிரஸ்காராகளின்‌ கவனம்‌ வேறு திசைகளில்‌ திருப்பப்படா 
திருப்பதற்காக, அடுததுவரும்‌ சட்டசபைத்‌ தேர்தல்களில்‌ 
நேரிடையாகவோ மறைமுகமாகவோ காங்கிரஸ்காரர்கள்‌ பங்க 
கொள்ளக்‌ கூடாது என்ற கட்டளையும்‌ பிறப்பிக்கப்பட்டது. 
இறுதியாக, சட்டசபைப்‌ பதவிகளையும்‌ அதன்‌ குழுக்களில்‌ 
வகித்துவந்த பதவிகளையும்‌ துறந்து விடுமாறு காங்கிரஸ்காரர்‌ 
அனைவருக்கும்‌ உத்தரவீடப்பட்டது. 


(99 டிசம்பர்‌ 81ஆம்‌ தேதி இரவு பன்னிரண்டு மணிக்கு, 
எங்கும்‌ உற்சாக எழுச்சி கரைபுரண்டு ஓட, சுதந்திரக்‌ கொடி 
ஏற்றப்பட்டது. சுதந்திரத்தின்‌ எழுச்சி அலை எவ்வாறு இந்தியச்‌ 


202 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சட்டசபைக்‌ கட்டிடத்திலே எதிரொலித்தது என்பதை அடுத்த 
அத்தியாயத்திலேதான்‌ .பார்க்கப்போகிறோம்‌. ஆயினும்‌, இந்தயா 
தனது சக்திகளை ஓன்று திரட்டிக்‌ கொண்டிருந்த 1987-1029 
காலத்திலேயே சட்டசபை, சுதந்திரப்‌ போராட்‌!.& கனலை 
அணையவிடாது காப்பாற்றி வந்தது என்பதையும்‌, பிறபோககுச்‌ 
சக்திகளின்‌ கடுமையான எதிப்புக்கு இடையிலும்‌ தனது 
பணியை அது தளராமல்‌ ஆற்றிக்கொண்டுதான ந்‌; தது 
எனபதையும்‌, இங்கே குறிப்பிடலாம்‌. 


அத்தியாயம்‌ 5 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை : 
(1990-1994) 


1929 டிசம்பரில்‌ நட்த லாகூர்‌ காங்கிரஸ்‌, பூரண சுகந்துரத 
துக்கு. ப்‌ போராடுமாறு மக்களுக்கு - அறைகூவல்‌ விடுத்தது. 
எனவே, 1930ல்‌ நாடு முழுமையுமே ஓருவிகமான எழுச்சி 
கொண்டு நின்றது. போராட்ட நடவடிக்கைக்‌ திட்டத்தை 
வகுக்கின்‌்ற உரிமையை அவலை இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டிக்கு 
வங்கி, களாச்‌ கொடங்குவது பற்றிய ஆணையைக்‌ காந்தி 
யடிகள பிறப்பிப்பார எனறும்‌ லாகூர்க்‌ காங்கரஸ்‌ தெரிவித்‌ 
மிருநததால்‌, எனன நடக்குமோ என்ற ஒரு இறுக்கமான நிலையே 
எங்கும்‌ பரவலாகக்‌ காணப்பட்டது. பின்னர்‌ இதைப்‌ பற்றி 
எழுதிய ஜவஹாலால்‌ நேரு, “சக்கரங்கள்‌ இயக்கப்பட்டு விட்டன; 
ஆனாலும்‌, எங்கே எப்படித்‌ தொடங்குவது என்பதைப்‌ பற்றி 
எங்களுக்கு எந்தத்‌ கெளிவும்‌ இல்லை”' என்று குறிப்‌ 
பிட்டி ருக்கிறார்‌. 

லாகூர்க காங்கிரசின்‌ முடிவுகளைச்‌ செயற்படுத்‌ துவகற்குரிய 
நடவடிக்கைகளை போற்கொள்வதற்காகக்‌ காங்கிரசின்‌ புதய செயற்‌ 
குழு 1930 ஜனவரி 2ஆம்‌ தேதி கூடியது. முதலாவதாக, சட்ட 
சபைப்‌ பகிஷ்கரிப்பு பற்றி முடிவு செய்து, லாகூர்கி காங்கிரபின 
இந்த முடிவின்படி.த்‌ தங்கள்‌ கவுன்சில்‌ உறுப்பினர்‌ பதவியை 
ராலினாமாச்‌ செய்யாத உறுப்பினர்களை, அவ்வாறு செய்யுமாறு 
பதிவு பெற்ற வாக்காளர்கள்‌ வற்புறுத்த வேண்டும்‌ என்று 
கேட்டுக்கொண்டது. அதே சமயம்‌, அடுத்து வரவிருந்த சட்ட 
சபைத தேர்தல்களில்‌ கலந்துகொள்ள வேண்டாம்‌ என்றும்‌ 
வாக்காளர்களைக்‌ கேட்டுக்கொண்டது. இது தவிர, ஜனவரி 26ம்‌ 
கேதியைச சுதந்திர இனமாக நாடெங்கும்‌ கொண்டாட வேண்டும்‌ 
எனறும்‌ முடிவு செய்யப்பட்டது. காந்தியடிகள்‌ முயாரிகத ஒரு 
சுதந்திரப்‌ பிரகடனமும்‌ (காங்கிரஸ்‌) செயற்குழுவில்‌ நிறை 


204 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வேற்றப்பட்டது. அந்‌ தப்‌ பிரகடனம்‌, வேறு பல செய்‌ இகளுடன்‌ 
பின்கண்ட குறிப்பையும்‌ கொண்டிருந்தது: “நமது நாட்டுக்கே 
அழிவை ஏற்படுத்திய ஓர்‌ ஆட்சிக்கு சாம்‌ இனிமேலும்‌ பணிந்‌ து 
நடப்பது மனிதனுக்கும்‌ கடவுளுக்கும்‌ எதிரான குற்றமாகும்‌ 
என்று நாங்கள்‌ கருதுகிறோம்‌.” இந்த அறிக்கை, நாடெங்கும்‌, 
கிராமங்களிலும்‌ ஈகரங்களி லும்‌, மக்களிடையே படி த்துக்காட்டப்‌ 
படவேண்டும்‌. அங்கேயே, 4 பூரண சுயராச்சியம்‌ '” அடை 
வதற்காகக்‌ காங்கரஸ்‌ அவ்வப்போ து வெளியிடும்‌ திட்டங்களை 
ஏற்று அதன்படி நடப்பதாகவும்‌ மக்க&ை உறு சி எடுத்துக்‌ 
கொள்ளச்‌ செய்ய வேண்டும்‌. இர்தவிதமான முடிவுடன்‌ சுதநழிர 
தினத்தைக்‌ கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள்‌ |மிகுக்‌ ந உற்சாகத்‌ 
தோடு மேற்கொள்ளப்பட்டன. 


இந்தச்‌ சூழ்நிலையிலேதான்‌, மூன்றாவது சட்டசபையின்‌ 
ஆறுவது கூட்டத்தொடர்‌ ஜனவரி 0ஆம்‌ தேதி தில்லியில்‌ 
தொடங்கியது. காங்கிரசின்‌ அறிவிப்பை ஏற்று இருபத்தேழு 
சட்டசபை உறுப்பினர்கள்‌ தங்கள்‌ பதவியை ராஜினாமாச்‌ 
செய்திருந்தார்கள்‌. இப்படிச்‌ சுயராச்யெக்‌ கட்சி காலி செய்த 
இடத்தில்‌, பண்டி க மகன மோகன்‌ மாளவியாவின்‌ குலைமையில்‌ 
தேசீயக்‌ கட்சியார்‌ வந்து அமர்ந்தார்கள்‌. பதவி விலகாமல்‌ 
இருந்த ஒரு சில சுயராச்யெக்‌ கட்டி உறுப்பினர்கள்‌ பின்னணியில்‌ 
தள்ளப்பட்டார்கள்‌. சபையின்‌ த டடுக்கோப்‌ ப, அறு 
“அமைதியாக? நடைபெறும்‌ என்று உறுதியளிப்பதாக 
இருந்தது. 

ஆனாலும்‌, இந்த அமைதி சபைத்‌ தலைவராலேயே சிறிது குலைக்கப்‌ 
பட்டது. காங்கரஸ்‌ தீர்மான த்ஜின்படி சபை தீதலைமைப்‌ பதவியை 
ராஜினாமாச்‌ செய்யா திருந்த வி. ஜே. படேல்‌, முதல்‌ நாளிலேயே, 
சட்டசபைக்‌ கட்டிட தீதின்‌ பராமரிப்புக்கான ஏறபாடுகளைப்‌ 
பற்றிய சர்ச்சை ஒன்றைக்‌ கிளப்பினார்‌. அதசன்மீது தீவிரமான 
கருத்து வேற்றுமைகள்‌ ஏ ம்பட்டாலும்‌, கடைசியில்‌ நிலைமை 
ஒருவாறு சரிக்கட்டப்பட்டது. (4ஆம்‌ அத்தியாயம்‌ பார்க்க. ) 
அடுத்தநாளே, சட்டசபைப்‌ பகிஷ்காரம்‌ பற்றிய கமது நிலையை 
விளக்கிச்‌ சபைத்தலைவர்‌ ஓர்‌ அறிக்கை வெளியிட்டார்‌. ஓர்‌ 
அரசியல்‌ கட்சி மேற்கொண்ட முடிவினபடிச்‌ சட்டசபைத்‌ குலைவர்‌ 


சுயராச்சியக கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 205 


தமது பதவியை ராஜினாமாச செய்வது சரியில்லை என்பது தமது 
கருத்து என்றும்‌ அதனாலேயே தாம்‌ அப்படிச்‌ செய்யவில்லை 
என்றும்‌ அதில்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. அந்த அறிக்கை மேலும்‌ 
கூறியதாவது : **இந்தியா ஒரு விநோ தமான சூழ்நிலையில்‌ அகப்பட்‌ 
டிருக்கிறது. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ தலைவர்‌ மிக மிக நிதானமாகவே 
செயல்பட வேண்டியிருககிறது. இப்போது சபை த்‌ தலைவர்‌ 
தம்முடைய பதவியை ராஜினாமாச்‌ செய்வதால்‌ சில பயன்கள்‌ 
ஏற்படவே கூடும்‌. ஆனாலும்‌, இதைவிட அதிகமான மலன்கள்‌ 
ஏற்படக்‌ கூடிய ஒரு சூழ்கிலையில்‌ தலைவர்‌ தமது பதவியை 
ராஜினாமாச்‌ செய்வதே ஈல்லதது.'' 


லாகூர்க்‌ காங்கிரசில்‌ மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளைத்‌ 
தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த சட்டமறுப்பு இயக்கம்‌ 
தொடர்பாக அரசாங்கத்தின்‌ நிலமை எனன என்பதை விளக்கி 
வைப்பதில்‌ வைசிராயும்‌ தயங்கவில்லை. அவர்‌ ஜனவரி 25ஆம்‌ 
தேதி சட்டசபையில்‌ ஓர்‌ உரை நிகழ்த்தினார்‌. அதில்‌ 1929 
அக்டோபர்‌ 31ல்‌ அவர்‌ வெளியிட்ட அறிக்கையைப்‌ பற்றிய 
சந்தேகங்களைத்‌ தெளிவுபடுத்த முயன்றார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
இந்திய ஆட்சியியல்‌ முன்னேற்றத்தின்‌ லட்சியத்தைப்‌ பற்றியே 
தாம்‌ விளக்க விரும்பியதாகவும்‌ அதையும்‌ அந்த லட்சியத்தை 
அடையும்‌ வழிமுறையையும்‌ குழப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாது 
என்றும்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. பின்னர்‌, “இப்போதுள்ள 
தொல்லைகளைச்‌ சமாளிப்பதில்‌ பிரிட்டனும்‌ இந்தியாவும்‌ 
ஒத்துழைக்கும்‌ விதமாக, இந்திய அரசாங்கத்துக்கும்‌ இந்திய 
அரசியல்வா திகளுக்கும்‌ இடையே ஓர்‌ இணக்கத்தை ஏற்படுத்தவே 
நான்‌ முழுமூச்சாக முயன்று வருகிறேன்‌” என்றும்‌ தெரிவித்தார்‌. 
லாகூர்க்‌ காங்கிரசின்‌ தீர்மானத்தைக்‌ குறிப்பிட்டு, மேற்‌ குறிப்‌ 
பிட்ட தொனியில்‌ அவர்‌ எச்சரித்துப்‌ பேசியதாவது : 


“(ஒத்துழையாமை இயக்கத்தைப்‌ பொறுத்த அளவில்‌) 
என்னுடைய நிலைமையைத்‌ கெளிவுபடுத்தி விட வேண்டியதும்‌ 
என்னுடைய கடமை என்று நான்‌ கருதுகிறேன்‌. சட்டத்தின்‌ 
தலைமையை நிலைநாட்டுவதிலும்‌ ஒழுங்கையும்‌ அமைதியையும்‌ 
காப்பதிலும்‌ எனக்கும்‌ என்னுடைய அரசாங்கத்துக்கும்‌ உள்ள 


206 சுதந்திரப்‌ போர ஈட்டமும்‌ மத்திய சட்ட சபையும்‌ 


பொறுப்பை முழுமையாக ஏற்று நிறைவேற்றுவதில்‌ நான்‌ 
அணுவளவும்‌ தயங்கப்‌ போவ தில்லை.” 


தண்டி யாத்திரை : 

முக்கியமான இந்த அறிக்கைகள்‌ வெளியிடப்பட்ட தோடு, 
சபையில்‌ வேறு பல விவகாரங்கள்‌ குறித்த மசோ மாக்களும்‌ 
விவா இக்கப்பட்டன. உண்மையான எ£திர்க்கட்டி எதுவும்‌ இல்லாத 


Fe 


தால, இந்த மசோதாக்களை நில றவேற் றிக்‌ கொள்வதில்‌ அரசாங்‌ 
கத்திற்குச்‌ சிரமம்‌ ஏதுவும்‌ இருக்கவில்லை. ரெயில்வே வரவு 
செலவுத்‌ திட்டமும்‌ சி மிய விவாதத்தின்‌ பின்‌ சுலபமாக நிறை 
வெறிய து. 
இதற்கிடையில்‌, சட்டசபைக்கு வெளியே சிலைமை சூடு 
பிடிக்கத்‌ கொடங்கியிருக்து து. ஜனவரி 26 (“ சுமக்திர ஜனம்‌ ”') 
நாடெங்கும்‌ உற்சாகமாகச்‌ கொண்டாடப்பட்ட து. எனினும்‌ 
காந்தியடிகள்‌ இன்னமும்‌ போராட்டப்பாதையில்‌ இறங்கவில்‌&. 
ஜனவரி 30ல்‌ காந்தியடிகள்‌ யங்‌ இந்தியாவில்‌ பமினாரு அம்சக்‌ 
கோரிக்கை ஒன்றை வெளியிட்டு, அதைக்‌ குறித்து இ) தியர்‌ 
களுக்குத்‌ திருப்பி தரும்படியான முடிவு வேண்டும்‌ என்று 
வைசிராயைக்‌ கேட்டார்‌. காங்கிரஸ்‌ சலைவரான ஐவஹாலால்‌ 
நேருவை உள்ளிட்ட பல கிலைவர்கள்‌, * தமது பதினொரு அம்ச. 
கோரிக்கையின்‌ மூலம்‌ தார்‌ தியடிகள்‌ பூரண சுயராச்சியம்‌ என்னும்‌ 
கோரிக்கையின்‌ வலுவையே குலைத்து விட்டரர்‌/! எனறு கழுதி 
னார்கள்‌. காந்தியடிகளோ, சுதந்திரம்‌ என்பதன்‌ வார்‌ ததை 
வடிவததை விட அதன்‌ உளளர்க்தத்தையே நான்‌ முககியமாகம்‌ 
கருதுகிறன்‌ ' என்று உறுதியாகக்‌ சொல்லிவிட்டார்‌. அத்துடன்‌, 
்‌* இந்தம்‌ கோரிக்கையில்‌ இந்தியர்‌ களுக்கு த்‌ திருப்தி ஏ.றபடும்படி. 
அவர்‌ ( வைசிராய்‌ ) நடவடிக்கை மேற்கொண்டால்‌ சட்டம அப்பைப்‌ 
பற்றிய பேச்சே இராது என்றும்‌ தங்கள்‌ கோரிக்கைகளுக்கும்‌ 
பேச்சுச்‌ சுதந்திர த்துக்கும்‌ இடமளிக்கும்‌ எந்து மாநாட்டிலும்‌ 
காங்கிரஸ்‌ மகிழ்ச்சியோடு கலந்துகொள்ளும்‌” என்றும்‌ அறிவித்து 
வீட்டார்‌. 
அரசாங்கத்திடமிருந்து இந்தக்‌ கோரிக்கைக்குப்‌ பதிலோ, 
நியாயமான விளக்கமோ ௭ அவும்‌ இல்லாததால்‌, உப்புச்‌ சட்டங்‌ 


சுயராச்சியக கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 207 


களுக்கு எதிரான தமது சட்டமறுப்பு இயக்கத்தைத்‌ 
தொடங்குவது என்று பிப்ரவரி கடைசியில்‌ முடிவு செய்தார்‌ 
காந்தியடிகள்‌. “ஏழை மக்களின்‌ நோக்கில்‌ உப்புவரியே 
மாபெரும்‌ அநியாயம்‌ ?' அனபடியால்‌, மக்கள்‌ சுதந்திரமாக 
உப்புத்‌ தயாரித்துக்‌ கொள்ளும்‌ உரிமையைம்‌ தடுக்கின்ற உப்பு 
வரிச்‌ சட்டத்தை மீறுவதையே தம்முடைய சுதந்திரப்‌ போராட்‌ 
டத்தின்‌ தொடக்கமாகக்‌ கொள்வது என்று அவர்‌ முடிவு 
செய்தார்‌. மீண்டும்‌ மார்ச்‌ மாதம்‌ ஆம்‌ தேதி வைசிராயக்கு ஒரு 
கடிதம்‌ எழுதி, அந்தக்‌ கடிதத்தில்‌ தாம்‌ குறிப்பிட்ட பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியின்‌ கேடுகளை நீக்குமாறு கேட்டுக்கொண்டார்‌. வைசிராய்‌ 
இந்த நடவடிக்கைகளில்‌ ஈடுபடத்‌ தவறுவாரானால்‌, தாமும்‌ 
தம்முடைய சககொண்டர்களும்‌ கண்டிக கடற்கரைக்குப்‌ புறப்‌ 
பட்டுச்‌ சென்று அங்கே உப்புச்‌ சட்டத்தை மீறப்‌ போவதாகவும்‌ 
தெரிவித்தார்‌. வைசிராயின்‌ பதில்‌ சுருக்கமாகவும்‌ கோரிக்கைகளை 
பறுப்பதாகவுமே இருந்தது. பேச்சு வார்‌ நதைகளுக்கு இடாபில்லா த 
தால்‌ காந்தியடிகள்‌, தேர்ந்தெடுத்த எழுபத்தொன்பத மீதாழர்‌ 
களுடன்‌ தமது 141 மைல்‌ தண்டி யாத்திரையைத்‌ தொடங்கினார்‌. 
இந்த முடிவுக்கு, நாட்டு மக்கள்‌ ஆரவாரமான ஆதரவைத்‌ தெரி 
வித்தார்கள்‌. 

இங்கே இது ௩டந்து கொண்டிருக்கையில்‌, அரசாங்கமும்‌ 
சும்மா இருக்கவில்லை. காந்தியடிகள்‌ தம்முடைய யாத்திரையைத்‌ 
முதாடங்கு முன்பே, குஜராத்‌, போர்ஸாத்‌ தாலுகாவில்‌ ஒரு 
கிராமத்தில்‌ நடந்த கூட்டத்தில்‌ பேசிக்‌ கொண்டிருந்த போது 
சர்தார்‌ வல்லபாய்‌ படேலை அரசாங்கம்‌ கைது செய்தது. சுதந்தரப்‌ 
போராட்டக்காரர்களுக்கு அரசாங்கம்‌ விடுத்த முன்மனச்சரிக்கை 


இது. 


சட்டசபையின்‌ மீது 
மாளவியாவின்‌ ஏமாற்றம்‌ : 


படேல்‌ கைது செய்யப்பட்டபோது, தில்லியில்‌ சட்டசபை 
நடந்துகொண்டிருந்கது. சட்டசபையில்‌ எதிர்க்கட்சித்‌ தலை 
வராக இருந்த பண்டித மதன்‌ மோகன்‌ மாளவியா, சர்தார்‌ படேல்‌ 
கைது செய்யப்பட்டுத்‌ தண்டிக்கப்பட்டதை விவாதிப்பதற்காகச்‌ 


206 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும்‌ என்ற தீர்‌ 
மானத்தை மாச்‌ 10ல்‌ கொண்டு வந்தார்‌. அதற்கு அனுமதி 
வழங்கப்‌ பட்டதும்‌, இரண்டு அம்சங்களின்‌ மீது அரசாங்கத்தை 
வன்மையாகக்‌ கண்டித்தார்‌: முதலாவது, படேல்‌ பேசத்‌ 
தொடஙகுமுன்பே அரசாங்கம்‌ அவரைக்‌ கைது செய்திருக்கிறது ; 
அதன மூலம்‌ நடைமுறையில்‌ உள்ள சட்டத்தையே அரசாங்கம்‌ 
மீறி உள்ளது. இரண்டாவதாக, காந்தியடிகள்‌ அரசாங்கத்தோடு 
ஒத்துழைக்க முன்வந்த போதெல்லாம்‌ அவரை ஒதுக்வித்‌ கள்ளி 
யதன்மூலம்‌ சத்தியாகிரக இயக்கம்‌ ஒன்றைத்‌ தொடங்குமாறு 
அவரை (அரசாங்கமே) நிர்ப்பந்தப்படுத்தியிருக்கிறது. "காந்தி 
யடிகளின இயக்கம்‌ இந்தயப்‌ பொதுமக்களுடைய அல்லது 
இந்தியாவின்‌ பெரும்பான்மையான மக்களுடைய சுதந்திர வேட்‌ 
கையின்‌ வெளிப்பாடே என்பதை (அரசாங்கம்‌ ) நினைவில்‌ கொள்ள 
வேண்டும்‌.'” இப்போது ஏற்பட்டிருப்பது மிக நெருக்கடியான ஒரு 
நிலைமை. (இதைத்‌ தவிர்க்கும்‌ பொருட்டு), அடுத்து நடைமுறை 
விதிகள்‌ திருத்தம்‌ மேற்கொள்ளப்படும்‌ போது இந்தியாவில்‌ 
டொமினியன்‌ அந்தஸ்தும்‌ ஏற்பட்டு விடும்‌ என்று அறிவிக்குமாறு 
இநதய அரசாங்கம்‌ மேன்மை தங்கிய மாமன்னரின்‌ அரசாங்கத்‌ 
துக்குது தெரிவிக்க வேண்டும்‌ என்றும்‌ மாளவியா கேட்டுக்‌ 
கொண்டார்‌. அப்படிச்‌ செய்ய மேன்மை தங்கிய மாமன்னரின்‌ 
அரசாங்கம்‌ யாராக இல்லை என்றால்‌, இந்தயா உறுப்பினராக 
உள்ள சர்வதேச சங்கத்துக்கு இந்த விவகாரத்தை அனுப்ப 
வேண்டியிருக்கும்‌ என்றும்‌ அவர்‌ எச்சரித்தார்‌. 


மாளவியாவை முழுமையாக ஆதரித்துப்‌ பேசிய சி. எஸ்‌. ரங்க 
அயயர்‌, ** காந்தியடிகள்‌ சிறையில்‌ இருக்கையில்‌ ௮அணுவளவாவது 
நாட்டுப்பற்று உள்ள எந்த ஒரு இந்தியனும்‌ வட்ட மேசை 
மாநாட்டுக்குப்‌ போகமாட்டான்‌ என்பதை அரசாங்கம்‌ மறந்து 
விடக்‌ கூடாது'' எனறார்‌. எம்‌. எஸ்‌. ஆனே, '' அரசாங்கம்‌ தனது 
அடக்குமுறைப்‌ போக்கைக்‌ கைவிட்டு, பொதுஜனக்‌ கருத்தை 
மதித்து, காந்தியடிகள்‌ போன்ற பெருந்தலைவர்களோடு இணங்கிப்‌ 
போக வேண்டும்‌” என்று வற்புறுத்தினார்‌. 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 209 


ஆனால்‌, மெளல்வி முகம்மது யாகூப்‌ கான்‌ என்பவர்‌ மாளவி 
யாவின்‌ கருத்தை ஏற்கவில்லை. “நியாயமாகப்‌ பார்த்தால்‌, 
படேலைக்‌ கைது செய்தது நடைமுறையிலுள்ள சட்டங்களை மீறும்‌ 
செயலல்ல '' என்று வாதிட்டார்‌ அவர்‌. “மேலும்‌, காங்கரஸ்‌ 
மேற்கொண்டுள்ள கொள்கை மாட்டைக்‌ குழப்பத்திலும்‌ 
அராஜகத்திலும்தான கொண்டு சேர்க்கும்‌” என்றும்‌ அவர்‌ 
சொன்னார்‌. ஜினனாவும்‌, அந்த இயக்கத்தைத்‌ தாம்‌ ஆதரிக்கவில்லை 
என்பதைத்‌ கெளிவுபடுத்தினா. “இதை ஆகரிக்காதது மட்டு 
மல்ல, அரசாங்கத்தை அச்சுறுத்தவும்‌ நெருக்குவகற்கும்‌ இதை 
ஒரு கருவியாகப்‌ பயன்படுத்த நான விரும்பவில்லை என்பதையும்‌ 
நான்‌ தெளிவுபடுத்திவிட விரும்புகிறேன்‌ '' என்றார்‌ அவர்‌. 
ஆனாலும்‌, குற்றச்சட்டர்‌ தொகுப்பினபடி கண்டனைக்குரிய 
பேச்சு எதையும்‌ சர்தார்‌ படேல்‌ நிகழ்த்தியதாகத்‌ தாம்‌ 
கருதவில்லை எனறார்‌ ஜின்னா. 


இறுதுயாக நடந்த வாக்கெடுப்பில்‌ 58கமு 80 என்ற வாக்கு 
வித்தியாசத்தில்‌ மாளவியாவின்‌ தீர்மானம்‌ தள்ளுபடி செய்யப்‌ 
பட்டது. சுயேச்சை உறுப்பினர்கள்‌ நடுநிலைமை வகித்தார்கள்‌ ; 
முஸ்லிம்‌ உறுப்பினர்கள்‌, தங்கள்‌ கட்சியின்‌ முடிவுப்படி, 
அரசாங்கத்தை ஆதரித்து வாக்களிச்‌ தார்கள்‌. 


மாளவியாவின்‌ பெரிய ஏமாற்றம்‌ இதற்குப்‌ பிறகுதான்‌ 
எற்பட்டது. பருத்தி ரெசவுக்‌ தொழில்‌ (பாதுகாப்பு) மசோ 
மாவை மார்ச்‌ 13 ஆம்‌ தேதி (சபையில்‌) கொண்டுவந்தபோது 
அரசாங்கமே அப்படியான ஓரு சூழ்நிலையை .உருவாக்கி விட்டது. 
இங்கிலாந்து நீங்கலாக உள்ள எல்லா வெளிகாடுகளிலிருந்தும்‌ 
இறக்குமதியாகும்‌ பருத்தி சவுளிகளின்‌ மீது 80 சதவீத 
வரி விதிக்க வேண்டும்‌ என்றது, இந்த மசோதா. ஆனால்‌ 
இங்கிலாந்துக்கு 5 சதவீதம்‌ சாம்ராச்சிய முன்னுரிமை வழங்கு, 
இங்கிலாந்து இறக்குமதிகளுக்கு மட்டும்‌ 15 சதவீத வரி விதிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ ' மசோதா குறிப்பிட்டது. மாளவியா, 
குன்ஸரு, விஸ்வநாத்‌ தாஸ்‌, கனஷியாம்‌ தாஸ்‌ பிர்லா, சமன்‌ லால்‌, 
ஐயகர்‌, கே. சி. நியோகி ஆகியோரும்‌ மற்றும்‌ பல உறுப்பினர்களும்‌ 
சாம்ராச்சிய முன்னுரிமை என்னும்‌ கோட்பாட்டை எதிர்த்‌ 

௬-14 


210 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தார்கள்‌. ஆனால்‌, அரசாங்கத்தின்‌ சார்பில்‌ சில உறுப்பினர்கள்‌ 
அதை முழுமையாக ஆதரித்தார்கள்‌. ஜினனாவின நிலை 
இரண்டு பக்கத்தையும்‌ சார்ந்ததும்‌ சாராததுமாக இருந்தது. 
மார்ச்‌ 27 ஆம்‌ தேதி, மாளவியா முறைப்படியான இருத்தத்‌ 
இர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டுவந்தார்‌. அத்தீர்மானம்‌, எந்த 
நாட்டிலிருந்து வரும்‌ பருத்திப்‌ பொருளுக்கும்‌ ஒரேவிதமான 
இறக்குமதி வரியே விதிக்க வேண்டும்‌ என்றது. மீண்டும்‌, இநதத 
திருத்தக்‌ தீர்மானத்தின்‌ மீதும்‌ முதல்‌ தீர்மானத்தின்‌ மீதும்‌ 
மூன்று நாள்‌ தொடர்நது கடுமையான விவாதம்‌ நடைபெற்றது. 
மார்ச்‌ 31 ஆம்‌ தேதி நடந்த வாக்கெடுப்பில்‌ மாளவியாவின்‌ 
திருத்தத்‌ தீர்மானம்‌ 60க்கு 44 என்று வாக்கு வித்தியாசத்தில்‌ 


கோல்வியுற்றது. 
வாக்கெடுப்பின்‌ முடிவு அறிவிக்கப்பட்ட உடனேயே மாளவியா 
எழுந்து, “இந்த மசோதாவைப்‌ பற்றிய விவாதத்தில்‌ நான 


ர்‌ 


இனிமேலும்‌ பங்குகொள்வது பாபகாரியமாகும்‌ '' என்று சொல்லி 
விட்டு, தம்முடைய சுதேெக்‌ கட்சி உறுப்பினர்களோடு சபையை 
விட்டு வெளியேறினார்‌. அதைத்‌ தொடர்ந்து, மாளவியா 
சொன்னவைகளை அப்படியே வழி மொழிந்த திவான்‌ சமன 
லாலும்‌, புதிய சுயராச்சியக்‌ கட்சியின்‌ உறுப்பினர்களோடு 
சபையை விட்டு வெளியேறினார்‌. அதன்பின்‌, (பெயரளவில்‌) 
சண்முகம்‌ செட்டி கொண்டுவந்த ஒரு (“' அப்பாவி த) திருத்தக்‌ 
துடன்‌, சபை அந்த மசோதாவை நிறைவேற்றியது. 


அன்றைய நடவடிக்கைகள்‌ முடி.வடையுமுன்‌ சபைத்தலைவர்‌ 
படேல்‌ உறுப்பினர்கள்‌ அனைவரோடும்‌ கைகுலுக்கி, “சபையின்‌ 
அடுத்த கூட்டத்தொடர்‌ ஈடக்குமா என்பதும்‌ கடந்தால்‌ நம்மில்‌ 
எத்தனை பேர்‌ இங்கே வருவோம்‌ எனபதும்‌ தெரியவில்லை '' 
என்று சொன்னார்‌. இந்த விதமான ஒரு சூழ்கிலையில்கான்‌ சட்ட 
சபையின்‌ இல்லிக்‌ கூட்டக்‌ தொடர்‌ முடிவுற்றது. 


இரண்டு நாள்‌ கழித்து, ஏப்ரல்‌ 2 ஆம்‌ தேதி மாளவியா தமது 
சட்டசபை உறுப்பினர்‌ பதவியை ராஜினாமாச்‌ செய்தார்‌. தம்‌ 
முடைய ராஜினாமாக்‌ கடிதத்தில்‌, பருத்தித்‌ தொழில்‌ பாதுகாப்பு 
மசோதா,அதை எதிர்த்து நின்ற உறுப்பினர்‌ அனைவர்‌ மீதும்‌ 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 211 


வலுக்கட்டாயமாகத்‌ திணிக்கப்பட்ட விதத்தை அவர்‌ விவரித்‌ 
திருந்தார்‌. “* இததகைய கொடுமையை என்‌ மக்களுக்கு இழைப்ப 
குற்கு உரிமை வழங்கும்‌ ஓர்‌ அரசியல்‌ சட்டத்துக்கு ஆதரவு 
தரக்கூடாது என்பதால்‌ நான்‌ இரந்த முடிவுக்கு வரவேண்டிய 
வனானேன '' என்றும்‌ அதில்‌ குறிப்பிட்டி ருந்தார்‌. 


உப்புச்‌ சத்தியாக்கிரகம்‌ : 

காந்தியடிகள்‌, 24 நாள பிரயாணம்‌ செய்து ஏப்ரல்‌ 5 ஆம்‌ தேதி 
கண்டியை அடைந்தார்‌. அடுத்த மாளே, இந்திய அரசாங்கத்தின்‌ 
உப்புச்‌ சட்டத்தை மீறும்‌ முகமாக, கடற்கரையிலிருந்து ஓரு பிடி 
உப்புக்‌ கட்டியை எடுத்தார்‌. அதுமுதல்‌ ஓரு வார காலத்தை 
உப்புவரிககு எதிரான அகிம்சைப்‌ போராட்டத்தை நடத்தும்‌ 
தேசீய வாரமாகக கொண்டாடுமாறு நாட்டு மக்களுக்கு அறை 
கூவல்‌ விடுத்தார்‌. தேசீய வாரம்‌ நாடெங்கும்‌ கொண்டாடப்‌ 
பட்டது. (பட்டாபி) சிதாராமையா எழுதியிருப்பதுபோல, 
““ நாடு முழுமையும்‌ எழுச்சி பொங்கி நின்றது!'' ஏப்ரல்‌ 18ஆம்‌ 
தேதி புரட்சிக்கார இளைஞர்களின்‌ கூட்டம்‌ ஒன்று சிட்டகாங்‌ 
படைத்‌ தளவாடப்‌ பண்டகசாலையைத்‌ தாக்க அதன்‌ காவலாளி 
களைக்‌ கொன்றது. இதைவிட, எல்லைப்புறத்‌ தலைவர்‌ அப்துல்‌ 
கஃபார்‌ கானைக்‌ கைது செய்ததை எதிர்த்து பெஷாவரில்‌ ஆர்ப்‌ 
பாட்டம்‌ நடத்தியவர்கள்‌ மீது, 89வது கர்வால்‌ ரைபிளின்‌ இரண்டு 
படையணிகள்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ செய்ய மறுத்ததே 
அரசாங்கத்தைப்‌ பெரிதும்‌ கலவரமடையச்‌ செய்தது. எனவே, 
அரசாங்கம்‌, விறைப்பான போக்கை மேற்கொண்டு, எப்ரல்‌ 16ல்‌ 
ஜவஹாலால்‌ நேருவைக கைது செய்தது; ஏப்ரல்‌ 28ல்‌ வங்காள 
அவசரச்‌ சட்டத்தைப்‌ பிரகடனம்‌ செய்து, நிர்வாகத்துக்கும்‌ 
நீதிததுறைக்கும்‌ அளவற்ற அதிகாரங்களை வறங்க, தேசீய 
இயக்கத்தை அடக்க முனைந்தது. பெஷாவரில்‌ அரசின்‌ கோரத்‌ 
தனம்‌ தாண்டவமாடியது. காந்தியடிகளும்‌ மே 5 ஆம்தேதிகைது 
செய்யப்பட்டார்‌. விடுதலைப்‌ போரின்‌ வெற்றிக்கு எல்லாவிதமான 
தியாகங்களையும்‌ செய்ய முன்வருமாறு காங்கிரஸ்‌ செயற்குழு 
நாட்டுமக்கள்‌ அனைவருக்கும்‌ அறைகூவல்‌ விடுத்தது. அரசாங்கமும்‌ 
மிகக்‌ கடுமையான அடக்கு முறைகளைக்‌ கட்டவிழ்த்து விட்டது. 


212 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சட்டசபையிலிருந்து 
வி. ஜே. படேல்‌ ராஜினாமா : 


நிலைமை மிகவும்‌ கடுமையாகிக்‌ கொண்டிரு£தது. லாகூர்க்‌ 
காங்கிரசின்‌ அறைகூவலை வற்று வெளிஃயறாதிருந்த வி. ஜே. 
படேல்‌ தமது முடிவை மறுபரிசீலனை செய்யலானார்‌. தம்முடைய 
நாட்டு மக்கள்‌ சுதந்திரத்துக்கான ஜீவமரணப்‌ போராட்டத்தில்‌ 
ஈடுபட்டிருக்கும்போது, தாம்‌ மட்டும்‌, போலித்தனமான ஒரு 
சட்டசபையில்‌ ஓட்டிக்கொண்டிருப்பது சரியில்லை எனறு 
அவருக்குப்‌ பட்டுவிட்டது. உடனேயே, சபையின்‌ தலைமைப்‌ 
பதவியையும்‌ உறுப்பினர்‌ பதவியையும்‌ ராஜினாமாச்‌ செயது, 
ஏப்ரல்‌ 25ல்‌ வைசிராய்க்கு ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. அந்தக்‌ 
கடிதத்தில்‌ அவர்‌ குறிப்பிட்டதாவது : 


'' இன்றைய இட்தியாவின்‌ மாபெரும்‌ மனிகராவிய காந்தியடி 
களின்‌ தலைமையில்‌ இந்தியக்‌ தேசியக்‌ காங்கிரஸ்‌ தொடங்கிய 
அகிம்சைநெறி ஒத்துழையாமைச்‌ சட்டமறுப்பு இயக்கங்கள்‌ முழு 
வேகத்தோடு நடைபெற்று வருகன்றன. எனது நாட்டின்‌ 
நூற்றுக்கணக்கான பெரியவர்கள்‌, மேன்மை தங்கிய மாமன்னரின்‌ 
சிறைக்கூடங்களுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்து விட்டார்கள்‌. எனது 
நாட்டுச்‌ சுதந்திரப்‌ போராட்ட வரலாறு இப்படியான ஒரு 
கட்டத்தை அடைந்திருக்கிற இந்த நேரத்தில்‌ மான்‌ இருக்க 
வேண்டிய இடம்‌ சட்டசபையின்‌ ( தலைமை) நாற்காலியல்ல ; என்‌ 
நாட்டு மக்களுடனேயே நான்‌ நிற்கவேண்டும்‌. எனவே அவர்‌ 
களுடன்‌ தோளோடு கோள்‌ இணைந்து நிறபது எனறு நான 


99 


முடிவு செய்துவிட்டேன்‌. 


அந்தக்‌ கடி. தத்தில்‌ வைசிராய்க்கு அவர்‌ மேலும்‌ தெரிவித்திருந்த 
தாவது: “மேன்மேலும்‌ துன்பங்களை அனுபவிக்காமலும்‌ 
தியாகங்களைப்‌ புரிய நேராமலும்‌, உங்களுடைய ( இர்வினுடைய ) 
நன்‌ முயற்சிகளின்‌ மூலமே, இந்தியா ஒரு தனனாட்சி நாடு என்ற 
பெருமையோடு பிரிட்டிஷ்‌ காமன்வெல்த்‌ நாடுகளில்‌ ஓன்றாக 
வீற்றிருக்கும்‌ காலம்‌ வெகு விரைவிலேயே வரும்‌ எனறு நான 
நம்பியிருந்தேன்‌. அண்மையில்‌ இங்கிலாந்திலும்‌ இந்தியாவிலும்‌ 
நடைபெற்றுள்ள நிகழ்ச்சிகளால்‌ என்‌ நம்பிக்கை ரிதறடிககப்‌ 


சுயராச்சியக கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 213 


பட்டு விட்டது. அதிகார மாற்றத்தைப்‌ பற்றி பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ பேசி வரும்‌ பேச்செல்லாம்‌ வெறும்‌ கண்துடைப்பே 
என்பதும்‌ தெரிந்துவிட்டது. ஈடக்கப்போகும்‌ வட்ட மேசை 
மாநாடு பற்றிக்‌ காந்தியட.கள்‌ கொண்டுள்ள கருத்தே சரி 
எனபதும்‌ தெள்ளத்‌ தெளிவாக க்‌ எனவே, 
இந்திய அரசாங்கத்நினோடு எனக்கு உள்ள எல்லாத்‌ தொடர்பு 
களையும்‌ துண்டித்துக்‌ கொள்ளுல்ோன்‌,” 


சட்டசபைத்‌ தலைவர்‌ என்ற முறையில்‌ அரசாங்கத்துக்கு த்‌ 
தலைவலி கொடுத துக்‌ கொண்டிருந்த படேல்‌ எப்போது விலகுவார்‌ 
என்றே வைசிராய்‌ எதிர்பார்த்‌ துக்கொண்டு இருந்தது போலத்‌ 
தோன்றியது. படேலின்‌ ராஜினாமாவை உடனேயே ஏற்றுக்‌ 
கொண்டு, நியாயமான வாதங்கள்‌ மூலம்‌ நீங்கள்‌ செய்துள்ள 
முடிவிலிருந்து உங்களை மாற்ற முடியாத ॥ண என்பதையே உங்கள்‌ 
கடிதங்கள்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்றன ” என்று மட்டும்‌ சுருக்க 
மாகப்‌ பதில்‌ எழுதினா வைசிராய்‌. 


சட்டசபையில்‌ ஏற்பட்ட பாதிப்பு : 


சட்டசபையின்‌ வேனிற்காலக்‌ கூட்டத்தொடர்‌ ஜுலை 7ல்‌ 
தொடங்கிய போது, முந்திய சில மா தங்களில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ 
நிகழ்சசிகளின பாதிப்பு சட்டசபை நடவடிக்கைகளில்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்தது. நாட்டில்‌ நடந்து கொண்டிருந்த சட்டமறுப்பு 
இயக்கத்தையும்‌ அதுபற்றிய அரசாங்கத்தின்‌ நோக்கையும்‌ 
மனத்தில்‌ கொண்டே ஒவ்வோர்‌ உறுப்பினரும்‌ . தங்கள்‌ நடவடிக்‌ 
கையை வகுததுக்கொள்ள வேண்டியிருந்தது. மேலும்‌, மிக 
விரும்பி எதிர்பார்க்கப்பட்ட சைமன்‌ குழு அறிக்கை ஜுன்‌ 
மாதத்தில்‌ வெளியிடப்பட்டு நாட்டுமக்களைப்‌ பெரிதும்‌ ஏமாற்றத்‌ 
இற்கு உள்ளாக்கியிருந்த து. 


வைசிராய்‌ இரண்டு சபைகளின்‌ உறுப்பினர்களும்‌ அடங்கிய 
கூட்டத்தில்‌ ஐமலை 9 ஆம்‌ தேதி தமது உரையை நிகழ்த்தினார்‌. 
அதிலே, சட்டமறுப்பு இயக்கம்‌ பற்றிய அவருடைய கருத்தையும்‌ 
அதுபற்றி அவா எவவாறு நடந்துகொள்ளப்‌ போகிறார்‌ என்ப 
தையும்‌ தெரிவித்தார்‌: “சட்டமறுப்பு இயக்கம்‌ நீடிக்கும்‌ வரை 


214 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நாம்‌ உறுதியாக அதை எதிர்த்து நிற்கவேண்டும்‌ '' என்று கூறிய 
அவா்‌, வட்ட மேசை மாநாடு அக்டோபர்‌ கடைசியில்‌ நடைபெறும்‌ 
என்று அறிவித்தார்‌. சைமன்‌ குழு அறிக்கை, இந்தியாவின்‌ 
முக்கியமான எல்லாத்‌ தொகு தியினருக்குமே ஏமாற்றம்‌ அளித்‌ 
திருக்கிறது என்பதை நன்றாகத்‌ கெரிநதிருந்தும்‌, பினவருமாறு 
உறுதியளித்தார்‌, வைசிராய்‌: “இந்த (வ. மே.) மாநாடு தனது 
பணிகளில்‌ முழுச்‌ சுதந்திரத்தோடு செயற்படும்‌; அதற்கான 
எல்லா வசதிகளும்‌ செய்து தரப்படும்‌. (சைமன்‌) குழுவின்‌ 
அறிக்கைககோ அல்லது மற்றெந்த அறிக்கைக்‌ குறிப்புக்களுக்கோ 
அது கட்டுப்பட்டு இயஙகவேண்‌ டிய தில்லை. ”” 

அடுத்த நாளே, நிதித்துறை உறுப்பினர்‌ துணைமானியக 
கோரிக்கை ஒன்றைச்‌ சபையில்‌ கொண்டு வந்தார்‌. வட்ட மேசை 
மாநாட்டுக்காகச்‌ செலவீடப்‌ போகிற தொகையே அபில்‌ கேட்கப்‌ 
பட்ட தொகையில்‌ பெரும்பகுதி. வைசிராயின்‌ உரை மற்றும்‌ 
புதிய சட்டசபையின்‌ உறுப்பினர்‌ கலவை அமைப்பு ஆகியவறறின 
பின்னணியில்‌ இந்தக்‌ கோரிக்கை எளிதாக நிறைவேறிவிடும்‌ 
என்றே எதிர்பாரக்கப்பட்டது. கோரிக்கைத்‌ சதொகையில்‌ 
அடையாள வெட்டாக ரூ. 100 குறைக்கவேண்டும்‌ எனனும்‌ 
வெட்டுத்‌ தீர்மானத்தை மியான முகம்மது ஷா நவாஸ்‌ கொண்டு 
வந்தபோது நிகழ்ந்த விவாதமும்‌ நிதானத்‌ தொனியில்கான 
சென்றது. காங்கரஸ்‌ தொடங௰ய சட்டமறுப்பு இயக்கத்தைக்‌ 
தாங்கள்‌ ஆதரிக்கவில்லை என்பதையும்‌ உறுப்பினர்கள்‌ ஒளிவு 
மறைவு இன்றி வெளியிட்டார்கள்‌. ஆனாலும்‌, காங்கிரசும்‌ 
காந்தியடிகள்‌ போன்ற அதன தலைவர்களுமே இந்திய பொதுஜன 
அபிப்பிராயத்தைப்‌ பிரதிபலிப்பவர்கள்‌ என்பதை அவர்கள்‌ 
அனைவரும்‌ தங்கள்‌ இதய ஆழத்தில்‌ புரிந்து கொண்டுதான்‌ 
இருந்தாாகள்‌. எனவே, காங்கிரசோடு ஓர்‌ இணக்கத்தை 
ஏற்படுத்திக்‌ கொள்ளுமாறே அவர்கள்‌ அரசாங்கத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. 

லண்டனில்‌ நடைபெற இருந்த வட்ட மேசை நாட்டில்‌ 
இந்தியர்கள்‌ கலந்து கொள்ளவேண்டும்‌ என்று தாம்‌ விரும்புவதற 
குரிய காரணத்தை விளக்கினார்‌ ஜின்னா. “லண்டன மாநாடு 
நமது நம்பிககைகளையும்‌ விழைவுகளையும்‌, ஒருவேளை சிதறடித்‌ 


சுயராச்யெக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 215 


காலும்‌ அடித்துவிடலாம்‌. ஆனாலும்‌, நான்‌ அங்கே போகக்‌ 
கூடாது என்பதையும்‌ என கட்சியை எடுத்துரைக்கக்‌ கூடாது 
என்பதையும்‌ என்னால்‌ ஏற்க முடியவில்லை. காரணம்‌, அப்படி 
விலகி நிற்பது, நான முழு நம்பிக்கை கொண்‌ ।0.ருக்கிற நீதி நேர்மை 
களின்‌ நோக்கில்‌, நான்‌ என்‌ கடமையிலிருந்து தவறுவதாகும்‌ 
என்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. மேலும்‌, (மாகாட்டில்‌ கலந்து 
கொள்வதன்‌ மூலம்‌) நான்‌ எதையும்‌ இழந்துவிடப்‌ போவது 
மில்லை,--எ.தற்கும்‌ கட்டுப்பட்டுவிடப்‌ போவதுமில்லை. '' எனவே, 
செலவுக்‌ தொகைக்‌ கோரிக்கை சரியானதே என்றா ஜின்னா. 

சி. பி. ராமசாமி அய்யரும்‌ இதே கருந்துடையவராகவே 
இருக்கார்‌. டொமினியன்‌ அந்தஸ்து என்பது மிக உண்மையும்‌ 
உன்னதமுமான ஒரு கோட்பாடு என்றும்‌ அது வெற்றி பெறுவது 
உறுமி என்றும்‌ அவர்‌ நம்பிக்கை தெரிவிற்தார்‌. வட்ட மேசை 
மாராடு, எம்த விதத்திலும்‌ இந்தியாவின்‌ ஈலனகளுக்குக்‌ கேடு 
விளைவிப்பதாக இருக்க முடியாது என்றும்‌ அவர்‌ கூறினா. 


எம்‌. கே. ஆச்சார்யா வட்ட மேசை மாநாட்டுக்‌ கோரிக்கையை 
ஆதரித்ததோடு, காந்தியடிகள்‌, மாளவியா போன்ற தலைவர்களை 
அந்த மாநாட்டில்‌ பங்கு கொள்ளச்‌ செய்வதில்‌ உறுப்பினர்‌ 
அனைவரும்‌ ஒன்றுபட்டு உழைக்க வேண்டுமென்றும்‌ கேட்டுக 

முகாண்டார்‌. 
வடசெனனையைச்‌ சேர்ந்த அப்துல்‌ லத்தீப்‌ சாப்‌ ஃபரூகக, 
சூழ்நிலையில்‌ சட்டமறுப்பில்‌ ஈடுபடுவதன்‌ 


6 


இப்போது உள்ள சூ 
மூலம்‌ இந்தியாவுக்குச்‌ சுதந்திரம்‌ தேடி விடலாம்‌ என்பதைத்‌ தாம்‌ 
ஒப்புக்கொள்ளவில்லை என்றார்‌. ஆனாலும்‌, காங்கிரஸ்‌ தலைவர்களை 
வட்ட மேசை மாநாட்டில்‌ பங்குகொள்ளச்‌ செய்யும்‌ முயற்சியில்‌ 
அரசு முழு மனத்தோடு ஈடுபடவில்லை என்றும்‌ அவா குறை 
கூறினார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, காங்கிரஸ்‌ பங்குகொள்ளா 
விட்டால்‌ இந்த மாநாடு இந்திய மக்களின்‌ உணர்ச்சிகளை முழுமை 
யாகப்‌ பிரதிபலிப்பதாக இராது என்றும்‌ அரசாங்கம்‌ மேற்‌ 
கொண்டுள்ள அடக்குமுறை, இங்கே அமைதியான சூழ்நிலையும்‌ 
நல்லெண்ணமும்‌ உண்டாவதற்குத்‌ துணை செய்யாது என்றும்‌ 
சுட்டி.க்காட்டினார்‌. 


216 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சைமன்‌ குழு அறிக்கையை வன்மையாகக்‌ கண்டித்த 
என்‌. ஜி. ரங்கா * ஆபத்தும்‌ குறும்புத்தனமும்‌ நிறைந்த இந்த 
அறிக்கை யை அரசாங்கம்‌ பெரிதாக விளம்பரப்படுந் துவது 
மிகமிகத்‌ தவறு என்றார்‌. “ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ வட்ட மேசை 
மாநாடு பற்றியும்‌ சைமன்‌ அறிக்கை பற்றியும்‌ ஏற்கனவே முடிவு 
செய்து வைத்துவிட்டது. இவ்வளவு பெரிய சட்ட மறுப்பு 
இயக்கத்தின்‌ பிறகும்‌ நியாய உணர்வு பெறாத இந்திய அரசாங்‌ 
கத்தையும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தையும்‌ நீங்கள்‌ ஒருவர்‌ சென்று 
திருத்திவிடப்‌ போகிறீர்களா ?”' என்று ஜின்னாவைக்‌ கேட்டார்‌ 
ரங்கா. காந்தியடிகள்‌ போன்ற தலைவர்கள்‌ பங்கு பெறாவிட்டால்‌ 
வட்ட மேசை மாநாடு தோல்வியடைவது உறுதி என்றும்‌ அவர்‌ 
எச்சரித்தார்‌. 

கே. சி. நியோகி தம்முடைய சொந்த அனுபவங்களை விவரித்து, 
“டையரின்‌ அட்டூழிய வெறியே இந்தியாவில்‌ தொடர்ந்து 
நடமாடிக கொண்டிருக்கிறது '' என்று சாடினார்‌. தமக்கு முன்பு 
பேசிய பல உறுப்பினர்களின்‌ கருத்தை ஆதரித்துப்‌ பேசிய 
எச்‌. பி. மோடி, காங்கிரசின்‌ ஒப்புதலைப்‌ பெறாவிட்டால்‌ வட்ட 
மேசை மாநாட்டின்‌ முடிவுகள்‌ எந்தப்‌ பயனும்‌ தரப்‌ போவதில்லை 
என்றும்‌, எனவே அரசாங்கத்திற்கும்‌ காங்கிரசிற்கும்‌ இடையே 
இணக்கம்‌ ஏற்பட வேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்கொண்டார்‌. காங்‌ 
கிரசிடம்‌ அரசாங்கம்‌ அத்துமீறி நடந்துகொள்வதாக எச்சரித்த 
ஐயகர்‌, இந்தியப்‌ பெருந்தலைவர்களை வட்ட மேசை மாகாட்டுக்கு 
ஈர்க்கும்‌ விதமாக அரசாங்கம்‌ இணக்கமான ஈடைமுறைகளை 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. அனாலும்‌, 
வட்ட மேசை மாநாடு தடைப்படாதபடி (அதன்‌ செலவுக்குப்‌ 
பணம்‌ கோரும்‌) துணைமானியக்‌ கோரிக்கையைத்‌ தாமும்‌ தமது 
கட்சியும்‌ ஆதரிப்பதாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 

சட்ட மறுப்பு இயக்கத்தை அடக்குவதில்‌ மாநில அரசாங்கங்‌ 
களுக்கு உளள அதிகார வரம்பைக்‌ குறித்து இந்திய அரசாங்கம்‌ 
மேற்கொண்டுள்ள நிலை திருப்தியளிப்பதாக இல்லை என்று 
சண்முகம்‌ செட்டி கூறினார்‌. சட்ட ஒழுங்குப்‌ பொறுப்பு மத்திய 
அரசாங்கத்தையே சார்ந்ததாக இருப்பதால்‌, இந்த (சட்ட 
மறுப்பு இயக்க) விவகாரத்தை மாநில அரசுகளிடம்‌ விடாமல்‌ 


கொவிந்த வல்லப பந்த்‌ 


ஹி, எஸ. மீ நிவாச சாஸ்திரி 


ஜி. லி. மாவுலககர்‌ 


பல்கர்‌ 


| 


ப சசியை காண ரகு கடிகசஷ்துமை அர பவ டட ட பட்ட ப ட் கட டடம ட வு ணும்‌ ௪. 


சுயராச்சியக்‌ கட்ரியார்‌ இல்லாத சட்டசபை 217 


இதிலே தெளிவான ஒரு கொள்கையை இந்திய அரசாங்கம்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ வற்புறுத்தினார்‌. கல்கத்‌ 
தாவைச்‌ சோந்த சர இந்த முகர்ஜி பேசுகையில்‌, இப்போது நடை 
பெறும்‌ குழப்பங்களின்‌ விளைவாக நாட்டு மக்களுக்கு ஏற்படும்‌ 
உயிர்ச்‌ சேதம்‌ உறுப்புச்‌ சேதம்‌ அனைத்துக்கும்‌ அரசாங்கமே 
பொறுப்பு ஏற்கவேண்டும்‌ என்று கூறினார்‌. 


மூன்று காள்‌ நடைபெற்ற விவாதத்‌.மின்‌ இறுதியில்‌ வெட்டுப்‌ 
பிரேரணை ஓட்டுக்கு விடப்பட்டு, 60க்கு 48 என்ற வாக்கு வித்தி 
யாசததில்‌ வெறறிபெறறது, வைசிராய்‌ அப்போதுதான்‌ * அற்புத 
மான *' உரை ஒன்று நிகழதீதியிரும்‌த குழ்நிலையில்‌ அரசாங 
கத்துக்கு இப்பட. ஒரு தோல்வி ஏற்படும்‌ என்று யாருமே எழுர்‌ 
பார்க்கவில்லை. அனாலும்‌, அரசாங்கத் நறுக்கு மிகவும்‌ வேண்டிய 
வர்களாக இருந்த பல உறுப்பினர்கள்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ 
அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கத்‌ தயங்காததாலேயே 
(அரசாங்கத்துக்கு) இந்தத்‌ தோல்வி ஏற்பட்டது. 


॥ 
ச்‌ 


பிரிட்டிஷ்‌ சாம்ராச்சியத்‌. துக்கு உட்பட்ட. இந்திய ஆட்சி 
அமைப்பை உருவாக்கிக்‌ கொள்வதற்கு இம்தயாவுக்கு உள்ள 
உரிமையை இங்கிலாந்து அஙுகீகரிக்க வேண்டும்‌ என்றும்‌ எந்த 
விதமான பலாத்கார நடவடி சகைகளுக்காகவும்‌ தண்டிக்கப்படாத 
காந்தியடி.கள்‌ போன்ற அரசியல்‌ கைதிகள்‌ எல்லோரையும்‌ 
அரசாங்கம்‌ விடுதலை செய்யமவண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்தும்‌ 
தாமானம்‌ ஓன்றை ஜுலை 17ல்‌ எம்‌. கே. ஆர்சார்யா கொண்டு 
வந்தாரா. இதன்‌ மீதான விவாதம்‌, நாட்டின அரசியல்‌ நிலை 
பற்றிய சர்ச்சையை மீண்டும்‌ கிளப்பியது. இதில்‌ பங்குகொண்ட 
உறுப்பினர்கள்‌, சைமன்‌ குழு அறிக்கை ஏமாற்றமளிக்கிற து 
என்பதை எடுந்துரைத்ததோடு, வட்ட மேசை மாநாடு வெற்றி 
பெற வேண்டுமானால்‌ (அரசாங்கம்‌) காங்கிரஸ்‌ தலைவர்களோடு 
இணங்கிப்‌ போகவேண்டும்‌ என்றும்‌ வற்புறுத்தினார்கள்‌. கிழக்குப்‌ 
பஞ்சாபைச்‌ சேர்ந்த அப்துல்‌ ஹயே பேசுகையில்‌, இந்து முஸ்லிம்‌ 
வேற்றுமைகளை அரசாங்கம்‌ தனக்குச்‌ சாதகமாகப்‌ பயனபடுத்திக 
கொள்ள வேண்டாம்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. “' தங்கள்‌ 
வகுப்பு வேற்றுமையைத தீர்த்துக்கொள்ள முடியாததால்‌ இந்தி 


218 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


யர்கள்‌ சுதந்திர ஆட்சிக்குத்‌ தகுதியற்றவர்கள்‌ என்றால்‌, இந்தப்‌ 
பிரச்சினையைத்‌ தீர்த்து வைக்க முடியாத இந்திய அரசாங்கத்‌ 
துக்கும்‌ இந்தியாவை ஆள உரிமை கிடையாது /'' என்றார்‌ அவர்‌. 
ஹயே தமது பேச்சை முடிக்கையில்‌, “* காந்இயடிகள்‌ ஒருவரே 
இப்போது தேவையானதைச்‌ செய்து முடிக்கக்‌ கூடியவர்‌ ; 
எனவே அவரைப்‌ புறக்கணிக்க இயலாது '' என்று வலியுறுத்‌ 
தினா. இந்தத்‌ தீாமானத்தின்மீது விவாதம்‌ மட்டுமே நடந்தது ; 
வாக்கெடுப்பு நடைபெறவில்லை. 


நாலாவது சட்டசபை : 


வைசிராய்‌ ஏற்கனவே அறிவித்திரும்தபடி, நாலாவது சட்ட 
சபைக்கான நேர்தல்‌ 19380 செப்டம்பரில்‌ நடந்தது. காங்கிரஸ, 
தனது சட்டமறுப்பு இயக்கத்தின்‌ திட்டங்களுக்கு ஏறப,கேர்‌ தலைப்‌ 
பகிஷ்கரித்தது. ஆண்களும்‌ பெண்களுமான பல காங்கிரஸ்‌ 
கொண்டர்கள்‌, வாக்குச்‌ சாவடிகளின முனபு மறியல்‌ 
செய்தார்கள்‌. பலா போட்டியின்‌ றித்‌ தேர்ந்கெடுக்கப்பட்டராகள ; 
சட்டசபையின்‌ எல்லா இடங்களும்‌ நிரப்பப்பட்டன. 


ஆனால்‌, ஜூலை மாதம்‌ முதல்‌, சட்ட மறுப்பு இயக்கம்‌, பிரிட்டி ஷ்‌ 
பொருட்களைப்‌ பகிஷ்கரிப்பது மறறும்‌ வரிகொடாவா என்னும்‌ 
தனது இரண்டாவது கட்டத்தை அடைந்தது. அரசாங்கமும்‌, 
சுதந்திரப்‌ போராட்டககாராகளுககு எதிரான தனது வழக்க 
மான யுத்தத்தைத்‌ தொடங்கியிருந்தது. கிழக்கில்‌ வங்காளமும்‌ 
வடமேற்கில்‌ எல்லைப்புற மாகாணமும்‌ அவர்களுடைய தாக்கு 
கலின்‌ முக்யெமான கேந்திரங்களாக விளங்கின. எல்லைப்புற 
மாகாணத்தில்‌ சுமார்‌ ஐந்து மாதங்களுக்கும்‌ மேலாக ராணுவச்‌ 
சட்டம்‌ அமுலில்‌ இருந்தது. குஜராத்திலும்‌ மத்திய மாகாணத்‌ 
திலும்‌ நடந்த வரிகொடா இயக்கமும்‌ அரசாங்கத்தின்‌ கடுமை 
யான தாக்குதலுக்கு உள்ளாயிற்று. | 


நிலவரம்‌ இந்தவிதமாக இருக்கையில்தான்‌, நாலாவது சட்ட 
சடபையின முதலாவது கூட்டத்தொடா, தில்லியில்‌ 1931 ஜனவரி 
14ல்‌ ஆரம்பமானது. வழக்கமான விவாதங்கள்‌ நடந்தபோ திலும்‌, 
ரெயில்வே வரவு செலவு, பொது வரவு செலவுத்‌ திட்டம்‌ மற்றும்‌ 


சுயராச்சியக கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 210 


பல மசோதாக்களை, எந்தவிதமான தடங்கலும்‌ இல்லாமல்‌ சபை 
நிறைவேற்றியது. ஆனாலும்‌, வெளியே நடைபெற்று வந்த 
அரசாங்க அடக்குமுறைகளை அலட்சியப்படுத்த முடியாத உறுப்‌ 
பினர்கள்‌, பல சமயங்களில்‌, அந்தப்‌ பிரச்சினையைச்‌ சபையிலே 
எழுப்பினாகள்‌. ்‌ 


ஒத்துப்‌ போகுமாறு கோரிக்கை : 


அ௮ருதகைய நிகழசசி ஓன்று ஜனவரி 29ல்‌ ஈடைபெறறது. 
பஞ்சாபைச்‌ சேர்ந்த ஷேக்‌ ஸாதிக்‌ ஹஸன்‌, அரசாங்கத்தின்‌ 
அடக்குமுறைகளைக்‌ குறித்த தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டு 
வந்தார்‌. அத்தீர்மானத்தின்‌ வாசகம்‌ வருமாறு: '' அரசாங்கம்‌ 
கடைப்பிடித்து வரும்‌ அடக்குமுறைப்‌ போக்கைக்‌ கைவிட்டு அனு 
தாபமும்‌ இணக்கமும்‌ கலந்த ஒரு போக்கை மேற்கொள்ளுமாறு 
இந்தச்‌ சபை கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்கொள்ளுகி ற.து.'' 


ச்‌ 


ஐனவரி 19ல்‌, 


(/2 


இக்தது தீர்மானம்‌ வருவதற்கு முனபே, 
முதலாம்‌ வட்ட மேசை மாநாட்டின்‌ முடிவில்‌ பிரதமர்‌ 
மக்டொனால்டு நிகழ்த்திய உரையைத்‌ தொடர்ந்து, அரசின்‌ 
இணக்க நடவடிக்கையாக, காந்தியடிகளும்‌ வேறு சில பெருந்‌ 
தலைவர்களும்‌ ஜனவரி 26 ஆம்‌ தேதி விடுதலை செயயப்பட்டி ர 
கார்கள்‌. ஹஸன்‌, இதழைக்‌ குறிப்பிட்டு, அரசாங.நத்துக்கும்‌ 
மக்களுக்கும்‌ இடையே ஈல்லுறவு ஏற்பட வேண்டுமானால்‌ 
காதியடிகளையும்‌ மற்றும்‌ ரில தலைவர்களையும்‌ மட்டும்‌ 
விடுவிந்தால்‌ போதாது; இதே சலுகை, பலாத்காரச செயல்‌ 
களுக்காகத்‌ தண்டிக்கப்படாத அரசியல்‌ கைதிகள்‌ அனைவருக்கும்‌ 
வழங்கப்பட வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. இப்போது 
நிலவிவரும்‌ சூழ்நிலையில்‌ அரசாங்கம்‌ தனது அடககுமுறைப்‌ 
போக்கைக்‌ கைவிடுவது மட்டும்‌ போதாது என்று குறிப்பிட்ட 
முகம்மது யாமின்‌ கான்‌, சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ ஈடுபட்டுக்‌ 
கைது செய்யப்பட்டுள்ள அனைவரும்‌ விடுதலை செய்யப்படவும்‌ 
வேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்‌. 


பி. ஆர்‌. பூரி, பி. தாஸ்‌, சி, எஸ்‌. ரங்க அய்யா ஆகியோர்‌ 
ஹஸனின்‌ தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்தார்கள்‌. 


2௭0 சுதம்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விவாதம்‌ பிப்ரவரி 5ஆம்‌ தேதி வரை நீண்டது. அன்றைக்கு, 
சிநதுவைச்‌ சேர்ந்த சேட்‌ அப்துல்லா ஹரூன்‌ இந்தத்‌ தீர்மானத்‌ 
துக்கு ஒரு திருத்தம்‌ கொண்டு வந்தார்‌. இப்போது ஏற்பட்டுள்ள 
நெருக்கடிக்கு இரண்டு தரப்பினருமே காரணம்‌ என்று கூறிய 
அவர்‌, வட்ட மேசை மாநாட்டில்‌ கலந்து கொள்வதற்குக்‌ 
கிடைத்த வாய்ப்புக்களை எல்லாம்‌ புறக்கணித்துக்‌ காந்தியடிகள்‌ 
ஓர்‌ இயக்கத்தைத்‌ தொடங்கியது நாட்டுக்குத்‌ தீங்கு விளைவித்‌ 
துள்ளது என்றார்‌. அதேபோல, அரசாங்கமும்‌ இவ்விஷயத்தில்‌ 
காழ்ப்புணர்ச்சியின்‌ றி நடந்து கொள்ளவில்லை என்றும்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. இறுதியாக, இரண்டு சாராரும்‌ இணக்க நெறியில்‌ 
இறங்கி வரவேண்டும்‌ என்று ஹரூன்‌ கேட்டுக்கொண்டார்‌. 


இந்தப்‌ பேச்சின்‌ இடையே, ராணுவச்‌ சட்டம்‌ அமுலிலிருந்த 
வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின்‌ நிலைமையைப்‌ பின்‌ 
வருமாறு விவரித்தார்‌ ஹரூன்‌ : 


“ஐயா, முசல்மானகள்‌ இந்த நாட்டில்‌ தங்களின்‌ நிலை என்ன 
என்பதைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க வேண்டிய கட்டம்‌ நெருங்கிவிட்டது. 
அரசாங்கத்தையோ மற்றவர்களையோ ஈம்பியிராமல்‌ முசல்மான்‌ 
தங்கள்‌ பலத்தையே நம்பவேண்டிய நேரம்‌ வந்துவிட்டது. 
இந்திய நாட்டை முன்னேற்றும்‌ பணியில்‌ தங்களின்‌ முழுப்‌ 
பொறுப்பையும்‌ ஏற்க முன்வர வேண்டுமென்று, இங்கேயும்‌ இந்த 
சபைக்கு வெளியிலேயும்‌ உள்ள என்‌ முசல்மான்‌ நண்பர்களை 
நான கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்‌.” 

இந்தத்‌ தர்மானத்துக்குக்‌ கொண்டுவந்த திருத்தம்‌ ஒன்றில்‌, 
அரசாங்கம்‌ தனது அடக்குமுறைச்‌ சட்டங்களை எல்லாம்‌ 
திரும்பப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ அரசியல்‌ கைதி 
களை எல்லாம்‌ விடுதலை செய்யவேண்டும்‌ என்றும்‌ அமர்‌ நாத்‌ தத்‌ 
கேட்டுக்கொண்டார்‌. இந்த இயக்கம்‌ நியாயமானதும்‌ சட்டத்‌ 
துக்கு உட்பட்டதுமாகும்‌ என்று தெளிவுறுத்திய ஹரி சிங்‌ 
கெளர்‌, எப்போதாவது இயக்கத்தில்‌ வன்முறை பயன்படுத்தப்‌ 
பட்டால்‌ காந்தியடிகள்‌ போன்ற தலைவர்கள்‌ அதைக்‌ கண்டித்து 
வர திருககிறார்கள்‌ என்பதையும்‌ நினைவூட்டினார்‌. அவர்‌ மேலும்‌ 
பேசுகையில்‌, அரசாங்கம்‌ கைதானவர்களைத்‌ துணிந்து விடுதலை 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை ௦1 


செய்யுமானால்‌ சட்டமறுப்பு இயக்கம்‌ மீண்டும்‌ உண்டாவதற்கான 
சாத்தியக்‌ கூறுகள்‌ இருக்கமாட்டா என்று நம்பிக்கை 
தெரிவித்தார்‌. 

சுயேச்சைக்‌ கட்சியின்‌ தலைவராக இருந்த சர்‌ அப்துர்‌ ரஹீமும்‌, 
அரசாங்கத்தின்‌ அடக்குமுறைச்‌ சட்டங்களைக்‌ கண்டித்ததோடு, 
அரசியல்‌ கைதிகள்‌ எல்லோரும்‌ விடுதலை செய்யப்பட்டாலல்‌ 
லாமல்‌, ஆட்சியியல்‌ சிந்தனைகளை விவாதிப்பகுற்குச சாதகமான 
சூழ்நிலையை உருவாக்க முடியாது எனனும்‌ காந்தியடிகளின்‌ 
கூற்றையும்‌ முழுமையாக ஒப்புக்கொண்டார்‌. 


இரண்டு நாள்‌ நடைபெற்ற இவ்விவாதத்தில்‌, இருதரப்பாரும்‌ 
தங்கள்‌ முஸ்தீபுகளைக்‌ கைவிட்டு ஓர்‌ ஒப்பந்த துக்கு இணங்கு 
வரவேண்டும்‌ என்று கேட்டுக்கொள்ளும்‌ ஒரு தோரணையே 
மேலோங்கி நின்றது. விவாதத்தின்‌ முடிவில்‌, தீர்மானத்தின்‌ 
மீது வாக்கெடுப்பு நடத்தக்‌ கூடாது என்றும்‌ விவாதம்‌ காலவரை 
யறையின்றித்‌ தள்ளிப்‌ போடப்பட வேண்டும்‌ என்றும்‌ ஹரி சிங்‌ 
கெளர்‌ ஒரு பிரேரணையைக்‌ கொண்டு வந்தார்‌. ஆளும்‌ கட்சித்‌ 
தலைவரான சர்‌ ஜார்ஜ்‌ ரெய்னி இதற்கும்‌ உடை எழுப்பாததால்‌, 
தீர்மானத்தைப்‌ பற்றிய விவாதம்‌ காலவரையறையின றி ஓத்திப 
போடப்பட்டது. 

அந்தச்‌ சமயத்தில்‌ சட்ட சபைக்கு வெளியில்‌ உருவாகி வநத 
_ மார்ச்‌ 5ஆம்‌ தேதி காந்தி-இர்வின்‌ ஒப்பந்தத்துக்கு வழி 
நடத்‌ இய கசூழ்நிலையையே இந்த முடிவு பிர பலி தது. 
பகத்‌ சிங்‌ தூக்கிலிடப்பட்டதற்கு எதிர்ப்பு : 

பகத்‌ சிங்கும்‌ மற்றும்‌ இரண்டு புரட்சிக்காரர்களும்‌ தூக்கலிடப்‌ 
பட்ட மறுநாள்‌, மார்ச்‌ 24ஆம்‌ நாள, இருதரப்பாரிடையேயும்‌ 
உருவாக வந்த இந்த ஓற்றுமை உணர்ச்சி வெகுவாகப்‌ பா திக்கப்‌ 
பட்டது. அப்போது எதிர்க்கட்சித்‌ தலைவராக இருந்த திவான 
பகதூர்‌ டி. ரங்காச்சாரியார்‌, பகத்‌ சிங்‌ எநதக குற்றச்சாட்டின்‌ 
பேரில்‌ தூக்குத்‌ தண்டனை விதிக்கப்பட்டாரோ அதற்கும்‌ 
அவருக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை என்றே பிகப்‌ பெரும்‌ 
பான்மையான மக்கள்‌ கருதுகிறார்கள்‌ என்று சபையில்‌ 
தெரிவித்தார்‌. காந்தியடிகள்‌ போன்ற ஒரு பெருந்தலைவர்‌ மூலம்‌ 


௮. சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தெரிவிக்கப்பட்ட பொது மக்களின்‌ அபிப்பிராயத்தை அரசாங்கம்‌ 
மதிக்கும்‌ என்றே மக்கள்‌ எதிர்பார்த்தார்கள்‌ ; அரசாங்கமோ, 
மக்கள்‌ குரலேத்‌ தூக்கி எறிந்துவிட்டது என்று இடித்துரைத்த 
ரங்காச்சாரியார்‌, ** அரசாங்கத்தின்‌ இந்த நடவடிக்கையை நானும்‌ 
தேசீயக்‌ கட்சியும்‌ ஓப்புக்கொள்ளவே முடியாது. எனவே 
நாங்கள்‌ வெளிநடப்புச்‌ செய்கிறோம்‌ ”' என்றார்‌. 


இவ்வாறு அறிவித்துவிட்டு, அரசாங்கம்‌ என்ன பதில்‌ 
சொல்லுகிறது என்பதைத்‌ தெரிந்துகொள்வதங்காகச்‌ சிறிது 
நேரம்‌ சபையிலேயே இருந்தார்‌ ரங்காச்சாரியார்‌. உள துறை 
உறுப்பினர்‌ எழுந்து, “(பகத்‌ சிங்‌) விசாரணை நேர்மையாக 
நடந்திருப்பதாகவும்‌ நியாயமான தண்டனையே வழங்கப்பட்டிருப்ப 
தாகவும்‌ அரசாங்கம்‌ திடமாக நம்புவதால்‌ நாங்கள்‌ அநத 
விவகாரத்தில்‌ தலையிடவில்லை ”' எனருர்‌. ஆளும்‌ கட்டித்‌ 
தலைவரான சர்‌ லார்ஜ்‌ ரெய்னி தேசீயக்‌ கட்சியினரை நோக்கி, 
“ நீங்கள்‌ வெளிநடப்புச்‌ செய்வது உங்கள்‌ உங்கள்‌ தொகுதி 
வாக்காளர்களுக்கு நீங்கள்‌ நிறைவேற்ற வேண்டிய கடமை 
யிலிருந்து தவறுவதாகும்‌ ” என்றார்‌. உடனேயே, தேசியக்‌ கட்டி 
உறுப்பினர்கள்‌, ** அதெல்லாம்‌ எங்களுக்கு த்‌ தெரியும்‌” என்று 
கோபக்‌ குரல்‌ எழுப்பியவாறே சபையை விட்டு 
வெளியேறினார்கள்‌. 
“ அவசரச்‌ சட்டங்களின்‌ அரசாங்கம்‌ '' மீது தீர்மானம்‌ : 

சடடசபையிலிருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்‌ சட்ட மறுப்பு 
இயக்கம்‌ சரியானதென்றோ தேவையானதென்றோ கருதவில்லை. 
ஆனாலும்‌, அரசாங்கத்தின்‌ அடக்குமுறைப்‌ போக்கை எதிர்த்து 
உறுப்பினர்கள்‌ குரல்‌ எழுப்புவது இந்தச்‌ சட்ட சபையின்‌ 
“அன்றாட'' நிகழ்ச்சிபோல்‌ ஆஃவிட்டது. 1981 இறுதியி 
லும்‌ 1982 தொடக்கத்திலும்‌ இந்தக்‌ குரலை எழுப்புவதற்‌ 
குரிய ஒரு வாய்ப்பு மீண்டும்‌ ஏற்பட்டது. வெலிங்க்டன்‌ 
பிரபுவின்‌ தலைமையில்‌ அமைந்த இந்திய அரசாங்கம்‌ காங்கிரசின்‌ 
மீது கடுமையான தாக்குதலைக்‌ தொடங்கியதே இதற்குக்‌ 
காரணம்‌. இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டில்‌ கலந்து 
கொண்ட காந்தியடிகள்‌ லண்டனிலிருந்து திரும்புமுன்பே 


சுயராசசியக்‌ கட்டியார்‌ இல்லாத சட்டசபை ௦௦ 


ஐவஹா்லால்‌ நேரு, அப்துல்‌ கஃபார்‌ கான்‌ போன்ற தலைவர்களை 
அரசாங்கம்‌ கைது செய்தது. அவசரகால அதிகாரங்களை மேற்‌ 
கொண்டு, வங்காளப்‌ புரட்சி இயக்கம்‌, வடமேற்கு எல்லைப்‌ புறச்‌ 
செஞ்சட்டை இயக்கம்‌, மத்திய மாகாண வரிகொடா இயக்கம்‌ 
ஆகியவைகளை அடக்கத்‌ தன்னைக்‌ தயார்‌ செய்து கொண்டது. 
இநதிய நிலைமைகளைப்‌ பற்றி வைசிராயுடன்‌ பேச விரும்புவதாகத்‌ 
தெரிவித்துக்‌ காந்தியடிகள்‌ கடிதம்‌ எழுதியபோது, அரசாங்கம்‌ 
எடுத்துள்ள நடவடிக்கைகளைப்‌ பற்றி எதுவும்‌ பேசமுடியாது 
என்று மறுத்துவிட்டார்‌ வைசிராய்‌. காந்தியடிகள்‌ 1981 டிசம்பர்‌ 
20ல்‌ பம்பாய்‌ வந்து இறஙகனார்‌. அன்றைக்கே காங்கிரஸ்‌ செயற்‌ 
குழு கூடியது. அக்கூட்டம்‌ வட்ட மேசை மாநாட்டின்‌ 
விளைவுகள்‌ திருப்தி தரவில்லை என்று விவரித்ததோடு, அரசாங்‌ 
கத்தின அடக்கு முறைகளையும்‌ கண்டித்தது, அவசரச்‌ சட்டங்கள்‌ 
செயறபடுத்கப்படும்‌ முறையைப்‌ பற்றி விசாரணை நடத்த 
வேண்டும்‌ என்ற (காங்கிரசின்‌) கோரிக்கைக்கு அரசாங்கத்‌ 
தரப்பிலிருந்து திருப்திகரமான பதில்‌ இல்லாவிட்டால்‌ சட்ட 
மறுப்பு இயக்கத்தை மீண்டும்‌ தொடங்குமாறு, இந்தச்‌ செயற்‌ 
குழு நாட்டு மக்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டது. 


இந்திய அரசாங்கம்‌ சமரசப்‌ பேச்சுக்கும்‌ தயாராக இல்லை. 
மாறாக, 19586 ஜனவரி 4 ௮ம்‌ தேதி காந்தியடிகளைக்‌ கைது 
செய்தது அரசாங்கம்‌. இந்த நடவடிக்கையை, :* இந்தியா முழுவ 
தையும்‌ முற்றுகையிடுவதை முன்‌ கூட்டி அறிவிக்கும்‌ ஒரு 
பிரகடனம்‌ '' என்று வருணித்தார்‌ நேரு. அமெரிக்க மிதவாதப்‌ 
பத்திரிகையான தி நேஷன்‌ கூட, :' இந்தியாவில்‌ யுத்தம்‌” என்றே 
இகைக குறிப்பிட்ட து / 


இத்தகையதொரு “போர்ச்‌ சூழ்நிலை ”'யில்‌, சட்டசபையின்‌ 
உததியோகச்‌ சார்பற்ற உறுப்பினர்கள்‌ சும்மா இருக்க முடிய 
வில்லை. பிப்ரவரி 1ஆம்‌ தேதி, ஹரி சிங்‌ கெளர்‌ நீண்டதொரு 
தீர்மானத்தைக்‌ கொண்டுவந்தார்‌. சட்டசபையின்‌ நவம்பர்‌ மாதக்‌ 
கூட்டத்‌ தொடருக்குப்‌ பிறகு பிறப்பிக்கப்பட்ட அவசரச்‌ 
சட்டங்களை எல்லாம்‌ இந்தத்‌ தீர்மானம்‌ நிராகரித்தது; காந்தி 
யடி.களும்‌ மற்றத்‌ தலைவர்களும்‌ கைது செய்யப்‌ பட்டதற்குத்‌ கன 


4 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


எதிர்ப்பையும்‌ தெரிவித்தது. அதே சமயம்‌, பயங்கர பலாத்கார 
நடவடிக்கைகளைக்‌ கண்டித்து, வரிகொடா இயக்கம்‌ போனற 
திட்டங்களையும்‌ தாமானம்‌ நிராகரித்தது. அதன மேல்‌ 
அவசர மசோதாக்கள்‌ இருந்தால்‌, அவை, முதலில்‌ சபையின்‌ 
பரி£லனைக்குக்‌ கொண்டுவரப்‌ படவேண்டும்‌ எனறும்‌, வடமேற்கு 
எல்லைப்புற மாகாணத்திலும்‌ மத தய மாகாணத்திலும்‌ 
ஏற்பட்டுள்ள நிகழ்ச்சிகளைப்‌ பற்றி ஆராய ஒரு விசாரணைக்‌ 
குழுவை நியமிக்க வேண்டும்‌ என்றும்‌ இத்தீர்மானம்‌ சிபாரிசு 
செய்தது. அடுத்து, இந்தியாவுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை 
கொடங்கிவைப்பதில்‌ இந்தியாவிலுள்ள எல்லா ஸ்காபனங்களின்‌ 
ஓத்துழைப்பையும்‌ வைசிராய்‌ பெற வேண்டும்‌ என்று ஒரு 
சிபாரிசு செய்தது. தாமானத்தின மீது பேசுகையில்‌, அவசரச்‌ 
சட்டத்தின்‌ கொடுங்கோனமைத்தனமான அம்சங்களை வன்மை 
யாகக்‌ கண்டித்தார்‌ கெளர்‌. நாட்டின தலைவர்களைச்‌ சிறையில்‌ 
தள்ளிவிட்டு, அரசியல்‌ சட்டத்தை உருவாக்குவதற்குக்‌ கட்சி 
களின்‌ ஆதரவைக்‌ கோரினால்‌ எப்படி £ என்றும்‌ கேட்டார்‌ அவர்‌. 


கெளரின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய ஏ. ராமசாமி 
முதலியார்‌, சட்டசபை தனது சட்ட நடவடிக்கைகளை மேற்‌ 
கொள்ள அனுமதிக்கப்படவில்லை எனறும்‌, சட்ட சபையை 
வைத்துக்‌ கொண்டே அவசரச்‌ சட்டங்களைப்‌ பிறப்பித்துக்‌ 
கொண்டிருப்பதை விடச்‌ சட்டசபையையே கலைத்துவிடுவது 
நல்லது என்றும்‌ குமுறினார்‌. அசாமைச்‌ சோந்த அப்துல்‌ மதன்‌ 
செளதுரி, இந்தியாவின்‌ எகேச்சாதிகார ஆட்சியாளர்களை 
ரஷ்யாவின்‌ ஜார்‌ மனனர்களோடு ஒப்பிட்டுச்‌ சாடினார்‌. ஆட்டம்‌ 
கொடுத்துக்‌ கொண்டிருக்கிற இந்திய அதிகார வர்க்கத்தை 
அவசரச்‌ சட்டங்களின மூலம்‌ காப்பாற்றி விட முடியாது என்றும்‌ 
அவா எச்சரித்தார்‌. செளதுரியுடன்‌ சேர்ந்து, பி. தாஸ்‌, 
பி. ஆர்‌. பூரி, என்‌. எம்‌. ஜோஷி 'மற்றும்‌ பல உறுப்பினர்கள்‌ 
அரசாங்கத்தின்‌ நடவடிக்கையை வன்மையாகக்‌ கண்டித்தார்கள்‌. 


விவாதம்‌ பிப்ரவரி 2 ஆம்‌ தேதியும்‌ தொடர்ந்து நடந்தது. 
சண்முகம்‌ செட்டி, அவசரச்‌ சட்டங்களைச்‌ சட்ட வரம்புக்குப்‌ 
புறம்பானவை என்று கருதாவிட்டாலும்‌, அவைகளின்‌ 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை ம்‌ 


நோக்கத்தைக்‌ கண்டித்துப்‌ பேசினார்‌. இந்த நோக்கம்‌ லண்டன்‌ 
வைட்‌ ஹாலிலிருந்தே ஊற்றெடுத்துப்‌ பொங்குவதால்‌, அதைச்‌ 
செயல்படுத்தும்‌ இங்குள்ள அதிகாரிகளையும்‌ பிரதிநிதிகளையும்‌ 
கண்டிப்பதில்‌ பொருளில்லை என்று கூறிய சண்முகம்‌, அண்மையில்‌ 
நிகழ்த்திய ஓலிபரப்பு ஓனறில்‌, “நாய்கள்‌ குரைத்துக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ வணிகர்‌ கூட்டம்‌ சென்று கொண்டே 
இருக்கறது '' என்று இந்தியா மந்திரி இறுமாப்போடு குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌ என்பழைச்‌ சபைக்கு நினைவூட்டினார்‌. 

சர்‌ கோவாஸ்ஜி ஜெஹாங்கீர்‌ பேசுகையில்‌, “என்னைப்‌ 
பொறுத்தவரையில்‌, நம்‌ வாழ்நாளளவும்‌ நாம்‌ பிரிட்டிஷாருடைய 
தொடர்பை அறுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது எனற கொள்கை 
யுடையவர்களிலே ஒருவன்‌. ஆனால்‌, இந்த அவசரச்‌ சட்டங 
களால்‌ அந்தத்‌ தொடர்பு வலுவிழந்து போரும்‌ என்றே நான 
அஞ்சுகிறேன்‌ '' என்றோ. இத்தகைய நடவடிக்கைகளை 
அரசாங்கம்‌ தவிர்க்க வேண்டும்‌ எனறும்‌ அவர்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 

அப்துர்‌ ரஹீம்‌ பேசுகையில்‌, அரசாங்கம்‌ எதைக்‌ குறி 

வைத்து இப்படிச்‌ செய்து வருகிறது எனபதை உறுப்பினர்கள்‌ 
தெரிந்து கொள்வதற்கு வசதியாக முறையான மசோதா ஓன்றை 
அரசாங்கம்‌ கொண்டுவரவேண்டும்‌ என்று விருப்பம்‌ தெரிவித்‌ 
தார்‌. அர சாங்கம்‌ அப்படிச்‌ செய்யவில்லையானால்‌, அரசாங்‌ 
கத்தின்‌ மனத்தில்‌ வேறேதோ இருக்கிறது என்ற முடிவுக்கே 
உறுப்பினர்கள்‌ வரவேண்டியிருக்கும்‌ எனறும்‌ எச்சரித்தார்‌ 
அவர்‌. 

ஆனால்‌, முகம்மது யாமின்‌ கான்‌, அந்தத்‌ தீர்மானத்தைக்‌ 
கொண்டு வந்தவர்‌ (ஹரி சிங்கெளர்‌) மீது சீறி விழுந்தார்‌ : 

“ இந்தத்‌ தீர்மானம்‌ உண்மையில, அரசாங்கத்தின்‌ மீது கொண்டு 
வரப்பட்ட கண்டனத்‌ தீர்மானமே. தீர்மானத்தைக்‌ கொண்டு 
வந்தவர்‌ இதைத்‌ தெளிவாகவே சொல்லியிருக்கலாம்‌. சண்டை 
போட விரும்புகிறவாகள்‌ அதை வெளிப்படையாகவே 
போடலாமே '' என்று காயந்தார்‌ அவர்‌. போராட்டக்காரர்கள்‌ 
அரசியல்‌ சட்டத்‌ தயாரிப்பில்‌ ஓத்துழைப்பதற்குப்‌ போதிய 
வாய்ப்புக்களை அரசாங்கம்‌ ஏற்படுத்தித்‌ தந்தது ; அவர்கள்‌ 

சு--15 


226 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


(போராட்டக்காரர்கள்‌ ) தாம்‌ அதை எல்லாம்‌ உதறித்‌ தள்ளி 
விட்டார்கள்‌. இதற்கும்‌ மேல்‌ அரசாங்கம்‌ என்னதான்‌ செய்ய 
முடியும்‌? என்று கேட்டார்‌ அவர்‌. 


இறுதியில்‌ நடந்து வாக்கெடுப்பில்‌ கெளரின தீர்மானம்‌ 02௧கு 
44 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ தோல்வியடைந்தகாக அறி 
விக்கப்பட்டது. அரசாங்கத்தோடு ** இணங்கிச்‌ செல்லும்‌ '' ஒரு 
சட்டசபை அரசாங்கத்தைக்‌ கண்டிக்னெற பொருளுடைய ஒரு 
தீர்மானத்தை நிறைவேற்றும்‌ என்று எதிர பார்க்க முடியாது 
தானே £ 


அரசியல்‌ சட்டப்‌ பிரச்சினை : 


1930 ஜுலை 11), 11, 12 மே திகளில்‌ நடைபெற இருந்த வட்ட 
மேசை மாநாட்டுச்‌ செலவுக்கான துணைமானீயக்‌ கோரிக்கை 
விவாதிக்கப்பட்ட போது, காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌, அவர்களிலும்‌ 
குறிப்பாகக்‌ காந்தியடிகள்‌ அந்த மாநாட்டில்‌ கலந்துகொள்ளும்‌ 
விதமாக அரசாங்கம்‌ இணக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள 
வேண்டுமென்று உறுப்பினாகள்‌ கேட்டுக்கொண்டது நாம்‌ 
அறிந்ததே. பிறகும்‌, ஸப்ரூவும்‌ ஜயகரும்‌, அரசாங்கத்துக்கும்‌ 
காங்கிரஸ்‌ தலைவர்களுக்கும்‌ இடையே ஓர்‌ உடனபாட்டை 
ஏற்படுத்த முயன்றார்கள்‌. ஆனாலும்‌, அவர்களின முயற்சி வெற்றி 
பெறவில்லை. 

இதைக்தொடர்ந்து, இந்திய அரசாங்கம்‌ சுதேச மனனர்களிலும்‌ 
காங்கிரஸ்காரர்‌ அ௮ள்லாதவர்களிலுமிருந்து பிரதிநிதிகளை த்‌ 
தேர்ந்து எடுத்து, முதலாவது வட்ட மேசை மாகாட்டை 
ஈவம்பர்‌ 12ல்‌ லண்டனில்‌ தொடங்கியது. மாநாட்டில்‌ கலந்து 
கொள்ள இருந்தவர்கள்‌ இந்திய மக்களின்‌ வெவ்வேறு தொகுதி 
யினரால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களலலர்‌ ; வைசிராயே அவர்களை 
நியமித்து அனுப்பியிருந்தார்‌. இன்னும்‌ படுமமாசமான நிலைமை 
என்ன வென்றால்‌, இந்தியாவின்‌ மிகப்‌ பெரிய அரசியல்‌ ஸ்தாபன 
மாகிய காங்கிரசின்‌ பிரதிநிதி ஒருவர்‌ கூட மாநாட்டில்‌ கலந்து 
கொள்ளவில்லை. ஆகவே, அந்த மாநாடே நடக்குமோ நடக்காதோ 
என்‌ ற சந்தேகம்‌ பரவலாக இருந்து வந்தது. 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை ௦ 


பிரிட்டிஷ்‌ இந்தியாவையும்‌ இந்திய சுதேச சமஸ்தானங்களையும்‌ 
அரவணைத்துச்‌ செயற்படக்‌ கூடிய கூட்டமைப்பு ஒன்று இந்தி 
யாவில்‌, புதிய அரசியல்‌ சட்டச்‌ சீர்திருத்‌ ரத்தின்‌ சம்‌ உருவாக 
வேண்டும்‌ என்பதில்‌ மாநாட்டுக்கு வந்தவர்களிடையே ஒருமித்த 
கருத்து நிலவியது. சுதேச மனனர்கள்‌ முன்பு மேற்கொண்டிருந்த 
போக்கைக்‌ கவனிக்கையில்‌ இது வியப்புக்குரிய ஓர்‌ ஒருமைப்பாடே. 
அனால்‌, வகுப்புவாரிப்‌ பிரதிநிதித்துவத்தைப்‌ பற்றிய சிக்கல்‌ 
மாநாட்டையே செயல்பட. விடாமல்‌ தடுத்து நின்றது. முஸ்லிம்‌ 
வகுப்புவாதத்‌ தலைவர்களான ஆகா கானும்‌ ஜின்னாவும்‌ முஸ்லிம்‌ 
களுக்குத்‌ தனித்தொகுதி வேண்டும்‌ என்பதில்‌ பிடிவாதமாக 
இருந்தார்கள்‌. தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ பிரதிநிதி என்று உரிமை 
கொண்டாடிய பி. ஆர்‌. அம்பேத்கார்‌, பிர திநிநிக்துவம்‌ வழங்கு 
வதைப்‌ பொறுத்தவரையில்‌, தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ தனிவகுப்‌ 
பினராகக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்‌. 
இந்துப்‌ பிர திநிதிகளோ, பொதுத்‌ தொகு திகளையே வற்புறுத்திய 
கோடு, தேவையானால்‌, சிறுபான்மை வகுப்பினருக்குச்‌ சில 
இடங்களை மட்டும்‌ ஓதுக்கலாம்‌ என்றார்கள்‌. எனவே வகுப்‌ 
புரிமைப்‌ பிரச்சினையில்‌ ஒன்றுபட்ட கருத்து ஏற்படவில்லை. 


மாநாடு, 1931 ஜனவரி 19ஆம்‌ சேதி வரை நடைபெற்றது. 
கடைசிநாளில்‌, மாநாட்டு நடவடிக்கைகளைத்‌ தொகுத்துரைத்த 
(பிரிட்டிஷ்‌) பிரதமர்‌ மெக்டொனால்டு, பேரரசின்‌ அரசாங்‌ 
கத்தினுடைய கொள்கையைப்‌ பகைப்புலமாகக கொண்டு அநத 
மாநாட்டின்‌ முன்‌ உள்ள முக்கியமான பிரச்சினைகளை விளககிக 
கூறினார்‌. கூட்டாட்சி அமைப்பை மாநாடு பொதுவாக ஓப்புக 
கொண்டிருப்பதைச்‌ சுட்டிக்காட்டி, பிரிட்டிவ்‌. அரசாங்கத்தின்‌ 
நோக்கம்‌ என்ன என்பதையும்‌ பின்வருமாறு விவரித்தார்‌ அவர்‌ : 


்‌* இந்தியாவில்‌ அதிகாரமாற்றம்‌ ஏற்படும்‌ வரையில்‌ மத்திய 
மற்றும்‌ மாநிலச்சட்டசபைகளே இந்திய அரசாங்கத்தின்‌ காரியங்‌ 
களைப்‌ பொறுப்பேற்று நடத்த வேண்டும்‌. அப்படி நடந்து வரும்‌ 
போது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கும்‌ நிறைவேற்ற வேண்டிய 
குறிப்பிட்ட கடமைகளுக்கும்‌ அவைகளே பொறுப்பாக வேண்டும்‌. 
இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌, இந்தச்‌ சட்டசபைகள்‌, சிறுபான்மை 


228 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வகுப்பினரின்‌ அரசியல்‌ உரிமைகளுக்கும்‌ சலுகைகளுக்கும்‌ போதிய 
உத்திரவாதமும்‌ அளித்து வரவேண்டும்‌. இப்போது உள்ள 
சூழ்நிலையில்‌ நாட்டுப்‌ பாதுகாப்பையும்‌ வெளிவிவகாரத்தையும்‌ 
கவர்னர்‌ ஜெனரலே கவனித்து வரவேண்டும்‌. இவைகளைக்‌ 
கவனித்து நடத்தி வைப்பதற்குத்‌ தேவையான அதிகாரங்களும்‌ 
அவருக்கு வழங்கப்பட வேண்டும்‌.”' பிறகு பிரதமர்‌, சட்ட 
மறுப்பில்‌ ஈடுபட்டுள்ளவர்கள்‌ வைசிராயின்‌ வேண்டுகோளை ஏற்று 
இருதரப்பினரும்‌ இணைந்து செய்ய வேண்டியதாக உள்ள பணி 
களில்‌ பொறுப்பு ஏற்பார்கள்‌ என்று நம்புகிறேன்‌ என்றும்‌ 
தெரிவித்தார்‌. 


சட்டசபையும்‌ 
முதல்‌ வட்ட மேசை மாநாடும்‌ : 


முதலாவது வட்ட மேசை மாநாட்டு ஈடவடிக்கைகளை ஆராய 
வதில்‌ சட்டசபை உறுப்பினர்கள்‌ மிகுந்த ஆரவமாக இருந்தார்கள்‌. 
எனவே, வட்ட மேசை மாநாட்டு நடவடிக்கைக்‌ குறிப்புககளைச 
சபையில்‌ தாக்கல்‌ செய்யுமாறு கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்‌ 
கொள்வதாக கே. சி. ராய்‌ 1981 ஜனவரி 31ல்‌ கொண்டுவந்த 
தீர்மானம்‌ சடையில்‌ எளிதாக நிறைவேறியது. 


சபையில்‌ ஆளும்‌ கட்சித்தலைவராயிருந்த சர்‌ ஜார்ஜ்‌ ரெயனி, 
வட்ட மேசை மாநாடு தொடர்பான தஸதாவேஜுகள்‌ விவா 
தத்துக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌ எனற தீர்மானம்‌ 
ஓன்றை மார்ச்‌ 8ஆம்‌ தேதி பிரேரித்தார்‌. 


இந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு அரசாங்கத்தின்‌ 
அடக்கு முறைப்‌ போக்குகளை வன்மையாகக்‌ கண்டித்தா£ 
டி. ரங்காச்சாரியார்‌: * தடியடிகள்‌, ஆயுதத்தளவாடங்கள்‌ 
ஏற்றிய கார்கள்‌, வெடிகுண்டுகள்‌ ஆகியவைகளைக்‌ கொண்டே 
அரசாங்கத்தார்‌ இந்தியாவைத்‌ தங்கள்‌ பிரிட்டிஷ்‌ ஏகாதி 
பத்தியத்தின்‌ ஓட்டுமாடாக நீடித்து வைத்திருக்கலாம்‌ என்று 
கருதினால்‌ அது நடக்காது ! மிதவாதிகள்‌ சட்டமறுப்பு இயக்‌ 
கத்தைக்‌ கண்டிக்க வேண்டும்‌ என்று அரசாங்கம்‌ விரும்புகிறது. 
அனால்‌, அரசாங்கம்‌ கடுமையான அடக்குமுறைகளைக்‌ கட்ட 


சுயராச்சியக்‌ கட்ரியார்‌ இல்லாத சட்டசபை 229 


விழ்த்து விட்டிருக்கும்போது, மிதவாதிகள்‌ மக்கள்‌ முன்‌ அத்‌ 
தகையதொரு கண்டனத்தை எழுப்ப முடியாது என்பதை அரசு 
ஏனோ உணரவில்லை '' என்றார்‌ ரங்காச்சாரியார்‌. வட்டமேசை 
மாநாடு பற்றிப்‌ பேசுகையில்‌, லண்டனில்‌ இது தொடர்பாக 
உருவாகியுள்ள அடிப்படைக்‌ கோட்பாடுகளை இந்தச்சபை பொது 
வாக ஒப்புக்கொண்டால்‌ போதும்‌ ; தனித்தனிப்‌ பிரச்சினைகளைக்‌ 
குழுக்களே விவாதிக்குமாறு விட்டுவிட வேண்டும்‌ என்று 
கூறினார்‌. லண்டனில்‌ பிரபுக்கள்‌ சபை ஒருமனதாக முடிவு 
செய்தது போல இந்தச்‌ சபையும்‌ இந்த விவகாரத்தில்‌ ஒன்று 
பட்டுச்‌ செயலாற்ற வேண்டும்‌ என்றும்‌ உறுப்பினர்கள்‌ அனை 
வரையும்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. சுமேயேச்சைக்‌ கட்சியின 
தலைவரான சர்‌ அப்துர்‌ ரஹீம்‌ பேசுகையில்‌, வகுப்புப்‌ பிரச்சினை 
லண்டனிலேயே தீர்க்கப்படாமல்‌ போனது பற்றி வருத்தம்‌ 
தெரிவித்தார்‌. எல்லாரும்‌ ஒன்று கூடி, சொந்த விருப்பு வெறுப்பு 
களுக்கு இடம்‌ தராமல்‌ பிரச்சினைகளை அமைதியாக அணுகினால்‌ 
பெரும்பாலான சிக்கல்கள்‌ தீர்ம்துவிடும்‌ என்று நம்புவதாக அவர்‌ 
தெரிவித்தார்‌. 

சண்முகம்‌ செட்டி பேசுகையில்‌, வட்ட மேசை மாநாட்டில்‌ 
தெரிவிக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களை அலசி ஆராய 
தார்‌: “நமக்குக்‌ இடைக்கும்‌ சுதந்திரமானது நாட்டின முழுமை 
யான பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சிறிதளவு தடையாக 
இருக்குமென்றாலும்‌ அத்தைய சுயராச்சியததால்‌ நமக்கு 
யாதொரு பயனும்‌ இல்லை. இந்த நோக்கல்‌, மாநாட்டில்‌ வகுக்கப்‌ 
பட்ட பொருளாதாரப்‌ பாதுகாப்பு உத்தரவா தங்களைப்‌ பார்க்கும்‌ 
போது ஏமாற்றமே மிஞ்சுகிறது. வரவு செலவுத்‌ திட்டங்களைப்‌ 
பொறுத்தவரை இந்து மாநாடு எல்லோரையும்‌ மீறிச்‌ செல்லக 
கூடிய அதிகாரங்களைக்‌ கவர்னர்‌ ஜென ர லுக்குச்‌ கொடுத்துள்ளது. 
இது போன்ற (பொருளாதார) விவகாரங்களில்‌ கவானர்‌ 
ஜெனர லுக்கு ஆலோசனை கூறக்‌ கூடியவர்‌ யார்‌? நிதித்துறை 
உறுப்பினர்‌ சரியாகச்‌ செயல்படுகிறாரா அல்லவா என்பது பற்றி. 
(அத்துறையில்‌ உள்ள )சில அதிகாரிகளே அவருக்கு ஆலோசனை 
சொல்லுவார்களா ? அல்லது வைட்‌ ஹாலிலிருந்தோ லணடனி 
லுள்ள வியாபாரிகளிடமிருந்தோ அவர்‌ ஆலோசனை பெறப்‌ 


280 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


போகிறாரா ?'' இவ்வாறு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய 
சண்முகம்செட்டி, பொருளாதாரம்‌ தொடர்பான திட்டம்‌ சுலப 
மாகச்‌ செயற்படுத்த முடியாததாகவும்‌ நாட்டின்‌ சீரான 
வளர்ச்சியைக்‌ கெடுப்பதாகவும்‌ உள்ளது எனறார்‌. 


அநேக உறுப்பினர்கள்‌ பாதுகாப்பு உத்தரவாதங்கள்‌ குறித்து 
அவரநம்பிக்கையே தெரிவித்தார்கள்‌. பி. தாசும்‌, பி. ஆர்‌. பூரியும்‌ 
பாதுகாப்புச்‌ செலவுகளை ச்‌ தீர்மானிக்கும்‌ உரிமை சட்டசபைக்கே 
இருக்கவேண்டும்‌ என்றார்கள்‌. பாதுகாப்பு உத்தரவாதங்கள்‌ 
பற்றிய தமது மாறுபட்ட கருத்தை வட்ட மேசை மாநாட்டிலேயே 
தெரிவித்திருந்த எச்‌. பி. மோடி., பொருளாதாரப்‌ பாதுகாப்பு 
உத்தரவாதங்கள்‌ தேவைக்கு அதிகமானவைகளாகவும்‌ தெளி 
வில்லாதவைகளாசவும்‌ இருக்கின்‌ றன என்றா. உதாரணமாக 
நாட்டின்‌ நாணயச்‌ சட்டங்களில்‌ மாறுதல்‌ கோரும்‌ எந்த மசோ 
தாவுக்கும்‌ கவர்னர்‌ ஜெனரலின்‌ முன்‌ அனுமதி பெறவேண்டும்‌ 
என்ற நிபந்தனை நிரந்தரமாக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌, ரிசாவ 
பாங்கு உண்டாகும்‌ வரையில்‌ மட்டுமே இந்த அதிகாரம்‌ கவர்னர்‌ 
ஜெனரலுக்குத்‌ தரப்படுகிறது என்று குறிப்பிட்டி ௬க்க வேண்டும்‌ 

என்று விளக்கினார்‌ அவர்‌. 


வட்ட மேசை மாநாடு பெரிதும்‌ வெற்றி பெற்றிருப்பதாக 
மியான்‌ முகம்மது ஷா நவாஸ்‌ கருதினார்‌. அதில்‌ தெரிவிக்கப்‌ 
பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள்‌ அவவளவு மோசமானவை 
அல்ல என்று குறிப்பிட்ட அவர்‌, கவர்னர்களுக்கும்‌ கவானர்‌ 
ஜெனர லுக்கும்‌ வழங்கப்‌ பட்டுள்ள தனி அதிகாரங்களைப்‌ பறறிக 
கருத்துத்‌ தெரிவிக்கையில்‌, :* இந்தியா எந்த அந்நிய ஆட்சியின்‌ 
உதவியும்‌ இல்லாமலே தனது அரசியல்‌ சட்டத்தைத்‌ தயாரிததுக 
கொள்வதானாலும்‌ இத்தகைய பாதுகாப்புகள்‌ சிலவாயினும்‌ 
அதில்‌ இருந்தே தீரும்‌” என்றார்‌. ஆனால்‌, சிறுபான்மையினருக்கு 
வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்கள்‌ தாம்‌ ஏமாற்ற 
மளிக்கின்‌ றன எனறார்‌ மியான்‌. 


பாட்னாவைச்‌ சேர்ந்த மசூது அகமது, வட்ட மேசை மாநாடு 
தெரிவித்திருந்த கருத்துக்களை ஜின்னாவின்‌ 14 குறிப்புகளோடு 
ஒப்பிட்டுக்‌ காட்டி, முஸ்லிம்களின்‌ நியாயமான கோரிக்கைகள்‌ 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை dl 


ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனறு குறறஞ்சாட்டினார்‌. முஸ்லிம்‌ 
களுக்குத்‌ தனித்‌ தொகுதி வேண்டும்‌ என்பதில்‌ மிகத்‌ 
இவிரமாக இருந்தார்‌ அகமது. '*நிபந்தனையுடனோ நிபந்தனை 
இல்லாமலோ, பொதுத்‌ தொகுதி முறையை முஸ்லிம்கள்‌ 
இப்போது ஏற்கத்‌ தயாராக இல்லை என்பதை நான்‌ திட்டவட்ட 
மாகத்‌ தெரிவித்துவிட விரும்புகிறேன்‌. ஸ்தல ஸ்தாபனங்களிலே 
கூட, முஸ்லிம்கள்‌ தனித்‌ தொகுதியையே விரும்புகிரர்கள்‌ ”' 
என்றார்‌ அவர்‌. இது தொடர்பான திட்டவட்டமான முடிவு 
எதுவும்‌ மேற்கொள்ளப்படாதது பற்றி வருத்தம்‌ தெரிவித்த 
அவர்‌, “தங்கள்‌ கோரிக்கையைப்‌ பற்றிய பிரச்சினை சரிவரத்‌ 
இர்க்கப்படாவிட்டால்‌, அதுவே உள்நாட்டுக்‌ குழப்பத்துக்கு 
வழிகோலலாம்‌ என்று பல முஸ்லிம்கள்‌ நினைக்கிறாகள்‌ '' என்று 
எச்சரிக்கை விட்டார்‌. 


மெளல்வி முகம்மது யாகூபைப்‌ பொறுத்த அளவில்‌, 
(வ. மே. மா.) கருத்துரைகள்‌ எழுச்சி தருவனவாகவோ சோர்வு 
கருவனவாகவோ இல்லை. அதே சமயம்‌, மாநாட்டின மூலம்‌ 
முஸ்லிம்களுக்கு எதவும்‌ கடைத்துவிடவில்லை என்றே அவரும்‌ 
கருதினார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, மத்தியக்‌ கூட்டாட்சி 
தடங்கலில்லாமல்‌ நடைபெற வேண்டுமானால்‌, எஞ்சிய 
அதிகாரங்கள்‌ மாநிலங்களுக்கு உரியவைகளாகவே இருக்க 
வேண்டும்‌ என்று கருத்துத்‌ தெரிவித்தார்‌. 


பஞ்சாபைச்‌ சேர்ந்த இந்து மகாசபைத்‌ தலைவரான பாய 
பரமானந்த, ** இந்தியா ஒரு கூட்டாட்சியாக விளங்க வேண்டும்‌ 
எனறு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆட்சியியல்‌ அமைப்பே மாநாட்டின்‌ 
பெரிய வெற்றி” என்றார்‌. இது தவிர, பாதுகாப்பு உத்தரவாதங 
களும்‌ இட ஒதுக்கீடுகளும்‌ ஆகிய கட்டுவேலிகளுக்கு உட்பட்ட 
தாக இருந்தா லும்‌, இந்தியாவுக்குப்‌ பொறுப்பாட்சி என்ற முடிவு 
மாநாட்டின்‌ மற்றொரு சாதனையாகும்‌ என்றார்‌ அவர்‌. வகுப்புப்‌ 
பிரசசினை தீர்க்கப்படாததற்கு ஜின்னாவே காரணம்‌ என்று குறை 
கூறிய பரமானந்த்‌, மாநிலங்களுக்குச்‌ சுய ஆட்சி வழங்குவது 
பற்றித்‌ தமக்குத்‌ தடையேதும்‌ இல்லை என்றும்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டார்‌. அவர்‌ தொடர்ந்து குறிப்பிட்டதாவது : 


282 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


்‌* அதெல்லாம்‌, நாட்டுக்குப்‌ பொறுப்பாட்சி வழங்கப்பட்ட 
பிறகு இந்த சபையிலேயே முடிவு செய்யப்பட வேண்டும்‌. 
அப்படிக்கில்லாமல்‌, இது தொடர்பான ஓரு தீர்வுக்குப்‌ பாதுகாப்பு 
உத்தரவாதங்களையே இங்குள்ள முஸ்லிம்கள்‌ முன்நிபந்தனை 
களாக விதிப்பாகளானால்‌, அது திவிரமானதொரு வகுப்‌ 
புணர்ச்சிப்‌ போக்கையே காட்டும்‌. அந்தப்‌ போக்கு இந்தியாவில்‌ 
உண்மையான தேசீய உணர்ச்சி ஏற்படுவகற்குப்‌ பெரிய தடை 
யாகும்‌ என்று கான்‌ கருதுகிறேன்‌. '' 


அடுத்துப்‌ பேரிய என்‌. எம்‌.லோஷி, தொழிலாளர்‌ விவகாரங்‌ 
களில்‌ மாநில ஆட்சிகளைக்‌ கட்டுப்படுத்தித்‌ தட்டிக்கேட்கும்‌ 
அதிகாரம்‌ மத்திய சட்டசபைக்கு இல்லாவிட்டால்‌ மத்திய அரசு 
தொழிலாளர்‌ உரிமைகளைச்‌ சரிவரப்‌ பாதுகாக்க இயலாது. 
எனவே, தொழிலாளர்‌ நலன்‌ என்னும்‌ விவகாரம்‌ மத்திய 
அரசிடமே இருக்க வேண்டும்‌ ”' என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. 


பம்பாயைச்‌ சேர்ந்த நவாப்‌ நகர்சிங்லி ஈஸ்வரசிங்ஜி பேசுகையில்‌, 
முஸ்லிம்கள்‌ தனியொரு தேசீய இனம்‌, ஆதலால்‌ சுயநிர்ணய 
உரிமையோடு கூடிய தனித்தொகுதி பெறும்‌ உரிமை அவர்களுக்கு 
இருக்க வேண்டும்‌, என்று வற்புறுத்தினார்‌. முக்கியமாக, 
' நிலவுடைமையாளர்களின்‌ நலன்‌ பேணப்படுவகற்கு "ப்‌ பாது 
காப்பு உத்தரவாதங்களும்‌ அவசரகால அதிகாரங்களும்‌ மிகமிக 
அவசியம்‌ என்றார்‌ அவர்‌. 

ராமசாமி முதலியாரும்‌ கோவாஸ்லி ஜெஹாஙகீரும்‌ மாநாட்டின்‌ 
சாதனைகளை விளக்கி விவரித்து, எல்லாத்‌ தரப்பினரும்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ விட்டுக்‌ கொடுக்கும்‌ போக்கை வளர்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்கள்‌. 


முதலாவது வட்ட மேசை மாநாட்டுக்குப்‌ பிறகு காந்தியடிகளும்‌ 
காங்கிரசின்‌ மறற பெருந்தலைவர்களும்‌ விடுதலை செய்யப்‌ 
பட்டார்கள்‌. காந்தியடிகளுக்கும்‌ வைசிராய்க்குமிடையே 
சமாதானப்‌ பேச்சு வார்த்தைகள்‌ நடந்து ஓர்‌ உடன்பாடும்‌ 
ஏற்பட்டது. இந்த உடனபாடுதான “காந்தி இர்வின்‌ ஒப்பந்தம்‌ ” 
என்று சொல்லப்படுகிறது. இதனால்‌, காங்கிரஸ்‌ சார்பில்‌ 
காந்தியடிகள்‌ இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டில்‌ பங்கு 


சுயராச்சியக்‌ கட்டியார்‌ இலலாத சட்டசபை 233 


கொண்டார்‌. தேசீய முஸ்லிம்களின்‌ தலைவரான டாக்டர்‌ 
அன்சாரியை (ப்பிரதிநிதியாக) நியமித்து அனுப்ப வேண்டும்‌ 
என்று காந்தியடிகள்‌ கோரினார்‌. அரசாங்கம்‌ இந்தக்‌ கோரிக்கையை 
மறுத்து, மாநாட்டுக்கு வேறு பிர இநிஇகளை நியமித்தது. இவ்வாறு 
நியமனம்‌ பெற்ற முஸ்லிம்‌ பிர திநிதிகளில்‌ ஜின்னாவும்‌ ஒருவர்‌. 


இரண்டாவது வட்ட மேசை மாநாடு 1981 செப்டம்பர்‌ 7 ஆம்‌ 
தேதி லண்டனில்‌ தொடங்கியது. இதற்கிடையில்‌ ஒரு முக்கிய 
மான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதாவது, இங்கிலாந்தில்‌ தொழில்‌ 
கட்சி அரசாங்கம்‌ மாறி, ராம்சே மெக்டொனால்டைப்‌ பிரதமராகக்‌ 
கொண்ட தேசீய அரசாங்கம்‌ பதவி ஏற்றது. ஆனாலும்‌, 
அரசாங்கத்தில்‌ கன்சர்வேட்டிவ்‌ கட்சியே பெரும்பான்மையாக 
இருந்தது. இந்தியா மந ழிரியாகப்‌ பொறுப்பேற்றிருந 4 
சா சாமுவல்‌ ஹோரும்‌ அந்தக்‌ கட்சியைச்‌ சோந்கவராகவே 
இருந்தார்‌. 

காந்தியடிகள்‌, காங்கிரசின்‌ தீர்மானத்துக்கு இணங்க, மத்தி 
யிலும்‌ மாநிலங்களிலும்‌ முழுப்‌ பொறுப்பாட்ி ஏற்பட வேண்டும்‌ 
என்றும்‌ கவர்னர்‌ ஜெனரலுக்குத்‌ தனி அதிகாரம்‌ எதுவும்‌ 
இருக்கக்‌ கூடாது என்றும்‌ கோரினார்‌. இரும முறையும்‌ வகுப்புப்‌ 
பிரச்சினையே பெரிய தடையாக இருந்தது. இதைப்பற்றி ஆராய்‌ 
வதற்குச்‌ சிறுபான்மைக்‌ குழு ஓன்றை மாநாடு நியமித்தது. 
அனால்‌, அடதக்‌ குழுவும்‌, எல்லோரும்‌ ஒப்புக்கொள்ள த கக்கதான 
முடிவுக்கு வர முடியவில்லை. வகுப்புவாரியான தனித்தொகு 3 
முறையைக்‌ காந்தியடிகள்‌ ஏற்கவில்லை ; மூஸ்லிம்‌ வகுப்புவா றிகள்‌ 
அநத உரிமையை விட்டுக்‌ கொடுக்கத்‌ தயாராக இல்லை. காந்தி 
யடிகள்‌ மேற்கொண்ட சமரச முயற்சிகளை இடது வகுப்புவா திகள்‌ 
உறுதியாகத்‌ கடுத்து நின்றார்கள்‌. (பிரிட்டிஷ்‌) ஏகாதிபதி 
யத்தின்‌ ஈலனகளும்‌ இந்த விவகாரத்தில்‌ பின்னப்பட்டிருந்ததால்‌, 
எந்தவிதமான சமரசமும்‌ ஏற்பட முடியவில்லை. இது குறித்து 
ஆங்கில நூலாசிரியர்‌ எட்வர்ட்‌ தாம்ப்சன்‌ எழுதியிருப்பதாவது : 


“வட்ட மேசை மாநாட்டின்‌ போது விட்டுக்‌ கொடுக்காத 
(பிடிவாதமான ) போக்குடைய முஸ்லிம்களுக்கும்‌ குடியாட்சிக்‌ 
கோட்பாடுகளுக்கு எதிரான சில பிரிட்டிஷ்‌ அரசியல்‌ வட்டாரங 


284 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


களுக்கும்‌ இடையே வலுவான கூட்டணி ஒன்று உருவாகிச்‌ 
செயற்பட்டு வந்தது. மாநாட்டு நடவடிக்கைகளைத்‌ தடுத்து 
நின்றது இந்தக்‌ கூட்டணிதான்‌ என்று இந்தியாவில்‌ பரவலாகப்‌ 
பேசப்பட்டு வருகிறது. இது பெரும்பா லும்‌ உண்மையே என்பதை 
நிரூபிக்க முடியும்‌ என்பதே என்‌ ஈம்பிக்கை. '' 


வகுப்புப்‌ பிரச்சினைக்கு எந்தத்‌ தீர்வும்‌ காணாமலேதான மாநாடு 
முடிவடைந்தது. முக்கியமான பிரச்சினையிலும்‌, முதலாவது 
மாநாட்டில்‌ ஏற்பட்டதற்கு மேல்‌ எந்த முன்னேற்றமும்‌ ஏற்பட 
வில்லை. மாநாடு 19381 டிசம்பர்‌ 11ல்‌ முடிவடைந்தது. 


காந்தியடிகள்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்பியதும்‌ அரசாங்கம்‌ 
காங்கரஸ்‌ ஸ்தாபனங்களின்‌ மீது தாக்குதல்‌ தொடங்கியது. 
சட்டமறுப்பு இயக்கமும்‌ மீண்டும்‌ தொடங்கப்பட்டது. கார தியடி. 
களும்‌ மற்றத்‌ தலைவர்களும்‌ கைது செய்யப்பட்டார்கள்‌. 


வகுப்புரிமைச்‌ சிபாரிசும்‌ 
காந்தியடிகள்‌ சாகும்வரை 
உண்ணாவிர தம்‌ மேற்கொள்ளுதலும்‌ : 


காந்தியடிகள்‌ சிறையிலிருக்கும்போதே, 193% ஆகஸ்டு 16ல்‌ 
பிரதமர்‌ மெக்டொனால்டு தம்முடைய வகுப்புரிமைச்‌ சிபாரிசுகளை 
அறிவித்தார்‌. இந்தச்‌ சிபாரிசுகளின்‌ படி, முஸ்லிம்களுக்கு மட்டு 
மல்லாமல்‌, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும்‌ மாநிலச்‌ சட்டசபைகளில்‌ 
தனித்தொகுதி வழங்கப்பட்டது. இந்தியாவில்‌ மேலும்‌ பிளவு 
ஏற்படுத்தும்‌ ஒரு முயற்சி இது. இதன்‌ மூலம்‌, இந்துக்களுக்‌ 
குள்ளேயே மேல்சாதிக்காரர்களுக்கும்‌ தீண்டாதவர்களுக்கும்‌ 
இடையே பிளவை வற்படுத்தும்‌ முயற்சி தொடங்கப்பட்டது. 
காந்தியடிகள்‌ சிறையில்‌ இருந்தே பிரதமருக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதினார்‌. அதில்‌, “என்னுடைய உயிரைக கொடுத்தாவது 
இந்த முடிவைத்‌ தடுப்பேன்‌ '' என்று தெரிவித்திருந்தார்‌. 
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வகுப்புவாரிப்‌ பிரதிநிதித்துவம்‌ 
வழங்கும்‌ திட்டத்தை பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ செப்டம்பர்‌ 20 ஆம்‌ 
தேதிக்குள்‌ திரும்பப்‌ பெற்றுக்கொள்ளாவிட்டால்‌, சாகும்வரை 
உண்ணாவிரதம்‌ மேற்கொள்ளப்‌ போவதாகவும்‌ காந்தியடிகள்‌ 


2 சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 1319] 
எச்சரித்தார்‌. “தாழ்த்தப்பட்ட. மக்களின்‌ பிர திநிதிகள்‌ 
எல்லா வாக்காளர்களாலும்‌ பொதுவாகவே கதேர்ந்கெடுக்கப்பட 
வேண்டும்‌ ; தொகுதி எவ்வளவு விரிவு பட்டதாக இருந்தாலும்‌ 
சரி” என்றும்‌ விளக்கியிருந்தார்‌ காந்தியடிகள்‌. 


சட்டசபைபயில்‌ கவலை : 


காந்தியடிகள்‌ சாகும்வரை உண்ணாவிரதம்‌ இருக்க முடிவு 
செய்தது இந்தியா எங்கும்‌ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 
இந்தக்‌ கொந்தளிப்பு சட்டசபையிலும்‌ எதிரொலித்தது. 
செப்டம்பர்‌ 19 ஆம்‌ தேதி சி. எஸ்‌. ரங்க அய்யர்‌ சபையில்‌ ஓத்தி 
வைப்புத்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டுவந்தார்‌. 


“ காந்தியடிகள்‌ இறந்தால்‌ இங்கேயா வாழ்வார்‌ ! 2!” என்ற 
உருக்கமான கேள்வியோடு தொடங்கிய ரங்க அய்யர்‌, பிரிட்டிஷ்‌ 
பிரதமரின்‌ தகாத செயலை வன்மையாகக்‌ கண்டித்தார்‌ : “ இருபது 
ஆண்டுகளாகப்‌ பரப்பப்பட்டு வரும்‌ இந்தப்‌ பிரிவினைவாத 
நஞ்சான து பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின சுயநலனுக்காகவே 
பரப்பப்படுகிறது. இதனால்‌ நமது மதம்‌, கடவுள்‌, மக்கள்‌ 
எல்லோரும்‌ சின்னாபின்னமாகச்‌ சிதறிப்‌ போவோம்‌ என்பது 
திண்ணம்‌. இந்தியப்‌ பொதுஜன அபிப்பிராயத்தைப்‌ பரவ 
லாக்கவும்‌ மக்களின்‌ கருத்தை ஓன்று திரட்டவும்‌ ஒரு வாயப்புது 
தருமாறு கோரினார்‌, காந்தியடிகள்‌. அரசாங்கம்‌ அதை மறுத்து 
விட்டது. ஒன்று மட்டும்‌ நிச்சயம்‌: காந்தியடிகள்‌ இறந்து 
போவாரானால்‌, இந்தியாவுடன்‌ பிரிட்டனுக்கு உளள தொடர்பும்‌ 
அத்தோடு செர்தது !” 


தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டி௬௩த 
ராவ்‌ பகதூர்‌ எம்‌. சி. ராஜா, :* இந்திய வரலா ற்‌றிலேயே, 
தாழ்த்தப்பட்ட மக்களைப்‌ பற்றிய விவகாரம்‌ என்றைக்கும்‌ இது 
போல இவ்வளவு முக்கியத்துவம்‌ பெற்றதில்லை '' என்றார்‌. 
இதற்காகத்‌ தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ அனைவரும்‌ கா ந்தியடிகளுக்கு 
நன்றி செலுத்த வேண்டும்‌ ; காரணம்‌, காந்தியடிகளின்‌ வாழ்க்கை 
இலட்சியங்களில்‌ தாழ்த்தப்பட்ட மக்களுக்குப புது வாழ்வு 
அளிப்பதும்‌ ஒன்று, என்று உருக்கமாகக்‌ குறிப்பிட்ட ராஜா, 


236 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஆட்சி அதிகாரம்‌ இந்தியரின்‌ கைக்கு மாறப்போகிறது என்பது 
தெளிவாகும்‌ காலத்திலிருந்து பொதுத்‌ தொகுதி முறையை 
ஏற்றுக்கொள்ளத்‌ தனது (தாழ்த்தப்பட்ட) மக்கள்‌ ஆயத்தமாக 
இருக்கிறார்கள்‌ என்று உறுதியளித்தார்‌. அவர்‌ தொடர்ந்து 
பேசியதாவது : த 

* எங்களுக்கு வேண்டியதெல்லாம்‌ பொதுத்‌ தொகு திகளி 
லிருந்து எங்கள்‌ பிரதிநிதிகளை த தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
திட்டவட்டமான அதிகாரமும்‌, அகன்‌ மூலம்‌ அந்தப்‌ பிரதி 
நிதிகளை எங்கள்‌ நலன்களுக்கு உகந்தவாறு செயற்படுத்தும்‌ 
உரிமையுமே. பொதுத்‌ தொகுதிகளிலேயே தனி இடங்களை 
ஒதுக்கும்‌ திட்டம்‌ கடை முறைக்கு ஒத்துவராது என்று பிரதமர்‌ 
ஏன்‌ சொல்லுகிறார்‌ என்று என்னால்‌ புரிந்துகொள்ள முடிய 
வில்லை. ஏற்கெனவே இந்தத்‌ திட்டம்‌ சென்னையிலும்‌ வேறு சில 
மாநிலங்களிலும்‌ நடை முறையில்‌ இருக்கிறது; திருப்திகர 
மாகவும்‌ செயற்பட்டு வருகிறது. " 

வகுப்பு உரிமைச்‌ சிபாரிசில்‌ வகுக்கப்பட்டுள்ள திட்டம்‌ 
தாழ்த்தப்பட்ட மக்களை ': அரசியலில்‌ இண்டாதவர்கள்‌ '' என்ற 
நிலைக்கு ஓ.துக்கிவிடும்‌ என்றும்‌ கூறினா ராஜா. தாழ்த்தப்பட்ட 
மக்களைப்‌ பிரிக்கும்‌ திட்டம்‌ எதுவும்‌ (இந்தச்‌ சிபாரிசில்‌) இல்லை 
என்று பிரதமர்‌ சொல்லியிருந்ததை வன்மையாக மறுத்துரை த 
தார்‌ ராஜா. “ தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ பிர இநிதிகள்‌ உயர்‌ 


| 


சாதியினரின்‌ வாக்குகளைக்‌ கோரவேண்டியதே இல்லை எனறால்‌, 
இங்கே, பொதுவான குடியுரிமை பற்றிய எண்ணத்தை எப்படி 
உண்டாக்க முடியும்‌ ?”” என்றும்‌ அவர்‌ கேட்டார்‌. 

பஞ்சாபைச்‌ சேர்ந்த சர்தார்‌ சந்த சிங்‌, *இன்று உலகில்‌ 
வாழும்‌ ஓரே புனிதமான மனிதர்‌ காந்தியடிகள்‌ ” எனறு புகழ்ம்‌ 
துரைத்து, :* இந்தப்‌ பிரச்சினையில்‌ அவர்‌ இறக்க நேர்ந்தால்‌, 
இந்தியாவுக்கும்‌ பிரிட்டனுக்கும்‌ இடையே உள்ள பிளவு.. அதன 
பிறகு இணையவே முடியாத பெரும்‌ பிளவாகி விடும்‌'' எனறு 
எச்சரித்தார்‌. தங்கள்‌ வகுப்புவாரிப்‌ பிரதிநிதித்துவ முடிவு 
களுக்கு எதிராக என்னென்ன சக்திகளெல்லாம்‌ (இணைந்து) 
உள்ளன என்பதை அரசாங்கம்‌ புரிக்துகொள்ள வேண்டும்‌ 
என்‌ றும்‌ அவர்‌ கூறினார்‌. 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை வே 


வட்ட மேசை மாநாட்டின போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 
இடங்கள்‌ ஒதுக்குவதைக்‌ காந்தியடிகள்‌ கடுமையாக எதிர்த்ததா 
லேயே, அவர்களுக்குத்‌ தனித்தொகுதி வேண்டும்‌ என்று 
அம்பேத்கார்‌ வற்புறுத்தினார்‌ என்றார்‌ கோவாஸ்ஜி ஜெஹாங்சீர்‌. 
அவர்‌ தொடர்ந்து பேசுகையில்‌, இப்போது காந்தியடிகள்‌ 
தாழ்த்தப்பட்ட மக்களுக்குச்‌ சில இடங்கள்‌ ஒதுக்குவது பற்றிய 
பிரச்சினையில்‌ சிறிது விட்டுக்‌ கொடுப்பதாகத்‌ தெரிவதால்‌ 
எம்‌. சி. ராஜாவுக்கும்‌ அம்பேத்காருக்கும்‌ இடையில்‌ நிலவிய 
பெரிய கருத்து முரண்பாடு அ௮சன்றிருக்கிறது'”' எனறோ. 
எனவே, இந்த விவகாரத்தைத்‌ தீர்த்து வைப்பதற்கு அரசாங்கம்‌ 
காந்தியடிகளுக்கு மீண்டும்‌ ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 

முகம்மது யாகூப்‌ பேசுகையில்‌, இதிலே அரசாங்கம்‌ ஓன்றும்‌ 
செய்வ தற்கில்லை என்‌ றும்‌, ஒன்றுபட்டு நின்று இம்தப்‌ பெரிய 
வரின்‌ உயிரைக்‌ காப்பாற்ற வேண்டியது இந்து சமூகத்தின்‌ 
இரண்டு பிரிவினரிலும்‌ (உயர்சாதி மற்றும்‌ தாழ்த்தப்பட்ட சாதி 
யினரில்‌) உள்ள தேசியவாதிகளின்‌ கடமையாகும்‌ என்றும்‌ 
குறிப்பிட்டார்‌. அப்துர்‌ ரஹீமும்‌, இந்தப்‌ பொறுப்பைப்‌ 
பிரதமரின்‌ தலையில்‌ சுமத்துவது சரியில்லை என்றே கருதினார்‌. 
அனாலும்‌, தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ நலனில்‌ மெய்யான அக்கறை 
கொண்டுள்ள காந்தியடிகள்‌, உயர்சாதி இந்துத்‌ தலைவர்களையும்‌ 
தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ தலைவர்களையும்‌ சமரசப்படுத்துவதற்கு 
அரசாங்கம்‌ போதய வாய்ப்புக்களை ஏற்படுத்‌2% தரவேண்டும்‌ 
என்று கூறினா ரஹீம்‌. 

காந்தியடிகளிடம்‌ தமக்கு மிகுந்த மதிப்பு உண்டு என்று கூறிய 
அரசாங்கக்‌ கட்சித்‌ தலைவர்‌ சர்‌ சி. பி, ராமசாமி அய்யர்‌, அரசாங்‌ 
கத்தின்‌ சார்பில்‌ பின்வரும்‌ கருத்துக்களைத்‌ தெரிவித்தார்‌ : 
“இந்த விவகாரத்தில்‌ காந்தியடிகள்‌ மேற்கொண்டுள்ள நேரடி 
நடவடிக்கை முறையை என்னால்‌ ஏற்க முடியவில்லை. இதனால்‌ 
விரும்பத்தகாத விளைவுகளும்‌ சங்கடமான சூழ்நிலைகளும்‌ 
ஏற்படக்கூடும்‌ என்பது என்‌ கருத்து. இரண்டு தரப்பினரும்‌ 
மனம்‌ விட்டுப்‌ பேசிச்‌ சமரச முடிவுக்கு வருவதே இந்தப்‌ 
பிரச்சினையைத்‌ தாப்பதற்குரிய ஒரே வழி. ”' 


238 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஹரி சிங்‌ கெளர்‌, எஸ்‌. சி. மித்ரா முதலான வேறுசில உறுப்‌ 
பினர்கள்‌, சம்பந்தப்பட்ட தலைவர்களுடன்‌ பேச்சு வார்த்தைகள்‌ 
. நடத்தி சமரசம்‌ ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம்‌ காந்தியடி 
களுக்குப்‌ போதிய அவகாசம்‌ கொடுக்க வேண்டும்‌ எனறு வற்‌ 
புறுத்தினார்கள்‌. ரங்க அய்யரின்‌ தீர்மானத்தின்‌ மீது விவாதம்‌ 
மட்டுமே நடந்தது. (வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. ) 

ஆனாலும்‌, சிறைச்சாலையிலேயே பார்வையாளர்களைச்‌ சந்திக்க 
வும்‌ வெளியில்‌ உள்ளவர்களோடு கடிதத்தொடர்பு வைத்துக்‌ 
கொள்ளவும்‌, அரசாங்கம்‌ காந்தியடிகளுக்கு வசதி செய்து 
கொடுத்தது. இந்தியத்‌ தலைவர்களும்‌ சுறுசுறுப்பான நடவடிக்கை 
களில்‌ ஈடுபட்டார்கள்‌. ஸப்ரூவின்‌ ஆலோசனையின பேரில்‌ ஒரு 
புதிய திட்டம்‌ வகுக்கப்பட்டது. அதன்படி, மாநிலச்‌ சட்டசபை 
களில்‌ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்க (146) 
இடங்களின்‌ தொகை இரண்டு மடங்குக்கும்‌ அதிகமாக உயர்த்தப்‌ 
பட்டது. இந்தப்‌ புதிய திட்டத்தின்படி, தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ 
ஒவ்வோர்‌ இடத்துக்கும்‌ நான்கு பேரைத்‌ தேர்வுசெய்து அறிவிப்‌ 
பார்கள்‌ ; அவர்களுள்‌ ஒருவரை எல்லா வாக்காளர்களுமாகத்‌ 
தேர்ந்தெடுப்பார்கள்‌. இந்தக்‌ கோட்பாடுகளின்‌ மீதான பூன 
ஒப்பந்தம்‌ பிரதமரால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டதால, காந்தியடிகள்‌ 
செப்டம்பர்‌ 26ஆம்‌ தேதி தம்முடைய உண்ணாவிரததைதைக்‌ 
கைவிட்டார்‌. 


வெள்ளை அறிக்கையும்‌ 
சட்டசபையும்‌ : 

வகுப்புரிமைச்‌ சிபாரிசு அறிவிக்கப்பட்டுப்‌ பூனா ஓப்ப%தமும்‌ 
ஏற்பட்ட பிறகு, வட்ட மேசை மாநாட்டின்‌ குறுகிய கூட்டத்‌ 
தொடர்‌ ஒன்று 1932 நவம்பர்‌ 17 முதல்‌ டிசம்பர்‌ 24 வரை நடை 
பெற்றது. இரண்டாவது மாநாடு நியமித்த உடகுழுக்களின 
அறிக்கைகளைப்‌ பரிசீலனை செய்வதே இந்தக்‌ கூட்டத்‌ தொடரின்‌ 
முக்கியமான வேலைத்‌ திட்டம்‌. இந்த அறிக்கைகள்‌ மற்றும்‌ 
சம்பந்தப்பட்ட குறிப்புக்களின்‌ அடிப்படையில்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ உருவாக்கிய இந்திய ஆட்சியியல்‌ திட்டம்‌, 1933 மார்ச்‌ 
17ல்‌ ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்பட்டது. முதலாவது 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 40 


வட்ட மேசை மாநாடு முடிந்ததிலருகந்தே தெதொடர்ந்து 
(இங்கிலாந்தில்‌) வலுவடைந்து வந்த பிற்போக்குத்தனமான 
கண்டனங்களைத்‌ திருப்திப்படுத்தும்‌ விதமாகவே இந்த வெள்ளை 
அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில்‌, காங்கிரஸ்‌ 
காரர்களும்‌ மிதவாதக்‌ கட்சியினரும்‌ மட்டுமன்‌ றி முஸ்லிம்களும்‌ 
இந்தத்‌ திட்டத்தை நிராகரித்தார்கள்‌. இந்தத்‌ திட்டம்‌ பல்வேறு 
பாதுகாப்பு உத்தரவா தங்களும்‌ ஒதுக்கல்களுமான அரண்களைக்‌ 
கொண்டதாக இருந்ததோடு, டொமினியன்‌ அந்தஸ்தை அந்தச்‌ 
£ர்நிருந்தத்தின்‌ நோக்கங்களில்‌ ஒன்றாகக்‌ கூடக்‌ குறிப்பிடவில்லை. 
அலகாபாத்‌ பத்திரிகையான தி லீடர்‌, “' இந்தத்‌ திட்டத்தை 
என்னவாக வேண்டுமானாலும்‌ சொல்லிக்‌ கொள்ளலாம்‌. ஆனால, 
இது சுயாட்சித்‌ திட்டமல்ல என்பது மட்டும்‌ நிச்சயம்‌!” என்று 
குறிப்பிட்டது. 

மார்ச்‌ மாதக்‌ கடைசியில்‌ இதுபற்றிச்‌ சட்டசபையில்‌ மூன்று 
நாள்‌ விவாதம்‌ நடந்தது. மார்ச்‌ 29ல்‌, அப்போது சட்டசபைத்‌ 
தலைவராக இருந்த சர்‌ பிரோஜேந்திர மித்தர்‌, வெள்ளை அறிக்‌ 
கையை விவாதத்துக்கு எடுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்ற தீர்‌ 
மானத்தை முன்மொழிந்தார்‌. இந்தத்‌ தீர்மானத்துக்கு சர்‌ அப்துர்‌ 
ரஹீம்‌ ஒரு திருத்தம்‌ கொண்டுவந்தார்‌. அதைக்‌ கேட்டுச்‌ சபை 
யினர்‌ உற்சாக ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. அந்தத்‌ தீர்மானம்‌ 
கூறியதாவது? 

“ இந்திய ஆட்சியியல்‌ சீர்திருத்தங்கள்‌ சம்பந்தமாக மேன்மை 
தங்கெ மன்னர்‌ பிரானின்‌ அரசாங்கம்‌ தெரிவித்துள்ள ஆலோ 
சனைகள்‌, மத்தியிலும்‌ மாநிலங்களிலும்‌ உள்ள சட்டசபைகளின 
இந்தியப்‌ பிரதிநிதிகளுக்கு அதிகமான உரிமைகளும்‌ பொறுப்பும்‌ 
வழங்கும்‌ விதமாகத்‌ இவிரமாகத்‌ திருத்தம்‌ செய்யப்பட்டால்‌ 
அன்றி, நாட்டில்‌ முன்னேற்றத்தையும்‌ அமைதியையும்‌ திருப்தி 
யையும்‌ ஏற்படுத்த முடியாது என்று இந்தச்‌ சபை கருதுகிறது. 
இதை மன்னர்பிரானின்‌ அரசாங்கத்துக்குத்‌ தெரிவித்துவிடுமாறு 
இச்சபை கவர்னர்‌ ஜெனரலைக கேட்டுக்‌ கொள்கிறது.” 

திருத்தக்‌ தீர்மானத்தின்‌ மீது பேசுகையில்‌, ரஹீம்‌, வெள்ளை 
அறிக்கை “ நாட்டிலே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள து 
என்று கூறுவது மிகையல்ல '' என்றார்‌. பொறுப்பாட்சி பெறு 


“40 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வதற்காக இங்கே எவ்வளவு காலமாக அரசியல்‌ சளெர்ச்சி நடந்து 
வருறெது என்பது நாமெல்லாம்‌ அறிந்ததே. அதை எல்லாம்‌ 
கணக்கிலேயே எடுத்துக்‌ கொள்ளாத இந்த ஆலோசனை களை 
இந்திய மக்கள்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்‌ று பிரிட்டிஷ்‌ 
பாராளுமன்றமும்‌ பிரிட்டிஷ்‌ மக்களும்‌ இந்திய அரசாங்கமும்‌ 
எதிர்பார்ப்பது முறையாகாது ; மக்கள்‌ நிச்சயமாக இகை ஏற்க 
மாட்டார்கள்‌ '' என்றும்‌ அவர்‌ எச்சரித்தார்‌. 


இதை மேலும்‌ விளக்குகையில்‌ ரஹீம்‌ தெரிவித்ததாவது : ஒரு 
குறிப்பிட்ட காலத்துக்குப்‌ பாதுகாப்பு உத்தரவாதங்கள்‌ தேவை 
காம்‌. ஆனால்‌, மாறுதல்‌ காலம்‌ என்பது எப்போ து முடிவடையும்‌? 
மேலும்‌, மாறுதல்‌ காலத்திய பாதுகாப்பு உத்தரவாதங்கள்‌ 
மிகப்பரந்தவையாகவும்‌ கட்டுப்பாடு அற்‌ றவையாகவும்‌ உள்ளன. 
கவானர்களுக்கும்‌ கவனர்‌ ஜெனரலுக்கும்‌ தரப்பட்டுள்ள அதி 
காரங்கள்‌ மிகமிக அதிகம்‌ ; ராணுவம்‌, பாதுகாப்பு, நிதி ஆகியவை 
மட்டுமல்லாமல்‌ ரெயில்வேக்கள்‌ கூட இவர்களின்‌ அதிகாரத்துக்கு 
ஓப்படைக்கப்பட்டுவிட்டால்‌, சட்டசபை நிர்வடிக்கக்‌ கூடிய 
விவகாரம்‌ என்னதான்‌ இருக்கிறது?” என்று கேட்டார்‌ ரஹீம்‌, 


ஹரி சிங கெளர்‌, பி. தாஸ்‌, சி, எஸ்‌. ரங்க அய்யர்‌, 
கே. சி. நியோகி, ராஜா பகதூர்‌ ஜி, கிருஷ்ணமாச்சாரியார்‌, 
அமர்நாத்‌ தத்‌, கயா பிரசாத்‌ சிங்‌ ஆகியோரும்‌ வேறு பலரும்‌ 
இதச்‌ திட்டத்தில்‌ அடங்கியிருந்த பாதுகாப்பு உத்தரவா தங்களை 
வன்மையாகக்‌ கண்டித்துப்‌ பேசினார்கள்‌. 


இதற்கு மாறாக, “' இந்தியாவில்‌ எல்லைப்‌ பிரசசினையும்‌ வகுப்புப்‌ 
பிரச்சினையும்‌ இருந்து வருவதால்‌ கவர்னர்‌ ஜெனர லுக்கும்‌ 
கவானர்களுக்கும்‌ சில தனி அதிகாரங்கள்‌ இருக்கவேண்டியது 
அவசியமே '' என்று முகம்மது யாகூப்‌ கூறினா. ஆனாலும்‌, 
அவவாறு கொடுக்கப்பட்டுள்ள சில அதிகாரங்கள்‌ அரசாங்‌ 
கத்துக்கு இந்தியர்கள்‌ மீதுள்ள அவ௩ம்பிக்கையையே காட்டுடி றது 
என்றும்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌. வெள்ளை அறிக்கையைப்‌ ப ம்றிப்‌ 
பேசுவதோடு முஸ்லிம்களுக்குள்ள குறைகளையும்‌ எடுத்துரைக்கப்‌ 
போவதாகச்‌ சொல்லிக்‌ கொண்ட யாகூப்‌ தொடர்ந்து பேசிய 
தாவது: மத்தியக்‌ கூட்டாட்சியில்‌ பங்குபெறும்‌ ௬ தச 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 241 


சமஸ்தானங்களின்‌ பிரதிநிதித்துவத்திலும்‌, அமைச்சவையிலும்‌, 
நிருவாகத்துறையிலும்‌ முஸ்லிம்களுக்கு உரிய பங்கு இவ்வளவு 
என்று தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும்‌. தவிர, தனித்‌ 
தொகுதி அடிப்படையில்‌, மத்திய மேல்சபையிலும்‌ முஸ்லிம்‌ பிரதி 
நிதிகள்‌ இடம்பெற வேண்டும்‌. 


இந்து மகாசபையின்‌ சார்பில்‌ பேசிய பாய்‌ பரமானந்த, வெள்ளை 
அறிக்கையில்‌ முஸ்லிம்களுக்கு எவ்வளவோ சலுகைகள்‌ வழங்கப்‌ 
பட்டிருந்தும்‌, அவர்கள்‌ திருப்தியடையாமல்‌ மேலும்‌ வகுப்புக 
கோரிக்கைகளை விடுத்த வண்ணமாக இருக்கிறார்களே எனறு 
கசந்தார்‌. இந்தியாவில்‌ தேசீய உணர்வையும்‌ குடியாட்சி முறை 
யையும்‌ அழிக்கும்‌ விதமான தேர்தல்‌ முறைகளை அரசாங்கம்‌ 
பின்வாசல்‌ வழியாகப்‌ புகுத்திவருவது மிகவும்‌ கண்டிக்கத்தக்கது 
என்றார்‌ அவர்‌. இங்குள்ள வகுப்புவாதத்தின்‌ மீது ** வட்டம்‌ '' 
வசூலிப்பது போல அரசாங்கம்‌ நடந்துகொள்கிறது என்றும்‌ அவா 
குற்றம்‌ சாட்டினார்‌. அவர்‌ தொடர்ந்து பேசுகையில்‌, '* மத்திய 
சட்டசபையில்‌ உள்ள இடங்கள்‌ பகிர்ந்தளிக்கப்படும்‌ முறை 
இந்தியாவின்‌ பெரும்பான்மையின ரான இந்துக்களையே சிறு 
பான்மையினராக்கும்‌ விதமாக உள்ளது'' என்று அரசாங்‌ 
கத்தைக்‌ குறைகூறினார்‌. 


ஒக்யெ வகுப்பினர்‌ சார்பில்‌ பேசிய சர்தார்‌ சந்த்‌ சிங்‌, 
ஓக்கியர்கள்‌ இந்த வெள்ளை அறிக்கையில்‌ உள்ள ஆலோசனை 
களில்‌ கருத்துச்‌ செலுத்தவே போவதில்லை எனறு அழுத்தம்‌ 
திருத்தமாக அறிவித்தார்‌. “வெள்ளை அறிக்கையிலுள்ள 
வகுப்பு உரிமைச்‌ சிபாரிசுகளும்‌ மற்றும்‌ கருத்துரைகளுமே, 
டோரிக்‌ கட்டி அரசாங்கம்‌ அவர்களின்‌ (க்கியரின்‌ ) உரிமை 
களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ தகுதி படைத்ததல்ல என்பதைக்‌ காட்டி 
விட்டன” என்றார்‌ அவர்‌. “இந்தியாவை முரண்பட்ட 
வகுப்புக்களின்‌ நிரந்தரமான போர்க்களமாக ஆக்கிவைப்பதே 
இந்த வெள்ளை அறிக்கையின நோக்கம்‌. பிரிட்டி.ஷ்காரர்கள்‌ 
என்றைக்குமே விட்டுக்‌ கொடுக்கப்‌ போவ தில்லை. ஆட்சியதிகாரம்‌ 
இந்தியர்‌ கைக்கு மாறுவதற்கு இந்தியாவிலுள்ள சிவில்‌ 
நிருவாகத்தினர்‌ இணங்கப்‌ போவதுமில்லை. விவாதத்தாலும்‌ 


௬-16 


542 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


விளக்கங்களாலும்‌ பிரிட்டிஷ்காரர்களை இணங்கி வரச்‌ செய்து 
விடலாம்‌ என்று நம்புகிற நமது நண்பர்கள்‌, உண்மையில்‌, அசல்‌ 
ஏமாளிகளே !'' என்றார்‌ சர்தார்‌. 

ராமசாமி முதலியாரின்‌ பேச்சில்‌ மிதவாதிகளின்‌ கருத்துத்‌ 
தோரணை அப்பட்டமாகப்‌ பிரதிபலித்தது. வட்ட மேசை 
மாநாட்டில்‌ ஏற்பட்ட ஓப்பந்தங்களிலிருந்து இந்த வெள்ளை 
அறிக்கை வெகு தூரம்‌ விலடிச்‌ சென்றுவிட்டது என்று 
குறிப்பிட்ட அவர்‌, “* உதாரணமாக அலை இந்திய சர்வீஸ்‌ 
கமிஷன்‌ உறுப்பினர்களைக்‌ கவர்னர்‌ ஜெனரலும்‌ மாநில சர்வீஸ்‌ 
கமிஷன உறுப்பினர்களைக்‌ கவர்னர்களும்‌ நியமிக்க வேண்டும்‌ 
என்று வட்ட மேசை மாநாடு சிபாரிசு செய்நீரும்‌ தும்‌ வெள்ளை 
அறிக்கையின்படி. இந்த அதிகாரம்‌ * வைட்‌ ஹால்‌ பா துஷா'வான 
இந்தியா மந்திரிக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள து '” என்று விளக௫இனார்‌. 
இந்த அறிக்கையின்‌ வேறு பல ஆட்சேபகரமான அம்சங்களையும்‌ 
முதலியார்‌ எடுத்துக்‌ காட்டினார்‌ : “நிதிப்‌ பொறுப்பைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடும்போது, இந்த வெள்ளை அறிக்கை, இந்தப்‌ பொறுப்பு 
மாற்றப்படுவதற்கு முன்பு ரிசர்வ்‌ பாங்கு ' ஏற்கனவே வெற்றி 
கரமாகச்‌ செயற்பட்டுக்‌ கொண்டு * இருக்கவேண்டும்‌ என்கி றது. 
உண்மையில்‌ இந்தக்‌ தொடரின்‌ பொருள்‌ என்ன என்பதே 
விளங்கவில்லை. இந்தச்‌ சிபாரிசுகளை ஒவ்வொன்றாக விவாதித்து 
வநது இவைகளின்‌ மொத்த விளைவைக்‌ கவனிக்கையில்‌ பழுத்த 
மிதவாதிகளும்‌ திகைத்து நடுங்கி நிற்பதில்‌ ஆச்சரியம்‌ னைறு 
மில்லை. இந்தியா மந்திரிக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள ௮ திகாரம்‌ 
அவவளவு அதிகம்‌ ! ”்‌ எனறார்‌ முதலியார்‌. 

சிந்துவைச்‌ சேர்ந்த வால்சரந்த்‌ ஈவல்ராய்‌ பேசும்போ து, "" இந்தத்‌ 
திட்டம்‌ இந்திய அரசாங்க த்தினுடைய அதிகார வர்க்கப்‌ போக்கின்‌ 
அப்பட்டமான பிரதிபலிப்பு” என்றார்‌. “இந்த அதிகார 
வர்க்கத்தை உறுதிப்படுத்தவே (இர்‌ திய கீ) கூட்டாட்சி 
அமைப்பில்‌ ஏகாதிபத்தியப்‌ பிரபுத்‌ துவப்‌ போக்கு நுழைக்கப்‌ 
பட்டிருக்கிறது ' என்றும்‌ அவர்‌ குற்றம்‌ சாட்டினார்‌. 
சிதுவிலுள்ள இந்துச்‌ சிறுபான்மையினருக்குப்‌ பாதுகாப்பு 
உத்தரவாதம்‌ எதுவும்‌ இல்லாமல்‌ அதைத்‌ தனி மாநிலமாகப்‌ 
பிரித்து அமைப்பதற்கும்‌ லால்சந்த்‌ எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌. 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 243 


முதலிலேயே அறிவிக்கப்பட்டபடி, இந்த மூன்று நாள்‌ விவாதங்‌ 
களிலும்‌, அரசாங்கத்‌ தரப்பு உறுப்பினர்‌ ஒருவரும்‌ வெள்ளை 
அறிக்கையைப்‌ பற்றிக்‌ கருத்துத்‌ தெரிவிக்கவில்லை. கடைசியில்‌, 
சர்‌ அப்துர்‌ ரஹீமின திருத்தம்‌ சபையில்‌ ஏகமனதாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது. அதாவது சுயராச்சியக்‌ கட்சி உறுப்பினர்‌ 
யாருமே இல்லாத அந்தச்‌ சட்டசபையும்‌ வெள்ளை அறிக்கையை 
நிராகரித்தது என்று ஆயிற்று. 


சட்டசபையின்‌ இயலாத்தனம்‌ : 


பிரிட்டிஷாரின்‌ ஈலனகளைப்‌ பாதுகாக்கும்‌ விதமாக மேற்‌ 
கொள்ளப்பட்ட நிதி மற்றும்‌ பொருளாதார சம்பந்தமான 
நடவடிக்கைகளின்‌ போது சட்டசபையின்‌ இயலா ம்தனம்‌ வெட்ட 
வெளிச்சமாயிற்று. 1931ல்‌ இநதிய அரசாங்கம்‌ கடுமையான 
நிதிப்‌ பிரச்சினை ஓன்றை எதிர்நோக்க நேர்ந்தது. 1981-32 
நிதியாண்டின்‌ முதல்‌ ஐந்து மாதங்களில்‌, அரசாங்கத்தின்‌ 
வருவாய்‌, வரவு செலவுத்‌ திட்ட மதிப்பீடுகளை விடக்‌ 
குறைவாக இருந்தது. சட்டமறுப்பு இயக்கத்தின்போது மேற்‌ 
கொள்ளப்பட்ட வரிகொடா இயக்கம்‌, பகிஷ்கரிப்பு இயக்கம்‌ 
முதலியவைகளால்‌ ஏற்பட்ட பாதிப்பு இது. நிதியாண்டின்‌ 
இறுதிக்குள்‌ பற்றாக்குறை 19 கோடியையும்‌ தாண்டிவிடும்‌ 
என்பதை அரசாங்கம்‌ நஈனகு புரிர்துகொண்டது. இந்தச்‌ சரிவை 
ஈடு கட்டவும்‌ உலகெங்கும்‌ ஏற்பட்டு வந்த பொருளாதார நெருக்‌ 
கடியின்‌ விளைவுகளைச்‌ சமாளிக்கவும்‌ இந்திய அரசாங்கம்‌ அவசர 
நிதி மசோதா ஒன்றைக்‌ கொண்டு வந்தது. அதை விவாதித்து 
நிறைவேற்றுவதற்கென்றே சட்டசபையின்‌ சிறப்புக்‌ கூட்டத்‌ 
தொடர்‌ ஓன்றையும்‌ தில்லியில்‌ நவம்பர்‌ 4 முதல்‌ 80 வரை 
நடத்தியது. 

நிதியாண்டில்‌ எதாபார்க்கப்படும்‌ பெரிய பற்றாக்‌ குறை 
யையும்‌ 1933 மார்ச்‌ வரையிலான பொருளாதாரத்‌ தேவை 
களையும்‌ சரிக்கட்வெதற்கு 1985 மார்ச்‌ கடைசியில்‌ ரூ. 5 கோடி 
உபரியாக வேண்டும்‌ என்றும்‌ எனவே இந்த (புதிய) திட்டம்‌ 18 
மாத காலமே அமுலில்‌ இருக்கும்‌ என்றும்‌ நிதித்‌ துறை உறுப்பினர்‌ 
விளக்கினா. 


244 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மசோதாவில்‌ சொல்லப்பட்ட வரிவிதிப்புத்‌ திட்டங்கள்‌ ஒரே 
குழப்பமாக இருந்ததால்‌ அந்த “அப்பாவிச்‌ சட்டசபை கூட 
வரிந்து கட்டிக்கொண்டு எதிர்ப்புக்களை தொடுக்கத்‌ தொடங்கி 
விட்ட.து. *“* நமது மாண்பு மிகு நண்பரின்‌ வரி விதிப்புத்‌ திட்டங்‌ 
களில்‌ சிலவற்றை நாம்‌ ஏற்க முடியாத நிலையில்‌ (எதிர்ப்புத்‌ தெரி 
வித்துக்‌ கொண்டு) இருக்கிறோம்‌ என்றால்‌, அவரை எதிர்க்க 
வேண்டும்‌ என்பதற்காகவே அப்படிச்‌ செய்யவில்லை. வரிச்‌ 
சுமையைப்‌ பொறுத்தவரையில்‌ தாங்க முடியாத ஒரு கட்டத்துக்கு 
வந்துவிட்டோம்‌ என்று நாம்‌ உணர்ந்திருப்பதாலேயே அவரை 
எதிர்க்க வேண்டியவர்களாகிறோம்‌ '' என்றார்‌ சண்முகம்‌ செட்டி. 


மேலும்‌ வரிச்சுமை ஏற்றப்பட்டால்‌ நாட்டு மக்கள்‌ தாங்க 
மாட்டார்கள்‌ என்பதை எல்லா உறுப்பினர்களும்‌ அறிந்துதான்‌ 
இருந்தார்கள்‌. அதேபோல்‌, அரசாங்கம்‌ இந்த மசோதாவை 
நிறைவேற்றி விடுவதில்‌ பிடிவாதமாக இருக்கிறது என்பதையும்‌ 
அவர்கள்‌ உணர்ந்தார்கள்‌. எனவே, அப்போது தேசீயக்‌ 
கட்சியின்‌ தலைவராக இருந்த சர்‌ ஹரி சிங்‌, "' நாங்கள்‌ அரசாங்கத்‌ 
தோடு ஓத்துழையாமை(ப்போர்‌ ) ஈடத்துவதற்காக இங்கு வர 
வில்லை. ஒத்துழைப்புத்‌ தருவதற்காகவே வந்திருக்கிறோம்‌. அந்த 
ஒத்துழைப்பை நாங்கள்‌ உரியவாறு வழங்குவதற்கு வசதியாக 
நீங்கள்‌ (அரசாங்கம்‌ ) எங்களோடு ஓக துழைக்க வேண்டும்‌ எனறு 


விரும்பிக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌ '' என்றார்‌. 


அரசாஙகத்தின்‌ சார்பில்‌, நிதித்துறை உறுப்பினர்‌ மிக அழுத்த 
மாக வலியுறுத்தியும்‌, மசோதாவில்‌ குறிக்கப்பட்டி ருந்த நானகு 
வரிவிதிப்புத திட்டங்களைச்‌ சபை நிராகரித்து விட்டது. இதனால்‌ 
வரவு செலவுத்‌ திட்டத்தின்‌ மொத்தத்‌ தொகையில்‌ நான்கு கோடி 
ரூபாய்‌ குறைந்தது. இந்தக்‌ குறைப்பை ஏற்றுக்கொள்ள 
அரசாங்கம்‌ தயாராக இல்லை. ஹரிசிங்‌ கெளர்‌, அப்துர்‌ ர ஹீம்‌, 
யாமின கான ஆகியோர்‌ எவ்வளவோ விளக்கிக்‌ கூறியும்‌ 
வைசிராய சட்டசபையின்‌ முடிவுக்கு இணங்கவில்லை. ்‌* எனக்கு 
உள்ள பொறுப்புக்களுக்கு ஊறு ஏற்படாதவாறு நடந்து 
கொள்ள வேண்டுமானால்‌ வரவு செலவுத்‌ திட்டத்தில்‌ இவ்வளவு 
(ரூ. 4 கோடி) துண்டு விழுவதை நான்‌ அனுமதிக்க முடியாது '' 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 245 


என்‌ று அறிவித்துவிட்டார்‌ அவர்‌. ஈவம்பர்‌ 80ஆம்‌ தேதி விடுத்த 
அந்த அறிக்கையில்‌, மசோதாவின்‌ ஆரம்ப நிலைமையே நீடிக்கும்‌ 
விதமாக (நிராகரிக்கப்‌ பட்ட 4 கோடி. வரி விதிப்பையும்‌ 
உள்ளடக்கியதாக )க்‌ கொண்டு வரப்பட்ட திருத்தங்களுடனேயே 
மசோதா ஏற்கப்பட வேண்டும என்று கவர்னர்‌ ஜெனரல்‌ சிபாரிசு 
செய்தார்‌. 

இதைப்‌ பார்த்து மிகவும்‌ வேதனையடைந்த ஹரி சிங கெளர்‌, 
இந்த மசோதாவைப்‌ பற்றிய விவாதங்களில்‌ தம்முடைய கட்சி 
கலந்துகொள்ளாது என்று அறிவித்தார்‌. அப்துர்‌ ரஹீமுக்கும்‌ 
இது பெரிய ஏமாற்றமே. 


“ நாட்டுக்கு எங்களால்‌ இயன்றதைச்‌ செய்வதற்காக லட்சக்‌ 
கணக்கான மக்கள்‌ எங்களைச்‌ சட்டசபைக்கு அனுப்பி 
வைத்துள்ளார்கள்‌. ஆனால்‌, இங்கே நாங்கள்‌ எதுவுமே செயய 
இயலாத நிலையில்‌ இருக்கிறோம்‌ '' என்று வருந்திய ரஹீம்‌, 
“ அரசாங்க நடவடிக்கைகளைப்‌ பொறுத்த அளவில்‌, அவைகளில்‌ 
எந்தச்‌ சிறிய திருத்தத்தைச்‌ செய்வதற்கும்‌ எங்களுக்குச்‌ சக்தி 
இல்லை '' என்று குமுறினார்‌. 


ஒரு காலத்தில்‌ மோதிலால்‌ நேருவைப்‌ பின்பறறுகிறவராக 
இருந்து இப்போது அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பவராக மாறி 
யிருந்த ரங்க அய்யர்‌, '' சட்டசபையின்‌ முடிவை அரசாங்கம்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌. 
ஏனென்றால்‌, அத்தகைய நடவடிக்கை _சட்டசபையைப்‌ 
பகிஷ்கரியுங்கள்‌ ' என்பவர்களுக்கு நல்ல பதிலடியாக இருந 
திருக்கும்‌ '' என்று குறிப்பிட்டார்‌. அரசாங்கம்‌ இதற்கெல்லாம்‌ 
செவிசாய்க்கும்‌ நிலையில்‌ இல்லை. அதன்‌ விருப்பப்படியே வரவு 
செலவுத்‌ திட்ட வரிவிதிப்புக்‌ குறைப்பை அகற்றும்‌ திருத்தங்களை 
நிறைவேற்றிக்‌ கொண்டது. தேசியக்கட்சி மற்றும்‌ சுயேச்சைக 
கட்சிகளின்‌ உறுப்பினர்கள்‌ இந்தத்‌ திருத்தங்களுக்கு எதிர்ப்புத்‌ 
தெரிவித்து வெளிநடப்புச்‌ செய்திருந்தார்கள்‌. ஆனால, அவை 
வாக்கெடுப்புக்கு விடப்படும்போது எதிர்க்கவேண்டும்‌ எனற 
திடமான முடிவுடன்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ சபைக்கு வந்தார்கள்‌. 
வெளியில்‌ உள்ள மக்களின்‌ மனநிலையை நன்கு உணர்ந்திருந்ததால்‌ 


£46 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அவர்கள்‌ கடைசி நேரத்தில்‌ கூட கீ தங்கள்‌ எதிர்ப்பைத்‌ தெரி 
வித்துவிட முடிவு செய்தார்கள்‌. இறுதியாக, திருத்தங்களோடு 
கூடிய மசோதா ஓட்டுக்கு விடப்பட்ட போது 68க்கு 48 என்ற 
வாக்கு வித்தியாசத்தில்‌ தோல்வியடைந்த து. 

சட்டசபையில்‌ கோல்வியடைர்‌ தும்‌ வைசிராய்‌ அந்த மசோதா 
வைக கைவிடவில்லை. தம்முடைய சிறப்பு அதிகாரத்தைப்‌ பயன்‌ 
படுத்தி மசோதாவை ராச்ரியக்‌ கவுன்சிலுக்கு அனுப்பினார்‌. 
அங்கேயும்‌, மக்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிர தஇிரிககள்‌ அதை 
எதிர்த்தார்கள்‌ என்றாலும்‌, இறுதியாக, 24க்கு 8 என்ற வாக்கு 
வித்தியாசத்தில்‌ மசோதா நிறைவேறியது. அதன்‌ பிறகு, 
வைசிராயின்‌ அதிகார முத்திரையைப்‌ பெற்று, அம்மசோதா 
சட்டமாயிற்று. இவ்வளவு 4 அற்பமான '' விவகாரங்களால்‌ 
அரசாங்க நடவடிக்கை தடைப்பட முடியுமா, என்ன ! 


ஆட்டவா வியாபார ஒப்பந்தம்‌ ; 


சுமார்‌ ஓராண்டுக்குப்‌ பின்னர்‌ சட்டசபைக்கும்‌ அரசாங்கத்‌ 
துக்கும்‌ இடையில்‌ மற்றொரு கடுமையான கருத்துமோதல்‌ ஏற்‌ 
பட்டது. பிரிட்டிஷ்‌ பொருளாதார நலன்கள்‌ மிகு தியான 
பாதிப்புக்கு உட்பட்டதே அதற்குக்‌ காரணம்‌. 

பொருளாதாரச்‌ சிக்கல்‌ ஒனறில்‌ அகப்பட்டுக்‌ கொண்ட 
பிரிட்டன்‌ 1931ல்‌ வரியில்லாத வியாபாரம்‌ என்னும்‌ தனது 
வழக்கமான கொள்கையைக்‌ கைவிட்டது. அதன்படி, 1932 
தொடக்கத்தில்‌ பிரிட்டனில்‌ இறக்குமதியாகும்‌ பொருள்களின்‌ 
மீது 10 சதவீத வியாபார வரியை விதித்தது. இந்தியாவுக்கும்‌ 
மற்ற டொமினியன்‌ நாடுகளுக்கும்‌, 1932 நவம்பர்‌ வரையில்‌, இந்த 
வரிக்‌ கொள்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அனாலும்‌, 
அந்த (1932 ஈவம்பர்‌)த்‌ தேதிக்குள்‌ பிரிட்டனுடன்‌ வியாபார 
ஒப்பந்தம்‌ செய்து கொள்ளாத நாடுகளின்‌ இறக்குமதிப்‌ பொருள்‌ 
களுக்கு அந்த வரி விதிக்கப்படும்‌ என்‌ அ அறிவிக்கப்பட்டது. 

இந்த நிர்ப்பந்தத்தின்‌ பேரில்‌ சாம்ராச்சியப்‌ பொருளாதார 
மாநாடு ஒனறு, 1932 ஜூலையில்‌ ஆட்டவா நகரில்‌ கூட்டப்‌ 
பட்டது. இந்திய அரசாங்கம்‌, சட்டசபையைக்‌ கலந்‌ து 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை ௦47 


ஆலோசிக்காமலே ஆட்டவா மாநாட்டுக்குப்‌ பிரதிறிதிக்‌ குழு 
ஒன்றை நியமித்தது. சட்டசபை உறுப்பினர்களான சண்முகம்‌ 
செட்டியும்‌ அப்துல்லா ஹரூனும்‌ அந்தக்‌ குழுவில்‌ இரண்டு 
உறுப்பினர்களாகச்‌ சோத்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌. 

இந்த மாநாட்டின்‌ விளைவாக, இந்தியாவுக்கும்‌ பிரிட்டனுக்கும்‌ 
இடையே வியாபார ஓப்பந்தம்‌ ஓன்று ஏற்பட்டது. அதன்படி, 
இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும்‌ பொருள்களுக்குப்‌ 
10 சதவீத வரியிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்குத்‌ தொடர்ந்து 
நீடிக்கும்‌. இந்தியாவுக்கு இந்தச்‌ சலுகை நீடிக்கும்‌ வகையில்‌, 
அங்கில ஏகாதிபத்தியத்துக்கு வெளியில்‌ உள்ள நாடுகளின்‌ 
பொருள்களுக்கு மேலும்‌ அதிகமான வரி விதிக்கப்படும்‌. இந்தியா 
இறக்கு॥தி செய்யும்‌ பிரிட்டிஷ்‌ பொருள்களில்‌ சிலவற்றுக்கு 
10 சதவீதமும்‌ சிலவகையான மோட்டார்‌ வாகனங்களுக்கு 7.5 
சதவீதமும்‌ வரித்தள்ளுபடி செய்ய வேண்டும்‌. ஆட்டவா 
மாநாட்டின்‌ முடிவில்‌, துணை ஒப்பந்தம்‌ ஒன்றும்‌ செய்து 
கொள்ளப்பட்டது. அதன்படி, மின்சாரமுலாம்‌ பூசப்பட்ட 
பிரிட்டிஷ்‌ உருக்குக்கு இந்தியச்‌ சந்தையில்‌ தனிச்சலுகை தரப்பட 
வேண்டும்‌ என்றும்‌, அதற்கு ஈடாக இந்திய உருக்குக்கு 
பிரிட்டனில்‌ தனிச்சலுகை இருக்க வேண்டும்‌ என்றும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்‌ பட்டது. 

இந்த ஒப்பந்தத்துக்கு இந்தியா எங்கும்‌ பரவலான எதிர்ப்பு 
ஏற்பட்டது. இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில்‌ பெரும்பகுதி 
பிரிட்டிஷ்‌ சாம்ராச்சியத்துக்கு உட்படாத நாடுகளுடனேயே 
நடைபெற்றது. எனவே, (பிரிட்டன்‌ கோரிய) சாமராசசிய 
முன்னுரிமை காரணமாக இந்திய வர்த்தகம்‌ பாதிக்கப்படுவது 
திண்ணம்‌ என்ற நிலைமையே இருந்தது. மேலும்‌, அந்நிய 
நாடுகள்‌ இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்கட.வடிக்கை எடுக்கும்‌ 
என்ற அச்சமும்‌ நிலவியது. இந்தியாவின்‌ தேயிலை, சணல்‌ 
முதலிய பொருள்களுக்கு பிரிட்டனில்‌ ஏற்கனவே மிகுந்த 
கிராக்கி இருந்ததால்‌, இந்தியப்‌ பொருள்களுக்கு த தனிச்சலுகை 
என்ற பேச்சு அர்த்தமற்றது. சில பொருள்களைப்‌ பொறுத்த 
அளவில்‌ (உலகச்சந்தையில்‌) இந்தியப்‌ பொருள்களுக்குப்‌ 
போட்டியே இல்லை. அவைகளுக்குச்‌ சலுகை கிடைப்பதால்‌ எந்த 


௭40 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மாறுதலும்‌ ஏற்படப்‌ போவதில்லை. ஆனால, சாம்ராச்யெ 
முன்னுரிமை காரணமாக பிரிட்டன்‌ தனது பொருள்களை இந்தி 
யாவில்‌ கொண்டுவந்து குவிக்கும்‌. வே நாட்டுப்‌ பொருள்களுக்கு 
அதிகமான (இறக்குமதி) வரிகள்‌ விதிக்கப்படுவதால்‌ அந்த 
நாடுகள்‌ பிரிட்டிஷ்‌ டொருள்களுடன்‌ போட்டி போட முடியாது. 
இதன்‌ காரணமாக, நுகர்வாளிகள்‌ பொருள்‌ களுக்கு அதிக விலை 
கொடுக்க நேர்வதே கண்ட பலன்‌, சுருக்கமாக, இந்திய நலனுக்குக்‌ 
குந்தகமும்‌ பிரிட்டனுக்குப்‌ பெரிய நலன்களும்‌ ஏற்படுத்‌ துவதே 
சாம்ராச்சிய முன்னுரிமை. எனவே, இந்தியத்‌ தேசியப்‌ 
பத்திரிகைகள்‌ ஆட்டவா வியாபார ஓப்பந்தத்தைக்‌ கடுமையாக 
எதிர்த்தன. 

இந்தச்‌ சூழ்நிலையில்‌ கான வாணிகத்துறை உறுப்பினர்‌ 
சர்‌. ஜோசப்‌ போர்‌, நவம்பர்‌ ஆம்‌ தேதி சபையில்‌ ஓரு 
தீர்மானத்தைக்‌ கொண்டுவந்தார்‌. அதன்‌ ஒரு பகுதி பின்‌ 
வருமாறு : 

்‌* இந்திய அரசாங்கம்‌ பிரிட்டிஷ்‌ பேரரசரின்‌ அரசாங்கத்தோடு 
ஆட்டவாவில்‌ 1932 ஆகஸ்ட்‌ 20ல்‌ கையொப்பமிட்டுச்‌ செய்து 
கொண்ட வியாபார ஒப்பந்தத்தை இந்தச்‌ சபை ஏற்றுக்‌ கொள்‌ 
கிறது. அந்த ஒப்பந்‌ தக்தை நடைமுறைப்‌ படுததுவதற்குத்‌ 
தோதுவான சட்டங்களை விரைவிலேயே இஈதியச்‌ சட்டசபையில்‌ 
கொண்டுவருமாறு கவர்னர்‌ ஜெனரலை இந்தச்‌ சபை கேட்டுக்‌ 
கொள்கிறது. '” 

பல உறுப்பினர்கள்‌ இந்தத்‌ தீர்மானத்‌இற்குத்‌ தருக்சங்களைக்‌ 
கொண்டு வந்தார்கள்‌. அவைகளுள்‌ தேசீயக்கட்சியார்‌ கொண்டு 
வந்த திருத்தம்‌ முக்கியமானது. அது, இந்தியாவுக்குப்‌ 
பொறுப்பான சுயஆட்சி வழங்கப்படும்‌ வரை இத்தகைய பரஸ்பர 
ஒப்பந்தங்களைப்‌ பற்றி ஆலோசிக்கவே இந்தியா தயாராக இல்லை 
என்று பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு த்‌ தெரிவித்‌ துவிட வேண்டும்‌ '' 
என்று கூறியது, இந்தத்‌ திருத்தத்தை விளக்கி அக்கட்டியார்‌ 
கூறியதாவது: 1 ஆட்டவாவுக்குச்‌ சென்ற இந்தியக்‌ குழுவினர்‌ 
இந்திய அரசாங்கத்து சார்பாளரே தவிர, இந்திய மக்களின்‌ பிரதி 
நிதிகள்‌ அல்லர்‌. இந்த ஒப்பந்தம்‌, இந்தியாவுக்குப்‌ பொரு 
ளாதாரச்‌ சுதந்திரமே இல்லை என்பதையும்‌ அரசியல்‌ அல்லது 


சுயராச்சியக கட்ரியார்‌ இல்லாத சட்டசபை 240 


நிதி விவகாரங்களில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்திற்கு உட்பட்ட 
தாகத்தான்‌ இந்தியா இருக்கிறது என்பதையும்தான்‌ காட்டுகிறது. 
தவிர, இந்த ஒப்பந்தத்தால்‌ பயனடையும்‌ நாடு பிரிட்டன்‌ 
மட்டுமே. உள்நாட்டுத்‌ தொழில்கள்‌ முழுவளர்ச்சி அடைவதற்கு 
வசதியாக இறக்குமதிப்‌ பொருள்களின்‌ மீது வரிவிதிக்கும்‌ உரிமை 
இந்தியாவுக்கு இருக்க வேண்டும்‌.'' மேற்படி மசோதாவின்‌ மீது 
உரை நிகழ்த்திய ஹரி சிங கெளர்‌, நிதித்துறை உறுப்பினர்‌ 
கொண்டு வந்துள்ளது போன்ற ஒரு பிமரரணை இதற்கு முன்‌ 
என்றுமே வந்ததில்லை என்று கூறினார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகை 
யில்‌, “அநத மசோதாவின்‌ உள்ளடக்கம்‌ எனன என்றே உறுப்‌ 
பினாகளுக்குத்‌ தெரியாத நிலையில்‌ அதன்‌ கோட்பாடு பற்றி 
முடிவு செய்யவேண்டும்‌ எனறு நிதித்துறை உறுப்பினர்‌ கோருவது 
வேடிக்கையாக இருக்கிறது '' என்றார்‌. இந்த ஒப்பந்தத்‌ ன்‌ 
விளைவாக இந்திய நுகர்வாளிகள்‌ அதிகப்‌ பளுவை ஏற்க நேரும்‌ 
அல்லது இந்திய வருமானம்‌ வீழ்ச்சியடைய தேரும்‌ என்று 
எச்சரித்தார்‌ மோடி. அப்துர்‌ ரஹீம்‌, இன்னும்‌ ஒருபடு மேலே 
சென்று, :* இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்‌ கொண்டால்‌ இக்‌ யாவின்‌ 
பொருளாதார நலன்களுக்கே பெரிய அபாயம்‌ ஏற்படும்‌” என்று 
பேசினார்‌. மத்திய மாகாணத்தைச்‌ சேர்ந்த ஸியாவு இன்‌ அகமது, 
இநத ஒப்பந்தம்‌ முதலில்‌ சட்டசபைக்‌ குழு ஓன்‌ றினால்‌ பரிசீலி£5ப்‌ 
படவேண்டும்‌ என்ற ஒரு தீர்மானத்தையே கொண்டுவந்து 
விட்டார்‌ / 

ஓப்பந்தத்துக்கு ஏற்பட்டிருந்த எதாப்பைக்‌ கவனித்த 
அரசாங்கம்‌, அதைச்‌ சட்டசபைத்‌ தனிக்குழு ஒன்றின்‌ 
பரிசீலனைக்குவிட ஒப்புக்கொண்டது. ஆனாலும்‌, குழுவினரிடை 
யே கருத்து ஓற்றுமை நிலவவில்லை. எனவே, குழு, தனித்‌ 
தனியான இரண்டு அறிக்கைகளைக்‌ கொடுத்தது. அறிகமைகள்‌ 
கொடுக்கப்பட்ட பிறகும்‌ நிதி மசோதாவின்‌ மீது மற்றொரு 
விவாதம்‌ நடைபெற்றது. ஆனாலும்‌, மசோதாவின்‌ மீது கொண்டு 
வரப்பட்ட தனி£பர்‌ திருத்தப்‌ பிரேரணைகளில்‌ சில தோல்வி 
யடைந்தன ; மற்றவை வாபஸ்‌ பெறப்பட்டன. இறுதியாக, 
நிதித்‌ துறை உறுப்பினரின்‌ தீர்மானம்‌ 1982 டிசம்பர்‌ 15ல்‌ நிறை 
வேறியது. ஆட்டவா ஒப்பந்தத்தை உள்ளிட்ட இறக்குமதி 


200 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வரிவிதிப்பு மசோதா ஒன்றும்‌ ஏற்கப்பட்டது. இந்தியாவின்‌ மீது 
ஆட்டவா ஓப்பந்தம்‌ திணிக்கப்பட்ட வரலாறு இது. 


காந்தியடிகளைப்‌ பற்றிச்‌ சட்டசபையின்‌ கவலை: 


1938 செப்டம்பரில்‌ பூனா ஒப்பந்தம்‌ ஏற்பட்ட பிறகு, காந்தி 
யடிகள்‌ சிறையில்‌ இருந்தவாறே ஹரிஜன முன்னேற்றப்‌ பணி 
களில்‌ கவனம்‌ செலுத்தலானார்‌. புதிதாகத்‌ தொடங்யெ ஹரிஜன்‌ 
என்னும்‌ வார இதழின்‌ மூலம்‌, இந்து சமூகத்தார்‌ கடைப்பிடிக்து 
வந்த தீண்டாமைப்‌ பழக்கத்தை ஒழிக்க முற்பட்டார்‌ அடிகள்‌. 
வெளியிலே, சட்ட மறுப்பு இயக்கம்‌ ஏதோ நடந்து வந்தாலும்‌, 
அதன்‌ செல்வாக்கு இறங்குமுகமாகவே இருந்தது. தீண்டாமை 
ஓமிப்பு இயக்கத்துக்கும்‌ வைதீக இந்துக்கள்‌ எதிர்ப்புக்‌ தெரிவித்து 
வந்தார்கள்‌. 

௮தே சமயம்‌, காந்தியடிகளை விடுதலை செய்ய வேண்டுமென்று 
நாட்டுமக்கள்‌ கோரிக்கை விட்ட வண்ணமாக இருந்தார்கள்‌. 
சட்டசபையிலும்‌, காந்தியடிகளை விடுதலை செய்வது பற்றிய 
அரசாங்கத்தின்‌ கருத்தை அறிவதற்காகப்‌ பல கேள்விகளும்‌ 
துணைக்‌ கேள்விகளும்‌ அடிக்கடி கேட்கப்பட்டன. மக்களுடைய 
கோரிக்கையின்‌ ஒரு பிரதிபலிப்பாக, காநதியடிகளையும்‌ ஜமியத்‌ 
உல்‌ உலீமா இயக்கத்தின்‌ தலைவரான முஃப்தி கஃபாயத்துல்லா 
வையும்‌ விடுதலை செய்யுமாறு கவானர்‌ ஜெனரலுககுச்‌ சிபாரிசு 
செய்யும்‌ தீர்மானம்‌ ஒன்றை மசூது அகமது 1933 பிப்ரவரி 15ல்‌ 
கொண்டுவந்தார்‌. காந்தியடிகள்‌ ஹரிஜன முன்னேறறகத்துக்கான 
பணிகளோடு முடங்கிவிட்டதால்‌ நாட்டின அரசியலே ஸ்தம்‌ 
பித்துப்‌ போய்விட்டது என்றும்‌, இந்த நிலையை உண்டாக்கிய 
அரசாங்கம்‌ காந்தியடிகளை விடுதலை செய்து அரசியல்‌ விவகாரத்‌ 
தில்‌ முனனேற்றம்‌ ஏற்பட வழி செய்ய வேண்டும்‌ எனறும்‌ அவா 
கேட்டுக்‌ கொண்டார்‌. 

இந்தத்‌ தீர்மானத்துக்குத்‌ தீவிரமான ஆதரவு தெரிவித்துப்‌ 
பேசிய சந்த்‌ சிங்‌, காந்தியடிகள்‌ போன்ற புனிதமான மனிதர்களை 
யும்‌ முஃப்தி கஃபாயத்துல்லா போன்ற தலைவர்களையும்‌ சிறையில்‌ 
அடைத்து வைக்கிற ஓர்‌ ஆட்சிமுறை நல்ல ஆட்சிமுறை என்று 
எப்படிச்‌ சொல்ல முடியும்‌ £'' என்று அரசாங்கத்தைக்‌ கேட்டார்‌, 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை மேம்‌ 


அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, “நாட்டு மக்கள்‌ காந்தியடிகளின்‌ 
அகிம்சைக்‌ கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்‌ 
பக்கமே நிற்கிறார்கள்‌ '' என்று கூறினார்‌. எஸ்‌.சி. மித்ரா மற்றும்‌ 
பல உறுப்பினர்கள்‌ சந்த்‌ சிங்கை ஆதரித்‌ துப்‌ பேசினார்கள்‌. 


விவாதம்‌ மார்ச்‌ 1ஆம்‌ தேதி வரை தொடர்ந்தது. காநதியடி 
களின்‌ ஹரிஜன சேவையைப்‌ பாராட்டிப்‌ பேசிய ரங்க அயயர்‌, 
அடிகள்‌ அப்பணியில்‌ தீவிரமாக ஈடுபடுவதற்கு வசதியாக அவரை 
அரசாங்கம்‌ விடுதலை செய்யவேண்டும்‌ எனறு கேட்டுக்கொண்டார்‌. 
காந்தியடிகள்‌ நடத்துகிற தீண்டாமை ஒழிப்பு இயக்கம்‌ சட்ட 
மறுப்பு இயக்கத்தையே ஒழித்துவிடும்‌ என்றும்‌ அவர்‌ சுட்டிக்‌ 
காட்டினார்‌. காந்தியடிகளும்‌ மற்ற அரசியல்‌ தலைவர்களும்‌ 
விடுதலை செய்யப்பட்டால்தான்‌ நாட்டில்‌ அரசியல்‌ அமைதியை 
ஏற்படுத்த முடியும்‌ என்று வற்புறுத்தினார்‌ என்‌. எம்‌. ஜோஷி, 


அனால்‌, இதற்கு முற்றிலும்‌ மாறுபட்ட கருத்துடையவர்களும்‌ 
இருந்தார்கள்‌. சான்றாக, முரம்மநு யாகூப்‌ கான்‌, அரசாங்கம்‌ 
தன்னுடைய தற்போதைய போக்கை மாற்றிக்‌ கொண்டால்‌ 
காங்ரெஸ்காரர்கள்‌ அகற்கேற்றபடித்‌ தங்கள்‌ கருத்தை மாற்றிக்‌ 
கொள்வார்கள்‌ என்பதற்கான அறிகுறி எதுவும்‌ இதுவரை 
தென்படவே இல்லை என்றார்‌. எனவே, *: அப்படிப்பட்டதொரு 
உறுதியைக்‌ காங்கிரஸ்காரரிடமிருந்து பெறுவதே முதலில்‌ 
செய்யத்தக்கது ”” என்று ஆலோசனை கூறினார்‌ அவா. 


ஏப்ரல்‌ முதல்‌ தேதி மீண்டும்‌ விவாதம்‌ தொடங்கியபோது, 
“ காந்தியடிகள்‌ என்னதான்‌ புகழ்‌ வாய்ந்தவராக இருந்தாலும்‌ 
தாம்‌ நினைத்தபடியே மக்கள்‌ நடக்கவேண்டும்‌ என்று அவர்‌ 
வற்புறுத்துவதன்மூலம்‌ நாட்டுக்குப்‌ பெரிய தங்கையே விளைவித்து 
வருகிறார்‌ ”' என்று குற்றம்‌ சாட்டினார்‌ முகம்மது யாமின கான்‌. 
எனவே, “காந்தியடிகளை விடுதலை செய்ய இது சரியான தருண 
மல்ல” என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. அனால்‌, அடுத்துப்‌ பேசிய 
மெளல்வி சய்யிது முர்த்துசா சாகேப்‌ பகதூர்‌, யாமின்‌ கானின்‌ 
கருத்தை ஏற்கவில்லை. காந்தியடிகள்‌ இந்திய மக்களுக்காகச்‌ 
செய்துள்ள தியாகம்‌ மகத்தானது என்றும்‌ அதே சமயம்‌, இந்திய 
அரசாங்கம்‌ இந்த நாட்டின்‌ காவலன்‌ என்பதை இனிமேல்தான்‌ 


02 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மெய்ப்பிக்க வேண்டியிருக்கிறது என்றும்‌ அவர்‌ கூறினார்‌. 
மெளல்வி சாகேப்‌ மேலும்‌ கூறியதாவது: '' ஆட்சியில்‌ சீர்திருத்த 
முன்னேற்றத்தைப்‌ பொறுத்தவரையில்‌, காங்கிரஸ்‌ ஒன்றுதான்‌ 
காநதியடிகள்‌ மூலமாக அதை நிறைவேற்றி வைக்க முடியும்‌. 
எனவே அரியல்‌ குலைவர்களை அரசாங்கம்‌ விடுதலை செய்ய 
வேண்டும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌, அந்தத்‌ இிர்மானத்துக்குத்‌ 
திருத்தப்‌ பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டதால்‌ விவாதம்‌ 
முற்றுப்பெறாமலே நின்றுவிட்டது. 


ஏப்ரல்‌ 30ஆம்‌ தேதி, சிறையில்‌ இருந்தவாறே ஹரிஜன 
முனனேற்றத்தைக்‌ கருதித்‌ தம்மையும்‌ தம்முடைய தோழர்களையும்‌ 
புனிகப்படுத்திக்‌ கொள்வதற்காக, மே 8ஆம்‌ தேதி முதல்‌ 21 நாள்‌ 
உண்ணாவிரதம்‌ மேற்கொள்ளப்‌ போவதாகவும்‌, அந்த 
உண்ணாவிரதம்‌ எந்த நிபந்தனைக்கும்‌ உட்பட்டதோ இடையில்‌ 
நிறுத்தத்‌ தக்கதோ அல்ல என்றும்‌ காந்தியடிகள்‌ அறிவித்தார்‌. 
அறிவித்தபடியே மே 8ஆம்‌ தேதி காந்தியடிகள்‌ உண்ணா 
விரதத்தைத்‌ தொடங்கினார்‌. உண்ணுவிரதத்தின்‌ நோக்கத்தை 
முன்னிட்டு அரசாங்கம்‌ அவரை அன்றைக்கே விடுதலை செய்தது. 
வெளியில்‌ வந்ததும்‌, சட்டமறுப்பு இயக்கத்தை ஆறு வார காலம்‌ 
நிறுத்தி வைப்பதாகத்‌ தெரிவித்து, "' நாட்டில்‌ அமைதி நிலவ 
வேண்டுமென்பது அரசாங்கத்தாரின்‌ விருப்பமானால்‌ அவர்கள்‌ 
உடனேயே அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும்‌ ” என்று 
கேட்டுக்கொண்டார்‌ காந்தியடிகள்‌. அரசாங்கம்‌ அதை ஏற்காத 
தோடு, சட்டமறுப்பு இயக்கம்‌ முழுமையாகக்‌ கைவிடப்படா 
விட்டால்‌ காந்தியடிகளுக்குப்‌ பேட்டியளிக்க முடியாது என்றும்‌ 
மறுத்துவிட்டது. அதன்‌ பேரில்‌, சட்டமறுப்பு இயக்கத்தையே 
தனிநபர்‌ சத்தியாககிரகமாக நடத்துவது என்று காங்கிரஸ்‌ முடிவு 
செய்தது. அதன்படி, (சத்தியாக்கம்‌ செய்ய) ராஸ்‌ என்னும்‌ 
கிராமத்துக்குப்‌ போக இருந்த காந்தியடிகள்‌ ஆகஸ்ட்‌ 1ஆம்‌ தேதி 
கைது செய்யப்பட்டார்‌. 


இந்தத்‌ தடவை சிறையில்‌ இருந்தபடியே ஹரிஜன முன்னேற்றப்‌ 
பணிகளில ஈடுபடுவதற்குப்‌ போதிய வசதிகள்‌ காந்தியடிகளுக்கு த்‌ 
கீரப்படவில்லை. எனவே, ஆகஸ்ட்‌ 17 முதல்‌ அவர்‌ மற்றொரு 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை 255 


உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்‌. சில நாட்களிலேயே காந்தி 
யடிகள்‌ மிகவும்‌ பலவீனமடைந்தார்‌. ஆக2வ அவர்‌ விடுதலை 
செய்யப்பட வேண்டும்‌ என்ற கோரிக்கை நாடெங்கும்‌ வலுத்தது. 

ஆகஸ்ட்‌ 23 ஆம்‌ தேதி காந்தியடிகளுக்குச்‌ சிறைச்சாலையில 
போதிய வசதிகள்‌ செய்து தரப்படாததை விவாதிக்கச்‌ சபையின்‌ 
நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும்‌ என்ற தீர்மான ததை 
எஸ்‌. சி. மித்ரா கொண்டுவந்தார்‌. முன்பு போலவே, சர்தார்‌ 
சந்த்சிங்‌, அப்துல்‌ மதன்‌ செளதுரி மற்றும்‌ பலர்‌ தீர்மானத்தை 
ஆதரித்தார்கள்‌. தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தைத்‌ தொடங்கிய 
தற்காகக்‌ காந்தியகளை வெகுவாகப்‌ பாராட்டிய எம்‌. சி. ராஜா, 
அரசாங்கம்‌ இதிலே அவருக்கு உதவியாக இருக்கவேண்டும்‌ எனறு 
வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. பம்பாயைச்‌ சோந்த 
பி. வி. ஜாதவ்‌ அவரை ஆதரித்துப்‌ பேசினார்‌. 

ஆனால்‌, காந்தியடிகளின்‌ இயக்கத்தை எதிர்த்த வைதீக இந்துக்‌ 
களின்‌ கருத்தைப்‌ பிரதிபலிப்பவராக விளங்கிய பண்டித 
சத்யேந்திரநாத்‌ சென்‌, மித்ராவின்‌ தீர்மானத்தை எதாத்தார்‌. 
அவருக்கு (காந்திடிகளுக்கு)க்‌ கொடுக்கப்பட்ட வசதிகள்‌ 
குறைக்கப்பட்டுள்ளனவா என்பதல்ல நமது கவலை ; அவருக்கு 
வசதிகளே கொடுக்கப்பட்டிருக்கக்‌ கூடாது எனபதே நமது 
குறைபாடு ”' என்று குமுறினார்‌ அவர்‌. நவாப்‌ மேஜர்‌ மாலிக்‌ தலீப்‌ 
மேதி கானும்‌ காந்தியடிகளைக்‌ குற்றஞ்‌ சாட்டியே பேசினார்‌. 
“ தூந்நியடிகள்‌ சிறையிலிருந்து வெளியேற மறுப்பதற்கு நாம்‌ 
அரசாங்கத்தைக்‌ குறை கூறினால்‌ எப்படி?” என்று வினவினார்‌ 
அவர்‌, அந்தச்‌ சமயத்தில்‌, காந்தியடிகளை அரசாங்கம்‌ நிபந்தனை 
யின்‌ றி விடுதலை செய்திருப்பதாகவும்‌ காந்தியடிகள்‌ உண்ணாவிர தத 
தைக்‌ கைவிட்டுவிட்டதாகவும்‌ தந்தி ஒன்று வந்தது. அந்தத்‌ 
தந்தி சபையில்‌ படிக்கப்பட்டதால்‌, சபையிலே நிலவிய கவலை 
உணர்ச்சி ஒருவாறு தணிந்தது. 


சுயராச்சியக்‌ கட்சியின்‌ மறுமலர்ச்சி : 
விடுதலை பெற்ற காந்தியடிகள்‌ ஹரிஜன சேவையிலேயே 


முழுமையாக ஈடுபட முடிவு செய்தார்‌. அதற்காக, நவம்பரில்‌ 
இந்தியச்‌ சுற்றுப்பயணம்‌ ஒன்றையும்‌ தொடங்கினார்‌. போன 


எக்‌ சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இடங்களிலெல்லாம்‌ வைதீக இந்துக்களின்‌ எதிர்ப்பு பலமாக 
இருந்தது. அதே சமயம்‌, காந்தியடிகளின்‌ நோக்கங்களை அடிப்‌ 
படையாகக கொண்ட இரு மசோதாக்கள்‌— தீண்டாமை ஒழிப்பு 
மசோதாவும்‌ இந்துக்‌ கோயில்‌ நுழைவு மசோதாவும்‌_ சட்ட 
சபையில்‌ கொண்டுவரப்பட்டன. அங்கு ஏற்பட்ட எதிரொலியும்‌ 
பலவகைப்பட்டதாகவே இருந்தது. ஆகையால்‌ முதல்‌ மசோதா 
(தீண்டாமை ஒழிப்பு மசோதா) பொதுமக்களின்‌ கருத்தை 
அறிவதற்காக 19384 ஆகஸ்ட்‌ 1 ஆம்‌ 0 குதி மக்களிடையே பரப்பப்‌ 
பட்டது; இரண்டாவது மசோதா வாபஸ்‌ பெறப்பட்டது. 
1994 ஏப்ரல்‌ 11ல்‌ நிறைவேற்றப்பட்ட இடஃ்நிய சமஸ்தானங்கள்‌ 
பாதுகாப்பு மலசாதாவின்‌ மீது உரையாற்றிய மெளல்வி ஷஃபீ 
தாவூதி குறிப்பிட்டது போல, “சட்டசபைக்கு இருந்து வந்கு 
எதிர்ப்பு ஆற்றலே இதற்குள்‌ வற்றி மடிந்து சூன்ய நிலையை 
எட்டி விட்டது!” 

சட்டசபை தனது கடைசிக்‌ கூட்டம்‌ தொடருக்காக சிம்லாவில்‌ 
ஜூலை 16ல்‌ கூடியபோது, அதன்‌ அப்பாவித்தனம்‌ மேலும்‌ 
தெளிவாகப்‌ புலப்பட்டது. அரசாங்கம்‌ கொண்டு வந்த பல 
மசோதாக்களை இந்தச்‌ சபை நிறைவேற்றிக்‌ கொடுத்தது. 
அவைகளுள்‌ இந்திய நோக்கில்‌ மிகுந்த ஆட்சேபகரமான 
மசோ தாக்களும்‌ உண்டு. அத்தகைய மசோதாக்களில்‌, வங்காளக்‌ 
குற்றவியல்‌ சட்டத்‌ திருத்தக்‌ துணை (நீடிப்பு) மசோதாவும்‌ ஓன்று, 
பயங்கரவாதிகளை வங்காள த்துக்கு வெளியிலுள்ள தடுப்பு முகாம்‌ 
களுக்கு மாற்றும்‌ அதிகாரத்தைச்‌ சட்டச்‌ சாசனத்தில்‌ நிரந்தர 
மாகப்‌ பொறித்துவைக்க வழிவகுக்கும்‌ மசோதா அது. இந்திய 
ராணுவச்சட்ட(தீதிருத்த) மசோதா இதுபோன்ற மற்றொன்று. 
இதன்படி, டேரா டூனில்‌ உள்ள ராணுவ அக்காடெமியில்‌ 
தேர்ச்சி பெற்ற இந்திய அதிகாரிகள்‌ தனி ஒரு தரவகுப்பாகப்‌ 
பிரித்து வைக்கப்பட்டார்கள்‌. இந்த மசோதா, பிரிட்டிஷ்‌ 
துருப்புக்களுக்குத்‌ தலைமை ஏற்று நடத்தும்‌ பொறுப்புரிமையை 
இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க மறுப்பதால்‌, இந்திய அதிகாரிகள்‌ 
உயர்ந்த தலைமைப்‌ பொறுப்புக்களை அடையவே முடியாது என்று 
கூறித்‌ தேசீயவாதிகள்‌ மசோதாவை எதிர்த்தார்கள்‌. மசோதாவை 
முழுமையாக எதிர்த்த பி. தாஸ்‌, புதிய அரசியல்‌ சட்டம்‌ அமுலுக்கு 


சுயராச்சியக்‌ கட்சியார்‌ இல்லாத சட்டசபை ௦௦௦ 


வரும்‌ வரை இந்த மசோதாவைக்‌ கள்ளிப்‌ போடவேண்டும்‌ என்று 
கேட்டுக்கொண்டார்‌. ஆனால்‌, புதிய அரசியல்‌ சட்டம்‌ வரும்‌ 
வரை அரசாங்கம்‌ காத்திருக்கத்‌ தயாராக இல்லை; மசோதா 
நிறைவேற்றப்பட்ட து. வெளியிலே, சட்டசபை இந்திய மக்களின்‌ 
நலனைப்‌ பாதுகாக்கத்‌ தவறிவிட்டது என்று மக்கள்‌ குறைப்‌ 
பட்டுக்‌ கொண்டார்கள்‌. 


நாட்டுமக்கள்‌ மிகவும்‌ சோர்ந்து போனார்கள்‌. விடுதலை கோரி 
நடத்தப்பட்டு வந்த சட்டமறுப்பு நடவடிக்கைகளை எல்லாம்‌ 
கைவிடுமாறு எப்ரல்‌ £ ஆம்‌ தேதி காந்தியடிகள்‌ காங்கிரஸ்காரர்‌ 
களுக்குத்‌ தெரிவித்தார்‌. இதை அடில (யல்‌ காங்கிரஸ்‌ 
கமிட்டியும்‌ ஏற்றுக்கொண்ட து. அதன்பேரில்‌, 1934 மே 20 அம்‌ 
தேதி முதல்‌ சட்டமறுப்பு இயக்கம்‌ முறைப்படி நிறுத்தப்பட்டது. 
இதற்கிடையில்‌, டாக்டர்‌ அன்சாரியின்‌ யோசனைப்படியும்‌ காந்து 
யடிகளின ஒப்புதலோடும்‌, சுயராச்யெக்‌ கட்டியை மீண்டும்‌ 
தொடங்கி நடத்துவது என்றும்‌ (அதன்‌ சார்பில்‌) ஐந்தாவது 
சட்டசபைக்கான தேர்தலில்‌ போட்டியிடுவது என்றும்‌ முடிவு 
செயயப்பட்டது. மே 18, 19 ஆம்‌ தேதிகளில்‌ நடந்த ௮. இ.கா. 
கமிட்டிக்‌ கூட்டத்தில்‌, “ இப்போது உள்ள சூமகிலையில்‌ நாட்டை 
அதன்‌ இலக்கை நோக்கி நடத்திச்‌ செல்வமுற்குச்‌ சட்டசபை 
நுழைவு அவசியம்‌ ” என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட.து. நெருங்கி 
வர்‌ துகொண்டிருந்த தகோதலில்‌ காங்ரெஸ்காரர்களின்‌ செயல்‌ 
முறையைக்‌ கண்காணித்து நடத்‌ துவதற்கு ஒரு பார்லிமெண்டரி 
போர்டை அமைக்கவும்‌ கமிட்டி அதிகாரம்‌ வழங்கியது. இது 
முன்பே கையாளப்பட்ட போராட்ட முறைதான்‌. என்றாலும்‌, 
பொதுஜன இயக்கம்‌ களாச்சியடையும்போது சட்டத்துக்கு 
உட்பட்ட ( போராட்ட) முறைகளைத்‌ தாமே மேற்கொள்ள 
வேண்டியதாகிறது? 


அத்தியாயம்‌ 6 


1985 ஆம்‌ ஆண்டு இந்தியாச்‌ சட்டத்துக்கு 
எதிரான போராட்டம்‌: 
ஐந்தாவது சட்டசபை 


ஐந்தாவது சட்டசபை தேர்தல்‌ : 


1984 மே 20 ஆம்‌ தேதி சட்டமறுப்பு இயக்கம்‌ நிறுத்தப்‌ 
பட்டது. அத்துடனேயே, நாட்டில்‌ 1930 முதல்‌ 84 வரை 
பொங்கி நின்ற தேசியப்‌ போராட்ட தீதின்‌ ஒரு பெரிய அலையும்‌ 
ஓய்ந்தது. ஆனாலும்‌, நாட்டில்‌ நிலவிய சூழ்நிலைக்கு ஏற்றவித 
மாக, சுதந்திரப்‌ போராட்டத்தை வேறு முறையில்‌ ஈட த்துவதற் 
கான ஆயசத்துமும்‌ ஒரு பக்கம்‌ நடந்துதான்‌ வந்தது. அமாவது, 
இப்போது, நவம்பரில்‌ நடக்க இருந்த சட்டசபைத்‌ தேர்தலில்‌ 
(முன்பு போல்‌ சுயராச்சியக்‌ கட்சியை நிறுத்தாமல்‌) காங்ரெசே 
நேரிடையாகப்‌ போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. 
இதற்காக, மதன்‌ மோகன்‌ மாளவியாவின்‌ தலைமையில்‌ காங்கிரஸ்‌ 
பார்லிமெண்ட ரி போர்டு ஒன றும்‌ நியமிக்கப்பட்ட து. 


இதற்கிடையில்‌ வகுப்புரிமைச்‌ சிபாரிசு சம்பந்‌ தமாகக்‌ 
காங்கிரசுக்குள்‌ ளேயே பெருத்த கருத்து வேறுபாடு உருவாயிற்று. 
இதைப்‌ பற்றிய பிரச்சனையில்‌ காங்கிரஸ்‌ நடுநிலை வகித்தது. 
மாளவியாவும்‌ ஆனேயும்‌ அதை அடியோடு நிராகரிக்க வேண்டும்‌ 
என்று வற்புறுத்‌தினார்கள்‌. இதிலே சமரசம்‌ ஏற்பட முடியாத 
தால, பார்லிமெண்டரி போர்டு தலைவர்‌ பதவியை மாளவியா 
ராஜினாமாச்‌ செய்துவிட்டார்‌ ; அனே, காங்கிரஸ்‌ செயற்‌ குழுவி 
லிருந்தே விலகினார்‌. அவர்கள்‌ இருவரும்‌ ஒரு தனிக்கட்சியை 
ஆரம்பித்து, அதற்கு காங்கரஸ்‌ தேசீயக்‌ கட்சி என்று பெயரும்‌ 
சூட்டினார்கள்‌. வகுப்புரிமைச்‌ சிபாரிசைப்‌ பு றக்கணிப்பதையே 
தேர்தல்‌ கொள்கையாக, புதிய கட்சியின்‌ சார்பில்‌ பல 
வேட்பாளர்களையும்‌ நிறு கதினார்கள்‌. காங்கிரசும்‌, சர்தார்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 27174 


வல்லபாய்‌ படேல்‌ சொன்னது போல, * நாட்டு மக்களின்‌ முன்‌ 
உள்ள கேள்வி வகுப்புரிமைச்‌ ஏிபாரிசைப்‌ பற்றியது அல்ல; 
காங்ரெசா அரசாங்கமா, எது வேண்டும்‌? என்பதே மக்கள்‌ 
முன்‌ உள்ள கேள்வி” என்று திட்டவட்டமாக அறிவித்தது. 
காங்கிரஸ்‌ பார்லிமெண்டரி போர்டின்‌ தலைமைப்‌ பொறுப்பை 
ஏற்றிருந்த டாகடர்‌ அன்சாரி, ''காங்கரசுக்குப்‌ போடும்‌ ஒவ்வொரு 
ஒட்டும்‌ இந்திய சுதந்திரத்துக்குப்‌ போடும்‌ ஓட்டு!” என்று 
முழங்கினார்‌. காங்கிரஸ்‌ தலைவராகக்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 
ராஜேந்திர பிரசாத்‌ மோதல்‌ பிரசாரந்துககே புதிய சுறு 
சுறுப்பை ஊட்டினாரை. சட்டசபையில்‌ இப்போது வீற்றிருப்‌ 
பவர்கள்‌, மக்கள்‌ வைத்த நம்பிக்கைக்குத்‌ துரோகம்‌ செய்து 


72 


நாட்டையே காட்டிக்‌ கொடுத்தவர்கள்‌ ” என்பது எல்லோருக்கும்‌ 
விளங்கும்படியாக, மக்கள்‌ அவர்களைக்‌ கதோறகடித்து அதே 
இடத்துக்குக்‌ காங்கரஸ்‌ வேட்பாளர்களைக்‌ தேர்ந்தெடுக்க 
வேண்டும்‌ என்று வேண்டுகோள்‌ விடுத்தார்‌ ராஜேந்திர பிரசாத்‌. 
சட்டசபைக்குச்‌ செல்லும்‌ காங்கிரஸ்‌ உறுப்பினர்கள்‌ 
அரசாங்கத்மை எதிர்த்து அதன நிருவாக த்துக்கு முட்டுக்கட்டை 
போடுவார்கள்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்ட து. 


தேர்தல்‌ முடிவுகள்‌ அறிவிக்கப்பட்டன. காங்ரெசே, சட்ட 
சபையின்‌ தனிப்‌ பெரும்‌ கட்சியாக வெற்றி பெற்றிருந்தது. 
சட்ட சபை உறுப்பினர்‌ தொகை காங்கிரஸ்‌ 44, காங்கிரஸ 
தேசீயக்‌ கட்சி 11, (மூன்று பேர்‌ நீங்கலாக உள்ள எல்லா முஸ்லிம்‌ 
களையும்‌ உள்ளிட்ட) சுயேச்சையாளர்‌ 22, ஐரோப்பியர்கள்‌ £2, 
நியமன அதிகாரிகள்‌ 26, அதிகாரிகளல்லாத நியமன உறுப்‌ 
பினர்கள்‌ 13 என்ற முறையில்‌ இருந்தது. ஆட்டவா சாம்ராச்சிய 
மாகாட்டுப்‌ பேராளர்களில்‌ ஒருவரும்‌ பின்னர்‌ சட்ட சபைத்‌ 
தலைவராக இருந்தவரும்‌ ஆன சண்முகம்‌ செட்டி காங்கிரஸ்‌ 
வேட்பாளர்‌ வெங்கடாசலம்‌ செட்டியாரால்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டார்‌. வணிகர்‌ தொகுதி ஒன்றில்‌ நடந்து இந்தப்‌ போட்டியில, 
அரசாங்கம்‌ சண்முகம்‌ செட்டியை முழுமூச்சாக ஆதரித்தது 
என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. எனவே, சண்முகம்‌ செட்டியின்‌ 
தோல்வி இந்தத்‌ தேர்தலிலேயே கவனத்துக்குரிய ஓர்‌ ௮ம்சமாகி 
விட்டது. முந்திய சட்டசபையின்‌ மற்றொரு பழம்பெருநதலைவரான 

௬-17 


2௦6 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


எச்‌ எஸ்‌. கெளரின கதையும்‌ அதே விதமாகவே முடிந்தது. 
சென்னையில்‌ நீதிக்கட்சியின பெரும தலைவர்களுள்‌ ஒருவரான 
ராமசாமி முதலியாரைக்‌ காங்கிரஸ்‌ வேட்பாளர்‌ எஸ்‌. சத்திய 
மர்ம. தோமற்மபு மதா... பீகாரில்‌ பெருந்தொழில்‌ அதிபரான 
சேட்‌ ராமகிருஷ்ண டாலமியாவை அனுக்கிரக நாராயண்‌ சின்ஹா 
தோற்கடித்தார்‌. மிதவாதிகளும்‌, அநேகமாக அடியோடு நீக்கப்‌ 
பட்டார்கள்‌. சுருக்கமாக, அரசாங்கத்தின்‌ கடுரமான தாக்குதல்‌ 
ஒரு பக்கமும்‌ சட்டமறுப்பு இயக்கத்தின்‌ வீழ்சசி ஒரு பக்கமும்‌ 
இருந்தாலும்‌, மக்களின்‌ நம்பிக்கையைக்‌ காங்கிரஸ்‌ ஓரளவாவது 
இழந்து விடாமலிருந்தது என்பதைமய மேர்தல்‌ முடிவு கெரி 
வித்தது. 


சட்டசபையின்‌ புதிய தோற்றம்‌ : 


ஜந்தாவது சட்டசபை முழுக்க முழுக்கப்‌ புதிய கொற்ற 
ம்ளித்தது. பம்பாயில்‌ போபெற்ற வழக்கறிஞராக இருந்து 
புலாபாய்‌ தேசாய்‌ சட்டசபைக்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ தலைமையை 
ஏற்றார்‌. விரைவிலேயே உள்துறை உறுப்பினருக்குச்‌ சிம்ம 
சொப்பனமாக விட்ட கோவிந்த வல்லப பந்த்‌ அதன துணைத்‌ 
தலைவரானார்‌. “பயங்கரச்‌ சொல்‌ வீரர்‌'' எஸ்‌. சத்திய 
மூர்த்தியும்‌ நீலகண்ட தாசும்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ செயலாளர்‌ 
களாக நியமிக்கப்பட்டராகள்‌. ஆஸஃப்‌ அலி தலைமைக்‌ கொறடா. 
ட... எஸ்‌. எஸ்‌. ராஜனும்‌ என்‌. வி. காட்கிலும்‌ துணைக்‌ கொற 
டாக்கள்‌. வி. வி. கரி, என்‌ ஜி. ரங்கா, என. ஏம்‌. ஜோஷி, 
மோகன்லால்‌ சாகசேனா அகிய உறுப்பினர்கள்‌, தொழிலாளர்‌ 
மற்றும்‌ விவசாயிகள்‌ நலச்சட்டங்களில்‌ மிகுந்த ஆர்வம்‌ காட்டி 
வந்தார்கள்‌. 

சுயேச்சையாளரின்‌ நலைவராக மீண்டும்‌ ஜின்னா அமர்ந்‌ 
திருந்தார்‌. காங்கிரஸ்‌ தேசியக்‌ கட்சி எம்‌. எஸ்‌. ஆனே தலமையில்‌ 
இயங்கியது, எச்‌. பி. மோடியும்‌ கோவாஸ்லி லெஹாங்க&ரும்‌ 
மிழவாத, மற்றும்‌ பரந்த அரசியல்‌ நோக்கின்‌ பிரதிநிதிகளாக 
பெந்திருக்தார்கள்‌. மொத்தத்தில்‌ நாலாவது சட்ட சபையைப்‌ போல்‌ 
இல்லாமல்‌, அக்காலத்தில்‌ அரசியல்‌ பெருந்தலைவாகள்‌ பலரைக்‌ 
கொண்டு, இரண்டாவது மூன்றாவது சட்டசபைகளைப்‌ போல 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 2௦0 
விளங்கியது இநத ஐந்தாவது சட்டசபை. காங்கரஸ்காரர்கள்‌ 
அணிந்திருந்த காந்திக்குல்லாவும்‌ அவர்களுக்கு (காங்கிரஸ்‌ 
காரர்களுக்கு)ப்‌ பொதுப்படையாக ஏற்பட்டிருந்த ஒரு 
நம்பிக்கையும்‌ சோந்து சட்டசபைக்கே ஓர்‌ எழுச்சித்‌ தோரணை 
யைத்‌ தந்தன. ஆனாலும்‌, சட்டசபையில்‌ ஜின்னாவும்‌ அவருடைய 
சுயேச்சைத்‌ தோழர்களும்‌ தங்களோடு சோந்தால்கான்‌ அரசாங்‌ 
கத்தைத்‌ தோற்கடிக்க முடியும்‌ என்பதை நினைத்தபோது 
காங்கிரஸ்காரர்களின்‌ நம்பிக்கை சற்றே தொய்வு காட்டத்தான்‌ 
செய்தது. ஜின்னா இந்தச்‌ சட்டசபையில்‌ தமக்கு உள்ள முக்கியத்‌ 
துவத்தை ஈன்றாக உணர்ந்து கொண்டார்‌. அரசாங்கத்‌ தரப்‌ 
பினரும்‌ அவருடைய முககியததுவக்தை நன்கு உணர்ந்‌ 
இருந்ததால்‌, அவர காங்கிரசின்‌ பிடிக்குள்‌ ஏிக்கிவிடாதபடி 
என்னென்னவோ செய்து வந்தார்கள்‌. 


1935 ஜனவரியில்‌ தொடங்கிய சட்டசபையின்‌ முதலாவது 
கூட்டக்‌ தொடரிலேயே இம்தச்‌ சூழ்நிலை கெளிவாகி விட்டது. 
சட்டசபைத்‌ தலைவரைக்‌ தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டம்‌ அது. 
சட்டசபையைத்‌ தன விருப்பத்துக்குப்‌ பயனபடுகதிக கொள்ள 
விரும்பிய அரசாங்கத்துக்கு, முந்திய கலைவா படேலிடம்‌ மிகக்‌ 
கசப்பான அனுபவம்‌ ஏற்பட்டிருந்தது. சட்டசபை விதிகளுக்கு 
உட்பட்டே, அரசாங்கத்தின்‌ பேராசைகளை பலமுறை அவா 
கடுத்து நின்றதை அரசாங்கம்‌ மறந்துவிடவில்லை. ஆகவே, 
அந்தக்‌ கோணத்திலேயே இந்தத்‌ தேர்தலை அணுகித தனது 
நிலையைப்‌ பலப்படுத்திக்‌ கொள்ளும்‌ முயற்சிகளில்‌ ஈடுபட்டது 
அரசாங்கம்‌. ஜின்னாவின்‌ தலைமையில்‌ உள்ள சுயேச்சையாளரின்‌ 
வாக்கே தலைவர்‌ தேர்தலின்‌ முடிவை நிர்ணயிக்கப்‌ போகிறது 
என்பதைப்‌ புரிந்துகொண்ட அரசாங்கம்‌, ஏற்கனவே தாற்காலிக 
மாகச்‌ சட்டசபைத்‌ தலைவராக இருந்திருக்க சர்‌ அப்துர்‌ ரஹீமைத்‌ 
தனது வேட்பாளராக நிறுத்தியது. காங்கரஸ்‌ கட்சி, தேசிய 
முஸ்லிம்‌ தலைவர்களுள்‌ ஒருவரான டி. ஏ. கே. ஷெர்வானியைத்‌ 
தனது வேடபாளராக நிறுத்தியது. இதைக்‌ கண்ட ஜின்னா எந்த 
முடிவுக்கும்‌ வர முடியாமல்‌ திணறினார்‌. ஆனாலும்‌, இறுதியில்‌, 
அரசாங்க வேட்பாளரையே ஆதரிப்பது என்று முடிவு செய்தார்‌. 


260 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அதனால்‌ தேசீயக்‌ கட்சி வேட்பாளர்‌ 70க்கு 62 எனற வாக்கு 
வித்தியாசத்தில்‌ தோற்கடிக்கப்‌ பட்டார்‌. 


முதலாவது கணைமாரி: 


இந்தக்‌ கூட்டத்தொடரின முதலாவது கணைமாரி காங்கிரஸ்‌ 
காரர்களிடமிருந்மே கிளம்பியது. அதுவும்‌, காந்தியடிகளையும்‌ 
அவருடைய நடவடிக்கைகளையும்‌ பறறியசாகவே புறப்பட்டது. 


1934 செப்டம்பர்‌ 7ஆம்‌ நாளன்று, காங்கிரசோடு உள்ள. 
எலலாத தொடர்புகளையும்‌ அறுத்துக்கொண்டு ஆக்க பூர்வமான 
பணிகளில்‌ ஈடுபடப்‌ போவது பற்றித்‌ தீவிரமாகச்‌ சிந்தித்து 
வருவதாக அறிவிகுதார காந்தியடிகள்‌. அவர்‌ விருப்பத்தின்‌ 
படியே, அக்டோபரில்‌ பம்பாயில்‌ கூடிய காங்கிரசும்‌, ஆக்க 
பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஊக்கம்‌ கரும்‌ பல தீர்மானங்களை 
நிறைவேற்றியது. அந்தத்‌ இர்மானங்களிலே ஓன்று, காந்தியடி 
களின்‌ மேற்பார்வையில்‌ அகில இந்தியக்‌ கராமத்‌ தொழில்‌ சங்கம்‌ 
ஒன்றை அமைக்க ஜே. சி. குமரப்பாவுக்கு அதிகாரம்‌ வழங்கியது. 
கை நூற்பு நீங்கலாக உள்ள மற்றெல்லாக்‌ கிராமக்‌ கைத்தொழில்‌ 
களையும்‌ புதுப்பித்து ஊக்குவிக்க வேண்டும்‌ என்பதே இந்தச்‌ 
சங்கத்தின்‌ நோக்கம்‌. காங்கிரசின்‌ அரசியல்‌ நடவடிக்கைகளுடன்‌ 
எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லாமல்‌, அயராத தனி உழைப்பை மேற்‌ 
கொண்டால்தான்‌ இத்தகைய புத்தெழுச்சியை நாட்டிலே 
உண்டாக்கமுடியும்‌ என்று அந்தத்‌ தூமானத்தில்‌ கண்டிருந்தது. 


காந்தியடிகள்‌ கொண்டுவந்தார்‌ என்பதனாலேயே, எந்த 
விதமான வம்புக்கும்‌ இடமே இல்லாத இந்தத்‌ திட்டத்தையும்‌ 
அரசாங்கம்‌ ஆத்திரக்‌ கண்கொண்டே நோக்கயெது. அதன்‌ 
விளைவாக, நவம்பர்‌ 29ல்‌ எல்லாத்‌ தல அரசாங்கங்களுக்கும்‌ 
நிருவாகங்களுக்கும்‌ ஒரு ரகசியச்‌ சுறறறிக்கையையும்‌ அனுப்பியது. 
பம்பாய்க்‌ காங்கிரஸ்‌ தீர்மானங்களால்‌ ஏற்படக்‌ கூடிய நிலைமை 
களையும்‌, குறிப்பாக அதல இந்தியக்‌ கிராமத்தொமில்‌ சங்கத்தை 
யம்‌ உன்னிப்பாகக்‌ கவனித்து வரவேண்டும்‌ என்று அரசாங்கம்‌ 
அவர்களைக்‌ கேட்டுக்கொண்டது. அரசியல்‌ அரங்கில்‌ தோல்வி 
அடைந்த காந்தியடிகள்‌, தமது செல்வாக்கைக்‌ கராமங்கள்வரை 


இந்தியாச்‌ சட்டத்‌ துக்கு எதிரான போராட்டம்‌ 261 


விரிவுபடுத்தி இநதியா முழு வைதயும்‌ தமது தலைமைக்குள்‌ 
கொண்டுவரத்‌ திட்டமிடுகிறார்‌ என்றே அரசாங்கம்‌ கருதியது. 
அதனால்தான, அந்தச்‌ சங ஈத்‌ நின்‌ நடவடிக்கைகளைப்‌ பற்றி 
எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றும்‌ அதற்கு எந்த 
உதவியும்‌ செய்யக்கூடாது என்றும்‌ அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்‌ 
பித்தது. இந்துஸ்தான்‌ டைம்ஸ்‌ பக ரிகையின்‌ பம்பாய்‌ நிருப 
ருடைய சாகசத்தால, இப்படி. ஒரு அந்தரங்க அறிக்கை வெளி 
அனுப்பப்பட்டிருக்கும்‌ செப்தி அம்பலமாகி, பாவம்‌, அரசாங்‌ 
கத்தின நிலைமை |நிகவும்‌ சங்கடமாக விட்ட து. 


முதல்‌ கூட்டத்‌ தொடரின்‌ முதல்‌ (1935 செப்டம்பர்‌ 21) 
நாளிலேயே, காங்கிரஸ்‌ உறுப்பினர்‌ சத்தியமூர்த்தி இதை 
எடுத்துக்காட்டி அரசாங்கத்தின்‌ ரகசியச்‌ சற்றறிக்கையைப்‌ பற்றி 
விவாறிப்பதற்காகச்‌ சபையின்‌ மற்ற நடவடிக்கைகளை ஓத்தி 
வைக்க வேண்டுமென்று கோரினார்‌. அதற்கு அறுதி கிடைத்ததும்‌ 
காரசாரமான விவாதம்‌ கொடங்கிவிட்ட து. 


“மக்களின்‌ முனனேற்றத்துக்கான பணிகளில்‌ ஓத்துழைக்க 
வேண்டும்‌ என்று அரசாங்கம்‌ அடிக்க. கோரிக்கை விடுகிறது. 
கலைவர்கள்‌ அத்தகைய முன்னேற்றப்‌ பணிகளில்‌ ஈடுபட்டாலோ, 
அரசாங்கம்‌ தந்திரமாக நழுவிக்‌ கொண்டு, அவர்களுக்கு எந்த 
உதவியும்‌ செய்யாகே !, என்று அதிகாரிகளுக்கும்‌ ஆணை பிறப்பிக்‌ 
கிறது. இதைக்‌ கண்ணாரக்‌ கண்டபிறகு, ஒத்துழைப்பு என்றும்‌ 
சமரசம்‌ என்றும்‌ சமாதானம்‌ என்றும்‌ நன்னோக்கம்‌ எனறும்‌ 
அரசாங்கம்‌ நீளநீளப்‌ பேசுவதெல்லாம்‌ வெறும்‌ ஏமாற்றுப்‌ 
பேச்சே தவிர உண்மையான பேச்சல்ல என்று நாங்கள்‌ 
சொனனால்‌ அதிலே தவறு உண்டா?'' என்று காரசாரமாகக்‌ 
கேட்டார்‌ சத்தியமூர்த்தி, 


அவரை ஆதரித்து பந்த்‌ நிகழ்த்திய உரையில்‌ ஏளனததொனி 
இழையோடியது. “முன்பெல்லாம்‌ இந்தியப்‌ பத்திரிகை 
என்றாலே, நமது அரசாங்கத்துக்குக்‌ மட்டவரக்‌ கூடாது. ஆனால்‌ 
இப்போது இங்கே விவாதிக்கப்படும்‌ விவகார தீதில்‌ நமது உள்‌ 
துறை உறுப்பினர்‌ குறுக்கித்‌ திரித்த சில (இந்தியப்‌) பத்திரிகைக 
குறிப்புக்களையே ஆதாரமாகக்‌ கொண்டிருப்பதாகத்‌ தெரிகிறது. 


262 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இப்போதாவது, இந்தியப்‌ பத்திரிகைகள்‌ நம்பத்‌ தகுந்தவைகளே 
என்ற ஞானம்‌ அவருக்கு உழயமாகியிருப்பது கண்டு அவரைப்‌ 
பாராட்டுகிறேன்‌ '' என்றார்‌ பந்த்‌, இதே கையோடு இந்திய 
அரசாங்கம்‌ பத்திரிகைச்‌ சட்டங்களை எல்லாம்‌ ரத்து செய்து 
விடும்‌ என்று ஈம்புகிறேன்‌ என்று அவர்‌ குத்திக்‌ காட்டினார்‌. 
* அப்படி நோந்து விடுமானால்‌, இந்த எதிர்பாராத சாதனைககாகக 
இராமத்‌ தொழில்‌ சங்கம்‌ பெருமைப்பட்டுக்‌ கொள்ளலாம்‌. 
இராமத்‌ தொழில்‌ சங்கத்துக்கு எந்த ஒத்துழைப்பும்‌ தரக்கூடாது 
என்று முடிவு செய்திருந்த அரசாங்கத்துக்குப்‌ பத்திரிகைகளைப்‌ 
பற்றியாவது இந்த ஞானோதயம்‌ ஏற்பட்டதே எனபதறகாகக 
கிராமத்‌ தொழில்‌ சங்கம்‌ அரசாங்கத்தைப்‌ பாராட்டும்‌ எனறே 
நம்புகிறேன்‌ ' என்றும்‌ இடித்துக்காட்டினா பந்த்‌. அதே 
தோரணையில்‌ பேச்சைத்‌ தொடர்ந்த அவர்‌, “மக்களின்‌ பிரதி 
நிதிகள்‌ வெகு விரைவிலேயே தங்கள்‌ சொந்த அரசாங்கத்தை 
அமைத்துக்‌ கொள்ளக்‌ கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. 
ஆனாலும்‌ நிருவாகத்தையும்‌ அதிகார வர்க்கத்தையும்‌ ஓன்று 
சேர்த்து, அவர்களை மக்கள்‌ பிரதிநிதிகளின்‌ மேல்‌ உட்கார 
வைக்கும்‌ முயற்சியை அரசாங்கம்‌ இன்னும்‌ கைவிட்டதாகத்‌ 
தெரியவில்லை. அரசாங்கம்‌ இதே கொள்கையைத்தான்‌ தொடாந்து 
கடைப்பிடிக்கப்‌ போகிறதா என்பதை நான்‌ தெரிந்து கொள்ள 
விரும்புகிறேன்‌ '' என்று கேட்டார்‌. “ தொழில்களில்‌ ஒரு பகுத 
என்ற முறையில்‌, கிராமத்‌ தொழிலும்‌ 1919ஆம்‌ ஆண்டின 
இநதியாச்‌ சட்டத்தின்படி, மாற்றப்பட்டவை என்ற பகுதியில்‌ 
அடங்கும்‌. அதைப்‌ பற்றி ஒரு சுற்றறிக்கை விட்டதன்‌ மூலம்‌ 
மத்திய அரசாங்கம்‌ மேற்படி இந்தயாச்‌ சட்டத்தை மீறிய 
தாகாதா£'' எனறும்‌ சுட்டிக்கேட்டார்‌ பந்த. 

அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை ஒரு சாதாரண 
உத்தரவுதான்‌ என்று உள்துறை உறுப்பினர்‌ சொன்னதைக்‌ 
குறிப்பிட்டு, “ஆமாம்‌ ; அது ஒரு சாதாரண உத்தரவுதான ; 
பழிதீர்க்கும்‌ நோக்குடைய சாதாரண உத்தரவு ! அது மட்டுமல்ல ; 
காந்தியடிகளேோ காங்கிரசோ ஏழைமக்களின்‌ முன்னேற்றம்‌ 
கருதித்‌ தொடங்கும்‌ எந்த இயக்கத்தையும்‌ கொன்றுவிட வேண்டும்‌ 
என்ற உத்தரவு அது !” என்று காட்டமாகப்‌ பேசினார்‌ ராஜன்‌, 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ ௦04 


காங்கிரஸ்‌ தேசீயக்‌ கட்சியைச்‌ சேர்ந்த பி, என்‌. பானர்ஜியும்‌, 
கிராமத்‌ தொழில்‌ சங்கத்தின்பால்‌ அரசாங்கம்‌ காண்பித்த 
குரோதத்தை வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. 


சட்டசபையின்‌ முதல்‌ காளிலேயே அரசாங்கமும்‌ எதிர்க்‌ 
கட்சியும்‌ பலப்பரீட்சையில்‌ இறங்க சேர்ந்தது குறித்து வருத்தம்‌ 
தெரிவித்துக்‌ கொண்ட ( வங்காள த்தைச்‌ சோம்‌ ) ஃபஸ்லுல்‌ ஹக்‌, 
இதன்‌ முழுப்பொறுப்பும்‌ அறிகாரிகளையே சார்ந்தது என்‌ று 
எடுத்துரைத்தார்‌. டாக்காவைச்‌ சேர்க்க கஸ்னவி அரசாங்கம்‌ 
செய்ததில்‌ தவறு எதுவும்‌ இல்லை என்று வாழித்தார்‌. “சட்ட 
॥றுப்பு இயக்கம்‌ மாகாணங்களிலே பெரும்‌ விபரீதங்களை 
விளைவித்திருக்கிறது. அவைகளைக்‌ கருத்தில்‌ கொண்டு, அப்படி 
யான தொல்லைகள்‌ மீண்டும்‌ ஏற்படா தபடு. அரசாங்கம்‌ முன்னெச்‌ 
சரிககையாக இருப்பதிலே என்ன கப்று? புதிய பெயரிலே 
ஏற்படும்‌ இயக்கம்‌ பறைய சட்ட அப்பு இயக்கம்‌ போல 
உருவெடுத்து விடக்கூடாது என்று அரசாங்கம்‌ நடவடிக்கை 
மேற்கொள்வது கூடத்‌ சப்பா 2” எனறு கேட்டார்‌ கஸ்னவி, 


காங்கிரஸ்‌ உறுப்பினர்கள்‌. இந்த விவாதத்தை இத்துடன்‌ 
முட கது5 கொள்ளலாம்‌ என்‌ று கெேட்டுக்கொண்டார்கள்‌. சபைத்‌ 
தலைவர்‌ அதற்கு இணங்காததால்‌, தீர்மானம்‌ வெறுமனே பேசித்‌ 
தாக்கப்பட்டது. 


மீண்டும்‌ உரிமைப்‌ பிரச்சினை ; 

இரண்டாவது நாள்‌ என்‌, றி, பர்தோலி ஓத்திவைப்புத்‌ 
தீர்மானம்‌ ஒன்றைச்‌ சபையில்‌ கொண்டு வந்தார்‌. * தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்ட சட்டசபை உறுப்பினராயெ சர்‌ சந்திர போஸ்‌ சபைக்கு 
வர முடியாதபடி. அரசாங்கம்‌ தடுத்து வைத்திருக்கிறது ; இது 
சபையின்‌ உரிமையில்‌ தலையிடுவதாகும்‌. அவரைப்‌ போட்டி 
யின்‌ றிக்‌ தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களின்‌ பிரநிதித் துவ உரிமை 
யைப்‌ பறிப்பதும்‌ ஆகும்‌. எனவே, இதைப்பற்றி விவாதிப்பதற்‌ 
காகச்‌ சபையின்‌ மற்ற ஈடவடிக்கைகளை ஒதுதிவைகக வேண்டும்‌ ' 
என்று அந்தத்‌ தீர்மானம்‌ கோரியது. இதன்மீது காரசாரமாக 
நடநத விவாதம்‌ எட்டு ஆண்டுகளுக்கு முன்‌ மூன்றாவது சட்ட 


264 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சபையில்‌ எஸ்‌. சி. மித்ராவைப்‌ பற்றிய இதே விவகாரத்இின்மீது 
நடந்த விவாதத்தையே நினைவூட்வெதாக இருந்தது. 


அரசின்‌ சார்பில்‌ பேசிய சட்டத்துறை உறுப்பினர்‌ 
சர்‌ நிருபேந்திர நாத்‌ சர்க்கார்‌, '*சாம்ராச்சிய சட்ட விதிப்படி 
அமைக்கப்பட்ட இந்தச்‌ சட்டசபைக்கு அந்தச்‌ சட்ட விதிப்படி 
உள்ள உரிமைகள்‌ தவிர வேறு உரிமைகள்‌ இடையா; 
ஆகையால, சரத்‌ சநதிர போஸைத்‌ தடுந்து வைத்தது எந்த 
வகையிலும்‌ சட்டசபையின்‌ உரிமையைப்‌ பாதிப்பதாகாது ” 
என்று வாதாடினார்‌. சட்டத்துறை உறுப்பினரின்‌ வாதத்துக்குச்‌ 
சரியான எதிரடி கொடுத்தார்‌, புலாபாய்‌ தேசாய்‌: “ சாம்ராச்சிய 
சட்ட விதி இந்தச்‌ சபைக்குத்‌ தனி உரிமைகளை வழங்கவில்லை 
என்று சொல்லப்பட்டது. அதே சமயம்‌, 1818 ஆம்‌ ஆண்டின்‌ 
வது ஒழுங்குமுறைச்‌ சட்டம்‌ போனற ஒரு சட்டத்தால்‌ தடுப்புக்‌ 
காவலில்‌ வைக்கப்பட்டால்‌ ஒரு சபை உறுப்பினர்‌ தமது உரிமைகளை 
இழந்து போவார்‌ என்றும்‌ அந்தச்‌ சட்டவிதி சொல்லவில்லை 
என்பதையும்‌ நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. இங்கிலாந்தின்‌ மக்கள்‌ 
சபை உறுப்பினர்களுக்கு உள்ள உரிமைகளின்‌ அடிப்படையில்‌ 
நான்‌ தனிச்சலுகை எதையும்‌ கோரவில்லை. சட்டவிதி இந்தச்‌ 
சபை உறுப்பினரின்‌ உரிமை எதையும்‌ மறுக்காத வரையில்‌ அந்த 
உரிமை அவருக்கு வழஙகப்பட்டாக வேண்டும்‌ எனபதே என்‌ 
வாதம்‌. முந்திய கடவை (மூன்றாவது சட்டசபையில்‌) இதைப்‌ 
பற்றிச்‌ சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தை அரசாங்கம்‌ 
ஏற்று அமுல்‌ படுத்தாவிட்டாலும்‌, தடுப்புக்‌ காவலில்‌ வைக்கப்‌ 
படும்‌ ஓர்‌ உறுப்பினர்‌ தனது சட்டசடைப்‌ பொறுப்புக்களை 
நிறைவேற்றுவதற்குத்‌ தடை இருக்கக்‌ கூடாது என்ற கருத்தை 
இந்தச்‌ சபை ஏற்கெனவே ஏற்றுக்‌ கொண்டிருக்கிறது என்பதை 
மறுக்க முடியாது!'' உறுப்பினர்களின்‌ கரஓலி ஆரவாரத்‌ 
தடையே தொடர்ந்து பேசிய தேசாய்‌ பினவரும்‌ உருக்கமான 
வேண்டுகோளையும்‌ விடுத்தார்‌ : 

"இது தொடர்பாக ஒரு கருத்தை அரசாங்கக்‌ கட்சித்‌ தலைவரின்‌ 
கவனத்துக்குக்‌ கொண்டுவர விரும்புகிறேன்‌. கண்டனை 
அனுபவித்து வருகிற ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 865 


சாட்சி சொல்வதற்காக அழைக்கப்பட்டால்‌, நீதிபரிபாலன த்தில்‌ 
அவனுடைய உதவி தேவைப்படுகிறது என்பதால்‌, (தகுந்த 
பாதுகாவலுடன்‌) அவன்‌ நீதிமன்றத்துக்குக்‌ கொண்டு வரப்‌ 
படுகிறான்‌. சட்டசபையில்‌ நடந்து வருவது நீதிமன்றத்தில்‌ 
நடப்பதை விட முக்கியமான பணி. இப்பணியிலே உதவியாக 
இருக்க வேண்டிய உறுப்பினர்‌ ஒருவர்‌, கேவலம்‌, ஒரு நிருவாக 
உத்தரவினால்தான்‌ தடுத்து வைக்கப்பட்டிருக்றொர்‌. அவர்‌ 
எந்தக்‌ குற்றமும்‌ செய்து தண்டிக்கப்பட்டவரல்ல. அப்படி 
இருந்தும்‌, அவரை இங்கு வரமுடியாதபடித்‌ தடுத்து வைத்‌ 
திருப்பது சரிதான்‌ என்று அரசாங்கம்‌ சொல்ல முடியுமா? 
அப்படிச்‌ சொன்னாலும்‌, நானோ, இந்தச்‌ சபையோ அதை 
ஏற்கத்தான்‌ முடியுமா? எனவே, திரு. எஸ்‌. சி, போஸின்‌ 
உரிமை பெரியது, புனிதமான து, ஆகவே காக்கப்பட வேண்டியது ' 
என்று இந்தச்‌ சபை தீர்ப்பளிக்க வேண்டும்‌ என்று விரும்பிக்‌ 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌ '' என்றார்‌ தேசாய்‌. 


தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய ஜின்னா, “இச்‌ சபை 
(முழு உரிமையுடைய) ஒரு பாராளுமன்றம்‌ அல்ல என்பதை 
நானும்‌ ஓப்புக்கொள்டி3றன்‌. ஆனால்‌, 1932 பிப்ரவரியிலேயே 
தடுப்புக்காவலில்‌ வைக்கப்பட்ட போஸை விசாரணைக்கும்‌ 
அனுப்பாமல்‌ இந்தச்‌ சபையின்‌ உறுப்பினர்‌ என்ற முறையில 
அவருடைய கடமைகளிலும்‌ ஈடுபட விடாமல்‌ அரசாங்கம்‌ தடுத்து 
வைத்திருப்பது நியாயம்தானா?” என்று கேட்டார்‌. “' அரசாங்‌ 
கத்தின்‌ நடத்தை டுந்தச்‌ சபையில்‌ கடுமையான கண்டனத்துக்கு 
உரியது; அதைக்‌ கண்டித்து நிராகரிக்க நமக்கு முழு உரிமை 
உண்டு” என்று வலியுறுத்தி, எல்லோரும்‌ ஒருவிதத்‌ தயக்கமு 
மின்றி இந்த ஓத்திவைப்புத்‌ தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும்‌ 
என்று உறுப்பினர்களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌ இினனா. 


கடுமையான விவாதத்துக்குப்‌ பின்‌ ஓட்டுக்கு விடப்பட்ட 
தீர்மானம்‌ 58க்கு 54 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி 
பெற்றது. இந்தச்‌ சட்டசபையில்‌ அரசாங்கத்துக்குக்‌ கிடைத்த 
முதல்‌ தோல்வி இது. 


200 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 
அரசியல்‌ முனையில்‌ போராட்டம்‌ 


கூட்டுப்பொறுக்குக்‌ குழு அறிக்கை 
நிராகரிக்கப்பட்ட து : 

அரசியல்‌ சீர்கிருத்தங்களைப்‌ பற்றிய வெள்ளை அறிக்கைக்கு 
இந்தியாவில்‌ எந்தவிதமான வரவேற்புக்‌ கிடைத்தது என்பதை 
ஏற்கெனவே (ஓந்தாவது அத்தியாயத்தில்‌) பார்த்தோம்‌. 
அப்போதிருந்த சட்டசபை அதை அப்பட்டமாக நிராகரித்தது. 
ஆனாலும்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ அரசியல்‌ சட்டத்‌ தயாரிப்புப்‌ 
பணியை நிறுத்தவில்லை. வெள்ளை அறிக்கையில்‌ கண்ட சிபாரிசு 
களைப்‌ பரிசீலனை செய்வதற்காக லின்லித்கோ (பிரபு)வின்‌ 
தலைமையில்‌ பாராளுமன்றத்தின்‌ கூட்டுப்‌ பொறுக்குக்‌ குழு 
ஓன்றை நியமித்தது. 

1934 நவம்பரில்‌ கொடுக்கப்பட்ட கூ. பொ. குழுவின அறிக்கை 
வெள்ளை அறிக்கையின்‌ பெரும்பாலான சிபாரிசுகளை அப்படியே 
ஏற்றுக்கொண்டிருந்தது. என்றாலும்‌, ல முக்கியமான அம்சங்‌ 
களில்‌ அதைவிடப்‌ பிற்போக்கான பொரிசுகளைச்‌ செய்தது. 
உதாரணமாக, மழ்திய (கீழ்ச்‌) சட்டசபை உறுப்பினர்களின்‌ 
நோமுகத்‌ தேர்தலால்‌ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்‌ எனபது 
வெள்ளை அறிக்கையின்‌ சிபாரிசு ;: கூ. பொ. குழுவோ, அவர்கள்‌ 
மறைமுகத்‌ தேர்தல்‌ மூலம்‌ தேர்வு பெற வேண்டும்‌ என்று 
சொல்லிற்று. மேலும்‌, பாதுகாப்பு உதுதரவாதங்களுக்கு 
வெள்ளை அறிக்கை கொடுத்ததை விட அதிகமான ழூக்கியத்துவத்‌ 
தைக்‌ கொடுத்து, அதற்கு ஏற்ப, கவானாகளுக்கும்‌ கவர்னர்‌ 
ஜெனரலுக்கும்‌ மேலும்‌ அதிகமான அதிகாரங்கள்‌ குரப்பட 
வேண்டும்‌ என்று கூ. பொ. குழு சிபாரிசு செய்திருந்தது. 


இநதிய அரசியல்‌ சீர்‌ திருத்தங்களைப்பற்றிப்‌ பேச்சு வந்தபோது, 
ரில பிரிட்டிஷ்காரர்கள்‌ (பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ பிரிட்டிஷாரின்‌ 
நலனை விட்டுக்‌ கொடுத்து விடுமோ என்று) சந்தேகப்பட்டார்கள்‌. 
அவர்களின்‌ சந்தேகத்தைப்‌ போக்குவதற்காக, 1935 ஆம்‌ ஆண்டு 
இந்தியாச்‌ சட்டத்தை உருவாக்கிய பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ ஸ்டான்லி 
பால்டவின்‌, அவர்களுக்கு ஓர்‌ உறுதிமொழியை வழங்கனொோர்‌. அது 
பினவருமாறு: இந்தியாவில்‌ உள்ள ஈமது வைசிராய்கள்‌ மற்றும்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 2062 


கவர்னர்களுக்கும்‌ அவர்களுக்கு உதவியாக இந்தியா மந்திரியால்‌ 
நியமிக்கப்பட்டு (பிரிட்டிஷ்‌) பாராளுமன்‌ றத்தினால்‌ ஆதரிக்கப்‌ 
பட்டு வரும்‌ நிருவாகெளுக்கும்‌ ஒரு முக்கியமான பொறுப்பும்‌ 
அதற்குத்‌ தேவையான அதிகாரமும்‌ உண்டு. அதாவது, தேவை 
ஏற்பட்டால்‌, இநழியா்களாகய அமைச்சர்களும்‌ இந்தியச்‌ 
சட்டசபைகளும்‌ நம்முடைய நோக்கங்களுக்குச்‌ சாதகமான 
முறையிலேயே அதிகாரம்‌ செலுத்தும்படி (வைசிராய்‌ முதலான ) 
அவர்கள்‌ பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. '” இதிலே குறிக்கப்பட்ட 
* நோக்கங்களு "க்கு ஏற்ற விதமாகவே சீர்திருத்தங்களும்‌ 
பரிசீலனை களும்‌ அமைந்திருந்தன என்பது ஈண்‌ கூடு. 


இந்தியாவின்‌ பல்வேறுபட்ட கருத்தினமும்‌ கூட்டுப்பொறுக்குக்‌ 
குழு அறிக்கையின்‌ பிற்போக்குத்தனமான சிபாரிருகளை ஒரு 
முகமாகக்‌ கண்டித்தார்கள்‌. டிசம்பர்‌ மாதத்தில்‌ பாட்னாவில்‌ 
கூடிய காங்கிரஸ்‌, “* இந்த நாட்டில்‌ நடைபெற்று வரும்‌ அந்நிய 
மேலாதிக்கத்தையும்‌ சுரண்டலையும்‌ சுலபமாக்கி நிரந்தரப்‌ 
படுத்‌ துவதையே நோக்கமாகக்‌ கொண்ட ஒரு நட்டம்‌ இது ” என்று 
வருணித்து, அதை அடியோடு நிராகரிக்குமாறு மக்களைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டது. 1சம்பர்‌ மாதத்திலேயே பூனாவில்‌ நடைபெற்ற 
தேசீய மிதவாதக்‌ கூட்டணியின்‌ பதினாறாவது ஆண்டவைக்கு த 
தலைமை ஏற்ற இருதய நாத்‌ குன்ஸ்ரூ, '' இந்த அறிக்கையை 
ஏற்றுக்‌ கொண்டால்‌ இந்தியத்‌ தேசீய சக்தியை ஒன்றுதிரட்டி 
இந்திய ஓற்றுமையின்‌ சின்னமாக விளங்குதற்குத்‌ தேவையான 
ஆற்றலையே மத்திய சட்டசபை இழந்து போகும்‌ ; எனவே, இதை 
நிராகரித்துவிட்டே மறுவேலை பார்க்க வேண்டும்‌ '' எனறு. 
“கூட்டுப்‌ பொறுக்குக்‌ குழுவின்‌ அறிக்கைக்கு எதிரான 
போராட்டம்‌, நம்மைப்‌ பொறுத்தவரை, உயிர்ப்‌ போராட்டம்‌ ! 
என்‌ று முழங்கினார்‌ குன்ஸ்ரூ. 1935 ஜனவரி 27ல்‌ முஸ்லிம்‌ லிகும்‌ 
அதைக்‌ கண்டித்தது. ஆனால்‌ அதில இந்திய முஸ்லிம்‌ மாநாடு, 
இந்த அறிக்கையில்‌ கொடுக்கப்பட்டுள்ள திட்டம்‌ “திருப்திகரமான 
தாக இல்லாவிட்டாலும்‌” இந்தியர்கள்‌ அதை அடியோடு 
நிராகரிக்க வேண்டியதில்லை; மாறாக, முழுப்பொறுப்பாடசி 
பெறுவதற்கான முயற்சிகளில்‌ அவர்கள்‌ ஒன்றுபட்டு இயங்க 
வேண்டும்‌, எனறு கருத்துத்‌ தெரிவித்தது. 


288 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


. பொதுமக்கள்‌ பரவலாக வெளியிட்ட இந்தக்‌ கருத்துப்‌ போக்கே 

சட்டசபையிலும்‌ எதிரொலித்தது. 1935 பிப்ரவரி 4ஆம்‌ தேதி 
அரசாங்கக்‌ கட்டுத்‌ தலைவரான சர்க்கார்‌, '' கூட்டுப்‌ பொறுக்குக்‌ 
குழு ''வின்‌ அறிக்கையைப்‌ பரி£லனைக்கு எடுத்துக்‌ கொள்ள 
லாம்‌ என்று பிரேரித்த உடனேயே, பல உறுப்பினர்கள்‌, பலவித 
மான திருத்தக்‌ கோரிக்கைகளோடு எழுந்து நின்றார்கள்‌. சட்ட 
சபைக்‌ காங்கிரஸ்‌ கட்சியின தலைவரான தேசாய்‌ கொண்டுவந்த 
திருத்தம்‌ இரண்டு அம்சங்களைக்‌ கொண்டது: முதலாவது, இந்த 
அரசியல்‌ திட்டம்‌ '' சாம்ராச்சிய மேலாழிக்கத்தையும்‌ பொருளா 


தாரச்‌ சுரண்டலையுமே நோக்கமாகக்‌ கொண்டிருப்பதால்‌ 
அதிகாரத்தை இந்திய மக்களுக்கு மாற்றித்‌ தர வேண்டும்‌ என்ற 
நாட்டமே ௮தில்‌ தொனிக்கவில்லை எனறு எடுத்துக்காட்(ர., இந்த 
அடிப்படையில்‌ சட்டம்‌ இயற்‌. றுவதைக கைவிட வேண்டும்‌ என்று 
கேட்டுக்கொண்டது. அடுத்தபடியாக, பரஸ்பர ஒத்துழைப்பின 
பேரிலேயே தேசிய ஓழுங்கமைதியை மிலைகாட்ட முடியும்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டி, இப்போதைக்கு வகுப்புரிமைச்‌ 
சிபாரிசை ஏற்பது அல்லது நிராகரிப்பது பற்றி எந்தவிதமான 
முடிவும்‌ தெரிவிக்க வேண்டாம்‌ என்று இந்தச்‌ சபை கருதுகிறது 
என்று கேட்டுக்‌ கொண்டது. 


ஜின்னா கொண்டு வந்து ஒருத்கம்‌ மூன்று அம்சங்களைக்‌ 
கொண்டது: அதன்‌ முதல்பகு தி, எல்லோரும்‌ ஏற்றுக்கொளளக 
கூடிய மாற்றுத்‌ திட்டம்‌ ஒன்று உருவாகும்‌ வரை இப்போது 
வழங்கப்பட்டுள்ள வகுப்புரிமைச்‌ ரிபாரிசைச்‌ சபை ஏற்றுக 
கொள்கிறது என்று தெரிவித்தது. இதிலே வகுத்துக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள மாகாண அரசாங்க முறையானது நிருவாகமும்‌ சட்ட 
சபையும்‌ செயலிழந்து போகுமாறு அமைச்‌ இருப்பதால்‌ அது மிகுந்த 
ஏமாற்றமளிப்பதாக இருக்கிறது எனறு இரண்டாவது பகுதி 
எடுத்துரைத்தது. “விரும்பத்தகாத '' இந்த அம்சங்கள்‌ நீக்கப்‌ 
படாவிட்டால்‌ இந்தியாவின்‌ எந்தத்‌ தொகு தியினரும்‌ அதை ஏற்க 
மாட்டார்கள்‌ என்றும்‌ அப்பகுதி சுட்டிக்‌ காட்டியது. மூன்றாவது 
பகுதியில்‌, * அலை இந்தியக்‌ கூட்டரசு '' என்ற விதமாக வகுக்கப்‌ 
பட்டுள்ள மத்திய அரசாங்க அமைப்பு அடிப்படையிலேயே மோச 
மானது என்றும்‌ பிரிட்டிஷ்‌ இந்திய மக்கள்‌ அதை ஏற்கவே 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 269 


மாட்டார்கள்‌ என்றும்‌ விளக்கி வலியுறுத்தியிருந்தார்‌ ஜின்னா. 
இதே பகுதியில்‌, '' இத திட்டத்தின்‌ அடிப்படையில்‌ எந்தச்‌ 
சட்டமும்‌ இயற்ற வேண்டாம்‌” என்று இந்திய அரசாங்கம்‌ 
மன்னர்பிரானின்‌ அரசாங்கத்துக்குச்‌ சொல்லிவிட வேண்டும்‌ 
என்றும்‌ பிரிட்டி வ, இந்தியப்‌ பகு திகளில்‌ ட்டும்‌ முழுப்‌ பொறுப்‌ 
பாட்சியை அமைப்பதறகுரிய ஏற்பாடுகளை விரைந்து செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ கேட்டுக்‌ கொள்ளப்பட்டிருந்தது. 


இந்து மகா சபையின்‌ கருததோட்டத்தில்‌, ஒரு திருத்தத்‌ 
தீர்மான த்தைக்‌ கொண்டு வந்தார்‌ பாப்‌ பரமானம்கு, “எகேச்‌ 
சாதிகாரப்‌ போஃகிலும்‌ மியாயமற்ற முறையிலும்‌ அமைந்த 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்‌ 
பட்ட இந்த (கூ. பொ. மு.) அறிக்கை இந்துக்களுக்கும்‌, தேசியத்‌ 
துக்கும்‌, குடியாட்டி மரபுகளுக்கும்‌ நேர்‌ எதிராக இருப்பதால்‌ 
இதைச்‌ சட்டசபை ஏற்க முடியா து '' என்றது அந்தத்‌ தீர்மானம்‌. 


கஸ்னவி, முஸ்லிம்‌ மாநாட்டின்‌ கருத்தை முன்வைத்தார்‌. 
அவருடைய ( திருத்தத்‌) தீர்மானம்‌, எல்லோரும்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய வேறு மிட்டம்‌ எதுவும்‌ இல்லாததால்‌, வகுப்புரிமைச்‌ 
சிபாரிசை ஏறறுக்கொள்ளலாம்‌ என்றது. பிரிட்டிஷ்‌ இந்தியப்‌ 
பிரதிநிதிகள்‌ குழு கூட்டாகத்‌ தயாரித்துக்‌ கூட்டுப்‌ பொறுக்குக்‌ 
குழுவிடம்‌ வழங்கிய கோரிக்கையில்‌ உள்ள ஆலோசனைகளுக்கு 
ஏற்றவிதமாக இந்தத்‌ திட்டத்தில்‌ மாற்றங்கள்‌ செய்யவேண்டும்‌ 
எனறும்‌ அவருடைய தீர்மானம்‌ கோரியது. 


சபையில்‌ கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அலசி ஆராய்ந்த தேசாய்‌, " இநதத தீாமானங்களை எல்லாம்‌ 
ஓட்டு மொத்தமாகப்‌ பார்த்தால்‌, எல்லோரும்‌ கூ. பொ. குழுவின்‌ 
அறிக்கையை நிராகரிக்கறார்கள்‌ என்பதே தெளிவாகிறது” 
எனறார்‌. “என்னுடைய கருத்தும்‌ ஜின்னாவின்‌ கருத்தும்‌ ஒன்றே 
என்றுதெரிவித்த சட்டத்துறை உறுப்பினருக்கு என்‌ நன்றியைத்‌ 
கெரிவிக்கிறேன்‌ ”' என்று தொடங்யெ தேசாய்‌, “ கூட்டரசு 
அமைப்பை இந்த அறிக்கை வற்புறுத்துறெது. ஆனால்‌, சுதேச 
மனனர்களே பிரிட்டிஷ்‌ இந்தியாவும்‌ தங்கள்‌ பகுதிகளும்‌ ஒன்றாக 
இணைய முடியாது என்று கருதுறொர்கள்‌ ”' என்று சுட்டிக்‌ 


270 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


காட்டினார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌ கூறியதாவது: 
“பாதுகாப்பு உத்தரவாதங்களையும்‌ கவர்னர்‌ ஜெனரலுக்கு 
உளள தனி அதிகாரப்‌ பொறுப்புகளையும்‌ கவனிப்போர்‌, 
அதிகாரத்தை மக்கள்‌ பிரதிநிதிகளிடம்‌ மாற்றிக்‌ கொடுக்க இந்தத்‌ 
திட்டத்தில்‌ எந்த ஏற்பாடும்‌ இல்லை என்பதை உணர்வார்கள்‌. 
மாநில சுய ஆட்சியோ, ஒரு அசல்‌ கேலிக்‌ கூத்து. இங்குள்ள 
மதங்களும்‌ இனங்களும்‌ மொழிகளும்‌ அரசியலில்‌ மோசமான 
விளைவுகளையே ஏற்படுத்தும்‌ என்றது கூ. பொ. குழு அறிக்கை, 
இதைப்‌ போனற அபத்தமான கணிப்பு வேறு இருக்க முடியாது ”' 
என்று கண்டிக்தார்‌ தேசாய்‌. 


உறுப்பினாகளின பக தடடலிடையே எழுந்து ஜின்னா, 
்‌" என்னைப்‌ பொறுத்தவரை வகுப்புரிமைச்‌ சிபாரிசு எனக்குக்‌ 
கொஞ்சமும்‌ திருப்தியளிக்கவில்லை. மீண்டும்‌ என்‌ கருத்தை 
எடுத்துச்‌ சொல்வதானால்‌, மாமே நமக்குரிய ஒரு திட்டத்தை 
வகுத்துக்‌ கொள்ளாதவரை என்னுடைய தன்மான உணர்ச்‌ 
ஓருப்தியடையப்‌ போவதில்லை /'' என்றார்‌. “ மதமோ இனமோ 
அரசியலில்‌ நுழைய அனுமதிக்கக்‌ கூடாது என்று தேசாய்‌ 
கூறியதை நானும்‌ ஒப்புக்‌ கொள்கிமறன்‌. ஆனால்‌, இது முழுக்க 
முழுக்க மதம்‌ சம்பகதப்பட்டதா ? இது முழுக்க முழுக்க மொழி 
சம்பநதப்பட்டதா?'' எனறு கேள்வி எழுப்பிய ஜினனா, இது 
சிறுபானமையினரைப்‌ பற்றிய பிரச்சினை. ஆகவே, முழுக்க 
முழுக்க அரசியல்‌ பிரச்சினை என்று தெரிவித்துக்‌ கொள்ளு 
கிறன ”' என்று பதிலும்‌ தந்தார்‌. 


அறிக்கையில்‌ கண்ட கூட்டரசுத்‌ திட்டத்தைக்‌ குறிப்பிட்டு, 
“இது அசல்‌ அபத்தம்‌, இதன அடிப்படையே மோசம்‌, எனவே 
அடியோடு புறக்கணிக்கப்பட வேண்டியது! '' என்றார்‌ ஜின்னா. 
'' கூட்டரசுத்‌ திட்டம்‌ வேறொன்றுமில்லை. பிரிட்டிஷ்‌ இந்தியச்‌ 
சட்டத்தின்‌ படி ஆட்சிப்பொறுப்பு முழுவதையும்‌ மத்திய அரசின்‌ 
கைக்குள்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்ள வகுக்கப்பட்ட ஒரு 
கநீதிரம்தான இது” என்றார்‌ அவர்‌. மாநில அரசமைப்பைப்‌ 
பொறுத்தவரை, “திட்டவட்டமான முன்னேற்றம்‌ காணப்படு 
கிறது ”' என்று ஒப்புக்கொண்ட ஜின்னா, இரண்டாவது சபை, 


இந்தியாச சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 21 


கவர்னரின்‌ அதிகாரங்கள்‌ போன்றவை ஏற்கத்‌ தக்கவையல்ல 
என்றும்‌ குறிப்பிட்டார்‌. தமது நீண்ட அபிப்பிராயங்களை த்‌ 
தொகுத்துக்‌ கூறுகையில, :* இந்த அறிக்கையில்‌ கூறப்பட்டுள்ள 
மாநில அரசுத்‌ திட்டத்தைச்‌ செப்பஞ்‌ செய்யுங்கள்‌ ; மத்திய 
அரசுத்‌ நிட்டத்தைக கைவிடுங்கள்‌ ; இங்கே முழுமையான 
பொறுப்பாட்சி நிறுவுவதற்கு ஏற்ற முறையில்‌, இந்திய மக்களின்‌ 
கருத்தை அனுசரித்து, எல்லாவற்றையுமே மறுபரி£லனை 
செய்யுங்கள்‌ '' என்று கேட்டுக்கொண்டார்‌ ஜின்னா. 


ஃபஸ்லுல்‌ ஹக்‌ பேசுகையில்‌ அமைச்சர்களின்‌ அழிகாரத்தைக்‌ 
கட்டுப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டம்‌ பொறுப்‌ 
பாட்டுக்‌ கொள்கையின்‌ வளர்ச்சியையய பாதிக்கும்‌ என்றார்‌. 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசு ஒரு தொல்லையய என்று ஒப்புக்‌ கொண்ட 
அவர்‌, ** ஆனாலும்‌, இப்போது உள்ள நிலைமையில்‌ அமைவிட்டால்‌ 
வேறு வழி இல்லை '' என்றும்‌ வலியுறுத்தினார்‌. தமது உரையை 
முடிக்கையில்‌, “* இங்குள்ள எங்கள்‌ (இந்து) ஈண்பர்கள்‌ இது 
பற்றி எங்களோடு உட்கார்ந்து பேசி இருவருக்கும்‌ இணக்கமான 
ஒரு ஏற்பாட்டுக்கு வருவார்களானால்‌ முஸ்லிம்களாகிய நாங்கள்‌ 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசை, இங்கேயே இப்பொழுதே கைவிடச்‌ 
சித்தமாக இருக்கிறோம்‌ ?!'' என்று அறைகூவல்‌ விடுத்தார்‌ ஹக. 


கேசாயின்‌ தீர்மானத்தை ஆதரித்துக்‌ காரசாரமாகப்‌ பேசினார்‌ 
பந்த்‌: “வகுப்புவாதப்‌ பிரச்சினையை எழுப்பி இெதியாகளைக 
குழப்புவதே இந்த அரசாங்கத்தின்‌ வழக்கமாகி விட்டது. இந்து 
அரசு என்ன, உலகில்‌ உள்ள எந்த அரசுமே வேற்றுமைகளை த 
தூண்டி விடுவதைத்தான்‌ வழக்கமாகக்‌ கொண்டிருககிறது 
என்றார்‌ அவர்‌. எனவே, “உங்கள்‌ திட்டத்தைக்‌ கைவிட்டு, 
பொறுப்பாட்சிக்கு வழி வகுக்கக்‌ கூடிய ஒரு திட்டத்தைத்‌ 
தயாரிக்கும்‌ பொறுப்பைச்‌ சட்டசபையிடம்‌ ஒப்படையுங்கள்‌ '' 
என்று சட்டத்துறை உறுப்பினரைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌ அவர்‌. 
1922ல்‌ தன்னுரீமை நாடாக அறிவிக்கப்பட்ட எகிப்தில்‌ இணிக்கப்‌ 
பட்ட பாதுகாப்பு உத்தரவாதங்களின்‌ வ ரலாற்றை விவரித்த 
பந்த்‌, “' இந்த உத்தரவாதங்களின்‌ பேரால்‌ பிரிட்டிவ்‌. ஆலோசகர்‌ 
எகிப்திய அரசரை வற்புறுத்த, அவர்‌ அரசியல்‌ சட்டத்தைக்‌ 


99 


278 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தள்ளி வைத்தார்‌; கடந்த பதினாலு ஆண்டுகளாக அரசியல்‌ 
சட்டம்‌ தள்ளிவைக்கப்பட்டது போன்ற நிலையே அங்கே நடை 
முறையில்‌ உள்ளது ”' என்று சுட்டிக்‌ காட்டி, :: இந்தியாவில்‌ 
உள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்களின்‌ கதையும்‌ அதுதான்‌” 
எனறார்‌. “ கூட்டுப்‌ பொறுப்புக்‌ குழுவின்‌ அறிக்கை ஒரு பயங்கர 
அக்கிரமம்‌, திட்டமிட்ட சதி; உலகின்‌ எந்த நாட்டிலுமே 
அரசியல முன்னேற்றத்தின்‌ பேரால்‌ நடை பெற்றிராத குற்றம்‌ 
இது! '' என்று தமது பேச்சுக்கு முத்தாய்ப்பு இட்டார்‌ பந்த்‌. 


கூட்டுப்‌ பொறுக்குக்‌ குழு வழங்கிய இட்டத்தில்‌ கவர்னர்‌ 
களுக்கும்‌ கவர்னர்‌ ஜெனரலுக்கும்‌ உள்ள அதிகாரத்தைக்‌ 
குறிப்பிட்டுப்‌ பேரிய காட்டல்‌, 1 இவாகளுக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிற அதிகாரங்களைப்‌ பார்த்தால்‌ சர்வ வல்லமையுள்ள 
மனனர்கள்‌ கூட, நமக்கு கவர்னர்‌ பதவி அல்லது கவர்னர்‌ 
ஜெனரல்‌ பதவி கிடைக்காதா ? என்றே ஏங்குவார்கள்‌.”' 
எனறார்‌. பிரிட்டிஷ்காரர்கள்‌ இந்தியாவை விட்டுப்‌ போய்‌ 
விட்டால்‌ இந்துக்களும்‌ முஸ்லிம்களும்‌ ஒருவரோடு ஒருவர்‌ 
அடித்துக்‌ கொள்வார்கள்‌ என்ற மூடக்‌ கருத்தைப்‌ பரப்பி வரு 
வோரைக குறிப்பிட்டு, “பிரிட்டிஷ்‌ அதிகாரம்‌ அகன்றால்‌, ஒரு 
வேளை, ஆரம்பத்தில்‌ இவர்கள்‌ பலப்பரிட்சையில்‌ ஈடுபடவும்‌ கூடும்‌; 
ஆனாலும்‌ ( இந்தியர்களாகிய) இவர்கள்‌ ஒன்றாக உட்கார்ந்து 
தங்கள்‌ தேசீயத்‌ திட்டத்தை வகுத்துக்‌ கொள்வார்கள்‌ என்பதில்‌ 
யாருக்கும்‌ சந்தேகம்‌ வேண்டியதில்லை. (அதையே சொல்லிச்‌ 
சொல்லிப்‌ பூச்சாண்டி. காட்ட வேண்டியதுமில்லை /)'” என்று 
கண்டித்தார்‌ காட்கில்‌. அறிக்கையில்‌ கண்ட கூட்டரசுத்‌ திட்டம்‌ 
எனபது அரசியலின்‌ குடுமியைச்‌ சுதேச மன்னர்களின்‌ கையில்‌ 
பிடித்துக்‌ கொடுக்கும்‌ திட்டமேயாகும்‌, என்றும்‌ அவர்‌ 
எச்சரித்தார்‌. 

“அரசியல்‌ சீர்திருத்தம்‌ பற்றிய வெள்ளை அறிக்கையும்‌ இந்த 
(கூ. பொ.)க்‌ குழுவின்‌ அறிக்கையையும்‌ இந்தியா கண்டித்து 
ஒதுக்கியிருக்கும்‌ போது அரசியல்‌ சீர்திருத்த மசோதாவை நிறை 
வேற்றுவதில்‌ (பிரிட்டிஷ்‌) பாராளுமன்றம்‌ ஏன்‌ இத்தனை 
அவசரப்பட வேண்டும்‌?'' என்று கேட்டார்‌ ஆஸஃப்‌ அலி. 
கூட்டுப்‌ பொறுக்குகீகுழு தயாரித்துள்ள அறிக்கை பிரிட்டிஷ்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 270 


அரசியல்‌ விவேகத்தின்‌ கையறு நிலை வாசகம்தான்‌ ; இதில்‌ 
காணப்படும்‌ புத்தியின்மை காரணமாக பிரிட்டிஷ்‌ சாம்‌. ராச்சியமே 
இந்தியா வில்‌ காலகதி அடையப்‌ போகிறது,” என்று தாக்கினார்‌ 
அவர்‌. பீகாரைச்‌ சோந்த இப நாராயண சிங்கும்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்தின்‌ அவசர த்தைக்‌ கண்டித்தார்‌. “* மாடு முழுவதும்‌ 
எதிர்த்துப்‌ புறக்கணித்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு திட்டத்தை 
மக்கள்‌ மீது சுமத்தி விடுவதில்‌ ஏன்தான்‌ இவர்களுக்கு இத்தனை 
ஆசையோ ? '' என்று வினவினார்‌ அவர்‌. 


இந்திய மக்களுக்குள்ளே ஓற்றுமை ஏற்பட்டு விடக்‌ கூடாது 
என்பது ஒன்றுதான்‌ (பிரிட்டிஷ்‌) அரசாங்கத்தின்‌ நோக்கம்‌ ; 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசை மக்களின்‌ கொண்டைக்குள்‌ திணித்து 
விடுவதில்‌ அவர்கள்‌ காட்டி வருகிற ஆர்வமே இதை விளக்கப்‌ 
போதுமானது?” என்றார்‌ ஆனே. அலை இந்தியக்‌ கூட்டரசு 
என்ற பெயரில்‌ சுதேச மன்னர்களை இந்திய அரசியலில்‌ கொண்டு 
வந்து புகுத்துவதும்‌ இந்த காட்டின்‌ ஒற்றுமையைக்‌ குலைக்கும்‌ 
ஒரு திட்டமே என்றும்‌ இடித்துக்‌ காட்டினார்‌ அவர்‌. 


அடுத்துப்‌ பேசிய சர்தார்‌ மங்கல்‌ சிங்கும்‌ கூட்டரசும்‌ திட்டத்‌ 
தைக்‌ கண்டித்தார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, சீக்கிய 
உள்ளிட்ட இந்தியாவின்‌ எல்லா வகுப்பினரும்‌ வகுப்புரிமைச்‌ 
சிபாரிசை ஏற்றுக்‌ கொண்டிருப்பதாகக்‌ கூ. பொ. குழு 
அறிக்கையில்‌ சொல்லப்பட்டிருப்பது தவறு என்றார்‌. வகுப்‌ 
புரிமைச்‌ சிபாரிசு இந்தியாவில்‌ வகுப்புவாத உணர்ச்சியையே 
வளர்க்கும்‌ என்று குற்றஞ்சாட்டிய மங்கல்‌ ரங்‌, ஐக்கிய 
மாகாண த்தைப்‌ போல முஸ்லிம்கள்‌ சிறுபான்மையினராக உள்ள 
பகுதிகளில்‌ அவர்களுக்குச்‌ ல சலுகைகள்‌ வழங்குவதில்‌ 
தவறில்லை ; ஆலை, இதே விதமான சலுகை பஞ்சாபில்‌ (சிறு 
பான்மையினராக உள்ள ) சீக்யெருக்கு வழங்கப்படவிலலை என்று 
குறை கூறினார்‌. 

பீகார்‌ நிலச்சுவான தார்களின்‌ பிர ழிநிநியான ராஜா பகதூர்‌ 
ஹரிஹரப்‌ பிரசாத்‌ நாராயண்‌ சின்ஹா, கூ. பொ. குழு அறிக்கை 
யால்‌ ஜமீன தார்கள்‌ எந்தவிதமாகப்‌ பாதிக்கப்படுவார்கள்‌ எனற 
கோணத்திலேயே அதை அலசினார்‌: **மத்தய மாநிலச்‌ சட்ட 

௬-18 


274 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சபைகளில்‌ பல்வேறு தொகுதியினருக்கும்‌ இடமளிக்கப்பட்டிருக்‌ 
கிறது; ஆனாலும்‌ ஜமீன்தார்களுக்கு நியாயமாக திடைக்க 
வேண்டிய பிரதிநிதித்துவம்‌ தரப்படவில்லை " என்பது அவரு 
டைய முதல்‌ குற்றச்சாட்டு. அவர்‌ தொடர்ந்து உரையாற்று 
கையில்‌, “நிரந்தர நிலவரித்‌ இட்டம்‌ தொடர்ந்து அமுலில்‌ 
இருக்கவும்‌ அதன்‌ விதிகள்‌ மீறப்படாதிருக்கவும்‌, சட்டக்‌ 
கோவையிலேயே திருத்தம்‌ செய்து வகைசெய்ய வேண்டும்‌ ; 
ஜமீன்‌ கார்களின்‌ நியாயமான உரிமையும்‌ பெருமையும்‌ 
பாதுகாக்கப்படுவதற்கு அது ஒன்றுகான்‌ வழி”! என்று 
வற்புறுத்தினார்‌. 

பம்பாயில்‌ ஆலை அதிபர்கள்‌ சங்கத்தின்‌ பிரதிநிழியான 
எச்‌. பி. மோடி. அரசியல்‌ சட்‌! ச சீர்‌ திரு த்தஙகளை முழுவதுமாக 
ஒதுக்கித்‌ தள்ள முனையவில்லை, இப்போது உள்ள நிலைமையில்‌ 
இந்தச்‌ சீர்திருத்தம்‌ ஒரு முன்னேற்றமான நடவடிக்கையே 
என்றும்‌ அதைப்‌ பாராளுமன்‌ றம்‌ பரிசீலனை செய்ய வேண்டியது 
அவசியமே என்றும்‌ அவர்‌ கருதினார்‌. ஆனாலும்‌, பாதுகாப்பு 
உத்தரவாதங்களை அவர்‌ கண்டித்தார்‌. அரசாங்கம்‌ வெற்றி 
கரமாக நடைபெறச்‌ சில உத்தரவாதங்கள்‌ அவசியம்‌.தான்‌ 
என்றாலும்‌, அத்தகைய உத்தரவாதங்களாலேயே அரசியலி 
சட்டத்தை நிரப்பிவிடக்‌ கூடாது என்றார்‌ போடு. இஃ தியா 
டொமினியன்‌ அந்தஸ்துப்‌ பெறுவதே இந்த அரசியல்‌ சீர்‌ இிருத்தங 
களின்‌ நோக்கம்‌ என்ற செய்தி இந்தத்‌ திட்டத்தில்‌ அறிவிக்கப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌, அப்படிச்‌ செய்யப்பட. மது பெரிய குறை 
என்றும்‌ மோடி. சுட்டிக்காட்டினார்‌. 


“ இந்து நாட்டில்‌ யாருக்காவது பாதுகாப்பு உத்தரவாதம்‌ 
வழங்கவேண்டுமானால்‌, தொழிலாள ப்பட்டு ஏழைப்‌ பாமர 
மக்களுக்குமே அது வழங்கப்பட வேண்டும்‌ ” என்று மசொடங்கிய 
என்‌. எம்‌. ஜோஷி, “ இந்த உத்தரவாதத்தின்‌ பேரால்‌ கவானர்‌ 
களுக்கும்‌ கவர்னர்‌ ஜெனரலுக்கும்‌ மிகுதியான அதிகாரங்களை 
வழங்க வேண்டியதில்லை ; இந்த மக்களுக்குச்‌ சட்டசபைகளில்‌ 
போதிய பிரதிநிதித்துவம்‌ வழங்கினாமல போதும்‌ '' என்று 
எடுத்துரைத்தார்‌. ** இந்தியர்கள்‌ என்று வரும்போது, பிரி! _ (9-09 
இந்திய மக்களை விடச்‌ சுதேச மன்னர்களையே பிரிட்டிவு 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 27௦ 


அரசாங்கம்‌ நம்புகிறது; அதே தோரணையில்தான்‌, பிரிட்டிஷ்‌ 
இந்திய மக்கள்‌ என்று வரும்போது, பொதுமக்களை விட நிலச்‌ 
சுவான்‌ தார்களையும்‌ பெரும்‌ பெரும்‌ வணிகர்களையுமே கூட்டுப்‌ 
பொறுக்குக்‌ குழு அதிகமாக நம்பியிருக்கிறது. கூட்டுப்‌ 
பொறுக்குக்‌ குழுவின்‌ , அறிக்கை முழுவதும்‌ இதைத்தான்‌ 
காட்டுகிறது” எனறார்‌ ஜோஷி, 


எதிர்க்கட்சி வாதத்தைத்‌ தொகுத்துரைத்த சத்தியமூர்த்தி, 
அரசாங்கத்திற்குச்‌ சுருக்கென்று தைக்கிற மாதிரி தம்முடைய 
கண்டனக்‌ கணையைத்‌ தொடுததாா. வெள்ளை அறிக்கையை 
நிராகரிப்போம்‌ என்ற நிட்டவட்டமான கொள்கையின்‌ மீதே 
காங்கரஸ்‌ தேர்தலில்‌ போட்டியிட்டது ; லட்சக்கணக்கான மக்கள்‌ 
அந்தக்‌ கொள்கையை ஆதரித்தே (காஙரெருக்கு) வாக்களித்‌ 
தார்கள்‌. விர, வெள்ளை அறிக்கையை ஆதரிக்க வேண்டும 
என்று சொன்னவர்கள்‌ தோதலில்‌ படு 3சால்வி அடைம்கார்கள்‌. 
“கூட்டரசுத்‌ மிட்டம்‌ கைவிடப்படுவ தானால்‌ இந்த மசோதாவே 
முழுவதுமாகக்‌ கைவிடப்பட வேண்டும்‌ '' என்று பேசினார்‌ 
சட்டத்‌ துறை உறுப்பினர்‌. அவருக்கு நான சொல்லிக்‌ கொள்ள 
விரும்புவது இதுதான்‌: “ எங்களுக்காம நீங்கள கவலைப்பட்டு 
இந்தத்‌ திட்டத்தை நிறை2வற றி விட மல்லுக்கட்ட வேண்டாம்‌ ; 
கூட்டரசுத்‌ திட்டத்தையும்‌ மசோதாலவயும்‌ கைவிடுங்கள்‌. 
அதனால்‌ ஏற்படும்‌ எந்தவிதமான நிலைமையையும்‌ ஏற்றுக்கொள்ள 
நாங்கள்‌ சித்தமாக இருக்கிறோம்‌ ! ” 


இந்த விவாதம்‌ மூன்று மாள்‌ மொடர்ந்து நடைபெற்றது; 
12 திருத்தங்களும்‌ கொண்டுவரப்பட்டன. ஓவ்வொரு திருத்தமும்‌ 
ஓவ்வொரு பகுதியைக்‌ குறித்துத்‌ திருத்தம்‌ கோரியது. இவைகளை 
எல்லாம்‌ மொத்தமாக ஓட்டுக்கு விடுவது தலைவருக்குப்‌ பெரிய 
பிரச்சினையாகி விட்டது. ஆகவே ஓவவொரு இருத்தத்தையும்‌ 
பகுதி பகுதியாக ஓட்டுக்கு விட்டார்‌. தேசாய்‌ கொண்டுவந்த 
திருத்தத்தின்‌ முதல்‌ பகுதி முதலாவதாக ஓட்டுக்கு விடப்பட்டது. 
இந்து அரசியல்‌ திட்டம்‌ சாம்ராச்சிய மேலாதிக்கத்தையே நோக்க 
மாகக்‌ கொண்டிருப்பதால்‌ அதை அரசாங்கம்‌ கைவிட வேண்டும்‌ 
என்று கோரிய அந்தத்‌ தருத்தம்‌ 61க்கு 72 என்று வாக்கு 


226 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வித்தியாசத்தில்‌ தோல்வியடைந்தது. ஜின்னா இதை எதிர்த்து 
வாக்களித்தார்‌. 

அடுத்தபடியாக, வேறு சரியான திட்டம்‌ இல்லாத நிலையில்‌ 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசை ஏற்றுக்கொள்ளலாம்‌ '' என்ற ஜின்னா 
வின்‌ தருத்தம்‌ வந்தது. இந்தச்‌ சமயத்தில்‌, தேசாய்‌ தம்முடைய 
தாமானத்தின்‌ இரண்டாம்‌ பகுதியை ஜின்னா தீர்மானத்தின்‌ 
முதற்பகுதிக்குத்‌ திருத்தமாக மொழிந்தார்‌. இந்த (தேசாய்‌) 
தீர்மானமும்‌ 44க்கு 64 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ தோற்றது. 
ஜின்னாவும்‌ ஆனேயும்‌ இந்தக்‌ தீர்மான த்துக்கு எதிராக வாக்களித்‌ 
தார்கள்‌. ப 

அதன்மேல்‌, ஜினனா தீர்மானத்தின்‌ முதல்‌ பகுதி ஓட்டுக்கு 
விடப்பட்டது. கேசாயின்‌ கட்சியார்‌ வாக்களிக்கவில்லை : அனே 
தாரமானத்தை எதிர்த்து வாக்களித்தார்‌. தீர்மானம்‌ 66க்கு 15 
எனற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. ஜின்னா 
இரமானத்தின்‌ மற்ற இரண்டு பகுதிகளையும்‌ ஒன்றாக ஓட்டுக்கு 
விடலாமா தனித்தனியே விடவேண்டுமா என்பது பற்றிப்‌ 
பலமான வாக்குவாதம்‌ ஒன்றுஏற்பட்டது. கஸ்னவி, கோவாஸ்ஜி 
ஜெஹாஙகர, சட்டத்துறை உறுப்பினர்‌ ஆகியோர்‌, அவை தனித்‌ 
தனியேதான ஓட்டுக்கு விடப்பட வேண்டும்‌ என்றனர்‌. தேசாய்‌, 
இரண்டு பகு களும்‌ ஒன்றாகவே ஓட்டுக்கு விடப்பட வேண்டும்‌ 
என்று வாதிட்டார்‌. சட்டத்துறை உறுப்பினர்‌ ஜின்னாவைக்‌ தம்‌ 
கட்சிக்கு இழுத்துக்‌ கொள்ள வெகுவாக முயன்றார்‌. ஆனாலும்‌, 
முதலில்‌ தமது தாமானத்தின பகுதிகள்‌ தனித்தனியே விடப்படு 
வதையே விரும்பியதாகவும்‌ வாதங்களைக்‌ கேட்‌ட பிறகு 
இரண்டையும்‌ ஓன்றாக விடுவதே சரி என்பதை ஒப்புக்‌ கொள்வ 
தாகவும்‌ சொல்லிவிட்டார்‌ ஜின்னா. அவ்விதமே ஜின்னாவின்‌ 
தீர்மானம்‌ (பின்‌ இரண்டு பகுதிகள்‌ ) ஓட்டுக்கு விடப்பட்டது. 
ஜின்னா, தேசாய்‌, ஆனே ஆகியோர்‌ ஆதரிக்க, கஸ்னவி, மோடி, 
ஜெஹாஙகீர்‌ ஆகியோர்‌ எதிர்‌ ந்து வாக்களித்தார்கள்‌. தீர்மானம்‌ 
74க்கு 56 எனற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. 

இதைத்‌ தொடர்ந்து, ஜின்னாவின்‌ தீர்மானம்‌ முழுமையாக 
மீண்டும்‌ ஓட்டுக்கு விடப்பட வேண்டுமா என்ற சுவையான 
விவாதம்‌ ஓன்று ஏற்பட்டது. தேசாய்‌ இந்த விவகாரத்தில்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ ௦8 


அப்படி. விடவேண்டி.யதிலலை என்றார்‌ ; சட்ட உறுப்பினர்‌ அப்படி 
மீண்டும்‌ விடப்பட வேண்டி௰து அவசியம்‌ என்று வற்புறுத்தினார்‌. 
தீர்மானத்தின்‌ முதல்‌ பகுதியை இந்து உறுப்பினர்கள்‌ ஆதரிக்க 
மாட்டார்கள்‌ ; மூன்றாவது பகுதியை முஸ்லிம்‌ உறுப்பினர்கள்‌ 
விரும்ப மாட்டார்கள்‌. ஆகவே தீர்மானம்‌ முழுமையாக ஓட்டுக்கு 
விடப்பட்டால்‌ கோற்றுப்‌ போகும்‌” என்று சட்டத்துறை 
உறுப்பினர்‌ நம்பி எதிர்பார்த்தார்‌ என்றும்‌ கோன்றியது. 
இந்த நிலையில்‌ ஜின்னா எழுந்து, **இது முழுவதையுமே அரசாங்கம்‌ 
ஒரு கேலிக்‌ கூத்தாக்கித்‌ தீர்க்க விரும்புகிறது ; உறுப்பினர்கள்‌ 
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌!'' என்று கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 

முடிவாக, சபைத்தலைவர்‌ தமது தீர்ப்பை அறிவித்தார்‌. 
। கூட்டுப்‌ பொறுக்குக்‌ குழுவின்‌ அறிக்கையைப்‌ பற்றிய சபையின்‌ 
கருத்து என்ன என்பதை அறிவதே தீர்மானத்தின்‌ நோக்கம்‌. 
இங்கு ஏற்பட்டிருக்கும்‌ புதிய வகைச்‌ சூழ்நிலையில்‌, (பகுதி 
பகுதியாகச்‌ சபையின்‌ கருத்து தெரிந்து கொள்ளப்பட்டு 
விட்டதால்‌) மீண்டும்‌ ஒருமுறை சபையின்‌ கருத்தை அறிய முயல 
வேண்டியதில்லை ”' என்று தலைவர்‌ அறிவித்ததும்‌ உறுப்பினர்கள்‌ 
கைதட்டி உற்சாக ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. அரசாங்கம்‌ 
கசோல்வியைத்‌ தழுவி நிற்க, சபை ஓது ிவைக்கப்பட்டறு. 


சட்டசபையிலும்‌ வெளியிலும்‌ இவ்விதமான எறிப்பு வெளிப்‌ 
படையாகக்‌ தெரிவிக்கப்பட்டும்‌, ' அரமியல்‌ திட்டத்கைச செயல்‌ 
என்றே அரசாங்கம்‌ எதிர்‌ 
பார்த்தது! மார்ச்‌ 26ல்‌ ஆஸஃப்‌ அலி கேட்ட. ஒரு கேள்விக்கும்‌ 
சத்தியமூர்த்தி போட்ட பல துணைக்கேள்விகளுக்கும்‌ அரசாங்கக்‌ 
கட்த்தலைவர்‌ சர்க்கார்‌ அளித்த பதில்‌, அரசாங்கம்‌ இப்படியான 
ஓர்‌ எண்ணத்தில்‌ இருக்கிறது என்பதையே தெளிவுபடுத்தியது. 
இந்தியா மட்திரிக்கு அனுப்பிய கடிதங்களில்‌ இந்த எண்ணமும்‌ 
தெரிவிக்கப்பட (.ருக்கிறதா என்பது பற்றி சர்க்கார்‌ திட்டவட்ட 
மாக எதுவும்‌ சொல்லவில்லை. ஆயினும்‌, அப்ப]. ஓர்‌ எண்ணம்‌ 


39 


படுத்த எல்லோரும்‌ வருவார்கள்‌ 


இருக்கிறது என்பது தெளிவாக ஊக௫ிக்கக்‌ கூடியதாகவே 
இருந்தது. இந்திய அரசாங்கத்தின்‌ இநதத தவறான முடிவைப்‌ 
பற்றிச்‌ சபையில்‌ விவாதிக்க சபை நடவடிக்கைகளை ஓத்இிவைக்க 


210 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வேண்டும்‌ என்ற கோரிக்கை ஓன்றை மார்ச்‌ 28ல்‌ சபையில்‌ 
கொண்டுவந்தார்‌ சத்தியமூர்த்தி. சர்க்கார்‌ அசை அனுமதிக்கக்‌ 
கூடாது என்று மறுத்ததைத்‌ தொடர்ந்து சிறிய விவாதம்‌ ஓன்று 
நடந்தது. தலைவர்‌ அந்தத்‌ தீர்மானத்துக்கு அனுமதி மறுத்து 
விட்டார்‌. 


அரசியல்‌ நிர்ணய சபைக்‌ கோரிக்கை: 


மனனர்பிரானின்‌ (பிரிட்டிஷ்‌) அரசாங்கம்‌ இந்தியச்‌ சட்ட 
சபைகளின்‌ அபிப்பிராயங்களை எதிர்நோக்கிக்‌ காக திருக்கவில்லை. 
1935 பிப்ரவரி முதல்‌ தேதியிலேயே அதாவது, இங்கே மத்திய 
சட்டசபை அதுபற்றி விவாதிப்பதற்கு முன்பே கூ. பொ. குழு 
அறிக்கையின்படி அமைந்த இந்தியாச்‌ சட்டத்தைப்‌ பாராளு 
மன்றத்தில்‌ நாக்கல்‌ செய்துவிட்டது. இர்கியாவில்‌ இளம்பிய 
எதிர்ப்பையும்‌ பொருட்படுத்தாமல்‌ அங்கே, அது பரிசீலிக்கப்பட்டு 
வந்தது. அதன்‌ பேரில்‌, பாராளுமன்றத்தில்‌ நிறைவேற்றப்பட்டு 
1935 ஆகஸ்ட்‌ 4ல்‌ மன்னரின்‌ ஓப்புதலையும்‌ பெற்றது. அமெரிக்க 
நூலாசிரியர்‌ ஒருவர்‌ பொருத்தமாகச்‌ சுட்டிக்‌ காட்டியது போல, 
கூட்டாட்சி அமைப்பு பின்கண்ட அம்சங்களைக்‌ கொண்டதாக 
இருந்தது : *பிரிட்டி வ்‌. அரசாங்க,த்துக்கே கட்டுப்பட்டு இயங்கும்‌ 
நிருவாகத்துறைக்கு வழங்கப்பட்டி ருந்து அபரிமிதமான 
அதிகாரங்களை அது மேலும்‌ பலப்படுத்தியது ; பிரிட்டிஸ்‌ 
அரசாங்கத்துக்கும்‌ இந்திய சுதேசமன்னர்கள்‌ போன்‌ ம பிற 
போக்காளர்களுக்குமிடையே உள்ள உறவை வளர்த்தது; 
இந்தியாவில்‌ பிரிட்டிஷார்‌ நடத்தி வநத வர்த்தகம்‌, தொழில்‌, 
லேவாதேவி, கடல்வாணிபம்‌ முதலியவைகளின்‌ பழைய வல்லாண்‌ 
மையை அப்படியே உறுதி செய்தது; இந்தியாவின்‌ பொருளா 
தாரம்‌, அயல்நாட்டு விவகாரம்‌, ராணுவம்‌ ஆகியவைகளை பிரிட்டி 
நொரின கையிலேயே விட்டுவைத்தது ; பிரிட்டிஷ்கா ரர்களின்‌ 
மேலா திக்க த்தில்‌ நடந்து வந்த நிருவாகத்தை மாற்றவோ அந்லே 
தலையிடவோ இந்திய க்களுக்கு எற்‌ ஐ உரிமையும்‌ கடைக்காத 
படியும்‌ செய்முது.”' 

அரசியல்‌ அமைப்புச்‌ சட்ட நுணுக்கங்களில்‌ 2 தாந்தவரான 
கத்‌, இந்தச்‌ சட்டத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டதாவது: "' கூட்டு 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 279 


ஆட்சி அமைப்பின்‌ பாநங்களாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளவை 
எல்லாம்‌ ஓரேவிதமாக, ஓரே அளவாக இல்லை. எனவே, அவை 
களை ஒன்றுசோத்து வைப்பது சாதாரணமாக இயலாத காரியமே. 
பிரிட்டிஷ்காராகள்‌ இதற்கு ஆதரவு அளித்தார்கள்‌ என்றால்‌, 
இவ்வாறான முட்டுக்கட்டை... போடும்‌ அம்சங்களை அரைத்தால்‌ 
கான பிரிட்டிஷ்‌ இ௩்மியாவின்‌ ஆட்ரியில்‌ கொண்டுவர முயலக 
கூடிய இவிர குடியாட்சி அம்சங்களை ந நடுக்க முடியுமென்று 
அவர்கள்‌ நம்பியே அதற்குக்‌ காரணம்‌. இந்திய பத்திய அரசிடம்‌ 
பொறுப்பாட்சியை ஒப்படைப்பதைத்‌ தள்ளிப்போட்டுக்‌ 
கொண்டே போகலாம்‌ என்ற ஒரே நரோக்கத்வில்‌ ரான்‌ இநதத 
மட்டம்‌ தயாரிக்கப்பட்டது எனறு இ$துியாகள்‌ கருதியது 
முற்றிலும்‌ தவறல்ல. தவிர, பாதுகாப்பையும்‌ அயல்நாட்டு 
விவகாரத்தையும்‌ கைவசம்‌ வைத்துக்கொண்டு, கூட்டாடசிக்குப்‌ 
பொறுப்பாட்‌ச வழங்கி விட்டதாக (பிரிட்டி.ஷார்‌) பேசியதில்‌ 
வெகுவாக அர்‌ த்தமில்ல என்றே சொல்லலாம்‌.” 


1936ல்‌ காங்கிரசின்‌ நலைவராக இருந்த ஐவஹாலால்‌ நேரு, 
இந்தச்‌ சட்டத்தை “ஒரு புதிய அடிமைச்‌ சாசனம்‌” என்று 
குறிப்பிட்டார்‌. 1934 மம 8ல்‌ இந்ழியாவை ஒரு சுதநதிரகாடாக 
அமைப்பதற்குரிய அரியல்‌ நிர்ணய ரபை ஓன்றை உண்டாகக 
வேண்டும்‌ என்று சுயராச்சியக்‌ கட்சியின்‌ மூலம்‌ விடுவிக்கப்‌ பட்ட 
கோரிக்கையை 1936 ஏப்ரலில்‌ லக்னோவில்‌ கூடிய காங்கிரஸ்‌ ஒரு 
சருக்கம்‌ தீர்மானமாக நிறைவேற்றியது. வயது வந்தவர்களுக் 
கெல்லாம்‌ வாக்குரிமை அல்லது அதற்குச்‌ சமமான ஒரு தேர்தல்‌ 
முறையில்‌ அரியல்‌ நிர்ணய சபை உறுப்பினர்கள்‌ மீதோாநகெடுக்கப்‌ 
த்‌ தீர்மானம்‌ கொரியது. இநதக 


ர்‌ 


படவேண்டும்‌ என்றும்‌ அநத 
கோரிக்கையை முன்வைத்தே செயல்புரியுமாறு, சட்டசபை 
களிலும்‌ வெளியிலும்‌ உள்ள தன ன்‌ பபினர்களையும்‌ காங்கிரஸ்‌ 
மூகட்டுக கொண்டு. 


இந்தியாச்‌ சட்டத்தின்படி அமைக்க மாநில அரசாங்கத்தை 
1037 வபிரல்‌ 1ந்‌ தேதி அமுலுக்குச்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்று 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ முடிவு செய்திருந்தது. அதற்கு ஏற்பவே, 
1937 ளர்‌ (எப்ரல்‌, மே) காலத்தில்‌ மாமிலச்‌ சட்டசபை 


260 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


களுக்கான தேர்தலையும்‌ நடத்தியது. தேர்தலில்‌ போட்டியிடுவ து 
என்றும்‌, ஆனால்‌ மாநில அரசாங்கங்களில்‌ பங்கு கொள்வதில்லை 
என்றும்‌ காங்கிரஸ்‌ முடிவு செய்திருந்தது. முஸ்லிம்‌ லீகும்‌, 
ஜினனாவின்‌ தலைமையில்‌ தேர்தல்‌ களத்தில்‌ இறங்கியது. 
காங்கிரஸ்‌ தேர்தல்‌ பிரசாரம்‌, ரொமிய மக்களிடையே என்றும்‌ 
இல்லாத பேரெழுச்சியை ஏற்படுத்தியது. அதன்‌ விளைவாகக்‌ 
காங்கிரசுக்கு மகத்தான வெற்றியும்‌ கிடைத்தது. சென்னை, 
ஐக்கிய மாகாணம்‌, மத்திய மாகாணம்‌, பீகார்‌, ஒரிசா ஆகிய ஐந்து 
மாநிலங்களிலும்‌ காங்கிரசுக்குப்‌ பெரும்பான்மை இடைத்‌ 
திருந்தது. பம்பாய்‌, வங்காளம்‌, அசாம்‌, வடமேற்கு எல்லைப்ப றம்‌ 
ஆகிய மாநிலங்களில்‌ (பெரும்பான்மை பெறாவிட்டாலும்‌) 
காங்கிரசே தனிப்‌ பெரிய கட்சியாக வந்தது. சிந்துவிலும்‌ 
பஞ்சாபிலும்‌ அது சிறுபான்மை இடங்களை மட்டுமே பிடித்து 
இருந்தது. அதாவது, சுதந்திரம்‌, சமுதாய முன்னேற்றம்‌ ஆய 
வற்றுக்கும்‌ நாடு வழங்கிய சரியான மக்கள்‌ இர்ப்பாக அமைந்தது 
தேர்தல்‌ முடிவு. 

இந்த த தேர்தலில்‌ பெரும்பான்மையான மூஸ்லிம்‌ வாக்குகளைக்‌ 
காங்கிரஸ்‌ பெறமுடியாமல்‌ போனது ஒரு பெரிய இடையூறாகவே 
வந்து முளைத்தது. பிரிட்டிஷ்‌ இந்தியா முழுவதிலும்‌ முஸ்லிம்‌ 
களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகு திகள்‌ 482. இதில்‌ 56 இடங்களுக்கு 
மட்டுமே போட்டியிட்ட காங்கிரஸ்‌ 26 இடங்களில்‌ கான்‌ வெற்றி 
பெற்றது. இந்த வெற்றிகளில்‌ பெரும்பான்மையானவை 
வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில்தான்‌ கிடைத்தன. ஆனால்‌, 
முஸ்லிம்கள்‌ அனைவரின்‌ பிரதிநிதித்துவ ஸ்தாபனம்‌ என்ற 
பெருமை முஸ்லிம்‌ லீகுக்கும்‌ இட்டவில்லை. குறிப்பாக, முஸ்லிம்‌ 
கள்‌ பெரும்பான்மையாக உள்ள வங்காளம்‌, பஞ்சாப்‌, சிந்து, வட 
மேற்கு எல்லைப்பு றம்‌ ஆகிய மாநிலங்களில்‌ ௮ துமிகவும்குறைவான 
இடங்களையே பிடித்திருந்தது. இந்துக்கள்‌ பெரும்பான்மையாக 
உள்ள மாநிலங்களில்‌ முஸ்லிம்‌ லீக்‌ பெருமளவு வெற்றிபெற்று 
இருந்தாலும்‌, மற்ற மாநிலங்களில்‌, முஸ்லிம்‌ ஆதரவு பல சிறுசிறு 
மாநில முஸ்லிம்‌ கட்சிகளிடையே பிரிந்துவிட்டது. 


தேர்தலைத்‌ தொடர்ந்து, அரசாங்கத்தில்‌ பொறுப்பு ஏற்பதா 
வேண்டாமா என்பதைப்‌ பற்றிக்‌ காங்கிரசில்‌ நீண்ட தர்க்கம்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 201 


ஏற்பட்டது. இறுதியாக, அரசாங்கத்தில்‌ பங்கேற்பது என்று 
முடிவு செயயப்பட்டது. அதன்படி, பிரிட்டிஷ்‌ இ தியாவின்‌ 
பதினொரு மாநிலங்களுள்‌, பம்பாய்‌, சென்னை, மத்திய மாகாணம்‌, 
ஐக்கிய மாகாணம்‌, பீகார்‌, ஒரிசா, வடமேற்கு எல்லைப்பு றம்‌ ஆயெ 
ஏழு மாநிலங்களில்‌ காங்கிரஸ்‌ கட்டி மந்திரிசபை அமைத்தது. 
ஆனாலும்‌, மந்திரிசபை அமைப்பில்‌ ஏற்பட்ட தகராறு காங்க 
சுக்கும்‌ முஸ்லிம்‌ லீகுக்கும்‌ இடையே அழமான கசப்புணர்ச்சிகள்‌ 
உருவாக வமிவகுத்துவிட்டது. ஐக்கிய மாகாணத்தில்‌ முஸ்லிம்‌ 
லீக்‌ பலமான கட்சியாக இருந்ததால்‌, அங்கே காங்கிரஸ்‌ 
சன்னுடன்‌ சேர்ந்து கூட்டணி அரசாங்கம்‌ அமைக்கும்‌ என்று 
முஸ்லிம்‌ லீக்‌ எதிர்பார்‌ த்தது. ஆனால்‌, காங்கிரஸ்‌ கட்சிக்குக்‌ 
கட்டுப்பட்டு இயங்கவும்‌ சட்டசபையில்‌ கீனிககடசி என்ற 
உரிமையை விட்டுக்‌ கொடுக்கவும்‌ இசைந்தால்‌ மட்டுமே ஒன்‌ றி 
ரண்டு லீக்‌ உறுப்பினர்களை அமைச்சரவையில்‌ சோ த துக்கொள்வ 
மாகக்‌ காங்கிரஸ்‌ தெரிவித்து விட்டது. முஸ்லிம்‌ லிக்‌ இதற்கு 
இணங்கவில்லை. இது முதலே முஸ்லிம்‌ லீக்‌ காங்கிரசை விட்டு 
விலகி விலகச்‌ செல்லத்‌ தொடங்கியது, காங்கெஸ்‌ ஆடசிபுரியும்‌ 
மா நிலங்களில்‌ ஆளும்‌ கட்சியின்‌ ஓத்‌துழைப்புடனேயே முஸ்லிம்கள்‌ 
ஓடககப்படுகிறார்கள்‌ என்ற கடுமையான கு௰்றச்சாட்டுகளையும்‌ 
அள்ளி வீசியது. 

தேர்தல்‌ முடிந்ததும்‌, ஜவஹாலால்‌ நேருவின்‌ திட்டப்படி, 
காங்கிரஸ்‌ கட்சி முஸ்லிம்‌ மக்களுடன்‌ நெருங்கிய உறவு ஏற 
படுத்திக்கொள்ள முயன்று வந்தது. இதுவும்‌ ஜின்னா போன்ற 
முஸ்லிம்‌ தலைவர்களிடையே கடுமையான சீற்றத்தை எழுப்பியது. 
அவர்களும்‌, முஸ்லிம்களெல்லாம்‌ ஓமர கொடியின்‌ கீழ்‌ ஒரே 
நிலைமையின்‌ கீழ்‌ ஒன்று சேரவேண்டும்‌ என்ற முழக்கத்கை முன்‌ 
மவத்து இனவெறியைக்‌ கிளப்பினார்கள்‌. காங்கரஸ்‌ கட்சி கடைப்‌ 
பிடி. கொள்கையால்‌ முஸ்லிம்‌ சமுதாயத்தில்‌ ஒருவிதமான 
இனச்செருக்கு உணர்ச்சியும்‌ போராட்ட முனைப்பும்‌ ஏற்பட்டன. 
வாசாலகமுடைய முஸ்லிம்‌ தலைவர்களின்‌ இடைவிடாத பிர 
சாரமும்‌ அவைகளை வளர்த்து எழுப்பியது. அந்த இரண்டு குணங்‌ 
களின்‌ உருவகமாகக்‌ கற்பிக்கப்பட்ட ஜின்னா விரைவிலேயே 
இஸ்லாமிய மக்களின்‌ ஓரே தலைவராக நிமிர்ந்துவிட்டார்‌. 


282 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஜவஹர்லால்‌ நேருவின்‌ தலைமையில்‌ ( 1937 மார்ச்சில்‌) கூடிய 
காங்கரஸ்‌ சட்டசபை உறுப்பினர்களின்‌ தேசீயப்‌ பேரவை, 
1 1935 ஆம்‌ ஆண்டு இந தியாச்‌ சட்டத்தை வாபஸ்‌ பெற்று இந்திய 
மக்கமள தங்கள்‌ அரசியல்‌ சட்ட ந்தை வகு த்துக்கொள்ள வழிவிட 
வேண்டும்‌ ” எனனும்‌ தேசீயத தாமான ததை உடனடியாக நிறை 
வேற்றுமாறு சட்டசபைகளைக்‌ கேட்டுக்கொண்டது. இதற்காக 
அரசியல்‌ நிர்ணய சபை ஒன்றை அமைக்க வேண்டுமென று அரசாங்‌ 
கத்தை அவர்கள்‌ திட்டவட்டமாகக்‌ கேட்டுக்கொள்ள வேண்டும்‌ 
என்றும்‌ அக்கோரிக்கை வற்புறுத்தியது. அதற்கு ஏற்ப, 1937 
அகஸ்ட்‌-அக்டோபர்‌ கூட்டத்தொடரில்‌, காங்கிரஸ்‌ வசமிருந்த 
ஏழு மாநிலச்‌ சட்டசபைகளிலும்‌ இந்தக்‌ கோரிக்கை தீர்மானமாக 
நிறைவேற்றப்‌ பட்டது. 


மத்திய சட்டசபையின்‌ எதிர்காலக்‌ கூட்டத்தொடர்‌ ஆரம்ப 
மானபோது, சத்தியமூர்த்தி பின்கண்ட தீர்மான தகை, 
செப்டம்பர்‌ 17ல்‌, சட்டசபையில்‌ கொண்டுவடதார : 


்‌ 1935 ஆம்‌ ஆண்டு இர்தியாச்சட்டம்‌ இந்திய மக்களின்‌ 
கருத்தைக்‌ கொஞ்சமும்‌ பிரதிபலிப்பதாக இல்லை ; யாருக்கும்‌ 
அருப்தியளிப்பதாகவும்‌ இல்லை. எனவே, அதை உடனேயே 
திரும்பப்‌ பெற்றுக்கொண்டு, இந்தியாவுக்கு ஓர்‌ அரசியல 
சட்டத்தை வகுத்துத்‌ தரக்கூடிய அரசியல்‌ நிர்ணய சபை ஓன்றை, 
வயது வந்தவர்களுக்கெல்லாம்‌ வாக்குரிமை என்ற தேதர்தல்‌ 
முறையில்‌ தெரிந்தெடுக்க வேண்டும்‌ என்று இந்தச்‌ சபை 
இர்மானிக்கிறது. இந்த முடிவை இந்தியா மந்திரிக்கும்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்துக்கும்‌ தெரிவிக்குமாறு கவர்னர்‌ ஜெனரலைக 
கேட்டுக்கொள்ளுகி றது.” 


தீர்மான த்தை முன்மொழிந்து பேசுகையில்‌, ** எதிர்க்கட்சியின்‌ 
ஓர்‌ உறுப்பினர்‌ என்ற முறையில்‌ நான்‌ இந்தத்‌ தீர்மானத்தைக்‌ 
கொண்டு வரவில்லை ; பிரிட்டிஷ்‌ இந்தியாவின்‌ 11 மாநிலங்களுள்‌ 
7 மாநிலங்களின்‌ ஆட்சிப்‌ பொறுப்பை ஏற்றுள்ள இந்தியத்‌ 
தேசீயக்‌ காங்கிரசின்‌ பிரதிநிதி என்ற முறையிலேயே கொண்டு 
வருகிறேன்‌ ”' என்று தெளிவுபடுத்தினார்‌ சத்தியமூத்தி. யாரோ 
ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்‌ கொண்டு வரவில்லை, 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 283 


மாநிலங்களில்‌ பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக விளங்கும்‌ ஒரு 
நிறுவனம்‌ தீர்மானத்தைக்‌ கொண்டு வந்திருக்கிறது என்று 
உணர்‌ ததவே அவர்‌ அப்படிச்‌ செய்தார்‌. இந்தத்‌ தீர்மானம்‌ பல 
[றாஙநிலச சட்டசபைகளால்‌ நிறைவேற்றப்பட்டி ருக்கிறது ; 
அங்கெல்லாம்‌ எந்தச்‌ சறுபான மையினரும்‌— குறிப்பாக முஸ்லிம்‌ 
ரிறு.ரன்மையினா—'"' அரசியல்‌ நிரணய சபை” கேவை என்ற 
கோரிககைக்கு எந்த மறுப்பும்‌ தெரிவிக்கவில்லே்‌ என்பதையும்‌ 
சத்தியமூர்த்தி சுட்டிகசாட்டினார்‌. “ அதிம்சையையே நடைமுறைக்‌ 
கொள்கையாகக்‌ கொண்டுள்ள காங்கிரஸ்‌ அரசியல்‌ நிர்ணய சபை 
கோருகிறது எனறால்‌, இந்த நாட்டு ॥ாஈ-ளின்‌ உரிமைகள்‌ பெருகி, 
மக்களே அ௮த்தகசையகொரு சபையை அமைக்கும்‌ நிர்ப்பந்தத்தை 
அரசாஙகதுதுக்கு உண்டாக்க வேண்டும்‌ எனறு அது கருதுகிறது 
என்பதே பொருள்‌ '' என்றும்‌ அவர்‌ விளக்கினா. அவா மேலும்‌ 
மபசகையில்‌, ** அரியல்‌ நிர்ணய சபை '' என்னும்‌ தொடருக்கு 
எதாப்பும்‌ தெரிவித்த உறுப்பினர்களுக்குச்‌ சமாதானம்‌ கூறும்‌ 
(முறையில்‌ பினவருமாறு சதொடாநதார்‌ : 


மாநாடுகள்‌ கூட்டி, பேரரங்குகளை அமைத்து, தேவையில்லாத 
விவாதங்களிலும்‌ நமக்குள்ளேயே சச்சரவுகளிலும்‌ ஈடுபட்டு, 
“இநத மகள்‌ தங்கள்‌ விவகாரங்களைத்‌ தாமே கவனிததுக 
மொள்ள; தெரியாதவர்கள்‌ '' என்ற கருத்தையே அஙர்கியருக்கும்‌ 
அரசாங்க ர்‌ நுக்கும்‌ உண்டாக்கினோம்‌. இதுபோன்ற பயனற்ற 
மாநாடுகள்‌, பயனறற பேரரங்குகள்‌ இனி வேண்டாம்‌. 
நம்மிடையே உள்ள மூன்றாவது நபர்‌ நீக்கப்பட வேண்டும்‌ ; 
நம்முடைய (௮. நி.) சபையே நமது விவகாரங்களை முடிவு செய்ய 
வேண்டும்‌ ; அது பிரிட்டிஷ்‌ பாராளுமன்‌ றத்ரைக்‌ கட்டுப்படுத்து 
வஜாகவும்‌ இருக்கவேண்டும்‌. இந்த உரிமைகளை இந்தச்‌ சட்ட 
சபை வழங்கவேண்டும்‌ என்பதே நமது கோரிக்கை. அரசியல்‌ 
நிர்ணய சபை வேண்டும்‌ என்று மாம்‌ கேடபதின்‌ நோக்கம்‌ 
இதுவே.” 

இதன்‌ பிறகு, வகுப்புரிமைச்‌ சிபாரிசைப்‌ பற்றிய காங்கிரசின்‌ 
கருத்தை விவரித்து, இந்தியாச்‌ சட்டத்தை ஏன்‌ ஏற்க 
முடியவில்லை என்பதற்கான காரணங்களையும்‌ விளக்கினார்‌ 
சத்தியமா ததி. 


284 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஜின்னா, சத்தியமூர்த்தியின்‌ தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம்‌ 
கொண்டு வந்தார்‌. அரசியல்‌ நிர்ணய சபைக்‌ கோரிக்கையை நீக்கி 
விட்டு, வகுப்புரிமைச்‌ சிபாரிசில்‌ கண்ட முறைப்படி தோரா 
தெடுக்கப்பட்டவர்களின்‌ பேரரங்கு அல்லது மாநாடு ஓன்றைக்‌ 
கூட்டவேண்டும்‌ என்று கோரியது அந்தத்‌ இருத்தம்‌. எல்லா 
வகுப்பினரின்‌ ஓப்புதலோடும்‌, முஸ்லிம்கள்‌ மற்றும்‌ வேறு 
சிறுபானமையினரின்‌ உரிமைகளும்‌ நலன்களும்‌ தகுந்தவாறு 
பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்று பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்குத்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌ எனறும்‌ கேட்டுக்கொண்டார்‌ ஜின்னா. 
1936ல்‌ லிபரல்‌ கட்சியின்‌ தலைவராகத்‌ தேந்தெடுக்கப்பட்ட 
ஜெஹாங்கீர்‌, ஜின்னாவின்‌ கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாலும்‌, 
ஜின்னா குறிப்பிட்ட மாநாட்டில்‌ எல்லாச்‌ சிறுபானமையினருக்கும்‌ 
பிரதிநிதித்துவம்‌ அளிக்கப்பட வேண்டும்‌ என்று ஒரு திருத்தம்‌ 
கொண்டுவந்தார்‌. 

சத்தியமா த்தியின்‌ தீர்மானத்துக்கு மற்றொரு திருத்தம்‌ 
கொண்டுவந்த அனே, 19385 இந்தியாச்‌ சட்டம்‌ மட்டுமல்ல, 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசும்‌ நாட்டுமக்களின கருத்துக்கு எ திரானதே; 
ஆகையால்‌ இரண்டுமே கைவிடப்பட வேண்டும்‌'' என்று 
வற்புறுத்தனா. ஆலோசனையில்‌ உள்ள அரசியல்‌ நிர்ணய சபை 
இனச்சாரபுகள்‌ அற்ற தேர்தல்‌ முறையில்‌ தெரிந்தெடுக்கப்படும்‌ 
என்று திட்டவட்டமாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌ என்றும்‌ ஆனே 
கேட்டுக்கொண்டார்‌. 


இநதியாவின அப்போதைய அரசியல்‌ போக்குகளை த 
கெளிவாகக்‌ காட்டுகிற இந்தத்‌ தீாரமானங்கள்‌ முன்மொ.மியப்‌ 
பட்டதுமே, அரசியல்‌ நிர்ணய சபைக்‌ கோரிக்கையைப்‌ பற்றி 
பொதுவான விவாதத்துக்குக்‌ களம்‌ தயாராகி விட்டது. 


பெளலானா ஜஃபர்‌ அலி கான்‌ ஜினனாவை ஆதரித்துப்‌ பேசினா : 
” என்‌ காங்கிரஸ்‌ நண்பர்கள்‌ விடுதலையின்‌ பேரால்‌ நடத்திவரும்‌ 
புரட்சிகளின்‌ தரத்தை உயர்த்திக்‌ கொள்வார்களானால்‌, அவர்‌ 
களோடு சேர்ந்து கொள்வதில்‌ எனக்கு எந்தத்‌ தயக்கமும்‌ இல்லை. 
அதேபோல்‌, முழுச்‌ சுதந்திரமே நோக்கமாக அவர்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
காரர்களை எதிர்த்தும்‌ “ படை” இரட்டுவார்களானால்‌, அந்தப்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 20௦ 


படையணியின்‌ முன்னணியில்‌ முதல்‌ வீரனாக நான்‌ நிற்பேன்‌ ! 
ஆனால்‌, இந்தச்‌ சபையில்‌ நிகழ்த்தும்‌ பேச்சுக்களின்‌ மூலமே 
அவர்கள்‌ நாட்டுக்குச்‌ சுதந்திரம்‌ பெற விரும்புவார்களானால்‌, 
இன்னும்‌ ஆயிரம்‌ ஆண்டுக்காலம்‌ அவர்கள்‌ இதையேதான்‌ நடத்திக்‌ 
கொண்டிருக்கப்‌ போகிறாகள்‌. இதிலே இவ்வளவு மெதுவாகப்‌ 
போகிற அவர்கள்‌, முஸ்லிம்களோடு ஓரு இணக்கமான ஒப்பந்தத்‌ 
துக்கு வருவது பற்றியும்‌ இங்கேயே பேசினால்‌ என்ன 2 '' இவ்வாறு 
காங்கிரஸ்காரர்களைக்‌ கேட்ட மெளலானா, “எங்களைப்‌ பொறுத்த 
வரை முஸ்லிம்களுக்கு வேண்டியவைகளை ஜின்னா ஒருவர்தான்‌ 


செய்ய முடியும்‌ என்று திடமாக நம்புகிறோம்‌ '' என்றார்‌. 


மெளலானா சவுக்கத்‌ அலி பேசுகையில்‌, இந்துக்களுக்கும்‌ 
முஸ்லிம்களுக்கும்‌ இடையே இணக்கத்தை ஏற்படுத்த அவர்‌ 
மேற்கொண்ட அரிய முயற்சிகளை விவரித்து, “* ஆனாலும்‌ எனக்கு 
வெற்றி கிட்டவில்லை” என்று சொன்னார்‌. “முன்பு காந்தி 
அடிகளின தலைமையில்‌ துணிவாகப்‌ பணியா ற்றினேன ; 
இப்போது ஜின்னாவின்‌ தலைமையில்‌ தொண்டாற்றுவதில்‌ 
பெருமைப்‌. ।டுடேன்‌ ”' என்றும்‌ கூறினார்‌. “ இநதிய மூஸ்லிம்‌ 
களுக்குள்ளேயே நிதானபுத்தியுடைய ஓரே மனிதர்‌ ஜின்னா; 
எல்லாத்‌ தரப்பினருக்கும்‌ நியாயம்‌ கிடைக்க வேண்டுமென்று 
உழைத்து வருபவரும்‌ அவரே. அவர்‌ கண்டிப்புக்காரர்‌. ஆகவே, 
முஸ்லிம்‌ நலன்களைப்‌ பேணக்‌ கூடு.யவர்‌ அவா ஒருவர '' என்று 
விதந்துரைத்தார்‌ மெளலானா அலி. 


ஜக்கிய மாகாணத்தைச்‌ சேர்ந்த முகம்மது யாமின கான்‌, 
। காங்கிரஸ்காரர்கள்‌, சாங்கள்‌ பெரும்பான்மையாக உள்ள 
மாகிலங்களில்‌ சிறுபான்மையினரிடம்‌ இன்னும்‌ கொஞ்சம்‌ தாராள 
மாக நடந்து கொண்டிருக்க வேண்டும்‌ '' என்று குறிப்பிட்டார்‌. 
வகுப்புவாத உணர்ச்சியும்‌ வர்க்க உணர்ச்சியும்‌ கலந்த வேகத்தில்‌, 
“தனிப்‌ பெரிய சிறுபான்மையினராக உள்ள முஸ்லிம்களைக்‌ 
காங்கிரஸ்காரர்கள்‌ அடித்து வெளியேற றுகிறார்கள்‌ ” என்றும்‌ 
குற்றம்‌ சாட்டினார்‌ அவர்‌. மேலும்‌ பேசுகையில்‌ அவர்‌ குஜிப்‌ 
பிட்டதாவது : 


2௦6 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


்‌* மற்றொரு சிறுபான்மை வகுப்பான ஜமீன்‌ தார்களையும்‌ இந்தக்‌ 
காங்கிரஸ்காரர்கள்‌ கொடுமைப்படுத்துறொர்கள்‌. என்னுடைய 
மாநிலத்தில்‌ சாதிக்‌ கட்சிகள்‌ சில இருந்தாலும்‌, காங்கிரசும்‌ 
ஜமீன்தார்களின்‌ கட்டியுமே இரண்டு முக்கியமான கட்சிகள்‌. 
அங்கே ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ்காரர்கள்‌ என்ன செய்தார்கள்‌ 
தெரியுமா” நிலவரி முழுவதையும்‌ அவர்கள்‌ வசூலித்துக்‌ 
கொண்டார்கள்‌. அதே சமயம்‌, குத்தகை வருலிக்கக்‌ கூடாது 
எனறு (ஐமீன்தார்களை த்‌ தடுத்துவிட்டார்கள்‌ ! லமீன்‌ தார்கள்‌ 
நிலவரி கட்டுவதற்கு, அவர்களுக்குப்‌ பணம்‌ எங்கே இருந்து 
வரும்‌ 2 ”” 

இநதக கேள்வியை எழுப்பிக்‌ கொண்டு, * இப்படிப்பட்ட 
காங்கிரஸ்காராகளின்‌ அரசியல்‌ நிர்ணய சபை ஏறபட்டால்‌ 
சிறுபானமையினரின நிலைமை என்ன அகும்‌ என்பதை நீங்களே 
ஊகித்துக்‌ கொள்ளுங்கள்‌ '' என்று சபையை எச்சரித்தார்‌ 
யாமின கான்‌. அவரே ஒரு ஜமீன்‌ தார்‌ ; பிரிட்டிவ்‌ காரரின்‌ கயவு 
இல்லாவிட்டால்‌ அவருடைய நிலை என்ன அகும்‌, பாவம்‌? 
' அரசியல்‌ நிர்ணய சபை ஏற்பட்டால்‌, பாதுகாப்பு உத்தரவாதம்‌ 
எதுவும்‌ இராது. சத்தியமூர்த்தி சொல்லுகிற ௮. நி. சபை 
எப்படி இருக்கும்‌ 2 இப்போது உளள சட்டசபையில்‌ அரசாங்கப்‌ 
பகுதியை நீக்கிவிட்டால்‌ எப்படி இருக்குமோ, அப்பாடத்தான்‌ 
இருக்கும்‌ அந்தச்‌ சபை, அதிலே (எங்களைப்‌ போன்ற) சிறு 
பானமையினரின குரலுக்கு இடமே இராது” என்று மீண்டும்‌ 
அங்கலாயத்தார்‌ அவர்‌.” “ (ஜமீன்தார்களையும்‌ உள்ளிட்ட) 
சிறுபான்மையினரோடு இணங்கிப்‌ போக ஆயத்தமாக இருப்ப 
காகக்‌ காங்கரஸ்‌ கன்‌ செயல்கள்‌ மூலம்‌ மமெய்ப்பித்தாலல்லாபால்‌ 
நாங்கள்‌ அதனோடு சேரப்‌ போவதில்லை; அது மட்டு மல்ல, 
காங்கிரசின்‌ நடவடிக்கைகளை முழு மூச்சாக எதிர்க்கவும்‌ தயங்க 
மாட்டோம்‌ !?' எனறு முழங்கிய யாமின்‌ கான்‌, காங்கிரஸ்‌ 
தாமானத்றையும்‌ அதன்‌ மீது வந்த இருத்தங்களையும்‌ ஒரு 
மொத்தமாக எதிர்த்தார்‌. 

வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தைச்‌ சேர்ந்த அப்துல்‌ 
கையூம்‌ காங்கிரஸ்‌ தூமானத்தை ஆதரித்தும்‌, முஸ்லிம்‌ வகுப்பு 
வாதிகளைக கடுமையாகத்‌ தாக்கியும்‌ பேசினார்‌ : 


இநதியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 207 


்‌* முஸ்லிம்களாகிய நாங்கள்‌ இந்தியர்கள்‌ ; முழு இந்தியர்கள்‌. 
இந்தியா ஓரே தேசீய இனம்‌ என்பதே எங்கள்‌ கொள்கை. 
எனவே, எங்கள்‌ இந்து சகோதரர்களுடன்‌ இணங்கி இனம்‌ 
பொருந்தி வாழ்வதையே நாங்கள்‌ விரும்புகிறோம்‌. எதிர்‌ 
காலத்தில்‌ இந்தயா அடையப்‌ போகும்‌ மகோன்னத நிலை 
இப்போதே எங்களுக்குப்‌ புலப்படுகிறது ; அதப்‌ பங்குபோடவும்‌ 
அதற்கான ஓப்பந்தங்களையே வற்புறுத்தவும்‌ கச்சை கட்டிக்‌ 
கொண்டு திரிகின றவர்களுக்கு நாங்கள்‌ பணிந்து கொடுக்கப்‌ 
போவதில்லை. அதுவும்‌, அத்தகைய பிரிவினை அந்நியராலேயே 
செய்யப்படும்‌ என்னும்‌ போது அந்தத்‌ தீமைக்கு நாங்கள்‌ 
இணங்கவே முடியாது7/'' என்று அறை கூவினர்‌ கையூம்‌. 


எலலாத முதாகுழி இந்தியருக்கும்‌ பிரதிநிதித்துவம்‌ அளிக்கக்‌ 
கூடிய அரசியல்‌ நிர்ணய சபை ஓன்று அமைக்கப்படுவதை அவர்‌ 
மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்றார்‌. இத நாட்டு உழைப்பாளி 
களான லட்சோப லட்சம்‌ மக்களின்‌ பிர ிரிஇகள்‌ கூடிக்‌ கலந்து 
பேச ஒரு அரசியல்‌ சட்டம்தை உருவாக யினால்‌, அது, இந்த நாட்டு 
மக்களில்‌ யாருக்கும்‌ எந்தத்‌ தீங்கையும்‌ விளைவிக்காது என்று 
உறுதி கூறினா கைம்‌. 

கல்கததாவைச சோந்த பண்டி லட்சுமி காந்து மைதரா, 
அனேயின திருத்தத்தை ஆதரித்து ஜினனாவின்‌ துக்கத்தைக்‌ 
கண்டி.முதார்‌. சம்துியமார்த்தியின்‌ தீர்மானம்‌ மிக நல்ல நோக்கத்‌ 
தோடுகொண்டுவரப்பட்டுள்ளது; அவர்‌ சுட்டிக்காட்டிய அரசியல்‌ 
நிர்ணய சபையின்‌ நோக்கமும்‌ சிறந்தசே. ஆனால்‌, அவர்‌ இதைத்‌ 
தவறான சமயத்தில்‌ கொண்டு வந்துவிட்டார்‌. பிரிட்டிஸ்‌ 
அரசாங்கம்‌ ஒரு பிற்போக்குத்மழனமான அரசியல்‌ சட்டத்தை 
இந்தியாவின்‌ மீது திணித்துளள து. இதை எதிர்த்து, இந்தியர்கள்‌ 
தங்கள்‌ திட்டத்தை அதிகார வர்க்கத்தின்‌ மீது தணிக்க வேண்டு 
மானால்‌, அதற்குத்‌ தேவையான சம்தியை நமக்குப்‌ பின்னால்‌ 
திரட்ட வேண்டும்‌; உலகன்‌ வேறு எந்தச்‌ சக்திக்கும்‌ ஈடு 
கொடுக்கக்‌ கூடிய சக்தியாக அது இருக்க வேண்டும்‌. 
வகுப்புரிமைச்‌ சிபாரிசு, தனித்தொகுதி என்பவைகளின்‌ பேரால்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஒரு கொடும்‌ சூழ்ச்சியை இந்தியாவின்‌ 


288 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


மீது பரப்பியிருக்கறது. காங்கிரசே, இதை அறிவுக்குப்‌ 
பொருந்தாதது என்றும்‌ தேசீய விரோத நடவடிக்கை '' எனறும்‌ 
கண்டி.த்திருக்கிறது. “நமது கருத்தில்‌ நமக்கு மெய்ம்மையும்‌ 
துணிவும்‌ இருக்குமானால்‌, நாம்‌, துணிவாக நிமிர்ந்தெழு௩்து நின்‌ று, 
இந்தியாவின்‌ எதிர்கால அரசியல்‌ திட்டத்தில்‌ வகுப்புரிமைக்கும்‌ 
வகுப்புவாரிப்‌ பிரதி நிதித்‌ துவ த்துக்கும்‌ இடமே இருக்கக்‌ கூடாது 
என்று அடித்துச்‌ சொல்லவேண்டும்‌ ! '' என்றார்‌ மைத்ரா. 


வகுப்புரிமைச்‌ சிபாரிசு நிராகரிக்கப்பட வேண்டும்‌ என்று 
வற்புறுத்திய சர்தார்‌ சந்த்‌ சிங்‌, வகுப்புரிமைச்‌ சிபாரிசுகளின 
அடிப்படையிலேயே அர சியல்‌ நிர்ணய சபை அமைக்கப்படுமானால்‌, 
சீக்கியர்கள்‌ அதனோடு எந்த வகையிலும்‌ தங்களைத்‌ தொடர்பு 
படுத்திக்‌ கொள்ள மாட்டார்கள்‌ எனறு. 


இவ்வாறாக, இந்திய அரசியலில்‌ ஏற்பட்டு வந்து பிளவுகளை 
இந்த விவாதம்‌ தெளிவாக எதிரொலித்தது. விவாதம்‌ முடியு 
முன்பே சபை ந௩டவடிககை ஓ த்திவைக்கப்பட்டது. இதே 
விவாதம்‌, பின்னர்‌ 1938ஆம்‌ ஆண்டின்‌ வரவு செலவுத்‌ மட்டத்‌ 
தொடரிலும்‌ தலைதூக்கியது. இப்போது, அநேகமாக அந்தது 
இர்மானம்‌ நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று விளங்கி 
விட்டது. எனவே, 1988 பிப்ரவரி 4ஆம்‌ தேதியன்று, ஆஸஃ.! 
அலி தீர்மானத்தைப்‌ பற்றிய விவாத த்தைக கால வரையறையின றி 
ஒத்திப்‌ போடலாம்‌ என்று ஒரு தீர்மானத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. 
“எவ்வளவு விரைந்த அரசியல்‌ நடவடிக்கை '' எனறு ஏளனமாகக்‌ 
குறிப்பிட்டவாறே, அரசாங்கக்‌ கட்சித்‌ தலைவரான சர்க்கார்‌ 
அதற்கு இணங்கினார்‌. அதன்‌ பேரில்‌ அதைப்‌ பற்றிய விவாதத்‌ 
தைக்‌ காலவரையறையின்‌ றி ஒத்தி வைப்பது எனறு சபை முடிவு 
செய்தது ; அரசாங்கமும்‌ நிம்மதிப்‌ பெருமூச்சு விட்டது. 


அடக்குமுறைக்கு எதிர்ப்பு : 

சட்டமறுப்பு இயக்கம்‌ நிறுத்தப்பட்டதும்‌ 1984 ஐனில்‌ 
அரசாங்கம்‌ காங்கிரசின்‌ மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை 
நீக்கியது, ஆனாலும்‌, அரசாங்கம்‌ தன்னுடைய அடக்குமுறைக்‌ 
கொள்கையைக்‌ கைவிடவில்லை. வடமேற்கு எல்லைப்புற 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 20940 


மாகாணத்தின்‌ ( செஞ்சட்டைப்படை என்னும்‌) குதாய்‌ 
இத்மத்கார்‌ மற்றும்‌ பல இளைஞர்‌ இயக்கங்களின்‌ மீதும்‌ விவசாய 
நிறுவனங்களின்‌ மீதும்‌ விதிக்கப்பட்டிருந்த தடை இன்னும்‌ 
நீக்கப்படவில்லை. 19384 ஐமலையில்‌ இந்தியக்‌ கம்யூனிஸ்டு கட்சியும்‌ 
சட்ட விரோகமாககப்பட்டது. காங்கிரஸ்காரர்களைப்‌ பொறுத்த 
அளவில்‌, ஜவஹாலால்‌ நேரு, சுபாஷ்‌ சந திர போஸ்‌ ஆகியவர்களின்‌ 
மீதே அரசாங்க அடக்குமுறை குறி வைத்தது. மத்திய சட்ட 
சபை உறுப்பினர்கள்‌, அடக்குமுறைக்‌ கொள்கையை கைவிடுமாறு 
பல சமயங்களில்‌ அரசாஙகத்கை வம்புறுத தினாகள. 


1935 பிப்ரவரி 5ஆம்‌ தேதி பி. காஸ்‌ சட்டசபையில்‌ ஒரு 
தீர்மானம்‌ கொண்டுவந்தார்‌. அந்தத்‌ தீர்மானம்‌, வடமேற்கு 
எல்லைப்புற மாகாணத்திலுள்ள குதாய்‌ கித்மத்கார்‌ 
(செஞ்சட்டைப்படை ) மீது உள்ள தடையை உடனடியாக நீக்க 
வேண்டும்‌ அல்லது நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்‌ 
கொள்ளச்‌ செய்ய வேண்டும்‌ என்று கவர்னர்‌ ஜெனரலைக்‌ கேட்டுக்‌ 
கொள்வதாக அமைந்தது. எல்லைக்காந்தி அப்துல்‌ கஃபார்‌ கான 
தலைமையில்‌ குதாய்‌ கித்மத்கார்‌ நடத்தியுள்ள இயக்கங்கள்‌ 
எப்போதும்‌ அமைதியாகவே நடந்துள்ளன என்றும்‌, இருந்த 
போதிலும்‌ அரசாங்கம்‌ அவர்களைச்‌ சந்தேகக்‌ கண்‌ கொண்டே 
பார்த்து அவர்கள்‌ மீது அடக்குமுறைகளை ஏவிய வண்ணமாக 
இருந்திருக்கிறது என்றும்‌ எடுத்துக்‌ காட்டினார்‌ தாஸ்‌. அவர்‌ 
மேலும்‌ பேசுகையில்‌, இந்த (செஞ்சட்டைப்படை ) நிறுவனம்‌ 
மேற்கொண்டு வந்துள்ள நடவடிக்கைகளாலேதான்‌ அணமையில்‌ 
அரசியல்‌ சீர்திருத்தங்களை எல்லைப்புறத்துக்கும்‌ விஸ்தரிக்க 
முடிந்தது என்று சுட்டிக்காட்டி, அதன்‌ மீது உள்ள தடையை 
நீக்க வேண்டும்‌ என்று அரசாங்கத்தைக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


தேசாய்‌, பானர்ஜி, அப்துல்‌ மதீன்‌ செளதுரி, ஷெர்வானி, 
சவுக்கத்‌ அலி கான்‌ மற்றும்‌ பலர்‌ தாஸின்‌ தீர்மானத்தை 
ஆதரித்தார்கள்‌. ஃபஸ்லுல்‌ ஹக, தீர்மானத்தைக்‌ கொள்கை 
யளவில்‌ ஆதரித்தார்‌. பெரிய அளவில்‌ நடைபெறும்‌ எந்த 
இயக்கமும்‌ முழுக்க முழுக்க அகிம்சை நெறியிலேயே செயல்பட 
முடியாது என்ற (அரசாங்கத்‌ தரப்புக்‌) குற்றச்சாட்டை ஜின்னா 
௬-19 


290 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வன்மையாக மறுத்தார்‌ ஆனால்‌, அரசாங்கத்தார்‌ தாங்கள்‌ 
முட்டாள்‌ தனமான தவறுகள்‌ ஏதும்‌ செய்துவிடவிலலை என்று 
சொல்லுவதையும்‌ தான்‌ ஏற்கமுடியாது என்‌ று மடக்கினார்‌ அவர்‌. 
அத்துடன்‌, ** எல்லைப்புறுத்தில்‌ அமைதியை நிலைநாட்டி. அங்கே 
அரசியல்‌ விதிப்படி, ஆட்சியை நடத்துங்கள்‌ ; அது மட்டுமலல,-- 
இந்தச்‌ சபையில்‌ வெளியிடப்படும்‌ இந்தியர்களின்‌ உணர்ச்சிக்கும்‌ 
மதிப்புக்‌ கொடுங்கள்‌ ” என்றும்‌ அரசாங்கத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌, ஜினனா. 


எல்லைப்புற மாகாணத்திலிருந்து முதன்‌ முதலாகச்‌ சட்ட 
சபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த காங்கிரஸ்‌ உறுப்பினர்‌ 
டாக்டர்‌ கான்‌ சாகப்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேச 
எழுந்ததுமே சபையில்‌ உற்சாக ஆரவாரம்‌ கிளம்பியது. பிரிட்டிஷ்‌ 
படை வீரர்கள்‌ அந்த மாகாண மக்களுக்கு இழைத்துவந்த காட்டு 
மிராண்டிததனமான கொடுமைகளை அவர்‌ உருக்கமாக 
விவரித்தார்‌. எல்லைப்புற மாகாணம்‌ ஒரு ** வெடி மருட்துசசாலை '' 
என்றும்‌ ஆகவே அங்கே “புகை பிடிக்கும்‌ உரிமையை வழங்க 
முடியாது” என்றும்‌ சைமன்‌ குழு, தன்‌ அறிக்கையில்‌ 


குறிப்பிட்டிருந்தது. அதைச்‌ சுட்டிக்காட்டி, “அம்த வெடி 
மருந்துச்‌ சாலையை அமைதி தவழும்‌ ஒர்‌ இல்லமாக மாற்றுவதற்‌ 
காகத்தான்‌ குதாய்‌ இத்மத்கார்‌ தொடங்கப்பட்டது ”' என்று 


அவர்‌ அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்த போது சடையோர்‌ கை 
தட்டி ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. குதாய கிதமத்கார்‌ எப்போதும்‌ 
பணிவும்‌ அகிம்சை நெறியும்‌ இணைந்த முறையிலேயே தனனால்‌ 
அன தொண்டைச்‌ செய்து வரும்‌ என்று உறுதி கூறித்‌ தம்முடைய 
உரையை முடித்தார்‌ டாக்டர்‌ கான சாகிப்‌. 


விவாதத்தின்‌ முடிவில்‌ நடந்த ஓட்டெடுப்பில்‌ ௭ திர்க்கட்சியினா 
எல்லோரும்‌ தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள்‌. 
தாஸின்‌ தீர்மானம்‌ 7ச்க்கு 46 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ 
வெற்றி பெற்றது. | 

உள்‌ துறைச்‌ செலவினங்களுக்கான கோரிக்கை மார்ச்‌ 6ல்‌ சட்ட 
சபைக்கு வந்தபோது, அதில்‌ 100 ரூபாய்‌ குறைக்க வேண்டும்‌ 
என்ற வெட்டுத்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டு வந்தார்‌ ஆனே. 


இநதியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 201 


அப்போதும்‌ அரசாங்கத்தின்‌ அடக்கு முறை பற்றிய பிரச்சனை 
கிளப்பப்பட்டது. தேவையே இல்லாத சமயத்திலும்‌ அரசாங்கம்‌ 
அடக்குமுறைகளை அவிழ்த்து விடுவதைக்‌ கண்டிப்பதற்காகவே 
வெட்டுத்‌ தீர்மானம்‌ கொண்டு வந்ததாக ஆனே குறிப்பிட்டார்‌. 
ஆகராவைச்‌ சோந்த பண்டி த ஸ்ரீ கிருஷ்ண தத்தா பலிவால்‌ இந்த 
வெட்டுத்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசினார்‌. அமெரிக்கா, 
தென்னாப்பிரிக்கா, அயர்லாந்து, ரஷ்யா போன்‌ ற இடங்களி 
லெல்லாம்‌ அடக்குமுறை தோல்வியே ஈண்டிருக்கறது ; இந்தியா 
விலும்‌ ௮து வெற்றி பெறப்‌ போவதி ல்லை என்று அரசாங்கத்தை 
எச்சரித்தார்‌ பலிவால்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌ * ஹிட்லரின்‌ 
பழுப்புச்‌ சட்டைக்காரரது கொடுமை வங்காளத்தில்‌ பிரிட்டிஷ்‌ 
அதிகார வர்க்கம்‌ கட்டவிழ்த்து விட்டுள்ள வெள்ளைய து 
வெறிக்‌ கொடுமைக்கு உறைபோடக்‌ கூடப்‌ போதாது!” என்று 
எடுத்துரைத்தார்‌. 

பீகாரைச்‌ சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ண சின்ஹா, அவருடைய 
மாவட்டத்தில்‌ அரசாங்கம்‌ விவசாயிகளுக்கு இழைத்த 
கொடுமைகளை விவரித்தார்‌. இந்தியாவில்‌ நிலைமை மாறாமலே 
இருந்தாலும்‌ கூட, சட்ட மறுப்பு இயக்கத்தைக்‌ காங்கிரஸ்‌ 
நிறுத்தி வைக்காமலே இருந்தாலும்‌ கூட, இந்திய அரசாங்கம்‌ 
இவவள வு அசியாயமான அடக்குமுறைகளைக்‌ அகையாணடி ருக்கவே 
கூடாது எனறார்‌ அவர்‌. மக்களின்‌ கருத்துக்குச்‌ செவியே 
சாயககாத கல்நெஞ்ச அரசாங்கம்‌ இது என்று கண்டித்து 
ஆனேயின்‌ தீர்மானத்தை ஆதரித்தார்‌ சின்ஹா. தீர்மானம்‌ 
ஓட்டுக்கு விடப்பட்டு, 63க்கு 58 எனற வாக்கு வித்தியாசத்தில்‌ 
வெற்றி பெற்றது. 

வேறு பல சமயங்களிலும்‌ அடக்குமுறை பற்றிய பிரச்னையின்‌ 
மீது அரசாங்கம்‌ தோற்கடிக்கப்பட்டது. 1986 மார்ச்‌ 23ல்‌ 
சுபாஷ்‌ சந்திர போஸாக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க 
வேண்டுமமன்று நீலகண்ட தாஸ்‌ கொண்டுவந்து தீர்மானத்தில்‌ 
அரசாங்கம்‌ 6£க்கு 59 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ தோற்‌ 
கடிக்கப்பட்டது. 1957 ஆகஸ்ட்‌ 25ல்‌ அந்தமான்‌ தவில்‌ (சிறை 
வைக்கப்பட்டிருந்த) அரசியல்‌ கைதிகளின உண்ணாவிர தத்தைப்‌ 
பற்றி விவாதிப்பதற்காகச்‌ சபை நடவடிக்கைளை ஒத்தி வைக்கக்‌ 


292 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கோரி சத்தியமூர்த்தி கொண்டு வந்த தீர்மானத்தில்‌ மீண்டும்‌, 
62க்கு 55 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ அரசாங்கம்‌ தோற்‌ 
கடிக்கப்பட்டது. 


அயல்நாடுகளில்‌ வாழும்‌ இந்தியர்பால்‌ பரிவு : 


வெளிகாடுகளில்‌ வாழும்‌ இந்தியர்களுக்கு அந்நாடுகளில்‌ 
இழைக்கப்படும்‌ கொடுமை, இந்தியாவில்‌ சட்டசபைக்கு 
உள்ளேயும்‌ வெளியேயும்‌ எழுத தேசியக்‌ களர்ச்சிகளுக்குரிய 
காரணங்களுள்‌ ஒன்றாகத்தான்‌ எப்போதும்‌ இருந்து வந்திருக்‌ 
இறது. தொடக்க காலங்களில்‌, இந்தப்‌ பிரச்சினையைத்‌ தீர்ப்பதில்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ ஒத்துழைப்பைப்‌ பெற வேண்டும்‌ 
என்று சீனிவாச சாஸ்திரி வற்புறுத்தி வந்ததன்‌ பலனாக, கென்‌ 
யாவில்‌ இந்தியர்களிடம்‌ காட்டப்பட்ட பாரபட்சம்‌ ஒருவாறு 
முடிவுக்கு வந்த து. 

ஐந்தாவது சட்டசபையிலும்‌ வெளிகாட்டு இந்தியர்‌ பிரச்சினை 
அவ்வப்போது விவாதத்துக்கு வரத்தான்‌ செய்தது. 1935 
செப்டம்பர்‌ 18ல்‌ சான்ஸிபார்‌ இந்தியர்‌ நிலைமையைப்‌ பற்றி 
கோவிந்த வல்லப பந்த்‌ சட்டசபையில்‌ ஒரு தீர்மானம்‌ கொண்டு 
வந்தார்‌. சான்ஸிபாரில குடியேறியுள்ள இந்தியரின்‌ நலனைப்‌ பாது 
காக்கும்‌ நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு 
கவர்னர்‌ ஜெனரலைக கேட்டுக்கொள்ளும்‌ அந்தத்‌ தீர்மானத்தைச்‌ 
சட்டசபை நிறைவேற்றி வைத்தது. 1937 ஆகஸ்ட்‌ 28ல்‌ மேற்‌ 
குறித்த தீர்மானத்தின்‌ மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை 
என்று அரசாங்கத்தைக்‌ கண்டிக்கும்‌ முகமாக ஒத்திவைப்புத்‌ 
தீர்மானம்‌ ஒன்றை சத்தியமூர்‌ ததி கொண்டுவந்தார்‌. தீர்மானத்‌ 
இதன்மீது காரசாரமான விவாதம்‌ நடந்தாலும்‌, அது 66க்கு 2 
என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ தோல்வியடைந்தது. 1987 மார்ச்‌ 
8ல்‌ கல்வி, சுகாதாரம்‌ மற்றும்‌ நிலவரி இலாகா மானியக 
கோரிக்கை சட்டசபையில்‌ வந்தபோது, வெளிநாடுகளில்‌ வாழும்‌ 
இந்தியர்‌ நலனைப்‌ பாதுகாக்கத்‌ தவறிய அரசாங்கத்தைக்‌ கண்டிப்‌ 
பதற்காகவே, அந்த மானியத்தில்‌ 100 ரூபாய்‌ குறைக்கக்‌ கோரும்‌ 
வெட்டுத்‌ தீர்மானம்‌ ஒன று மோகன்லால்‌ சாக்சேனாவால்‌ கொண்டு 
வரப்பட்டது. தீர்மானத்தைச்‌ சட்டசபை நிறைவேற்றியது. 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 298 


பர்மா இந்தியர்‌ பிரச்சனையை விவாதிப்பதற்காகச்‌ சபை 
நடவடிக்கைகளை ஒத்திவைக்கக்‌ கோரி 10988 செப்டம்பர்‌ 5ல்‌ 
ஸியாவுதீன்‌ அகமது கொணர்ந்த தீர்மானத்தையும்‌ சட்டசபை 
நிறைவேற்றியது. கென்யா மேட்டுகிலப்‌ பிராந்தியங்களில்‌ 
புகுவதிலிரு£து இஈதியர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்ததாக 
உள்ள பிரச்சினையின்‌ மீது அப்துல்‌ கையூம்‌, 1939 மார்ச்‌ 7ல்‌ 
கொண்டுவந்த ஒத்திவைப்புத்‌ தீர்மான ந்தையும்‌ சட்டசபை நிறை 
வேற்றி வைத்தது. அடக்குமுறைக்‌ கண்டனத்தை ஆதரித்தது 
போலவே, அயல்‌ நாடுகளில்‌ வாழும்‌ இந்தியர்களின்‌ பிரச்சினை 
சட்டசபையில்‌ வந்த போதெல்லாம்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட. 
சபை உறுப்பினர்களில்‌ பெரும்பாலோர்‌ அரசாங்கத்தை எதிர்த்தே 
வாக்களித்தார்கள்‌. 


நிதி மற்றும்‌ பொருளாதார விவகாரங்களில்‌ மோதல்‌ 


வரவு செலவுத்‌ திட்டம்‌ நிராகரிக்கப்பட்டது : 


நிதி மற்றும்‌ பொருளாதார விவகாரங்களின்‌ மீது நடந்த 
விவாதங்களில்‌, பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியமும்‌ இந்தியத்‌ தேசியமும்‌ 
கடுமையாக மோதிக்‌ கொண்ட காட்சி, தெளிவாகக்‌ காணக்‌ கூடிய 
தாக இருந்தது. 1935க்கும்‌ 1939க்கும்‌ இடையில்‌ நிதித்துறை 
உறுப்பினர்‌ சர்‌ ஜேம்ஸ்‌ கரிகீ கொண்டு வந்த ஜந்து வரவு 
செலவுத்‌ திட்டங்களையும்‌ சட்டசபை நிராகரித்தது. சுயராச்சியக்‌ 
கட்சியார்‌ மிகுந்த செல்வாக்குப்‌ பெற்றிருந்த இரண்டாவது 
மூன்றாவது சட்டசபைகளில்‌ நடந்தது போலவே, இப்போதும்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ தமது விசேஷ 
அதிகார த்தைப்‌ பயன்படுத்தித்தான்‌ வரவு செலவுத்‌ திட்டத்தை 
உறுதி செய்ய வேண்டி வந்தது. குறிப்பாக, இந்தச்‌ சட்ட 
சபையிலேகான்‌, கவர்னர்‌ ஜெனரல்‌ தமது தனி அதிகாரத்தை 
அடிக்கடி பயன்படுத்த வேண்டியிருந்தது. கூப்லண்ட்‌ என்பவர்‌ 
குறிப்பிட்டிருப்பது போல, * முன்பு எப்போதையும்‌ விட இந்தச்‌ 
(5 வது) சட்டசபையிலேதான்‌ தேசீய எதிர்க்‌ கட்சியானது 
அரசாங்கத்தை மிகுந்த நெருக்கடிக்குள்ளாக்கியது. 1921க்கும்‌ 
1940க்கும்‌ இடைப்பட்ட (இருபது ஆண்டுக்‌) காலத்தில்‌ கவானர்‌ 


294 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஜெனரல்‌ தம்முடைய விசேஷ அதிகாரத்தை 14 தடவை பயன்‌ 
படுத்தினார்‌ ; அதில்‌ 1955க்குப்‌ பிறகு மட்டுமே எட்டுத்‌ தடவை 
அந்த அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தியிருக்தார்‌ ! ” 


இந்திய பிரிட்டிஷ்‌ வியாபார ஒப்பந்தம்‌ 
நிராகரிக்கப்பட்டது : 


வரவு செலவுத்‌ திட்டங்கள்‌ தவிரவும்‌ வேறொரு முக்கியமான 
விவகாரத்திலும்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ தம்முடைய தனி அதிகாரத்‌ 
தைப்‌ பிரயோஃிக்க வேண்டி ஏற்பட்டது. அதுதான்‌, 1985 அம்‌ 
ஆண்டில்‌ ஏற்பட்ட இந்திய பிரிட்டிஷ்‌ வியாபார ஒப்பந்தம்‌. 
இந்திய அரசாங்கம்‌, 1927 ஆம்‌ ஆண்டு முதலே, பிரிட்டிஸ்‌ 
நலன்களைப்‌ பேணும்‌ நோக்குடனேயே சுங்கவரித்‌ திட்டத்தை 
வகுத்து வரத்‌ தொடங்யெது. இந்தியச்‌ சுங்கவரி முறை, 
இந்தியா மற்றும்‌ பிறநாட்டுப்‌ பொருள்களுக்கு இல்லாத விற்பனை 
வாய்ப்பை பிரிட்டிஷ்‌ பொருள்களுக்கு ஏற்படுத்தித்‌ தரும்‌ 
விதமாகவே செயல்பட்டு வந்தது. இந்த விதமான தந்திரத 
திட்டத்தின்‌ உச்சகட்டம்தான்‌ ஆட்டவா வியாபார ஓப்பது த்தின்‌ 
இழ்‌ பிரிட்டிஷ்‌ முன்னுரிமைக்‌ கொள்கையாக உருக்கொண்டது. 
கடுமையான எதிர்ப்பையும்‌ பொருட்படுத்தாமல்‌ இந்தத்‌ திட்டம்‌ 
இந்தியாவின்‌ மீது திணிக்கப்பட்ட விவரத்தை முன்பே 
பார்த்தோம்‌. 

1935ல்‌ புதிய சட்டசபை தொடங்க இருந்த சமயத்தில்‌ இந்தய 
அரசாங்கம்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தோடு ஓர்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்டது. பிரிட்டிஷ்‌ முன்னுரிமையை மேலும்‌ விரிவுபடுத்தும்‌ 
முறையில்‌ மேற்படி ஆட்டவா வியாபார ஒப்பந்தத்தைப்‌ புதுக்கித 
இருத்தி அமைத்ததே இந்தப்‌ புதிய ஓப்பந்தம்‌. எனவே, இந்திய 
அரசியலாளரும்‌ வணிகர்களும்‌ இந்த ஏகாதிபத்தியத்‌ இணிப்பை 
எதிர்க்க அணிதிரண்டார்கள்‌. 

1935 ஜனவரி 29ஆம்‌ தேதியன்று, ஜனவரி 9ல்‌ கையெழுத்தான 
மேற்படி (வியாபார) ஒப்பந்தத்தை விவாதத்துக்கு எடுத்துக 
கொள்ளலாம்‌ என்ற தீர்மானத்தை வணிகத்துறை உறுப்பின 
ரான சர்‌ ஜோசப்‌ போர்‌ சட்டசபையில்‌ கொண்டுவந்தார்‌. 
பாதுகாக்கப்பட்ட பொருள்கள்‌ எவை என்பது பற்றித்‌ தனது 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 295 


நிலைமையை விரைவிலேயே தெளிவுபடுத்‌ துவதாக ஆட்டவா 
ஒப்பந்தத்தில்‌ குறிப்பாகவும்‌ பின்னர்‌ வெளிப்படையாகவும்‌, 
இந்திய அரசாங்கம்‌ உறுதியளித்திருக்தது. அந்த உறுதிமொழியே 
இந்த ஒப்பந்தத்தின்‌ மூலம்‌ நிறைவேற்றி வைக்கப்படுகிறது 
என்று விளக்கினார்‌ வணிகத்துறை உறுப்பினர்‌. அரசாங்கத்தைப்‌ 
பற்றி ஓயப்பாடோ தவறான எண்ணமோ ஏற்படக்‌ கூடாது 
என்றே இந்த (ஒப்பந்தம்‌) நடவடிக்கை மேற்கொள்ளப்‌ 
பட்டதாகவும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. 


அவருடைய விளக்கம்‌ முடிந்த உடனேயே, வெங்கடாசலம்‌ 
செட்டி * இந்த ஓப்பந்தத்கைச்‌ சட்டசபை ஏற்றுக்‌ கொள்ள 
வில்லை ; எனவே, இதை இந்திய அரசாங்கம்‌ உடனடியாக ரத்துச்‌ 
செய்யவேண்டும்‌ '' என்ற திருத்தம்‌ ஒன்றைக்‌ கொண்டுவஙர்கார்‌. 
பஞசாபைச்‌ சேர்ந்த கே. எல்‌. கெளபாவும்‌, இந்த ஒப்பந்தம்‌ 
இந்தியாவுக்குப்‌ பாககமான அ என்று கூறி இது போன்றதொரு 
தாமானம்‌ கொணர்ந்தார்‌. 

ஆட்ட.வா ஒப்பந்தத்தைத்‌ தயாரித்தவர்களிலே ஆர்‌. கே, 
சண்முகம்‌ செட்டியும்‌ ஒருவர்‌. அந்த ஓப்பந்தத்தையே தேர்தல்‌ 
பிரசசினையாக்கி வணிகர்‌ தொகு தியில்‌ போட்டியிட்டு, அவரைத்‌ 
தோறகர த்தார்‌ வெங்கடாசலம்‌ செட்டியார்‌. அகவே வணிகர்கள்‌ 
ஆடடவா ஒப்பந்தத்தை நிராகரித்து விட்டார்கள்‌ என்பது 
தெளிவு. இதைச்‌ சுட்டிக்காட்டி, ஆட்டவா ஒப்பந்தத்தின்‌ 
மறு வடிவமாக இப்போது வந்துள்ள ஓப்பந்தத்தையும்‌ மக்கள்‌ 
ஏற்கமாட்டார்கள்‌ என்றும்‌ அதை உடனேயே ரத்‌ துச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்று வெங்கடாசலம்‌ செட்டி கேட்டுக்கொண்டார்‌. 
தனது தொழில்களை வளர்த்துக்‌ கொள்வதற்கு இந்தியாவுக்கு 
உள்ள உரிமை அனை த்தையும்‌ பறிக்கும்‌ ஓப்பந்தம்‌ இது என்றும்‌ 
அவர்‌ சாடினார்‌. 

மார்வாரி (இந்திய வணிக)க்‌ கழகத்தின்‌ பிரதிநிதியான பாபு 
பைஜநா த பஜோரியாவும்‌ ஒப்பந்தத்தைக்‌ கண்டித்துப்‌ பேசினார்‌ : 
பிரிட்டிஷ்‌ வணிக வர்க்கமும்‌ மன்னர்பிரானின்‌ அரசாங்கமும்‌ 
ஒன்று சோந்து நிற்கும்போது இந்திய அரசாங்கம்‌ அதை மீறு 
ஒன்றும்‌ செய்ய முடியாது என்பதைத்தான்‌ இந்த ஒப்பந்தம்‌ 


296 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


காட்டுகிறது ” என்று கூறிய பஜோரியா, பிரிட்டிஷ்‌ வணிக 
வர்க்கத்துக்கு அந்த ஒப்பந்தத்தில்‌ வழங்கப்பட்டுள்ள உரிமை 
களைக்‌ கடுமையாகக்‌ கண்டித்தார்‌. இந்தியச்‌ சுங்கவரி போர்டு 
தனது திட்டங்களை மறு பரிசீலனை செய்யும்போதெல்லாம்‌ 
பிரிட்டிஷ்‌ வணிகர்களும்‌ வாக்குமூலம்‌ அளிக்க வாய்ப்பளிககப்‌ 
பட்டிருப்பது பெரிய தவறு என்று அவர்‌ சுட்டி.க்காட்டினார்‌. 


இந்திய வணிகர்களின்‌ சங்கம்‌ மற்றும்‌ அவர்களின்‌ சபையின்‌ 
பிரதிநிதியான மதுரதாஸ்‌ விசான்ஜி, ஒப்பந்தத்தை எதிர்த்துப்‌ 
பேசுகையில்‌, “இந்த ஒப்பந்தத்தில்‌ உள்ள பல ஏற்பாடுகள்‌ 
மீண்டும்‌ உள்நாட்டுச்‌ சுங்க (கலால்‌) வரி விதிக்க வேண்டிய 
கட்டாயத்தை உண்டாக்கும்‌; அதனால்‌ இந்தியத்‌ தொழில்‌ 
உற்பத்தியே வெகுவாகப்‌ பாதிக்கப்படும்‌” என்றார்‌. '* இந்தியச்‌ 
சுங்கவரி போர்டு பிரிட்டிஷ்‌ வணிக வர்க்கத்தினரைக்‌ கலந்து 
ஆலோரிக்துத்தான்‌ சங்கவரித்‌ திட்டத்தை வகுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று ஒப்பந்தத்தில்‌ விதிக்கப்பட்டுள்ளது. இங்கே 
வியாபாரத்தில்‌ போட்டியிடுகிறவர்களில்‌ முக்கயமானவர்கள்‌ 
பிரிட்டிஷ்‌ வணிகர்கள்‌. அவர்களுடைய போட்டியைக்‌ குறைப்ப 
தற்கு அவர்களிடமே, ஆலோசனை கேட்கவேண்டும்‌ எனபது எந்த 
அறிவாளியின்‌ யோசனையோ தெரியவில்லை!'' எனறு குகுதிக 
காட்டினார்‌ மதுரதாஸ்‌. 


ஒப்பந்தத்தின்‌ விதிகளை ஒவ்வொன்றாக ஆராயந்த எதாக 
கட்சித்‌ தலைவர்‌ தேசாய்‌, ** இது ஒரு ஒப்பந்தமே அல்ல '' எனறார்‌. 
“ சம்பந்தப்பட்ட இருசாராரின்‌ நலனுக்கும்‌ உகந்ததைத்தான 
நாம்‌ ஒப்பந்தம்‌ என்கிறோம்‌; பிரிட்டிஷ்‌ வணிக ஈலன்களுககு 
மட்டுமே உகந்ததாகய இதை ஒருதலைச்‌ சார்பான ஒப்பந்தம்‌ 
என்‌ று வேண்டுமானால்‌ சொல்லலாமே தவிர, நியாயமான ஒப்பந்த 
மென்று சொல்ல முடியாது'' என்று எடுத்துரைத்த தேசாய்‌, 
வெங்கடாசலம்‌ செட்டியின்‌ திருத்தத்தை ஆதரித்து, “' இந்த 
ஒப்பந்தத்தை உடனேயே கிழித்தெறியுங்கள்‌ '' என்று அரசாங்‌ 
கத்துக்கு அறிவுறுத்‌ தினார்‌. 

பந்த்‌ பேசுகையில்‌, ஆட்டவா ஓப்பந்தத்தில்‌ வழங்கப்பட்டுள்ள 
சாம்ராச்சிய (பிரிட்டிஷ்‌) முன்னுரிமையால்‌ இந்தியாவுக்கு எந்தப்‌ 


1 


WUT 


மந நிவாச 


தீ?) 


பி. ஆர்‌. அம்பேத்கார்‌ 


என்‌. எம்‌. ஜோனவி 


திருமதி ராதாபாம்‌ சப்பறாாயன்‌ 


அரசினர்‌ மனை, கல்கதீ தா : 19/2 வரை கஏன்சிலின்‌ குளிர்காலக்‌ 
கூட்டத்சொடமர்கள்‌ கடத்த இடம்‌ 


11112: 10 


தை ்‌ தி அர்கா | 


க்‌ சட்‌ வித்ய படா 


வயா ஹை ரன gts hua ல்‌, 
— டத்‌ iy ந க்‌ தம்ப tr) 


2 


ன்ப 


தற்காலிகக்‌ கவுன்சில்‌ மன்றம்‌ தின்‌ கபார்‌ ௯ூ.டம்‌, மல்லி 


இம்பீரியல்‌ சட்டக்‌ ஈவன்சில்‌ மறம்‌, கம்லா 


- ௩ தனக்‌ ்‌ த 1 
்‌ 
Na A ம்‌ i ்‌.. 


ப பபா 11 Xe: 
1. ப. ர ரகத்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 297 


பயனும்‌ இல்லை என்றார்‌. “' இந்த ஒப்பந்த த்‌ தின்‌ மூலம்‌ இங்கிலாக்‌ 
துக்கு இநதிய ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது என்றறோர்கள்‌. 
ஆனால்‌, மற்றப்‌ பொருள்களின்‌ ஏற்றுமதி 50 சதவீதம்‌ அதிகரித்‌ 
திருக்கும்‌ போது, முன்னுரிமைப்‌ பொருள்களின்‌ ஏற்றுமதி 
சுமார்‌ 20 சதவீதம்தான்‌ அதிகரித்திருக்கிறது. இது எதைக்‌ 
காட்டுகிறது? இந்திய ஏற்றுமதி வளர்ச்சிக்கும்‌ முன்னுரிமைத்‌ 
திட்டத்துக்கும்‌ எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை என்பதைத்தானே 
காட்டுகிறது? 1935 ஆம்‌ ஆண்டின்‌ இந்திய பிரிட்டிஷ்‌ ஒப்பந்‌ 
குத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌, தங்கள்‌ பிரச்சினைகளை எடுத்‌ 
துரை தீது அவைகளுக்காக வாதாட பிரிட்டிஷ்‌, வணிக வர்க்கத்‌ 
துக்கு இதிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ்‌ 
காரருக்கு இவவளவு செய்தவர்கள்‌, இந்த ஒப்பந்தத்தை 
உருவாக்கியபோது, தங்கள்‌ கருத்தை எடுத்துச்‌ சொல்லக்கூட 
இந்திய வணிகர்களுக்கு வாய்ப்புத்‌ தரவில்லை என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது. இந்திய அரசாங்கம்‌ பிரிட்டிஷ்‌ நலன்‌ 
களுக்குப்‌ பணிந்து கொடுக்கும்‌ அடிமையாகத்தான்‌ இருக்கிறது 
என்பதைக்‌ காட்ட இது ஒன்றே போதுமானது” என்றார்‌ பந்த்‌. 

ஜினனாவும்‌ ஒப்பந்தத்தை எழிர்த்தார்‌. “ இங்கிலாந்து மட்டும்‌ 
தான இந்தியப்‌ பொருள்களை வாங்குகிறது என்பதில்லை ; (வேறு 
பல நாடுகளுக்கும்‌ நாம்‌ ஏற்றுமதி செய்கிறோம்‌) அப்படியிருக்‌ 
கையில இப்படி ஒரு ஒப்பந்தம்‌ செய்து கொள்வதால்‌, ஜெர்மனி, 
இத்தாலி, பிரான்ஸ்‌ போன்ற நாடுகளுடன்‌ நடைபெறும்‌ இந்திய 
வா்‌ ததகம்‌ பெரிதும்‌ பாதிக்கப்படும்‌ ' என்றார்‌ அவர்‌. 

விவாதம்‌ இரண்டுநாள்‌ தொடாந்து நடைபெற்றது. 
டி. என. பானாஜி, பி. காஸ்‌, அடில்‌ சந்திர தத்தா, முனஷி 
ஈஸ்வர்‌ சரண்‌, சர்தார்‌ மங்கல்‌ சிங்‌, முகம்மது நெளமன்‌, ஸேத்‌ 
கோவிந்ததாஸ்‌, என்‌. எம்‌. ஜோஷி முதலான பல உறுப்பினர்கள்‌ 
ஓப்பந்தத்தைக்‌ கண்டித்துப்‌ பேசினார்கள்‌. கடைசியாக, இந்த 
ஓப்பர்தத்தை ரத்துச்‌ செய்யவேண்டும்‌ என்று கோரி, கெளபா 
கொண்டுவந்த தீர்மானம்‌ 66க்கு 58 என்ற வாக்கு வித்தியாச தீதில்‌ 
வெற்றி பெற்றது. இந்திய அரசாங்கம்‌ தோ, ற்கடிக்கப்பட்டா லும்‌, 
வழக்கம்போல்‌, கவர்னர்‌ ஜெனரலின்‌ சிறப்பு அதிகாரத்தைக்‌ 
கொண்டு, ஒப்பந்தத்தை உறுதி செய்து கொண்டது. 


௨௦0 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


1996 மார்ச்சில்‌, ஆட்டவா ஒப்பந்தத்தை ரத்துச்செய்ய நட 
வடிக்கை எடுக்கவேண்டும்‌ என்று அரசாங்கத்துக்குச்‌ சிபாரிசு 
செய்யும்‌ தீர்மானம ஒன்றை ஜின்னா கொண்டுவந்தார்‌. இங்கொந்து 
மற்றும்‌ இதர முக்கியமான நாடுகளுடன்‌ இந்தியா தனி குதனியே 
வியாபார ஒப்பந்தங்கள்‌ செய்து கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ 
கோரிய அந்தத்‌ திர்மானத்தைச்‌ சட்டசபை நிறைவேற்றியது. 
இதைத்‌ தொடர்ந்து நீண்ட பேச்சு வார்த்தை நடந்து, 1939 
மார்ச்சில்‌ இந்தியாவுக்கும்‌ இங்கிலாந்துக்கும்‌ இடையே ஓர்‌ 
ஒப்பந்தம்‌ ஏற்பட்டது. இதைக்‌ குறித்து வின்னா மேற்கொண்ட 
நிலை மிகவும்‌ வேடி.க்கையாக இருந்தது. 


்‌“ஆட்டவா . ஒப்பம்தத்தைவிட இந்த ஒப்பந்தம்‌ மிகவும்‌ 
முன்னேற்றமான து என்பதே முஸ்லிம்‌ லீகின்‌ கருத்து. 
ஆனாலும்‌, இதிலே எங்கள்‌ ஈலன்‌ என்பது மிகவும்‌ சொற்பமே. 
அந்தச்‌ சொற்ப நலனையும்‌ நாங்கள்‌ ஏற்கெனவே தியாகம்‌ 
செய்தாகிவிட்டது. இதன்‌ மூலம்‌ 95 சதவீத நன்மைகளை 
அனுபவிக்கப்‌ போகிறவர்களே, இந்த ஒப்பந்தம்‌ வேண்டாம்‌ 
என்கிறார்கள்‌. அவர்கள்மீது அதைத்‌ திணிப்பதற்கு நாங்களும்‌ 
ஏன உடந்தையாக இருக்கவேண்டும்‌ ? எங்களைப்‌ பொறுத்தவரை, 
அவர்களைவிட அரசாங்கம்‌ ஓன்றும்‌ உயர்ந்ததல்ல. எனவே, 
எங்கள்‌ கட்சியின்‌ நிலை இதுதான்‌ : உங்களுக்குள்ளேயே இந்த 
விவகாரத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌ ; உங்களுக்கு எங்கள்‌ 
வாழ்த்துக்களைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டு, இதிலே நடுநிலை 
வகெகவே நாங்கள்‌ விரும்புகிறோம்‌ ” என்று பேசினார்‌ ஜின்னா / 


ஜினனா நடுநிலை வகித்தபோதிலும்‌, சட்டசபை, 59க்கு 47 என்ற 
வாக்கு வித்தியாசத்தில்‌ ஒப்பந்தத்தை நிராகரித்தது. ஆனாலும்‌, 
இதனால்‌ பெரிய மாறுதல்‌ எதுவும்‌ நிகழ்ந்துவிடவில்லை. 
அரசாங்கம்‌, கவர்னர்‌ ஜெனரலின்‌ தனி அதிகார த்தைக்‌ கொண்டு 
சட்டசபை முடிவை ஒதுக்கிவிட்டு ஓப்பந்த த்‌ இன்‌ முக்கிய விதிகளை 
நடைமுறைப்‌ படுத்தப்‌ பு றப்பட்டுவிட்டது. 

ஜின்னாவின்‌ ஈடுகிலைப்போக்கு எளிதில்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய 
தாக இல்லை. லின்லித்கோ பிரபுவின்‌ வரலாறு அவருடைய 
மகனாலேயே எழுதப்பட்டுள்ளது. அதிலே, ஜின்னாவின்‌ போக்கை 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 299 


விளக்க முயன றிருக்கிறார்‌ அசிரியர்‌. இந்தியாவுடனான ஒரு புதிய 
(இந்திய பிரிட்டிஷ்‌) வியாபார ஒப்பந்தத்தின்‌ மீது வாக்கெடுப்பு 
நடந்தபோது, முஸ்லிம்கள்‌ வாக்களிப்பில்‌ கலந்துகொள்ளக்‌ 
கூடாது எனறு ஜினனா வற்புறுத்தினார்‌. இதை நிராகரித்தால்‌ 
தம்முடைய பதவியையே ராஜினாமாச்‌ செய்துவிடுவதாக அவர்‌ 
பயமுறுத்தியதால்‌, முஸ்லிம்‌ உறுப்பினர்கள்‌ அவர்‌ கருத்துக்கு 
இணங்க வேண்டியதாயிற்று. இது அரசாங்கத்துக்கு பெரிய 
தோல்வியாக முடிந்தது. ஜின்னா மேற்கொண்ட நிலை லின்லித்கோ 
வுக்குப்‌ பெரிதும்‌ வியப்பாக இருந்தது. நாடெங்கும்‌ உள்ள பல 
முஸ்லிம்‌ தலைவர்களும்‌ ஜின்னாவைக்‌ கடுமையாகக்‌ கண்டித்தார்கள்‌. 
ஒர்‌ ஆண்டுக்‌ காலத்துக்கு அரசாங்கத்தையோ (காங்கிரஸ்‌) 
எதிர்ககட்சியையோ ஆதரிக்காமல்‌ இருந்து பார்க்கவேண்டும்‌ 
என்று ஜின்னா விரும்பியதாகப்‌ பிறகு வைசிராய்க்குத்‌ தெரிய 
வந்தது. அப்படி இருந்தால்தான்‌ இரண்டு தரப்பினரும்‌ முஸ்லிம்‌ 
ஆதரவின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்து அதைத்‌ தேடிக்கொள்ள 
முனைவார்கள்‌ என்று அவர்‌ எதிர்பார்‌ த்ததாகவும்‌ தெரிந்தது. 


பிரிட்டிஷ்‌ துணிகளின்‌ மீது 
வரிக குறைப்புக்கு எதிர்ப்பு : 

இதற்டையில்‌, 1936 செப்டம்பரில்‌ வேறொரு சுவையான 
விவாதமும்‌ சட்டசபையில்‌ நடைபெற்றது. இந்திய அரசாங்கம்‌ 
சடடசபையைக்‌ கலந்து ஆலோடிக்காமலே, பிரிட்டிஷ்‌ துணிகளுக்கு 
்‌ சதவீத வரிச்சலுகை வழங்கி விட்டது. 


இதைப்‌ பற்றி விவாதிப்பதற்காகச்‌ சட்டசபை நடவடிக்கைகளை 
ஒத்திவைக்க வேண்டும்‌ என்று தி. ச. அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ 
ஒரு தீர்மானம்‌ கொண்டுவந்தார்‌, இந்தியக்‌ துணி உற்பத்திக்‌ 
தொழிலுக்குப்‌ பெரும்‌ இங்கு விளைவிக்கிறது என்பதோடு, 
இந்தச்‌ சலுகை அறிவிப்பு, இந்தச்‌ சபையில்‌ வழங்கப்பட்ட உறுதி 
மொழிகளையும்‌ உத்தரவாதங்களையம்‌ காற்றிலே பறக்கவிட்டு 
விட்டது!” என்று குற்றம்‌ சாட்டினார்‌ செட்டியார்‌. இர்‌ 
மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய ஒருஷ்ண காந்த்‌ மாளவியா, 
“நிரந்தரமான சுங்கவரிக்‌ கழகம்‌ ஒன்‌ று இருக்கவேண்டும்‌ என்றும்‌ 
அதன சிபாரிசுகளின்‌ பேரில்‌ மட்டும்தான்‌ அரசாங்கம்‌ நட 


800 - சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வடிக்கை எடுக்க வேண்டும்‌ என்றும்‌ நாங்கள்‌ கேட்டுக்‌ கொண்டது 
உண்மைதான்‌. ஆனால்‌, ஓரு தாற்காலிக கழகத்தை நியமித்து 
வைத்துக்கொண்டு, சட்டசபையைக்‌ கல% துகொள்ளாமல்‌ நீங்களே 
நடவடிக்கை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்று நாங்கள்‌ சொனன 
தில்லையே !'' என்று குத்திக்‌ காட்டினார்‌. இந்திய மக்களைவிட 
ஆங்லெ மக்களின்‌ மீதே இந்த அரசாங்கம்‌ அதிகமான அக்கறை 
காட்டுவது கண்டிக்கத்‌ தக்கது என்றும்‌ சாடினார்‌ கிருஷ்ண காந்த்‌. 


பந்த்‌ பேசுகையில்‌, '' இரண்டு ஆண்டுகளுக்கு முன, *ஆக 
மொத்தம்‌ ' பொருள்‌ மதிப்பில்‌ 25 சதவீதம்‌ விதிக்கப்பட்ட 
வரியை 20 சதவீதமாகக்‌ குறைக்க வேண்டும்‌ என்று அரைகுறை 
யாய்க்‌ கைவிடப்பட்ட இந்திய பிரிட்டிஷ்‌ ஒப்பந்தம்‌ முடிவு 
சொல்லியிருந்தது; இந்தத்‌ தாற்காலிகச்‌ சுங்க வரிக்‌ கழகமும்‌ அதே 
முடிவுக்கு வந்திருப்பது வியப்பாகத்தான்‌ இருக்கிறது” என்று 
குறிப்பிட்டார்‌. இந்தத்‌ தாற்காலிகக்‌ கழகம்‌ நியமிப்பதற்கு 
இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது இன்ன முடிவுக்குத்தான்‌ 
வரும்‌ என்று சொல்லி வைத்து விட்டது சந்தேகத்துக்கு இடமாக 
மட்டுமல்ல, மிகவும்‌ ஆச்சரியமாகவும்‌ இருக்கிறது. இது நிச்சய 
மாக யட்சிணி வேலைதான்‌ !'”” என்று கண்டல்‌ பண்ணினார்‌ பந்த்‌. 


ஆனாலும்‌, சுங்கவரி குறைக்கப்பட்டதால்‌ நுகர்‌ பொருள்களின 
விலை குறையும்‌ என்று எடுத்துக்கூறி, ஸியாவுதன கான அகமது 
அரசாங்கத்தை ஆதரித்தார்‌. இந்த வரிக்குறைப்பு இந்தியத்‌ 
தொழில்களைப்‌ பாதிக்க மாட்டாது என்றும்‌ அவர்‌ கருத்துத்‌ 
தெரிவித்தார்‌. கஸ்னவியும்‌, கண்டனத்துக்குரியகாக இதிலே 
அரசாங்கம்‌ ஒன்றும்‌ செய்துவிடவில்லை எனறார்‌. 


ஜோஷி, அவினாசிலிங்கத்தின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ 
பேசினார்‌. இந்த வரிக்குறைப்பைப்‌ பற்றி பம்பாய்‌ ஆலை அதிபர்கள்‌ 
அவ்வளவாக அலட்டிக்‌ கொள்ளாததன்‌ உள்‌ அந்தரங்கத்தையும்‌ 
அவர்‌ பிட்டுக்‌ காட்டினார்‌: “ தங்கள்‌ மில்‌ தொழிலாளர்களின்‌ 
சம்பள த்தை எவ்வளவு வேண்டுமானாலும்‌ குறைக்க ஆலை அதிபர்‌ 
களுக்கு வசதி இருக்கும்போது பிரிட்டிஷ்‌ பொருள்களின்‌ மீது 
5 சதவீத வரி குறைக்கப்படுவதைப்‌ பற்றி அவர்கள்‌ ஏன்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 301 


கவலைப்படப்‌ போகிறார்கள்‌ ?'' என்று கேட்டார்‌ அவர்‌. 
இப்போதே சில ஆலை அதிபர்கள்‌ இந்தத்‌ தொனியில்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்றும்‌ அவர்‌ எச்சரித்தார்‌. மேலும்‌, 
5 சதவீத வரிக்குறைப்பினால்‌ இங்கே பிரிட்டிஷ்‌ பொருள்களின்‌ 
விலை குறைந்துவிடப்‌ போவ தில்லை, ஆங்கிலேயர்கள்‌ கெட்டிக்கார 
வியாபாரிகள்‌ ; ஜப்பானியப்‌ பொருள்களின்‌ மீது அதிகமான 
வரியே அமுலில்‌ இருக்கும்போது, தங்கள்‌ பொருளை எப்படி 
அதிகமான விலைக்கு விறபது என்பது அவர்களுக்கு (ஆங்கில 
வியாபாரிகளுக்கு)த்‌ தெரியாதா என்ன? எனவே, பிரிட்டிஷ்‌ 
பொருள்களின்‌ மீது 5 சதவீத வரியைக்‌ குறைத்து விடுவதால்‌ 
நுகர்வோர்‌ நலன்‌ பேணப்படும்‌ என்பதில்‌ அர்த்தமே இல்லை 
என்று விளக்கினார்‌ ஜோஷி. 


வாணிகத்துறை உறுப்பினரான சர்‌ முகம்மது ஜஃபருல்லா கான 
அரசாங்கத்தின்‌ நடவடிக்கையை ஆதரித்து வாதிட்டார்‌. இந்தத்‌ 
தீர்மானத்தின்‌ மீதான விவாதத்துக்கு ஓதுக்கப்பட்ட நேரம்‌ 
அநேகமாக முடிந்து கொண்டிருந்தது. எனவே, ஆஸஃப்‌ அலி 
குறுக்கிட்டு, விவாதத்தை இத்துடன்‌ முடித்துக்கொண்டு 
கேள்விகள்‌ கேட்க உறுப்பினாகளை அனுமதிக்கலாம்‌ என்று 
சபைத்‌ தலைவரைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. தலைவர்‌ அதற்கு 
இணங்கவில்லை. நிதித்துறை உறுப்பினர்‌ இதன்‌ மீது பேச 
விருப்பம்‌ தெரிவித்துள்ளார்‌ என்‌ றும்‌ அவருடைய துறையும்‌ இந்த 
விவகார த்தோடு ரெருங்யெ தொடர்புடையதாக இருப்பதால்‌ 
அவருக்கு அனுமதி மறுப்பது சரியில்லை என்றும்‌ அவர்‌ 
தெரிவித்தார்‌. தேசாயும்‌ ரங்காவும்‌ இதற்கு எதிர்ப்புத்‌ 
தெரிவித்தார்கள்‌. “*ஏற்கெனவே வாணிகத்துறை உறுப்பினர்‌ 
இதன்‌ மீது பேசியுள்ளார்‌. நிதித்துறை உறுப்பினர்‌ முன்பே 
சொல்லியிருந்தால்‌ அவரையும்‌ பேச அனுமதித்திருக்கலாம்‌. 
அதைவிட்டு, இப்போது திடீரென. அவர்‌ பேச விரும்புவது 
நேரத்தைக்‌ கடத்த மேற்கொள்ளும்‌ தந்திரமே தவிர வேறில்லை ”' 
என்று சுட்டிக்காட்டினர்‌ அவர்கள்‌. ஆனாலும்‌, விவாத த்தை 
முடித்துவிடத்‌ தலைவர்‌ அனுமதிக்கவிலலை. அதன்‌ பேரில்‌, 
காங்கிரஸ்‌ மற்றும்‌ தேசீயக்‌ கட்சி உறுப்பினர்களும்‌ சுயேச்சைக 


302 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கட்சியின்‌ சில உறுப்பினர்களும்‌, '* வெட்கம்‌ ! வெட்கம்‌ /'' என்று 
சத்தமிட்டுக்‌ கொண்டு சபையை விட்டு வெளியேறினார்கள்‌. 


இதைக கவனிதத நிதித்துறை உறுப்பினர்‌ பெரிய தத்துவ 
விசாரணையிலேயே இறங்கி விட்டார்‌. காங்கிரஸ்‌ தலைவர்‌ 
ஜவஹாலால்‌ நேரு சோஷலிசத்தை வலியுறுத்திப்‌ பேரி வருரறொர ; 
இகனால்‌ பெரிய தொழில்‌ அதிபர்கள்‌ மிகவும்‌ பயந்துபோய்‌ 
இருக்கிறாகள்‌. காங்கிரசில்‌ நடுநாயகமாக உள்ள வலதுசாரி 
களோ, இதுவரை தங்கள்‌ போரட்டங்களுக்கு உறுதுணையாக 
இருந்து வந்துள்ளவர்‌ (கொழிலதிபர்‌ கள்‌ நேருவின்‌ பேச்சுக்‌ 
களால்‌ நிலைகுலைந்து போய்விடாமல்‌ அந்தப்‌ பேச்சுக்களின்‌ 
விளைவை மட்டுப்படுத்த முனைகிறார்கள்‌. காங்கரஸ்‌ கட்சி சுங்க 
வரியை உயர்த்த வேண்டும்‌ என்‌ று கூப்பாடு போடுவதற்கு இதுவே 
காரணம்‌ '' என்று தம்முடைய தத்துவ விசாரணையை முடித்தார்‌ 
நிதித்துறை உறுப்பினர்‌. 


ராணுவத்தை இந்தியமயமாக்கக்‌ கோரிக்கை : 


இந்திய ராணுவத்தை இந்தியமயமாக்க வேண்டும்‌ என்று 
தேசியவாதிகள்‌, நெடுகவே கோரிவந்தார்கள்‌. 1926ஆம்‌ ஆண்டில்‌ 
நியமிக்கப்பட்ட இந்திய ஸான்ட்ஹாஸ்ட்‌ கமிட்டியும்‌, இந்திய 
மயமாக்கும்‌ திட்டம்‌ போதிய வேகத்தில்‌ செயல்பட்டிருக்கிறதா 
அது இன்னும்‌ விரைவுபடுத்தப்பட வேண்டுமா என்பதைக்‌ 
கண்டறிவதற்காக 1936ல்‌ ஒரு விசாரணை நடத்த வேண்டும்‌ என்று 
ஏகமனதாக ஒப்புக்‌ கொண்டிருந்தது. இந்தச்‌ சிபாரிசைச்‌ செயற்‌ 
படுத்தும்‌ திட்டம்‌ ஓன்றை வகுப்பதற்காக, கேர்ந்கெடுக்கப்பட்ட 
வர்களும்‌ மற்றவாகளுமான சட்டசபை உறுப்பினர்களைக்‌ கொண்ட 
குழு ஓன்றை நியமிக்க ஏற்பாடு செய்யுமாறு கவர்னர்‌ ஜெனரலைக்‌ 
கேட்டுக்கொள்ளும்‌ தீர்மானம்‌ ஓன்றை சவுக்கத்‌ அலி 1988 
செப்டம்பர்‌ “ல்‌ சட்டசபையில்‌ கொணர்ந்தார்‌. அவினாசிலிங்கம்‌ 
செட்டியார்‌ இந்தத்‌ தீர்மானத்துக்கு ஒரு திருத்தம்‌ கொண்டு 
வந்தார்‌. இது சம்பதமான நடவடிக்கைகள்‌ உடனடியாக மேற்‌ 
கொள்ளப்பட வேண்டும்‌ என்றும்‌ இந்தக்‌ குழு உறுப்பினர்களில்‌ 
மக்களால்‌ தெர்ந்தெடுக்கப்பட்ட (சட்டசபை) பிரதிகிதிகளே 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 303 


அதிகமாக இருக்க வேண்டும்‌ என்றும்‌ இந்தத்‌ திருத்தம்‌ 
வற்புறுத்தயது. 

மத்திய சட்டசபைக்குத்‌ தேர்ந்நெடுக்கப்பட்ட முதல்‌ பெண்‌ 
உறுப்பினரான திருமதி ராதாபாய்‌ சுப்பராயன்‌ இந்தத்‌ 
இர்மானத்தின்‌ மீது பேசுகையில்‌, அரசாங்கமே முந்திக்கொண்டு 
பரி£லனைக்‌ குழுவை நியமித்திருக்க வேண்டும்‌ என்றும்‌ ஸான்ட 
ஹர்ஸ்ட்‌ கமிட்டி சிபாரிசுகளை அரசாங்கம்‌ ஆர்வத்தோடு நிறை 
வேற்ற முனை திருக்கு மானால்‌ ராணுவம்‌, நிருவாகம்‌, பாதுகாப்பு 
போன்றவை தொடர்பாக அரசாங்கத்தின்‌ மீது மக்களுக்கு 
இருந்துவரும்‌ சந்தேகம்‌ எவ்வளவோ நீங்கியிருக்கும்‌ என்றும்‌ 
எடுத்துரைத்தார்‌. இந்திய ராணுவ வீராகளின வாழ்க்கைமுறை 
இந்தநாட்டுப்‌ பழக்கவழக்கங்களோடு பொருந்தியதாக இல்லை 
என்றும்‌ ராணுவத்தில்‌ உள்ள இந்திய அதிகாரிகளுக்கு வழங்கப்‌ 
படும்‌ ஊதியமும்‌ படிகளும்‌ அவர்களின குறைந்த தேவைக்குக்‌ 
கூடப்‌ போதவில்லை என்றும்‌ சுட்டிக்காட்டினா ராதாபாய்‌. 


அசாமைச்‌ சேர்ந்த குலாதர்‌ சாலிஹா, 192 முதல்‌ அமுலில்‌ 
இருந்து வரும்‌ இந்தியமயத்‌ திட்டத்தின்‌ வரலாற்றை விவரித்து, 
இதில்‌ ஏற்படும்‌ முன்னேற்றத்தின்‌ வேகம்‌ தருபஇிகரமானதாக 
இல்லை என்று எடுத்துக்காட்டினார்‌. டேரா டூனில்‌ மட்டும்‌ ஒரே 
ஒரு ராணுவப்‌ பள்ளியை வைத்திரும்தால்‌ போதாது ; நாட்டின 
வெவ்வேறு பகுதிகளில்‌ அத்தகைய பள்ளிகள்‌ ஏற்பட வேண்டும்‌ 
என்‌ றும்‌ சாலிஹா வற்புறுத்தினார்‌, மன்னர்‌ கமிஷன்‌ அதிகாரிகள்‌, 
இந்தியக்‌ கமிஷன்‌ அதிகாரிகள்‌, வைசிராய்க்‌ கமிஷன்‌ அதிகாரிகள்‌ 
என்ற மூன்று வகுப்பாக இந்திய ராணுவ அலிகாரிகள்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருந்தார்கள்‌. இதைச்‌ சுட்டிக்காட்டி, ராணுவத்தில்‌ இது 
போன்ற :*சாதிப்‌ பிரிவினை '' இருப்பதால்‌ இந்தய ராணுவ 
அதிகாரிகளிடையே தாழ்வுமனப்பான்மை உண்டாகிறது எனறும்‌ 
இதனாலேயே பல இந்தியர்கள்‌ ராணுவப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ சேரத 
தயங்குகிறார்கள்‌ என்றும்‌ பம்பாயைச்‌ சேர்ந்த ஜி. வி. தேஷ்முக்‌ 
புகார்‌ கூறினார்‌. 

விவாதத்தில்‌ குறுக்கிட்டுப்‌ பேசிய தேசாய்‌, இந்திய ராணுவத்‌ 
திலுள்ள பிரிட்டிஷ்காரர்கள்‌ அதிலுள்ள இநதிய அதிகாரிகளிடம்‌ 
நடந்துகொள்ளும்‌ விதம்‌, இந்‌ தியர்கள்‌ ராணுவத்தில்‌ சேர 


904 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


வொட்டாது தடுப்பதாகவும்‌ ஏற்கனவே சேர்ந்தவர்களை விலகி 
ஓடச்‌ செய்வதாகவுமே இருக்கிறது என்று சாடினார்‌. இந்திய 
அதிகாரிகளுக்கும்‌ ஆங்கலேயர்களுக்கும்‌ கடைக்கின்‌ ற சம்பளம்‌, 
ஓய்வு ஊதியம்‌ ஆகியவற்றில்‌ பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்து 
வருகிறது. இதனால்‌, இந்திய அதிகாரிகள்‌, ஆங்கிலேய அதிகாரி 
களுடன்‌ சம அந்தஸ்தில்‌ வாழ தங்கள்‌ வரவுக்கு அப்பாலும்‌ 
டாம்பீகச்‌ செலவினங்களில்‌ ஈடுபட வேண்டியுள்ளது. இந்த 
வழியைப்‌ பின்பற்றி யாரோ சிலா முன்னுக்கு வரலாம்‌ என்றாலும்‌, 
இந்திய ராணுவத்திலுள்ள பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளை எல்லாம்‌ 
அகற்றுவதே இந்தத்‌ கொலலையை ஓழிப்பதற்கான சரியான வழி. 
இன்னும்‌ பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே, இந்திய ராணுவம்‌ 
முழுதும்‌ இந்திய அதிகாரிகளையே கொண்டதாக மாற்றப்பட 
வேண்டும்‌ என்று வற்புறுத்தினார்‌ தேசாய்‌. 


முடி வில்‌, சவுக்கத்‌ அலியின்‌ தீர்மானம்‌, செட்டியார்‌ கொண்டு 
வந்த திருத்தத்துடன்‌ சபையில்‌ நிறைவேறியது. 


இந்த விவகாரம்‌ இத்துடன்‌ முடியவில்லை. வரவுசெலவு த 
திட்டத்தின்‌ மீதான விவாதம்‌, கேள்விகள்‌, தீர்மானங்கள்‌ 
முதலிய பல வழிகளிலும்‌, உறுப்பினர்கள்‌ தொடர்ந்து இதை 
வற்புறுத்தியே வந்தார்கள்‌. 1939 மார்ச்‌ 14ல்‌ சர்தார்‌ சந்த்‌ சிங்‌, 
இது பற்றிய வெட்டுத்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொணர்ந்தார்‌. 
பின்னர்‌, அதையே, இந்திய அரசாங்கத்தின்‌ பாதுகாப்புத்‌ துறை 
யைக்‌ கண்டிக்கும்‌ கண்டனத்‌ தீர்மானமாக மாற்றினார்‌. அந்தத்‌ 
இர்மானம்‌ 57க்கு 46 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ சபையில்‌ 
நிறைவேற்றப்பட்ட து. 


பாதுகாப்புத்துறை மற்றும்‌ வெளி விவகாரத்‌ துறையின 
நிருவாகத்தில்‌ எந்த வகையிலும்‌ தலையிட முடியாமல்‌ இந்தியர்‌ 
களைத்‌ தடுத்து வைத்திருந்தது அரசாங்கம்‌. இந்திய உறுப்பினர்‌ 
களுக்கு எப்போதுமே வேதனை தந்து கொண்டிருந்த விவகாரம்‌ 
இது. ஜவஹர்லால்‌ கேருவின்‌ கொள்கைகளால்‌ எழுச்சி கொண்ட 
காங்ரெஸ்காரர்கள்‌, இந்தியச்‌ சுதந்திரப்‌ போராட்டத்தை, 
ஏகாதிபத்திய அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ 
நடத்தும்‌ போராட்டத்துடன்‌ இணைத்தே கருதி வந்ததால, 


இந்தியாச சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 305 


இந்த விதமான ஒரு ஓதுககிவைப்பு அவர்களுக்கு மிகுந்த வேதனை . 
யைத்‌ தந்தது. பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்தின்‌ ஒரு கூறாக நின்றே, 
இந்திய அரசாங்கம்‌ மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகளைக்‌ 
காங்கிரஸ்காராகளால்‌ அறவே ஏற்க முடியவில்லை; ஆனாலும்‌ 
அவைகளைச்‌ சட்டசபையில்‌ பேசுவதற்கும்‌ அவர்களுக்கு உரிமை 
தரப்படவில்லை. 

1937ல்‌ சீனாவின்‌ மீது ஐப்பான்‌ படையெடுத்தபோது, அந்த 
ஆக்கிரமிப்பை முறியடிக்க உதவி செய்யும்படி சீனா இந்திய 
அரசாங்கந்தைக்‌ கேட்டுக்‌ கொண்டது. இது பற்றிச்‌ சட்ட 
சபையின்‌ கருத்து எனன எனபமைக்‌ கேட்டறியக்‌ கூட 
அரசாங்கம்‌ மறுத்துவிட்டது. அரசாங்கத்தின்‌ இந்தப்‌ போக்கைப்‌ 
பற்றி விவாதப்பகறகாகச்‌ சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க 
வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ ஒன்றைச்‌ சத்தியமூர்த்தி செப்டம்பர்‌ 
38 ஆம்‌ தேது கொண்டுவம்தார்‌. இந்தத்‌ தாமானம்‌ நிராகரிக்கப்‌ 
பட்டு விட்டது. இதற்குச்‌ சரியாக ஓர்‌ ஆண்டுக்கு முன்பு, 
அபிசனியாவைத்‌ தாக்குவதற்கு இத்தாலி ஆயத்தம்‌ செய்து 
கொண்டிருந்த நேரத்தில்‌, இநதியத துருப்புகளை அபிசீனியாவுக்கு 
அனுப்புவதைப்‌ பற்றிச்‌ சபை விவாதிக்க வேண்டும்‌ என்று 
கோரும்‌ தீர்மானம்‌ ஒன்றை நீலகண்ட தாஸ்‌ கொணர்ந்தார்‌. 
ஆனால்‌, அந்தத்‌ தீர்மானம்‌ முழுமையாக ஏற்கப்படவில்லை ; 
சடையில்‌ விவாதிப்பதற்கு உரிமையுள்ள அம்சங்களை மட்டும்‌ 
அளாவியதாகத்‌ தீர்மானத்தைச்‌ சுருக்கிக்‌ கொளளுமாறு 
அவருக்குச்‌ சொல்லப்பட்டது. எனவே, விவாதமும்‌ மிகயிகக 
குறுகிய அளவுக்குச்‌ சுருங்கிவிட்டது. 


இந்தத்‌ திக்குமுக்காடலில்தான்‌, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்‌ 
பினர்கள்‌ இந்த விவகாரங்களின்‌ மீது சட்டசபையின்‌ பிடி 
சிறிதாவது இருக்க வேண்டும்‌ என்ற திசையில்‌ முயற்சிகளை மேற்‌ 
கொண்டார்கள்‌. 19388 பிப்ரவரி 4ல்‌, காட்கில்‌ இது சம்பந்தமான 
தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டு வந்தார்‌. அந்தத்‌ தீர்மானம்‌, 
சட்டசபை இந்திய ராணுவத்தோடு கொடர்புறவு கொண்‌ 
டிருக்கும்‌ வகையில்‌ இந்திய ராணுவ நிரந்தரக்‌ குழு ஒன்றைத்‌ 
தேர்ந்தெடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்‌ என்று கவர்னர்‌ 
ஜெனரலைக கேட்டுக்‌ கொண்டது. இக்காலத்துல்‌ யுத்தம்‌ எனபது 

௬-20 


906 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நாட்டின ஒருமைப்பாடு, தொழில்‌ மற்றும்‌ விவசாய உற்பத்திகள்‌ 
முதலியவைகளையே பெரிதும்‌ சார்ந்திருப்பதால்‌, மக்களுக்கும்‌ 
ராணுவத்துக்கும்‌ இடையே நெருங்கிய ஓத்துழைப்பு நிலவ 
வேண்டியது அவசியம்‌. இந்தக்‌ குழு அந்த நோக்கத்தை நிறை 
வேற்றி வைக்கும்‌ என்று விளக்கினார்‌ காட்டில்‌, 


இந்த நாட்டின மக்களுக்கும்‌ ராணுவத்துக்கும்‌ இடையே 
உறவே இல்லை என்று கண்டித்து, தீர்மானத்தை ஆதரித்தார்‌ 
கே. சந்தானம்‌. ராணுவத்தை இந்தியமயமாக்குவது மட்டுமே 
போதாது; அது யார்‌ யாரைக்‌ கொண்டதாக இருந்தாலும்‌, இந்த 
ராணுவம்‌ இந்திய மக்களின்‌ ராணுவம்‌, இது இந்திய மக்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ ராணுவம்‌ என்று நாட்டு மக்கள்‌ உணரும்‌ விதமாக 
நாம்‌ அதைத்‌ திருத்தியாக வேண்டும்‌. இந்த வகையில்‌, இந்த 
நிரந்தரக்‌ குழு ஓரளவாவது உதவியாக இருக்க முடியும்‌ என்றே 
நம்புகிறேன்‌ '' என்றார்‌ சந்தானம்‌. 


அடுத்துப்‌ பேசிய அப்துல்‌ கையூம்‌, இந்திய மக்கள்‌ தங்கள்‌ 
நாட்டு ராணுவத்தையும்‌ அயல்நாட்டு விவகாரங்களையும்‌ கண்‌ 
காணிப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள்‌ என்று 
எடுத்துரைத்து, அரசாங்கம்‌ என்னதான்‌ பொறுப்பற்றதாக 
இருந்தாலும்‌, அது இனிமேலும்‌ மக்களின்‌ கருத்தைப்‌ புறக்‌ 
கணிக்க முடியாது எனறு எச்சரித்தார்‌. காட்டில்‌ கொண்டு 
வந்துள்ள இந்த மிதமான தீர்மானத்தைக்‌ கூட ஏற்றுக்கொள்ள 
அரசாங்கத்துக்கு மனமில்லையே என்று வாட்டம்‌ தெரிவித்தார்‌ 
திருமல்‌ ராவ்‌. முகம்மது அஸ்ஹர்‌ அலியும்‌ தீர்மானத்தை 
ஆதரித்துப்‌ பேசினார்‌. 


பிப்ரவரி 15ல்‌ இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீது மீண்டும்‌ விவாதம்‌ 
தொடங்கியபோது, ஆஸஃப்‌ அலி, அந்தக்‌ குழுவின்‌ பணிகளை 
விளக்கிக்‌ தெளிவுபடுததும்‌ திருத்தம்‌ ஒன்றைக்‌ கொண்டு வந்தார்‌. 
அந்தத்‌ திருத்தத்தில்‌ அவர்‌ கோரியதாவது : கவர்னர்‌ ஜெனரல்‌ 
அவவப்போது கேட்டுக்‌ கொள்ளும்‌ விவகாரங்களில்‌ ஆலோசனை 
வழங்குவதும்‌ இந்தக்‌ குழுவின்‌ பணிகளுள்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கப்‌ 
படுதல்‌ வேண்டும்‌. அவ்வாறு கவர்னர்‌ ஜெனரல்‌ ஆலோசனை 
கலக்கும்‌ விவகாரங்களுள்‌ (௮) இந்தியப்‌ படைகளை வெளிநாடு 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 307 


களுக்கு அனுப்புதல்‌, (ஆ) கூடுதல்‌ செலவினங்கள்‌ ஏற்படக்கூடிய 
புதிய திட்டங்கள்‌, (இ) ராணுவத்தை இந்திய மயமாக்குதல்‌ 
ஆகியவைகளும்‌ உட்பட்டவையாக இருக்க வேண்டும்‌. 


பஜோரியா, வெங்கடாசலம்‌ செட்டி, ஆனே ஆகியோர்‌ மூலத்‌ 
தீர்மானத்தையும்‌ அதன மீது ஆசஃப்‌ அலி கொணர்ந்த இருத்தத்‌ 
தையும்‌ ஆதரித்தார்கள்‌. இந்தத்‌ தீர்மானம்‌ அரசியல்‌ 
சட்டத்துக்குப்‌ புறம்பானது என்று பாதுகாப்புத்‌ துறைச்‌ 
செயலாளர்‌ கூறியதை முகம்‌ ஈது யாமின்‌ கான்‌ வன்மையாக 
எதிர்த்தார்‌. * இப்போதுள்ள அரசியல்‌ சட்டத்தின்‌ ழ்‌ இப்படி 
ஒரு கமிட்டியை நியமிக்கவே முடியாது எனபது முற்றிலும்‌ 
கவறு. அனுபவ ரீதியாகப்‌ பாத்தால்‌ கூட, ராணுவ விவகாரங்‌ 
களில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைப்‌ பிர நிநிதிகளைக்‌ கலந்து 
ஆலோசிக்க முடியாது எனபது சரியாக இல்லை '' என்றார்‌ அவர்‌. 
எனவே, தீர்மானம்‌ எல்லோரும்‌ ஏற்கத்‌ தக்கதாகவே அமைந்‌ 
துள்ளது என்று அவர்‌ வற்புறுத்தினார்‌. இருந்தத்துடன்‌ கூடிய 
தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு, 58க்கு 45 என்ற வாக்கு 
வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. 


ரெயில்வேக்களின்‌ மீது அக்கறை : 


சட்டசபை உறுப்பினர்கள்‌ அதிகமாக அக்கறை காட்டி வந்த 
துறைகளில்‌ ரெயில்வேயும்‌ ஒன்று. பண்டித இருதய நாத 
குன்ஸ்ரூ இந்தத்‌ துறையைப்‌ பற்றிய விவகாரங்களில்‌ அதிகமான 
அக்கறை காட்டு வந்தார்‌. ரெயில்வே வரவு செலவுத்‌ திட்டம்‌ 
விவாதத்துக்கு வந்தபோதெல்லாம்‌ ரெயில்வே நிருவாகத்தை 
இநதியமயமாக்குதல்‌, மூன்றும்‌ வகுப்புப்‌ ிரயாணிகளின 
வசதிகளை அதிகரித்தல்‌, இந்தியாவிலேயே ரெயில்வே 
தளவாடங்களை வாங்குதல்‌ முதலான பிரச்சினைகளைப்‌ பறறி 
உறுப்பினர்கள்‌ பலமுறை எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. 


ஜுாதாவது சட்டசபையிலும்‌ இவைகளைப்‌ பற்றிப்‌ பரவலான 
அக்கறை காட்டப்பட்டது. குறிப்பாக இம்‌ தியாவிலேயே ரெயில்‌ 
எஞ்சினகள்‌ தயாரிக்கப்பட வேண்டும்‌ என்பது முக்கியப்‌ 
பிரச்சினையாக எடுத்துரைக்கப்பட்டது. ஐந்தாவது சட்ட 


308 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சபையின்‌ முதலாவது (1935) ரெயில்வே வரவு செலவுத்‌ திட்ட 
விவாதத்தின்‌ போதே, இதுபற்றிய தேசியக்‌ கோரிக்கையை 
அரசாங்கம்‌ புறக்கணித்து வருகிறது எனறு குற்றஞ்‌ சாட்டினார்‌ 
வி. வி. கிரி. 1918 லிருந்தே இந்திய மக்கள்‌ இங்கேயே ரெயில்‌ 
எஞ்சின்களை த்‌ தயாரிக்க வேண்டும்‌ என்று கோரிக்கை விட்டு 
வநதிருக்கிறாகள்‌. இந்தச்‌ சட்ட சபையும்‌ அதை வற்புறுத்தி 
யுள்ளது. ஆனாலும்‌, அரசாங்கம்‌, *இது அரசாங்கத்தின்‌ 
பரிசீலனையில்‌ இருக்கிறது ' எனற பதிலையே சொல்லிக்‌ கொண்டு 
வருகிறது என்றார்‌ அவர்‌. மேலும்‌ பேசுகையில்‌, '' 1934ல்‌ கூட 
அதே பதிலைத்தான்‌ அரசாங்கம்‌ சொல்லிற்று. எங்கள்‌ சொந்தத்‌ 
தேசீய அரசாங்கம்‌ பதவியில்‌ இருந்து, இது போன்ற பதிலை அது 
சொல்லியிருக்குமானால்‌ அடுத்த நாளே அது வெளியேற்றப்‌ 
பட்டிருக்கும்‌! '' என்றார்‌ விரி. 


1938 செப்டம்பர்‌ 24ல்‌ ரெயில்வே தண்டவாளம்‌ போடுவது 
சம்பந்தமான மானியக்‌ கோரிக்கை வந்தபோது, அதில்‌ குறைப்புக்‌ 
கோரித்‌ தாமானம்‌ கொண்டு வம்த கே. சந்தானம்‌ இதே 
பிரச்சினையை மீண்டும்‌ கிளப்பினார்‌. இந்தியாவில்‌ இரண்டு 
ரெயில்‌ எஞ்சின்‌ தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு வேண்டிய 
எல்லா வசதிகளும்‌ இருக்கின்றன என்று புள்ளி விவரங்களோடு 
எடுத்துரைத்தார்‌ சநதானம்‌. இனிமேலும்‌ மக்களின்‌ கருத்தை 
எதிர்த்து நிற்க வேண்டாம்‌ என்றும்‌ அவர்‌ அரசாங்கத்தைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்‌. தேசாய்‌, ஆனே, பஜோரியா முதலான 
பல உறுப்பினர்கள்‌ சந்தானத்தின்‌ தீர்மானத்தை ஆதரித்தார்கள்‌ ; 
தாமானமும்‌ வெற்றி பெற்றது. என்றாலும்‌, அரசாங்கம்‌, ரெயில்‌ 
எஞ்சின்‌ உற்பத்தியைத்‌ தொடங்கவில்லை. 


1939 பிப்ரவரி 0ல்‌ ரெயில்வே மானியக்‌ கோரிக்கையில்‌ 
குறைப்புச்‌ செய்யவேண்டும்‌ எனறு தீர்மானம்‌ கொண்டு வந்த 
மோகனலால்‌ சாக்சேனா, பொது மக்களின்‌ கருத்தையும்‌ சட்ட 
சபையின்‌ கருத்தையும்‌ அரசாங்கம்‌ மதிக்கவில்லை என்று குற்றஞ்‌ 
சாட்டினார்‌. பிரிட்டிஷ்‌ வாணிபம்‌ பாதிக்கப்படும்‌ என்பதாலேயே 
அரசாங்கம்‌ இந்தியாவில்‌ ரெயில்‌ எஞ்சின்‌ உற்பத்தியைத்‌ 
தொடங்கவில்லை எனறும்‌ அரசாங்கத்தை மடக்கினார்‌ அவர்‌. 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 309 


இந்த முறையும்‌ தீர்மானம்‌ வெற்றி பெற்றது. இந்த (1939 ஆம்‌) 
ஆண்டின்‌ ரெயில்வே வரவு செலவுக்‌ இட்ட விவாதத்தின்‌ போது, 
ரெயில்வே களழியர்கள்‌ மற்றும்‌ மூன்றாம்‌ வகுப்புப்‌ பிரயாணி 
களுக்கு இருந்து வந்த சங்கடங்களைப்‌ பல உறுப்பினர்கள்‌ 
எடுத்துச்‌ சொனனார்கள்‌. திருமல்‌ ராவ்‌ மூன்றாம்‌ வகுப்புப்‌ 
பிரயாணிகளுக்குச செய்து கொடுக்கவேண்டிய வசழிகளைப்பற்றிப்‌ 
பேசினார்‌. ராதாபாய்‌ சுப்பராயன்‌ ரெயில்‌ நிலையங்களில்‌ விற்கப்‌ 
படும்‌ உணவுப்‌ பண்டங்களின்‌ தரத்தை எடுத்துச்‌ சொன்னார்‌. 
ரங்கா ரெயில்வேத்‌ தொழிலாளர்‌ சங்கங்களைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. 
சில விரைவு வண்டிகளில்‌ மூன்றாம்‌ வகுப்பு இல்லாமல்‌ செய்து 
விட்டதற்காக அரசாங்கத்தைக்‌ கண்டித்த என்‌. எம்‌. ஜோஷி. 
“அரசாங்கம்‌ விரைவு ரெயில்களை விட்டிருப்பது பணக்காரர்‌ 
களுக்காகவா, ஏழைகளுக்காகவா £'' என்று கேட்டார்‌. 


ரெயில்வேயைப்‌ பற்றிய காரசாரமான விவாதங்களில்‌ ஓன்று 
1092 பிப்ரவரி 24ல்‌ நடைபெற்றது. அரசாங்கம்‌ நடத்தி வந்த 
இந்திய ரெயில்வேயின்‌ பொருளாதார நிலையைப்‌ பரிசீலனை 
செய்து அதன்‌ பொருளாதார அபிவிருச்‌ திக்குரிய வழிவகைசளைச்‌ 
சிபாரிசு செய்யுமாறு வெட்ஜ்வுட குழுவை அரசாங்கம்‌ நியமித்‌ 
இருந்துது. இதிலே எல்லா உறுப்பினர்களும்‌ வெள்ளையர்கள்‌ ; 
ஒருவர்‌ தென்னாப்பிரிக்காவைச்‌ மேத வெள்ளையர்‌. இதைப்‌ 
பற்றிய பிரச்சினையை தர்பங்காவைச்‌ சோந்து சத்திய நாராயண 
சன்ஹா சட்டசடையில்‌ எழுப்பினார்‌. சத்தியமூர்த்தி, பி. காஸ்‌, 
லெஹாஙகீர்‌, அனே, கஸ்னவி, அஸ்ஹர்‌ அலி, யாமின கான 
ஆகிய பலர்‌, இந்தக்‌ குழுவில்‌ ஒரு இந்தியர்‌ கூட நியமிககப்‌ 


படாததை எடுத்துக்காட்டி அரசாங்கத்தைக்‌ குண்‌டித்தாரகள்‌. 


“்‌ முதலில்‌ ரெயில்வேத்துறை உறுப்பினர்‌, ரெயில்வே நிதிக்‌ 
கமிஷனர்‌, ரெயில்வே போர்டு மற்றும்‌ இவர்களின்‌ உதவியாளர்‌ 
களையும்‌ அதிகாரிகளையும்‌ குப்பைத்‌ தொட்டியில்‌ தள்ளுங்கள்‌. 
புதிய புதிய தொழில்‌ நுட்பத்‌ தேர்ச்சியாளர்கள்‌ இல்லாமல்‌ வேலை 
செய்ய முடியாத இவர்களுக்கெல்லாம்‌ இங்கே என்ன வேலை? 
அப்புறம்‌ இந்தப்‌ புதிய தொழில்‌ நுட்பத்‌ தேர்ச்சியாளர்களையே 
அவர்களின்‌ இடத்தில்‌ வேலைக்கு நியமிப்போம்‌. ஏற்கெனவே 


810 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சுமை தாங்கமுடியாமல்‌ திணறும்‌ இந்திய மக்களினமீது, கூடுதல்‌ 
ஆட்களை ஏன்‌ திணிக்க வேண்டும்‌? இருப்பவர்களை வீட்டுக்குப்‌ 
போகச்‌ சொல்லிவிட்டே இந்தப்‌ புதியவர்களை நியமிப்போம்‌ '' 


என்று இண்டலாகப்‌ பேசினார்‌ டாக்டர்‌ பகவான்‌ தாஸ்‌. 


இறுதியாக, சத்திய நாராயண சின்ஹாவின்‌ தீர்மானம்‌ வெற்றி 
பெற்றது. 


தொழிலாளர்‌ நலச்‌ சட்டங்களுக்காகப்‌ 
போராட்டம்‌ : 


ஐந்தாவது சட்டசபையில்‌, தொழிலாளர்நலச்‌ சட்டங்களில்‌ 
உறுப்பினர்கள்‌ மிகுந்த ஈடுபாடு காட்டினார்கள்‌. ஜெனிவாவில்‌ 
நடந்த அனைத்துலகத்‌ தொழிலாளர்‌ மாகமாடு, தொழிலாளர்‌ நல 
அலோசனைகள்‌ பலவற்றை வழங்கியிருந்தது. அவைகளை ஏற்று 
டத்தும்‌ விதமாக இங்கே, வேலையில்லாத்‌ திண்டாட்ட ஒழிப்பு 
சம்பந்தமான பல திட்டங்களை இந்தியச்‌ சட்டசபை சிபாரிசு 
செய்தது. அரசாங்கத்தின்‌ கொள்கைக்கே எதிரான இந்த 
நடவடிக்கைகளுக்கெல்லாம்‌ கிரி, ஜோஷி, ரங்கா, மோகனலால்‌ 
சாக்சேனா போனற உறுப்பினர்களே பெருமளவு காரணமாக 
இருந்தார்கள்‌. ஆனாலும்‌, இவைகளை உள்ளடக்கிய திருத்தப்பட்ட 
தீர்மானம்‌ ஒன்று 1931 பிப்ரவரி 21ல்‌ வந்தபோது, ஒரே வாக்கு 
வித்தியாசத்தில்‌, அதை அரசாங்கம்‌ தோற்கடித்து விட்டது. 
இந்தியச்‌ சுரங்கங்களில்‌, தொழிலாளர்கள்‌ நாள ஒன்றுக்கு 9 மணி 
நேரம்‌ வேலை செய்யவேண்டும்‌ என்று இந்திய அரசாங்கம்‌ 
விரும்பியது. 1935 ஆம்‌ ஆண்டின்‌ இந்தியச்‌ சுரங்கங்கள்‌ (திருத்த) 
மசோதாவின்‌ மீது பேசுகையில்‌ மேற்கண்ட உறுப்பினர்கள்‌, 
உலகத்‌ தொழிலாளர்‌ நல நிறுவனம்‌ சிபாரிசு செய்துள்ள துபோல்‌, 
நாள்‌ ஒன்‌ றுக்கு ஏழே முக்கால்‌ மணி நேரம்‌ மட்டுமே சுரங்கத்தில்‌ 
தொழிலாளர்கள்‌ வேலை செய்யவேண்டும்‌ என்று நிர்ணயிக்கும்படி 
அரசாங்கத்தை வற்புறுத்‌ தினார்கள்‌. 

1935 பிப்ரவரி 18ல்‌ அரசாங்கம்‌ ஊதியம்‌ வழங்கும்‌ முறை 
மசோதாவைக்‌ கொண்டுவந்த போதும்‌ பல உறுப்பினர்கள்‌ 
தொழிலாளர்களுக்கு அதிகச்‌ சம்பளம்‌ கிடைக்க வேண்டுமென று 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 517 


வற்புறுத்தினாகள்‌. பல தொழிலகங்களில்‌ தொழிலாளர்களுக்கு 
ஊதியம்‌ வழங்கும்‌ முறையை ஒழுங்குபடுத்துவதே அந்த 
மசோதாவின்‌ நோக்கம்‌. அதைப்‌ பரிசீலனை செய்யப்‌ பொறுக்குக்‌ 
குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கிரியும்‌ அதில்‌ ஓர்‌ உறுப்பினர்‌. 
பொறுக்குக்‌ குழு சிபாரிசு செய்த விதமாக மசோதா மீண்டும்‌ 
சபையில்‌ விவாதிக்கப்பட்ட போது ஜோஷி பல திருத்தங்களைக்‌ 
கொண்டு வந்தார்‌. இந்த மசோதா எல்லாத்‌ தொழில்களிலும்‌ 
உள்ள எல்லாத்‌ தொழிலாளாகளுக்கும்‌ உரியதாக அமுல்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌ எனறும்‌, மாதம்‌ ஒருமுறை சம்பளம்‌ 
கொடுப்பதற்குப்‌ பதிலாகத்‌, தொழிலாளர்களுக்குப்‌ பதினைந்து 
நாளைக்கு ஒருமுறை சம்பளம்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ 
அவர்‌ கோரினார்‌. தொழிலாளர்‌ நல போர்டுகளில்‌ தொழிலா 
ளருக்கும்‌ பிரதிநிதித்துவம்‌ வேண்டும்‌ என்றும்‌ தொழிற்சங்க 
நிருவாக ஒருவர்‌ தொழிலாளர்‌ சார்பில்‌ இந்த போர்டுகளில்‌ இடம்‌ 
பெற வேண்டும்‌ என்றும்‌ ஜோஷி வற்புறுத்தினார்‌. இந்தத்‌ 
இருத்தங்களைக்‌ கிரியும்‌ ஆதரித்தார்‌. குறிப்பாக, இந்தியாவில்‌ 
தொழிற்சங்க வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குமென்பதால்‌ 
ஜோஷியின்‌ கடைசித்‌ இருத்தத்துக்கு உற்சாகமான ஆதரவு 
தகுந்தார்‌ திரி. 

1936 பிப்ரவரி 10ல்‌ அரசாங்கம்‌ ஒரு திருத்தம்‌ கொண்டு 
வந்தது. பத்து அல்லது பத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள்‌ 
"ஓன்று கூடிக்‌ கொண்டு '' முன்னறிவிப்பு இன்றியும்‌ “தகுந்த 
காரணம்‌ இன்றியும்‌ '' வேலைக்கு வராமல்‌ இருப்பார்களானால்‌, 
அவர்களின்‌ ஊதியத்தில்‌ 18 நாள்‌ சம்பளம்‌ வரை பிடித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்பது அந்தத்‌ திருத்தம்‌. சட்டசபையில்‌ இதன 
மீது கடுமையான வாக்குவாதம்‌ நடந்தது. 


நியாயமான திடீர்‌ வேலை நிறுத்தங்கள்‌ நடக்க முடியாதபடியும்‌ 
அவைகளைச்‌ சட்ட விரோதமாகவும்‌ செய்கிறது எனறு கூறி 
இந்தத்‌ திருத்தத்தை எதிர்த்தார்‌ கிரி. கரி ஒரு தொழிற்சங்க 
வாதியே யானாலும்‌, அரசியல்‌ நோக்குடன்‌ நடத்தப்படும்‌ 
(தொழிலாளர்‌ ) வேலை நிறுத்தங்கை அவர்‌ ஆதரிப்பதில்லை. 
இ துவகையில்‌, எஸ்‌. ஏ. டாங்கே, எஸ்‌. எஸ்‌. மிராஜ்கர்‌ போனற 
கம்யூனிஸ்ட்‌ தொழிற்சங்கவாதிகளோடு அவருக்கு மிகு தியான 


512 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


கருத்து வேற்றுமை இருந்தது. ஆனால்‌, இந்தத்‌ திருத்தம்‌ 
தொழிலாளர்களின்‌ அடிப்படை உரிமையான வேலை நிறுத்த 
உரிமையையே அடியோடு சாயப்பதாக இருந்ததால்‌ அதை 
எதிர்த்தார்‌ கிரி. “வேலை நிறுத்த உரிமை என்பது, வாழவும்‌ 
வேலை செய்யவும்‌ ஒருவருக்குள்ள உரிமை போன்ற அடிப்படை 
உரிமை; அந்த உரிமையை எந்த நிலையிலும்‌ தொழிலாளர்கள்‌ 
விட்டுக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌ ! ”' என்று முழங்கினார்‌ அவர்‌. 


ஜோஷி, அனந்தசயனம்‌ அய்யங்கார்‌, ரங்கா ஆகியோரும்‌ 
திருத்தத்தைக்‌ கடுமையாக எதிர்த்தார்கள்‌. கொள்கை அளவில்‌ 
பார்த்தாலும்‌ இதனால்‌ விளையக்‌ கூடிய பயனைக்‌ கொண்டு கவனித்‌ 
தாலும்‌ இது ஏற்கக்‌ கூடியாதாக இல்லை என்று கூறிய அய்யங்கார்‌, 
“ஒருவன்‌ உழைத்துச்‌ சம்பாதித்த ஊதியத்தை அவனுடைய 
எசமானன்‌ மனம்போன போக்கில்‌ பறித்துக்கொள்ள அனுமதிக்க 
முடியாது '" என்று வலியுறுத்தினார்‌. 


“ வேலைக்கு வைத்திருப்பவரும்‌ தொழிலாளர்களும்‌ ஒருவரோடு 
ஒருவர்‌ இணக்கமாக நடந்துகொள்ள வேண்டும்‌ என்று ஆலோசனை 
சொல்லப்படுகிறது. தொழிலாளர்களைப்‌ படுபாதாளத்தில்‌ 
தள்ளிப்‌ போட்டுவிட்டு அவர்கள்‌ முதலாளிகளோடு சமமாக 
இணங்கி இருக்க வேண்டும்‌ என்றால்‌ எப்படி? ”” என்று கேட்டார்‌ 
ரங்கா. அரசாங்கமும்‌ முதலாளிகளும்‌ சோந்து கொண்டு 
தொழிலாளர்‌ நலன்களைப்‌ பறிக்கிறார்கள்‌ என்றும்‌ அவர்‌ குற்றம்‌ 
சாட்டினார்‌. 

அரசாங்கத்தின்‌ திருத்தத்‌ தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு, 
65க்கு 44 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. 
மசோதாவும்‌ இந்தத்‌ திருத்தத்துடன்‌, வாக்கெடுப்பு இல்லாமலே 
சபையில்‌ ஏற்கப்பட்டது. ஆனாலும்‌, அதற்கு முன்பே, கிரி 
காங்கிரஸ்‌ கட்சியின்‌ சார்பிலும்‌ ரங்கா தனிப்பட்ட முறையிலும்‌ 
மசோதாவிலும்‌ திருத்தங்களிலும்‌ உள்ள பாதகமான அமீசங 
களைப்‌ பற்றிய தமது எதிர்ப்பைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்கள்‌. 

1986 அக்டோபர்‌ 18ல்‌ தொழில்‌ தகராறுகள்‌ (திருத்த) 
்‌. மசோதா சபையில்‌ தாக்கல்‌ செய்யப்பட்ட போதும்‌, தொழிலாளர்‌ 
களுக்கு உள்ள வேலை நிறுத்த உரிமையைப்‌ பற்றிய மற்றொரு 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 313 


விவாதம்‌ எழுந்தது. தொழிலாளர்‌ நலனுக்கு உகந்தவைகளாக 
மசோதாவில்‌ இடம்‌ பெற்றிருந்த சில அம்சங்களை வரவேற்ற 
ஜோஷி, வேலை நிறுத்தத்தைச்‌ சட்டவிரோதமானதென்று 
அறிவிக்கும்‌ நோக்குடைய (மசோதாவின்‌ ) எட்டாவது விதியைக்‌ 
கடுமையாக எதிர்த்தார்‌. தொழிலாளர்கள்‌ சம்பந்தப்பட்ட 
தொழில்‌ நிருவாகத்தோடு உள்ள தகராறுகளுக்காக இல்லாமல்‌, 
அரசாங்கத்தைப்‌ பணியவைக்கும்‌ நோக்கத்தோடேயே பொது 
மக்களுக்குத்‌ தொடர்ந்த தொல்லைகளை ஏற்படுத்தும்‌ விதமாக 
மேற்கொள்ளப்படும்‌ வேலைநிறு ந்தங்களைச்‌ சட்டத்துக்குப்‌ புறம்‌ 
பானவை என்றும்‌ அறிவிக்க வேண்டும்‌ என்பதே அந்த விதி. 
இந்த விதி, மூல மசோதாவில்‌ உள்ளதைவிட, திருந்திய மசோ 
தாவில்‌ மிகவும்‌ கடுமையானதாக உள்ளது என்றார்‌ ஜோஷி. 
ஆனால்‌, வேலை கொடுப்போரின (முதலாளிகளின்‌) தூதுக்‌ 
குழுவுக்கு ஆலோசகராக ஜெனிவா மாநாட்டுக்குச்‌ சென்‌ றிருந்த 
பி. தாஸ்‌, புதிய விதி பழைய (மசோதா) விதியைவிடச்‌ சிறந்தது 
என்று சொல்லிக்கொண்டார்‌. கற்பனையான மன தந்தாங்கல்‌ 
களுக்காக எல்லாம்‌ தொரநிலாளர்கள்‌ திடீர்‌ வேலைநிறுத்தங்களில 
ஈடுபடக்‌ கூடாது என்று அவர்‌ தொழிலாளர்களுக்கும்‌ அறிவுரை 
கூறினார்‌. வங்காளத்தைச்‌ சேர்நத ஐரோப்பியர்களின்‌ பிர இிரிதி 
யான ஜி. மார்கன்‌ ஒரு வேலைறிறுத்தத்மைச்‌ சுலபமாகச்‌ சட்டத்‌ 
துக்குப்‌ புறம்பானது என்று அறிவிக்க முடியாதபடி. இந்தப்‌ 
புதியவிதி நீதிமன றத்தை வெகுவாகக கட்டுப்படுத்துகிறது, 
ஆகையால்‌ முந்திய விதியைவிட இந்த விதி தொழிலாளர்களுக்குச 
சாதகமானதே என்று வாதித்தார்‌. 


இந்தியத்‌ தொழில்‌ தகராறுகளின்‌ வரலாற்றை விவரித்த கிரி, 
1929ல்‌ நிறைவேற்றப்பட்ட தொழு ல்‌ தகராறுகள்‌ சட்டம்‌ 
மலையைக்‌ கெல்லிப்‌ பிடித்த சுண்டெலிதான்‌ ' என்றார்‌. இந்தச்‌ 
(சுண்டெலிச்‌) சட்டத்திலுள்ள சமாதான வழிமுறைகளைக்‌ கூட, 
இந்திய அரசாங்கம்‌ இதுவரை ஐந்தே ஹஜ து முறைதான்‌ பயன்‌ 
படுத்தியிருக்கிறது என்று குறைப்பட்டார்‌ அவர்‌. அரசாங்கத்தின்‌ 
இந்த நடைமுறையைக்‌ கவனித்த பிறகு, அரசா ஙகத்தின்‌ 
நல்லெண்ணத்தின்‌ மீதே தொழிலாளர்கள்‌ நம்பிக்கை இழந்து 
போனார்கள்‌. இந்தச்‌ சட்டம்‌ கொண்டு வரப்பட்டதே 


514 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தொழிலாளர்‌ வேலை நிறுத்தங்களை முறியடிப்பதற்குத்தான்‌ 
என்றே தொழிற்சங்கங்கள்‌ முடிவுக்கு வந்துள்ளன என்றும்‌ 
விவரித்தார்‌ கிரி. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌ கூறியதாவது: 


“தொழிலாளர்களுக்கு அபராதத்‌ தண்டனை விதிப்பதற்கு 
நாங்கள்‌ ஓப்புக்கொள்ளவே முடியாது. தொழிலாளர்களின்‌ 
சார்பிலே நான்‌ தெரிவிக்க விரும்புவது எனனவெனறால்‌, வேலை 
நிறுத்தம்‌ என்னும்‌ ஆயுதம்‌ தொழிலாளர்களுக்குக்‌ கிடைத்து 
உள்ள இயற்கையான உரிமை, அழை வேறு எந்தப்‌ பொரு 
ளோடும்‌ நாங்கள்‌ பண்டமாற்றுச்‌ செய்து கொள்ள முடியாது. 
எனவே, எந்தவிதமான அபராதத்‌ தண்டனைக்கும்‌ தொழிலாளர்‌ 
இணங்கமாட்டார்கள்‌ (உற்சாக ஆரவாரம்‌). அரசியல்‌ வேலை 
நிறுத்தங்களில்‌ தொழிலாளர்கள்‌ ஈடுபடுவதைத்‌ தடுப்பதே 
அரசாங்கத்தின்‌ நோக்கம்‌ என்று கருதுகிறேன்‌. அதைப்‌ பற்றியும்‌, 
தொழிலாளர்களின்‌ கருத்தை நான்‌ இங்கே சொல்லியாக 
வேண்டும்‌. தொழிலாளர்களைப்‌ பொறுத்த அளவில்‌, அவர்கள்‌ 
முதலில்‌ இந்த நாட்டின்‌ குடிமக்கள்‌ ; அதன்‌ பிறக அவர்கள்‌ 
தொழிலாளர்கள்‌. (உற்சாக ஆரவாரம்‌). நாளை, இந்த நாட்டில்‌ 
அரசியல்‌ எழுச்சி ஒன்று உண்டாகுமானால்‌,_— அரசாங்கம்‌ விரும்‌ 
பினாலும்‌ விரும்பாவிட்டாலும்‌, -- தொழிலாளர்கள்‌ அரசு 
அரசியல்‌ வேலை நிறுத்தத்தில்‌ நிச்சயமாகப்‌ பங்கு கொள்வார்கள்‌ !'' 
(உற்சாக ஆரவாரம்‌). 


தொழில்‌ தகராறுகள்‌ சட்டத்தைத்‌ திருத் துவ தில்‌ ஈடுபட்டிருந்த 
அரசாங்கத்துக்குச்‌ சில ஆலோசனைகளையும்‌ தெரிவித்தார்‌ விரி: 


(1) “தொழில்‌ தகராறு என்பது பதிவு பெற்ற எந்த ஒரு 
தொழிற்சங்கத்துக்கும்‌ வேலை கொடுப்பவருக்கும்‌ இடையே 
உள்ள எந்தத்‌ தகராறையும்‌ உள்ளடக்கியதாகவே 
இருக்கவேண்டும்‌. இப்படி விதி செய்தால்தான்‌ தொழிற்‌ 

சங்கமும்‌ தகராறில்‌ ஒரு கட்சியே என்ற சட்டப்படியான 
உரிமை அதற்குக்‌ கிடைக்கும்‌.” 


(2) “தகராறுக்கு அடிப்படையான தோதுக்கள்‌ இருக்கெ றன 
என்று மெய்ப்பிக்கப்பட்டால்‌,--தகராறு ஏற்பட்ட 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 815. 


பின்போ தகராறு ஏற்படக்‌ கூடிய சூழ்நிலையிலோ,-- 
இரண்டு கட்சியில்‌ ஒன்று விரும்பினால்‌, தகராறு ஒரு 
போர்டு அல்லது நீதிமன்‌ ற த்துக்கு இயல்பாகவே அனுப்பப்‌ 
படலாம்‌ என்ற உரிமை இருக்கவேண்டும்‌. '' 


இறுதியாக, இந்த மசோதா பொதுமக்களின்‌ கருத்தை 
அறிவதற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று சபை தீர்மானம்‌ 
நிறைவேற்றியது. ப 
அரசாங்க உதவிபெறும்‌ தொழில்‌ நிறுவனங்களில்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்களின்‌ நலனைக்‌ குறித்து [ரீ பிரகாசா தனி அக்கறை 
காட்டினார்‌. 1988 பிப்ரவரி 4ல்‌ ப்ரீ பிரகாசா ஒரு தீர்மானம்‌ 
கொண்டுவந்தார்‌. 
(1) இந்த நிறுவனங்களின்‌ உயர்தர ற்றும்‌ ஏனைய ஊழியர்‌ 
களில்‌ ஒரு குறிப்பிட்ட விதெத்துக்கு மேற்பட்டவர்கள்‌ 
இநர்தியர்களாகவே அமர்‌ த்தப்பட வேண்டும்‌. 


(2) அவ்வாறு நியானம்‌ பெறும்‌ இந்தியர்களுக்குப்‌ போதிய 
ஊ தியம்‌ வழங்குவகோடு அவர்களை நியாயமான முறை 
யிலும்‌ நடத்த வேண்டும்‌. 


இந்த இரண்டும்‌ நடைபெறும்‌ விதத்தில்‌ இந்திய அரசாங்கம்‌ 
நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌ என்று கவானா ஜெனரலைக்‌ 
கேட்டுக்கொண்டது தீர்மானம்‌. இதை ஆதரித்துப்‌ பேரிய 
ஜோஷி, அரசாங்கம்‌ உதவியளித்து வரும்‌ தொழில்கள்‌ (அந்த 
உதவிக்கான ) சிப தனை களின்‌ படி நடைபெறுகன றனவா 
எனபதைக்‌ கவனித்துவர நெறியாளர்களையும்‌ கண்காணிப்பாளர்‌ 
களையும்‌ நியமிக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்கொண்டார்‌. 
வெங்கடாசலம்‌ செட்டி, ரங்கா, ஆனே, நெளமன்‌ ஆகியோரும்‌ 
தீர்மானத்தை ஆதரித்தார்கள்‌. ஜெஹாங்க8ர்‌ மட்டும்‌, இந்தத்‌ 
தீர்மானத்தைப்‌ பறறி மேலும்‌ விவாதம்‌ தேவை இல்லை எனறார்‌. 
ஆனாலும்‌, வாக்கெடுப்பு இல்லாமலே தீர்மானம்‌ சடையில்‌ 
நிறைவேறியது. 


316 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சட்டசபைக்கு வெளியில்‌ அரசியல்‌ : 


ஜவஹர்லால்‌ நேருவின்‌ தலைமையில்‌ (1936 டிசம்பரில்‌ ) 
0ஃபய்ஸ்பூரில்‌ கூடிய காங்கிரஸ்‌, “இந்த அரசியல்‌ சட்டத்துக்கு 
( இந்தியாச்‌ சட்டத்துக்கு ) உட்படுவதோ அதனோடு ஒத்துழைப்‌ 
பதோ நமது நோக்கமல்ல : சட்டசபைக்கு உள்ளேயும்‌ 
வெளியேயும்‌ அகை நேருக்கு நேரே எதிர்த்து அதை ஒழித்து 
வீடுவதே ஈம்முடைய நோக்கம்‌ ” என்று அறிவித்தது. எனவே, 
மாநிலச்‌ சட்டசபைத்‌ தேர்தலின்‌ முடிவுகள்‌ வெளியிடப்பட்ட 
போது, அமைச்சுப்‌ பொ அப்பை ஏற்பதா வேண்டாமா என்பது 
காங்கிரசுக்குப்‌ பெரிய பிரச்சனையாகி விட்டது. 193? மார்ச்‌ 
மாதத்தில்‌, ஆட்சிப்‌ பொறுப்பை ஏற்கக்கூடாது என்று கோரி 
இட துசாரியினர்‌ வெளியிட்ட ஆலோசனையை அலல இந்தியக்‌ 
காங்கிரஸ்‌ நிராகரித்தது. அமைச்சர்கள்‌ சட்ட கீதுக்கு உட்பட்ட 
முறையில்‌ செயல்‌ புரிவதைத்‌ தடுக்கும்‌ விதமாக கவானர்களும்‌ 
கவர்னர்‌ ஜெனரலும்‌ தங்கள்‌ தனி அதிகார தீதைப்‌ பயன்படுத்த 
மாட்டார்கள்‌ என்று அரசாங்கம்‌ உறுதி வழங்குமானால்‌, 
காங்கிரஸ்‌ கட்டி ஆட்சிப்‌ பொறுப்பை ஏற்கலாம்‌ என்றும்‌ அது 
முடிவு செய்தது. இதைக்‌ தாடாந்து, ஏழு மாநிலங்களில்‌ 
காங்கிரஸ்‌ கட்சி மந்திரி சபை அமைத்‌ குது, 


கொடக்கத்தில்‌, சிவில்‌ உரிமைகள்‌ மற்றும்‌ விவசாய 
அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட சில சட்டங்களைக்‌ காங்கரஸ்‌ மதிரி 
சபைகள்‌ நிறைவேற்றின. ஆனாலும்‌, காலப்‌ போக்கல்‌, _ 
கூபலண்டு குறிப்பிட்ட து போல,--அரசியள்‌ சட்டத்தை நேருக்கு 
நேர்‌ மோதி ஓழிப்ப து என்ற திட்டத்தையே காங்ரெஸ்‌ மந்‌ திரி 
சபைகள்‌ அநேகமாக மற துவிட்டன / இதனால்‌, காங்கிரசில்‌ 
உள்ள இட அசாரிகளுக்கும்‌ வல அசாரிகளுக்கும்‌ இடையில்‌ நிலவிய 
பூசல்‌ மிகுதியாயிற்று. அதன்‌ வினைவாச, காங்கிரசின்‌ புதிய 
தலைவராகத்‌ தேர்வு பெற்றிருந்த சுபாஷ்‌ சந்திர போஸ்‌, 1939 
ஏப்ரலில்‌ பதவி விலக வேண்டியது அயிற்று. 

ஐரோப்பாவில்‌ யுத்த மேகங்கள்‌ சூழ்ந்து கொண்டிருந்த 
நேரத்தில்‌, இங்கே காங்கிரஸ்காரர்களிடையே ஏற்பட்ட பிளவு 
இந்திய அரசியல்‌ சிக்கல்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தைக்‌ 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 317 


கொடுத்தது. காங்கிரசுக்கும்‌ முஸ்லிம்‌ லீகுக்கும்‌ இடையே 
நிலவிய பிளவு விரிவடைந்த து அதன்‌ மற்றொரு இருப்பத்துக்குகீ 
காரணமாயிறறு. சில மாநிலங்களில்‌ காங்கிரஸ்‌ மந்திரிசபை 
அமைத்ததிலிருந்தே, ஜின்னாவும்‌ மற்ற வகுப்புவாத முஸ்லிம்‌ 
தலைவர்களும்‌, அங்கெல்லாம்‌ முஸ்லிம்கள்‌ தொல்லைகளுக்கு 
உள்ளாக்கப்படுவகாகக்‌ கடுமையாகப்‌ புகார்‌ கூறி வந்தார்கள்‌. 
கிளெண்டேவன்‌ எழுதியிருப்பது போல, (கவர்னர்‌ ஜெனரல்‌) 
லினலித்கோ பிரபுவே, முஸ்லிம்கள்‌ அன்புறுத்தப்பட்ட தாக 
எந்தச்‌ செய்தியும்‌ இல்லை என்று ஜினனாவிடம்‌ தெரிவித்தார்‌. 
ஆனாலும்‌, (முஸ்லிம்கள்‌ காங்கிரஸ்‌ ஆட்சியில்‌ துன்புறுத்தப்படு 
கிறார்கள்‌ என்னும்‌) அர்த விவகாரமே இன்னாவுக்கும்‌ முஸ்லிம்‌ 
லீகுக்கும்‌ இணைந்து செயற்பட ஒரு மேடையாக அமைந்தது. 


1936ல்‌ நேருவுக்கும்‌ ஜின்னாவுக்கும்‌ இடையே நிகழ்ந்த கடிதப்‌ 
போக்குவர த்தும்‌ (காங்கரஸ்‌ - லீக்‌) பிளவைச்‌ சரிசெய்ய முடிய 
வில்லை. உண்மையில்‌ அந்தப்‌ பிளவு, அதன்‌ பிறகு விரிவடையவே 
செய்தது. “காங்கிரஸ்‌ முஸ்லிம்‌ லீகைத்‌ மனக்குச்‌ சமமாக 
ஏற்றுக்கொண்டு இந்து-முஸ்லிம்‌ விவகாரம்‌ பற்றிய பேச்சு 
வார்த்தைகளில்‌ ஈடுபடத்‌ தயாராக இல்லை என்றால்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ பலத்தையே நம்பிக்‌ காதீதிருப்பதைத்‌ தவிர வேறு வழி 
யில்லை '' என்று அச்சுறுத்தும்‌ விதமாக, ஏப்ரல்‌ 12ல்‌ நேருவுக்குக்‌ 
கடிதம்‌ எழுதினார்‌ ஜின்னா. காங்கிரஸ்‌ இந்து நிபந்தனையை 
ஏறக முடியவில்லை. 

காங்கரஸ்‌ இங்கே ஓர்‌ இந்து ராச்சியத்தை நிர்மாணிக்கவே 
விழைகிறது என்றும்‌, மத்‌ திய சட்டசடையில்‌ தனிப்பெரும்‌ 
பானமை கிடைத்தால்‌ அரசியல்‌ சட்டத்தின்படி மத்திய ஆட்சியை 
எற்று நடத்தத்‌ தொடங்கிவிடும்‌ என்‌ அம்‌ இப்போது லீக்‌ திட்ட 
வட்டமாக நம்பத்‌ தொடங்கிவிட்டது. இதற்கு ஏற்றவிதமாகவே, 
சுதேச சமஸ்தான ஆட்சியைக்‌ குடியரசுப்‌ பாணியில்‌ நடத்த 
வேண்டும்‌ எனபதில்‌ கரங்‌இரஸ்‌ அக்கறை காட்டி வருகிறது 
என்றும்‌ முஸ்லிம்‌ வகுப்புவா தத்‌ தலைவர்கள்‌ எண்ணினார்கள்‌. 
அதன்‌ மூலம்‌ சுதேச சமஸ்தானங்களின்‌ பிரஇிறிஇகளாகவும்‌ 
காங்கிரஸ்காரர்களையே தேர்ந்தெடுக்கச்‌ செய்துவிடலாம்‌ என்பதே 
காங்கிரசின்‌ திட்டம்‌ என்றும்‌ லீகர்கள்‌ நினை க்கலானார்கள்‌. 


316 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


"மத்திய சட்டசபையில்‌ சுதேச சமஸ்தானப்‌ பிரதிநிதிகள்‌ 
மனனர்களால்‌ நியமிக்கப்படுவதற்குப்‌ பதிலாக (அங்குள்ள ) 
மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படவேண்டும்‌ என்‌ ௮ (காங்கிரஸ்‌ ) 
வற்புறுத்திய உடனேயே அதன்‌ குது வெளிப்பட்டு விட்டது. 
இப்படி, சமஸ்தானப்‌ பிர திநிதிகள்‌ தோர்தெடுக்கப்படுவது என்று 
ஆரம்பித்தால்‌ மத்திய சட்ட சபையில்‌ முஸ்லிம்களின்‌ பிரதி 
நிதித்துவம்‌ குறைந்து போகும்‌ ; காங்கிரசைத்‌ தட்டிக்‌ கேட்கும்‌ 
வலிமை அதன்‌ பிறகு முஸ்லிம்‌ லீகுக்கு இருக்கவே இருக்கா து '* 
என்று லின்லித்கோவிடம்‌ கூறியுள்ளார்‌ ஆகா கான்‌. இந்த 
விதமாக வாதம்‌ புரிந்த இவர்‌ ஒரு காலத்தில்‌ கூட்டாட்சி 
முழையை முழுமூச்சாக ஆதரித்தவர்‌ என்பது குறிப்பிட ததக்க து / 


இந்த அச்சத்திலேயே, முஸ்லிம்‌ லீக்‌ அரசியல்‌ சட்ட க்தின 
கூட்டாட்சிப்‌ பகுதியை எதிர்ப்பதில்‌ தீவிரம்‌ காட்டி 
வரலாயிற்று. மாறிவிட்ட இந்தச்‌ சூழ்நிலையில்‌, சுகேச மன்னர்‌ 
களும்‌ இப்போது கூட்டாட்சி அமைப்பில்‌ சேர மிகவும்‌ தயங்க 
னார்கள்‌. இவைகளின்‌ மொத்த விளைவு என்னவென்றால்‌, 1939 
செப்டம்பரில்‌ இரண்டாவது உலகப்போர்‌ தொடங்கிய சமயத்தில்‌ 
வைசிராய்‌ மிகமிக முயன்று பார்த்தும்‌, அலை இந்தியக்‌ 
கூட்டாட்சியை அமைக்கவே முடியவில்லை. 


ஓரோப்பிய வானத்தில்‌ போர்‌ மேகங்கள்‌ எழுந்து படர்ந்தன. 
1939 மார்ச்சில்‌ திரிபுராவில்‌ கூடிய காங்டிரஸ்‌, பிரிட்டிஷ்‌ வெளி 
நாட்டுக்‌ கொள்கையை நீராகரித்தது. ( பிரிட்டனின்‌ ) மியூனிக்‌ 
ஒப்பந்தத்தையும்‌, ஆங்கிலோ இத்தாலிய ஒப்பந்தத்தையும்‌, 
ஸ்பெயினில்‌ ஃபிராங்கோ தலைமையில்‌ அமைந்த ஆட்சியை 
பிரிட்டன்‌ அங்கேரித்ததையும்‌ (ஆங்கிலேய வெளிநாட்டுக்‌ 
கொள்கையின்‌ பிழையான விளைவுகளாகக்‌ கொண்டு) காங்கிரஸ்‌ 
நிராகரித்தது. ஆங்கில வெளிநாட்டுக்‌ கொள்கையைச்‌ “திட்ட 
மிட்ட ஜனநாயகக்கொலை ”' என்றும்‌ ௮ அ கண்டித்தது. பிரிட்டிஷ்‌ 
கொள்கை ஃபாசிஸத்தை ஆதரிப்பதாக உள்ள து என்றும்‌ எனவே 
காங்கரஸ்‌ அதனோடு தன்னைத்‌ தொடர்புபடுத்திக்‌ கொள்ள 
முடியாது எனறும்‌ அறிவித்தது. 


இந்தியாச்‌ சட்டத்துக்கு எதிரான போராட்டம்‌ 319 


இந்திய மக்களின்‌ விருப்பத்துக்கு எதிராக (அரசாங்கம்‌) 
இந்தியாவைப்‌ போரில்‌ ஈடுபடுச்துவதையம்‌ இந்தியத்‌ தளவாட 
உபகரணங்களைப்‌ போரில்‌ பயனபடுத்துவதையும்‌ முழுமூச்சாக 
எதிர்ப்பது என்றும்‌ அலெ இந்தியக்‌ காங்கரஸ்‌ கமிட்டி 
(ஏப்ரலில்‌) முடிவு செய்தது. ஆகஸ்டு மாதத்தில்‌ கூடிய 
காங்கிரஸ்‌ செயற்குழு, இந்திய மக்களின்‌ ஒப்புதலைப்‌ பெறாமல்‌ 
எகிப்துக்கும்‌ சிங்கப்பூருக்கும்‌ இந்தியப்‌ படைகள்‌ ௮ னுப்பப்‌ 
பட்டிருப்பதை வன்மையாகக்‌ கண்டித்தது. இந்திய அரசாங்கம்‌ 
மத்திய சட்டசபையை மேலும்‌ ஓராண்டுக்கு நீடித்துக்‌ 
கொண்டதையும்‌ காங்கிரஸ்‌ கண்டித்தது. இவைகளுக்கெல்லாம்‌ 
எதிர்ப்புக்‌ தெரிவிக்கும்‌ விதமாக, காங்கிரஸ்‌ (சட்டசபை) 
உறுப்பினர்‌ யாரும்‌ நீடிக்கப்பட்ட அந்தச்‌ சட்டசபையின்‌ அடு த்த 
கூட்டத்தொடருக்குப்‌ போகக்‌ கூடாது என்றும்‌ தடுத்தது. 
அரசாங்கத்தின்‌ போர்‌ ஆயத்தங்களுக்கு எந்த விதத்திலும்‌ உதவி 
செய்ய வேண்டாமென்று மாநில அரசாங்கங்களையும்‌ காங்கிரஸ்‌ 
கேட்டும்‌ கொண்டது. 


சட்டசபைப்‌ பகிஷ்காரம்‌ : 

மத்திய சட்டசபையின்‌ கூதிர்காலக்‌ கூட்டத்தொடர்‌ ஆகஸ்ட்‌ 
30ல்‌ ஆரம்பமான போது காங்கிரஸ்‌ உறுப்பினர்‌ ஒருவரும்‌ 
சபைக்கு வரவில்லை. செப்டம்பர்‌ 3ல்‌ ஐரோப்பாவில்‌ போர்‌ 
வெடித்தது ; பிரிட்டன்‌ ஜெர்மனியின்‌ மீது போர்ப்‌ பிரகடனம்‌ 
செய்தது. சிலமணி நேரத்திலேயே வைசிராய்‌, இந்தியாவும்‌ 
போரில்‌ சம்பந்தப்பட்டுவிட்டதாக அறிவித்கார்‌. அப்போது 
சட்டசபை நடந்து கொண்டிருந்தும்‌, வைசிராய்‌, இநத 
அறிவிப்பைச்‌ செய்யுமுன்‌ சபையைக்‌ கலந்து ஆலோசிக்கவில்லை. 
இந்தியத்‌ தலைவர்களிடம்‌ கூட அவர்‌ இதுபற்றிக்‌ கலந்து பேச 
வில்லை. இந்த அறிவிப்புடனேயே இந்தியப்‌ பாதுகாப்பு அவசரச்‌ 
சட்டமும்‌ பிறப்பிக்கப்பட்டது. 

சட்டத்துறை உறுப்பினர்‌ முகம்மது ஜாஃபருல்லா கான 
செப்டம்பர்‌ 8ல்‌ இந்தியப்‌ பாதுகாப்பு மசோதாவைச்‌ சபையில்‌ 
தாக்கல்‌ செய்தார்‌. இந்தியப்‌ பாதுகாப்பு, பொதுமக்களின்‌ 
பாதுகாப்பு, மக்கள்ஈலன்‌, சில குற்றங்களைப்‌ பற்றிய விசாரணை 


320 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்‌ திய சட்டசபையும்‌ 


ஆகியவைகளுக்கான தனி அதிகாரங்களை ( அரசாங்கத்துக்கு ) 
வழங்கியது இந்த மசோதா. ஏற்கெனவே பிரகடனப்படுத்தப்‌ 
பட்ட அவசரச்‌ சட்டத்தின்‌ கடுமையான நடவடிக்கைகள்‌ 
அனை த்தையும்‌ தன்னுள்‌ கொண்டிருந்தது மசோதா. ஜோஷி, 
சந்த்‌ சிங்‌, பானர்ஜி போன்ற உறுப்பினர்கள்‌ மசோதாவில்‌ 
குறிக்கப்பட்ட சில கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்புத்‌ 
தெரிவித்தார்கள்‌. ஆயினும்‌, யாமின்‌ கான்‌ போன்ற உறுப்பி 
னர்கள்‌ மசோ தாவை முழுமையாக ஆதரித்தார்கள்‌. வாக்கெடுப்பு 
இல்லாமாலே, சபை, இந்தியப்‌ பா துகாப்பு மசோதாவை நிறை 
வேற்றியது, | 

இங்கே இதெல்லாம்‌ நடந்து கொண்டி ருக்கையிலேயே, இந்திய 
வரலாற்றில்‌ ஒரு பெரிய திருப்பம்‌ உதயமாகி விட்டது. 


அத்தியாயம்‌ 7 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 


(1989-1945) 


போரும்‌ இந்திய அரசியலும்‌ : 


இந்தியக்‌ தலைவர்களையும்‌ மத்திய சட்டசபையையும்‌ கலந்து 
கொள்ளாமலே, 1939 செப்டம்பர்‌ 3ல்‌ இந்தியா ஜெர்மனியோடு 
போரில்‌ இறஙகியிருப்பதாக வைசிராய்‌ அறிவித்தது இந்தியா 
முழுவதிலும்‌ பெரிய எதிர்ப்பைக்‌ கிளப்பியது. சமது தவறுக்கு 
மாற்றுத்‌ தேடுபவர்‌ போல, வைிராய்‌, அவசரம்‌ அவசரமாகக்‌ 
காந்தியடி.களையும்‌ மற்ற இந்தியக்‌ தலைவர்களையும்‌ கலந்து பேசு 
வதற்காக தில்லிக்கு அழைத்தார்‌. காந்தியடிகள்‌, கனிப்பட்ட 
முறையில்‌, செப்டம்பர்‌ 4ல்‌ வைரிராயைச்‌ சந்தித்தார்‌ ; மனிதாபி 
மான நோக்கில்‌ இங்கிலாந்துக்கும்‌ பிரான்சுக்கும்‌ ஆதரவும்‌ தெரி 
வித்தார்‌. ஆனாலும்‌, வைசிராயைச்‌ சந்தித்த காந்தியடிகள்‌ 
்‌* வெறுங்கையோடுதான்‌ '' திரும்பி வந்தார்‌; ' வெளிப்படை 
யாகவோ ரகசியமாகவோ அவர்‌ (வைசிராயடன்‌) எந்த உடன்‌ 


படிக்கையும்‌ செய்து கொள்ளவில்லை ''. என்றாலும்‌, இந்தச்‌ 
சந்திப்பின்‌ போது, இந்திய  வகுப்புவாதத்துக்கெல்லாம்‌ 


பிரிட்டன்‌ பிழையே காரணம்‌” என்று வைரிராயிடம்‌ சுட்டிக்‌ 
காட்ட அவர்‌ தவறவில்லை. 


அதே நாளில்‌ ஜின்னாவையும்‌ சம்ழித்தார்‌ வைசிராய்‌. 
“ ஜினனாவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தைம்‌ கொடுத்துவிடக 
கூடாது '' என்றும்‌ அவரை மேலும்‌ சிக்கலான பேர்வழியாக்கி 
விடக கூடாது என்றும்‌ பஞ்சாப்‌ முதல்வர்‌ கந்தர்‌ ஹயாத்‌ கான்‌, 
முன கூட்டியே வைசிராயை எச்சரித்தார்‌. இருப்பினும்‌, 
வைசிராய முஸ்லிம்‌ தலைவர்களிடையே ஒற்றுமையை உண்டாக்கு 
வதற்குத்‌ கம்மால்‌ அனதைச்‌ செய்யவேண்டும்‌ என்று அவர்‌ 
முடிவு செய்திருந்ததால்‌ ஜின்னாவிடம்‌ மிகுந்து “ பொறுமை ”' 

௯௬-21 


£ூ சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


யுடனேயே நடந்துகொண்டார்‌. காம்‌ தியடிகளிடம்‌ தெரிவித்தது 
போலவே, போர்‌ நிலைமையைக்‌ கருதி 1935 ஆம்‌ ஆண்டு அரசியல்‌ 
சட்டத்தை அமுல்படுத்தும்‌ முய மசியைத்‌ தள்ளிவைக்க நேர்ந்தது, 
என்று ஜின்னாவிடமும்‌ தெரிவித்தார்‌ வைசிராய்‌, 4 என்னுடைய 
கையைப்‌ பலப்படுத்துங்கள்‌ ; என்‌ தோழர்களிடம்‌ நான்‌ சென்று 
சொல்லத்‌ தக்கதாக ஏதாவது செய்யுங்கள்‌ ” என்‌ அ வைசிரா..யக்‌ 
கேட்டுக்‌ கொண்டார்‌ ஜின்னா. "காங்ரெஸ்‌ மந்‌ கரி சபைகளை 
(ஆட்சிகளை) வெளியேற்றச்‌ சொ ல்‌லுகிறீர்களா ?”' என்று 
கேட்டார்‌ வைசிராய்‌. “ஆம்‌! உடனேயே அவாகளை வெளி 
யேற்றுங்கள்‌ ! அப்படிச்‌ செய்தால்தான்‌ அவர்களுக்குப்‌ புத்தி 
வரும்‌ '' என்று படபடத்தார்‌ ஜின்னா. இறிழு காலழ்துக்கு 
முனபுதான்‌, இந்தியா ஜனநாயக முறையில்‌ சுதந்திரம்‌ பெற 
முடியாது என்று பேசியிருந்தார்‌ ஜின்னா. அகமை குறிப்பிட்டு, 
்‌” ஜனநாயக முறையில்‌ சுதந்திரம்‌ வராது என்‌ முல வேறு எப்படி. 
இந்தியா வீடுதலை பெறும்‌ என்று நினைக்ூறீர்கள்‌ 2? என்று 
வைசிராய்‌ கேட்டதற்கு, * பிரிவினை '' என்று ஓரே வார்‌ ந்றையில்‌ 
பதில்‌ இறுத்தார்‌ ஜின்னா. தம்முடைய வகுப்புவாதப்‌ பிரிவினைக்‌ 
கோரிக்கையை நிறைவேற்றிக்‌ கொள்வதற்காக ஜின்னா 
பிரிட்டிஷாரோடு நெருங்வெர ச மொடங்கி விட்டதை இந்த 
முதல்‌ சந்திப்பே புலப்படுத்தி விட்டது. பிரிட்டிஷ்காரர்களும்‌, 
இதுவகையில்‌ ஜின்னாவுக்கு உதவி செய்யவே ஆர்வம்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்பது, ஓரு மாதத்துக்குப்‌ பின்‌ நடநத 
வைசிராய--லின்னா இரண்டாவது சங்‌ திப்பில்‌ வெட்டவெளிச்ச 
மாகி விட்டது. இது பற்றி லின்‌ லிந்கோ இந்திய வைசிராயாக 
இருந்த காலம்‌ பற்றி எழுதிய புகுதகத்தில்‌, களெண்டேவன்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌ : 


அகமடாபர்‌ 5ல்‌ ஜின்னாவைச்‌ சம்தித்த வைசிராய்‌, அவர்‌ 
( ஜின்னா] இப்போது முன்னைவிட இணக்கமாசவும்‌ ஒத்துழைப்பு 
ரோக்குடையவராகவும்‌ மா றியிருப்பதைக்‌ கண்டுகொண்டார்‌. 
முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பதில்‌ தமக்கு அளித்த உதவிகளுக்காக 
இன்னா நன்றி தெரிவித்துக்‌ கொண்டபோது, முஸ்லிம்களின்‌ 
கருத்ே தாட்டம்‌ தகுந்த முறையிலும்‌ முழுமையாகவும்‌ வெளியிடப்‌ 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 34 


பட வேண்டியது பொது நலனுக்கு மிக மிக அவசியம்‌ என்று 
நயமாகக்‌ கூறினார்‌ வைசிராய லின்லித்கோ, 


பஞ்சாபிலும்‌ வங்காளத்திலும்‌ முஸ்லிம்‌ லீக்‌ மிகவும்‌ பலவீன 
மாகவே இருந்தது எனபது 1937 தேர்தலில்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்தது. அந்த இரண்டு பகு களிலும்‌ முஸ்லிம்‌ லீகை பலப்‌ 
படுத்துவதற்கு வைசிராய்‌ உதவி வந்தார்‌ என்பதே மேற்கண்ட 
நிகழ்ச்சியிலிருந்து தெரிய வருகிற து. 


இதற்கிடையில்‌, செப்டம்பர்‌ [4ல்‌ கூடிய காங்கிரஸ்‌ செயற்குழு, 
போலந்தில்‌ நாஜிகள்‌ நடம்‌ திய ஆக்கிரமிப்பைக்‌ கண்டித்து, அதை 
(ஆக்கிரமிப்பை) எதிர்ந்து நின றவர்களுக்கு ஆதரவு தெரி 
விந்தது. '' ஜன௩ாயகத்தை உறுதிப்படுத்தவும்‌ பர ப்பவும்கான 
பிரிட்டன்‌ போராடுகிறது என்றால்‌, முதலில்‌ அதன ஆளுகைக்கு 
உட்பட்ட பகுதிகளில்‌ ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும்‌ ; 
வெளியார்‌ தலையீடு எதுவும்‌ இல்லாமல்‌ அரசியல்‌ நிர்ணய சபை 
மூலம்‌ இந்தியர்கள்‌ தங்கள்‌ அரசியல்‌ சட்டத்தை வகுத்துக்‌ 
கொள்ளும்‌ உரிமையை அவர்களுக்கு வழங்கி இங்கே 
குடியாட்சியை நிறுவ வேண்டும்‌ ”” என்றும்‌ காங்ரெஸ்‌ செயற்குழு 
அறைகூவியது. ** சுதந்தர இந்தயா, ஆக்கி மிப்பாளர்களுக்கு 
எதிராகவும்‌ பொருளாதார ஓத்துழைப்புக்கும்‌ மற்றச்‌ சுதந்திர 
நாடுகளோடு கைகோத்து நிற்கும்‌ '” என்றும்‌ ௮து அறிவித்தது. 
“குடியாட்சி, ஏகாதிபத்தியம்‌ என்பவைகளைப பொறுத்த 
வரையில்‌, இந்தப்‌ போரில்‌, பிரிட்டன்‌ எதை ஆதரிக்கப்‌ 
போடுறது என்பதைத்‌ திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும்‌. 
குறிப்பாக, இதன்‌ விளைவாக பிரிட்டனின்‌ இயக கொள்கை 
எந்த வடிவம்‌ எடுக்கப்‌ போகிறது என்பதையும்‌ அவர்கள 
தெரிவித்‌துவிட வேண்டும்‌” என்று செயற்குழு கேட்டுக்‌ 
கொண்டது. “பிரிட்டன்‌ தனது போர்‌ நோக்கம்‌ பற்றிய 
விளக்கத்தைத்‌ தந்த பிறகே பிரிட்டனுடன்‌ போரில்‌ 
ஓத்துழைக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யலாம்‌ ”” 
என்ற தீர்மானத்துடன்‌ செயற்குழு தனது இறுதி முடிவை 
ஒத்திப்‌ போட்டது. 


324 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அக்டோபர்‌ 17ல்‌ வைசிராய்‌ ஒர்‌ அறிக்கை வெளியிட்டார்‌. அந்த 
அறிக்கை, பிரிட்டனின்‌ போர்‌ நோக்கம்‌ பற்றித்‌ திட்டவட்டமாக 
எதுவும்‌ சொல்லவில்லை ; பெரும்போக்காகவே சல விவரங்களைத்‌ 
தந்தது. “ அக்ரெமிப்பை அடக்‌ உலகில்‌ அமைதியை நிலை 
நாட்டவே பிரிட்டன்‌ போராடுகி றது. இந்தியாவைப்‌ பொறுத்த 
வரை, பிரிட்டிஷ்‌ சாம்ராச்சியத்துக்கு உட்பட்ட டொமினியன்‌ 
களில்‌ ஒன்றாக இந்தியா நிலை பெறும்‌ வகையில்‌ இந்தியாவுக்கும்‌ 
பிரிட்டனுக்கும்‌ இடையிலான ஒத்துழைப்பைப்‌ பெருக்குவேே த 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ நோக்கம்‌. போர்‌ முடிந்ததும்‌, 1935 
ஆம்‌ ஆண்டு இந்தியாச்‌ சட்டத்தில்‌ தேவையான திருத்தங்களைச்‌ 
செய்யவே பிரிட்டன்‌ விரும்புகிறது. இந்தத்‌ திரு ரதங்கள்‌ 
இந்தியாவிலுள்ள பல்வேறு வகுப்பினர்‌, கட்சிகள்‌, சுதேச 
மன்னர்கள்‌ ஆயெ அனைவருக்கும்‌ ஏற்கத்‌ தக்கவைகளாக இருக்க 
வேண்டுமாகையால்‌, (போர்‌ முடிந்ததும்‌) இவர்கள்‌ அனைவரின்‌ 
பிரதநிதிகளுடனும்‌ பேச்சு வா ர்த்கைகள்‌ ஈடத்த பிரிட்டன்‌ 
மிகவும்‌ ஆவலாக இருக்கிறது. இப்போதைக்கு மேற்கண்டவர்‌ 
களின்‌ பிரதிநிதிகளைக்‌ கொண்ட ஆஃலாசனைக்‌ குழு ஒன்றை 
வைசிராய்‌ நியமிப்பார்‌ ; இந்த ஆலோசனைக்‌ குழு போருக்கு 
ஆதரவாக இந்திய மக்களின்‌ கருத்தைத்‌ திரட்டும்‌, ”' 


இந்த அறிக்கையை ஆராய்ந்த காங்கிரஸ்‌ செயற்குழு, இது 
“கொஞ்சமும்‌ திருப்‌ தியளிக்கவில்லை ”” எனறு கருத்துச்‌ 
தெரிவித்தது. மேலும்‌, (இ) த நிலையில்‌ நாம்‌ பிரிட்டனுக்கு ஆதரவு 
கொடுத்தால்‌ அது ஏகா இபத்தியத்‌ துக்கு அளிக்கும்‌ ஆதரவாகவே 
முடியுமாதலால்‌, நாம்‌ பிரிட்டனுக்கு ஆதரவு தருவதற்கில்லை '' 
எனறும்‌ அறிவித்தது. இக நடவடிக்கையின்‌ முதல்படியாக, 
காங்ரெஸ்‌ அமைச்சவைகளை எல்லாம்‌ பதவி விலகுமாறு 
காங்கிரஸ்‌ பணித்தது. இதற்கு ஏற்ப, அகடோபரிலும்‌ நவம்பரிலு 
மாக, எல்லாக்‌ காங்கிரஸ்‌ மந்திரி சபைசளும்‌ ராஜினாமாச்‌ 
செய்தன. இந்த நிகழ்ச்சி முஸ்லிம்‌ லீகுக்குப்‌ பெரிய ஆனந்தத்தை 
யளித்தது. ஜின்னாவின்‌ அறிவிப்புக்ணெங்க, நாடெங்கும்‌ உள்ள 
மூஸ்லிம்‌ லீனெர்‌ டிசம்பர்‌ 22 ஆம்‌ தேதியை “ விமோசன தின”! 
மாகக்‌ கொண்டாடி மூழ்ந்தார்கள்‌ / 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 51225) 


போர்‌ நோக்கங்கள்‌ : 
சட்டசபையில்‌ விவாதம்‌ : 


பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ போர்‌ நோக்நங்களைப்‌ பற்றிய ஒரு 
விவாதம்‌ 1940 மார்ச்‌ 11ல்‌ சட்டசபையில்‌ நடைபெற்றது. 
காங்கிரசின்‌ கட்டளைப்படி, காங்கிரஸ்‌ கட்சியைச்‌ சேர்ந்த 
உறுப்பினர்கள்‌ சடடசபைக்கு வரவில்லை. நிருவாகக்‌ கவுன்சிலின்‌ 
செலவினங்களுக்கான கோரிக்கை சட்டசபையில்‌ வந்தபோது, 
எம்‌. எஸ்‌. ஆனே வெட்டுக்‌ தீர்மானர்‌ ஒன்றைக்‌ கொண்டுவந்தார்‌. 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ அறிவித்துள்ள போர்‌ நோக்கங்களைப்‌ 
பொறுக்க அளவில்‌ இந்திய அரசாங்கம்‌ எப்படி நடந்துகொள்ளப்‌ 
போகிறது எனபதை விவாதிக்க வேண்டும்‌ என்று கோரியது 
அந்தத்‌ தாமானம்‌. 

தீர்மான த்தை விளக்கிப்‌ பேசுகையில்‌, இந்திய அரசாங்கம்‌, 
இதுவரையில்‌ இதுபற்றிய அதிகார பூர்வமான அறிக்கை 
எதையும்‌ சட்டசபையில்‌ வெளியிடவில்லை எனறும்‌, செப்டம்பர்‌ 
ஆம்‌ தேறி வைசிராய்‌ வெளியிட்ட அறிக்கை பரவலான 
அதிருப்தியையே ய ற்படுகு, 
ஆனே. இந்தியாவுக்கும்‌ இங்கிலாம்துக்கும்‌ இடையிலுள்ள உறவு 


உடனடியாக மறு பரிசீலனை செயயப்பட மவண்டும்‌ எனற 


த உள்ளது என்றும்‌ சட்டிக்காட்டினார்‌ 


பாக்கள்‌ விரும்புறொர்கள்‌. காரணம்‌, சுயநிர்ணய உரிமையே 
இந்தியாவின்‌ கொள்கை. இப்போது ஏற்பட்டுள்ள நிலையில, 
போரின்‌ நோக்கங்களாக பிரிட்டன்‌ அறிவித்துள்ளவை 
இந்தியாவைக்‌ கட்டுப்படுத்துனெ்‌ றனவா என்பதே கேள்வி. 
அவை இந்தியாவைக்‌ கட்டுப்படுத்‌. மாட்டா என்றால்‌, போரைப்‌ 
பற்றியே இந்திய மக்களுக்கு அக்கறை இல்லை. இந்த நிலைமை 
உடனடியாகத்‌ தெளிவுபடுத்தப்பட வேண்டும்‌ என்றார்‌ ஆனே. 
அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, 1985 ஆம்‌ ஆண்டு இந்தயாச 
சட்டத்தில்‌ இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும்‌ 
என்பமை பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஒப்புக்‌ கொண்டிருக்கிறது ) 
அப்படி. இருந்தும்‌, வகுப்புரிமைச்‌ சிபாரிசுகளின்‌ பேரால்‌ இங்கே 
புதிய அரசியல்‌ குழுக்களை உண்டாக்க (நாட்டைத்‌ துண்டாட.) 
முயற்சி நடைபெறுகிறது. மேற்படிச்‌ சட்டததில ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்ட கொள்கைக்கே இது முற்றிலும்‌ முரணானது 


920 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


என்பதை அரசாங்கம்‌ உணர வேண்டும்‌ என்று எடுத்துரைக்கார்‌. 
அகில்‌ சந்திர தத்தா, பி, என்‌. பானர்ஜி, இருஷ்ண காந்த 
மாளவியா ஆகியோர்‌ ஆனேயின்‌ தீர்மானத்தை ஆதரித்தனர்‌. 
யுத்தப்‌ பொறுப்பில்‌ பங்கு கொள்ளுமாறு இந்தியாவை 
வற்புறுத்துவதற்கு முன்பாக, இந்தியா சுதந்திர நாடா இல்லையா 
என்பது தெரிந்தாக வேண்டும்‌, என்றார்‌ மாளவியா. 


முஸ்லிம்‌ லீன்‌ சார்பில்‌ பேரிய யாமின்‌ கான்‌ ( ஆனேயின்‌ ) 
வெட்டுத்‌ தீர்மானத்மை எதிர்த்தார்‌. “ ஐரோப்பாவில்‌ அக்ரெ 
மிப்பு ஈடந்து விட்டி ருக்கிற இந்த நேரத்தில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ 
வீணாகக்‌ காலம்‌ கடத்திக்கொண்டிருக்க முடியாது (அதாவது, 
இந்தியாவைக்‌ கலந்து கொண்டு முடிவு செய்யலாம்‌ என்று இருக்க 
முடியாது). ஏதாவது ஒரு கொண்டிச்சாக்கை வைத்துக்கொண்டு 
சபைக்கு வராமல்‌ இருக்கலாம்‌ என்று காத்திருக்கிறவர்களே, 
இந்தியாவைக்‌ கலந்து ஆலோசிக்கவில்லை என்று கதை 
விடுகிறார்கள்‌ '' என்றார்‌ யாமின்‌. காங்கிரஸ்காரர்கள்‌ கோரி 
வரும்‌ சுயநிர்ணய உரிமை என்றைக்குமே முழுமையான சுய 
நிர்ணய உரிமையாக இருக்க ஈறடியாது என்று கூறிய யாமின்‌ கான்‌ 
அதற்குரிய காரணங்களையும்‌ விவரித்தார்‌: “ காங்கிரஸ்காரர்கள்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகமாக இருப்பதால்‌, அவர்கள்‌ சொல்கிற 
படியே பிரிட்டிய்‌. அரசாங்கமும்‌ (இங்குள்ள) சிறுபான்மை 
யினரும்‌ ஆடவேண்டும்‌ என்றே அவர்கள்‌ எழிர்பார்க்கிறார்கள்‌. 
முஸ்லிம்கள்‌ எண்ணிக்கையில்‌ குறைவானவர்களாக இருக்கலாம்‌: 
ஆனால்‌, அதற்காக, அரசியலிலும்‌ தாங்கள்‌ சிறுபான்மையினர்‌ 
எனபதை முஸ்லிம்கள்‌ ஒருநாளும்‌ ஏற்கப்‌ போவதில்லை ! ”” 
என்றார்‌ அவர்‌. 

யாமின கானின்‌ விவாதத்தை அப்படியே ஏற்று வம 
மொழிந்தார்‌ சர்‌ சையது ரஸா அலி. காங்கிரஸ்‌ தேசீயக்‌ கட்சி 
உறுப்பினர்கள்‌ காங்கிரஸ்‌ உதிர்த்த வார்த்தைகளையே கிளிப்‌ 
பிளளைபோல நிரும்பத்‌ திரும்ப மிழற்றிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ 
என்று கண்டல்‌ பண்ணிய அலி, அரசாங்கத்தார்‌ காங்கரசோடு 
சமரசம்‌ பண்ணிக்கொண்டு முஸ்லிம்களை அந்தர த்தில்‌ விட்டாலும்‌ 
விட்டு விடுவார்கள்‌ என்று அச்சம்‌ தெரிவித்தார்‌. '* காங்கிரசின்‌ 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 2௦7 


அரியல்‌ நிர்ணய சபைக்‌ கோரிக்கைக்கு விட்டுக்கொடுத்துக 
காங்கிரசோடு சமாதானம்‌ செய்துகொள்ள அரசாங்கம்‌ முனையு 
மானால்‌, முஸ்லிம்களாகிய நாங்கள்‌, காங்கிரஸ்‌, தேசீயக்‌ 
காங்கிரஸ்‌, இந்த அரசாங்கம்‌ ஆகிய மூன்றையுமே எதிர்ப்போம்‌) 
எங்கள்‌ முழுப்பலத்‌ஃ நாடு எதிர்த்து நிற்போம்‌!'' என்று ஓரா 
எச்சரிக்கையும்‌ விட்டார்‌ ரஸா அலி, 


இப்போது இரண்டு பக்கங்களின்‌ நிலைமையும்‌ தெளிவாகி 
விட்டது. ஓட்டுக்கு விடப்பட்ட ஆயின்‌ (வெட்டுத்‌) தீர்மானம்‌ 
10க்கு 54 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ தோல்வி யடைந்த து. 


பாகிஸ்தான்‌ கோரிக்கை : 


விரைவிஃலையே, மார்ச்‌ 19, 20ல்‌ ராம்கரில்‌ கூடிய காங்கரஸ்‌, 
யுத்த முயற்சிகளுக்கு ஆகரவு தர இயலாது என்று அறிவித்தது. 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ யுத்த கோக்கங்களை விவரித்து வெளியிட்ட 
அறிக்கை தருப்இயளிக்காகதால்‌ இவ்வாறு முடிவு செய்தது 
காங்கரஸ்‌. கூடவே, இந்தியாவுக்குச்‌ சுதந்திரம்‌, அரசியல்‌ நிர்ணய 
சபை என்னும்‌ கோரிக்கைகளையும்‌ மீண்டும்‌ காங்கிரஸ்‌ வலியுறுத்‌ 
யது. மீண்டும்‌ சத்தியாக்கிரக இயக்கத்துக்குது தயாராகுமாறு 
காங்ரெஸ்‌ கமிட்டிகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டதோடு, அந்த 


இயக்கத்‌ இன்‌ தலைவராகக்‌ கார்‌ தியடிகளையும்‌ நியமித்தது. 


முஸ்லிம்‌ லீகும்‌ மார்ச்‌ (ல லா கூரில்‌ கூட்‌ தன்னுடைய 
டவுகளை வெளியிட்டது. பூகோள அடிப்படையில்‌ தொடா்‌ 
தமைந்துள்ள பகுதிகள்‌ ஏற்ற முறையில்‌ எல்லைகள்‌ சரி செய்யப்‌ 
பட்டு தனியாகப்‌ பிரி து அமைக்கப்பட வேண்டும்‌. இவை, 
உதாரணமாக வடமேற்கிலும்‌ மெக்நிலும்‌ முஸ்லிம்கள்‌ பெரும்‌ 
பான்மையாக உள்ள பகுதிபள்‌, புதிய தனித்தனி மாநிலங்களாகச்‌ 
ஒரமைக்கப்பட்டு இணைக்கப்பட வேண்டும்‌. இந்த இணைப்பில்‌ 
உள்ள மாநிலங்கள்‌ ஓவ்வொன்றும்‌ சுயாட்சி உரிமை உடையவை 
யாக அமைய வேண்டும்‌. இந்த அடி.ப்படையல்‌ ௮] சியல்‌ 
அமைப்புக்‌ திட்டம்‌ திருத்தி அமைக்கப்படாவிட்டால்‌ அலது ஏ றக 
முடியாது ”' என்று தீர்மானித்து அறிவித்தது முஸ்லிம்‌ லிக்‌. 


326 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


காங்கிரஸ்‌ வழங்கிய தீர்வு : 


மூன்று மாதங்கள்‌ கழித்து, ஜூலை மாதத்தில்‌, இந்திய 
அரசியலில்‌ விழுந்துவிட்ட இந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கு 
இரண்டு நிபந்தனைகளைக்‌ தெரிவித்தது காங்கரஸ்‌, ** இந்தியா 
வுக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ வழங்குவதாக உடனடியாகவும்‌ திட்ட 
வட்டமாசவும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ அறிவிக்கவேண்டும்‌. இந்த 
அறிவிப்பை உறுதி செய்யும்‌ வகையில்‌ ஓரு தாற்காலிக 
அரசாங்கத்தையும்‌ நிறுவ வேண்டும்‌. இப்படி அமைக்கப்படுவ து 
தாற்காலிக . அரசாங்கமே யானாலும்‌, அநு, சட்டசபைக்கு ஜ்‌ 
தேர்ந்கெடுக்கப்பட்ட எல்லாக்‌ கட்சியின ருக்கும்‌ பிரதிகிதிக்‌ துவம்‌ 
வழங்குவதாகவும்‌ மாநிலங்களில்‌ உள்ள அரசாங்கங்களின்‌ 
ஒத்துழைப்பைப்‌ பெறக்கூடியதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. இந்த 
ஆலோசனைகள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படு மானால்‌ காங்கிரஸ்‌ இக்தியப்‌ 
பாதுகாப்பு முயற்சிகளில்‌ முழுமையாக ஒதுதுழைக்கும்‌'' என்று 
தெரிவித்தது. ஜூலை கடைசியில்‌ பூனாவில்‌ [9-1 அதில இந்தியக்‌ 
காங்கிரஸ்‌ கமிட்டியும்‌ இந்த முடிவை ஏற்று உறுதி செய்தது. 


வைசிராயின்‌ ஆகஸ்டு அறிக்கை : 


யுத்த நிலைமை மேலும்‌ சீர்கேடு அடை ந்துகொண்டு வந்ததால்‌, 
வைசிராய்‌, 1940 ஆகஸ்டு 8 ஆம்‌ கேடி மறறோ அறிக்கை வெளி 
யிட்டார்‌. “போர்‌ முடிந்ததும்‌, எந்த விதமான காலதாமதமும்‌ 
இல்லாமல்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இந்தியத்‌ தேசீய வாழ்வின்‌ 
எல்லா அம்சங்களையும்‌ பிரதிபலிக்கும்‌ வகையில்‌ ஒரு குழுவை 
நியமிக்கும்‌ ; அந்தக்‌ குழுவே புதிய அரசியல்‌ சட்டத்ழை 
உருவாக்கும்‌ '' என்று தெரிவித்தது அந்த அறிக்கை. இது, 
அரசியல்‌ நிர்ணய சபை வேண்டும்‌ என்‌ ற காங்கிரசின்‌ 
கோரிக்கைக்கு அளிக்கப்பட்ட பதிலே என்பது தெளிவு. ஆனாலும்‌, 
இந்த அறிக்கை, அதிகார மாற்றத்தைப்‌ பற்றி முக்கியமானதொரு 
நிபநுதனையையும்‌ விதித்தது:  "' இந்தியக்‌ தேசீய வாழ்வின்‌ 
ஏதாவதொரு சக்தி வாய்ந்த முக்யெமான பிரிவு இதை (அதிகார 
மாற்றத்தை) எதிர்க்குமானால்‌, எந்த அமைப்புடைய அரசாங்‌ 
கத்தின்‌ கையிலும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ அதிகாரத்தை 
ஒப்படைக்க இயலாது. புதிய அரசாங்கத்தை ஏற்குமாறு 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 329 


அத்தகைய சக்தி வாய்ந்த பிரிவுகளை வற்புறுத்துவதற்கும்‌ 
பிரிட்டிஸ்‌ அரசாங்கம்‌ தயாராக இருக்கமுடியாது” என்பதே 
அந்த நிபந்தனை. “எங்கள்‌ ஒப்புதல்‌ இல்லாமல்‌ இங்கே எந்த 
அரசியல்‌ சட்டமும்‌ உருவாகக்‌ கூடாது ” என்று முஸ்லிம்‌ லீக்‌ 
விதித்த நிபந்தனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்‌ நிபந்தனை 
இது. | 
வைசிராயின்‌ அறிக்கையில்‌ வேறு சில செய்திகளும்‌ சொல்லப்‌ 
பட்டிருந்தன: இந்திய அரசியல்‌ கட்சிகளிடையே உள்ள 
பிளவைக்‌ கருதி, கவர்னர்‌ ஜெனரலின்‌ நிருவாகக்‌ கவுன்சிலை 
விரிவுபடுத்துவதை இன்னும்‌ சள்ளிப்போ!_ வேண்டியதில்லை 
என்று பிரிட்டிஷ்‌. அரசாங்கம்‌ கருதுகிறது. எனவே, பல 
தொகுதியினருக்கும்‌ பிரதிநிதித்துவம்‌ வழங்கும்‌ வகையில்‌ சில 
இந்தியர்களை உறுப்பினர்களாக நியமித்து நிருவாகக்‌ கவுன்சிலை 
விரிவுபடுத்த பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ எனக்கு (வைசிராய்க்கு ) 
அதிகாரம்‌ வழங்கியிருக்கிறது; இந்தியத்‌ மதசீய வாழ்வின்‌ 
பல்வேறு தொகுதியினர்‌ மற்றும்‌ சுதேச மன்னர்களின்‌ பிரதி 
நிறளைக்‌ கொண்ட யுத்த ஆலோசனைக்‌ குழு ஓன்றை 
நியமித்துக்‌ கொள்ளவும்‌ எனக்கு உரிமை வழங்கப்பட்டி.ருகீ 
இறது”” என்றும்‌ அந்த அறிக்கையில்‌ கு றிப்பிட்டி ருந்தார்‌ 
வைசிராய்‌. 
வைசிராயின்‌ இரத அறிக்கையைக்‌ காங்கிரஸ்‌ ஏறக முடியாது 
என்பது கண்கூடு. தன்னுடைய ஒப்புதல்‌ இல்லாமல்‌ இங்கே 
அரசியல்‌ சட்டம்‌ உருவாக முடியாது என்பதில்‌ முஸ்லிம்‌ லீக 
மகிழ்ச்சி கொண்டது. ஆனாலும்‌, அந்தச்‌ செய்தி பெரும்‌ 
போக்காகச்‌ சொல்லப்பட்டிருக்கறதே தவிர, நாட்டுப்‌ பிரிவினை 
வெளிப்படையாக  ஓப்புக்கொள்ளப்படவில்லை2ய ' 
முஸ்லிம்‌ லீகுக்கு ஓரு குறையாகவே இருந்தது. காங்கிரஸ்‌, 
தனது தீர்மானத்தின்‌ படியே, காந்தியடிகளின்‌ தலைமையில கனி 
நபர்‌ சட்டமறுப்பு இயக்கத்தை அக்டோபர்‌ 17ல்‌ தொடங்கியது. 


என்பது 


சட்டசபையில்‌ ஜின்னாவின்‌ புதிய தோரணை : 


இந்தப்‌ பின்னணியிலேதான்‌ நவம்பர்‌ மாதத்தில்‌ சட்டசபையில்‌ 
ஒரு முக்கியமான விவாதம்‌ நிகழ்ந்தது. காங்கிரஸ்‌ உறுப்பினர்கள்‌, 


990 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


செயற்குழுவின்‌ அனுமதியின்‌ பேரில்‌ நிதி மசோதாவை நிராகரிப்‌ 
பதற்காகச்‌ சபைக்கு வந்திருந்தார்கள்‌. இப்போதெல்லாம்‌ சட்ட 
சபை நடவடிக்கைகளில்‌ அவ்வளவாக அக்கறை காட்டாத 
ஜினனாவும்‌ வந்ழருந்தார்‌. 

மசோதாவின்‌ மீதான தாக்குதலைச்‌ சத்தியமூர்த்தி தொடங்க 
வைத்தார்‌ : * இங்கே எல்லாம்‌ சரியாகத்தான்‌ நடந்து வருகிறது 
என்று இந்த நாட்டு மக்கள்‌ உலகோரிடம்‌ சொல்ல வேண்டும்‌ 
என்று இந்த அரசாங்கம்‌ எதிர்பார்க்கிறது. ஆனால்‌, இந்தியாவை 
யுத்தத்தில்‌ சம்பர்தப்படுத்துவதற்கு முன்னால்‌, இந்த அரசாங்கம்‌ 
இநத நாட்டு மக்களையும்‌ கலந்து ஆலோசிக்கவில்லை ; (அவாகளின்‌ 
பிரதிரிதிகளைக்‌ கொண்ட) இந்தச்‌ சபையின்‌ கழுத்தையும்‌ 
தெரிந்து கொள்ள விரும்பவில்லை...காங்க்‌ கோரியது 
என்ன? நாங்கள்‌ யுத்தத்ததில்‌ உதவி ரெய்யவேண்டுமானால்‌, 
இந்தியாவுக்குச்‌ சுதந்திரம்‌ வழங்குகிறோம்‌ என்று (பிரிட்ர ஷ்‌ 
அரசாங்கம்‌) இங்கேயே இப்பொழுகே அறிவிக்க வேண்டும்‌; 
யுத்தம்‌ முடிந்ததும்‌ எல்லாக்‌ கட்சிகளின்‌ பிரதிநிதிகளையும்‌ 
கொண்ட தேசீய அரசாங்கம்‌ ஒன்றை அமைத்து வந்த 
வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும்‌ என்றுதானே 
கேட்டோம்‌? அதற்குக்‌ நிடைத்த பதில்‌ என்ன? ஏளனம்‌ 
கலந்த ஒரு * இல்லை” தானே எங்களுக்குக்‌ கிடைத்த பதில்‌]... 
இந்தியா பல பிளவுகளைக்‌ கொண்டதாக இருப்பதால்‌ அரசாங்கப்‌ 
பொறுப்பை இக்தியர்களிடம்‌ ஓப்படைக்க முடியா து என்றீர்கள்‌. 
ஆனால்‌ உணமை எனன ? நீங்களே புண்ணில்‌ விழுகிற ஈ போல, 
எங்கள்‌ ரணங்களை ஆறாமல்‌ உயிர்ப்பித்து, எங்களைப்‌ பிரித்து 
வைக்கிறீர்கள்‌ ! நீங்கள்‌ ஒதுங்கியிருந்தால்‌, உங்களால்‌ ஏற்படும்‌ 
தொல்லை மட்டும்‌ இல்லாமலிருந்தால்‌,- எங்கள்‌ பிரச்சனேகளை 
நாங்களே தீர்‌ த்துக்கொள்வோம்‌!”' என்று பொரிந்து தள்ளினார்‌ 
சத்தியமூர்த்தி, 

ஸ்ரீ பிரகாசா பேசுகையில்‌ '* எங்களுக்கும்‌ இந்த யுத்தத்துக்கும்‌ 
எந்தவிதமான சம்பந்தமும்‌ இல்லை ”' என்றார்‌. * எதிர்வரிசையில்‌ 
உள்ள நண்பர்கள்‌ வலிமை வாய்ந்தவர்கள்‌. அவர்கள்‌ எங்களை 
கசக்கிப்‌ பிழியவும்‌ குருதி கொட்டவும்‌ இன்னும்‌ என்னென்ன 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, எங்கள்‌ இதய.ந்தை 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 35] 


மட்டும்‌ அவர்கள்‌ பெறவே முடியாது!'' என்றார்‌ அவர்‌. 
கோபமும்‌ ஏளனமும்‌ கலந்த குரலில்‌, “' எங்கள்‌ இனிய தோழர்‌ 
களான பலிவால்‌, ரங்கா, ஜவஹர்லால்‌ நேரு போன்‌ றவர்களைச்‌ 
சிறையில்‌ அடைத்து வைத்துக்கொண்டு, யாரோடோ சண்டை. 
போட எங்கள்‌ உதவியையா மேட்டுறீர்கள்‌ /'” என்று அவர்‌ 
அரசாங்கத்தைக்‌ கேட்டபோது, சபையினர்‌, “வெட்கம்‌! 
வெட்கம்‌!” என்று ஆரவாரம்‌ செய்தார்கள்‌ . 


காங்கரஸ்சாரர்பள்‌ நாஜிகளுக்கோ  %பாஸிஸ்டுகளுக்கோ 
நஈண்பர்களல்ல என்று அரசாங்கத்துக்குர்‌ சொல்லிக்கொண்டே 
ஆஸஃப்‌ அலி, அவர்கள்‌ நாஜஇிசச்தை வெறுப்பதைப்‌ ம்பாலம்வ 
ஏகாதிபத்தியத்தையும்‌ வெறுக்கிறார்கள்‌ என்று தெரிவித்தார்‌. 
“நடந்த யுத்தத்தில்‌ நாங்கள்‌ உங்களுக்கு (பிரிட்டிஷாருக்கு ) 
உருவி செய்தோம்‌. அதற்கு நீங்கள்‌ செலுத்திய ஈன றி என்ன ? 
ஜாலியன்வாலாபாக்கில்‌ ர துதவள்ளம்‌ பெருக்கெடுத்து ஓடச்‌ 
செய்தீர்கள்‌. நாடெங்கும்‌ இப்படியே ர கத ஆறு ஒடச்செய்தீர்கள்‌. 
இந்த அனுபவம்‌ இருப்பதாமல; தான்‌, (இப்போது), யுத்தம்‌ 
முடிந்ததும்‌ இந்தியாவுக்குச்‌ ச தந்‌ திரம்‌ வழங்கப்படுமா மாட்டாதா 


எனபதை இங்கேயே அறிவித்துவிடச்‌ சொல்லுகியறாம்‌. 
இந்தயா உற்சாகமாக உங்களுக்கு உதவ வேண்டுமானால்‌ 


இந்தியாவுக்குச்‌ சுதந்திரம்‌ வழங்கிவிட்ட. நாக ௮ றிவியுங்கள்‌ ; 
எங்கள்‌ சுத்‌ திர தந்தையும்‌ உங்கள்‌ சுதந்திர த்தையும்‌ 
காப்பாற்றத்‌ தீரப்போர்‌ புரிகிமறாம்‌. அப்படி ஓர்‌ உறுதியை 
வழங்காமல்‌ இந்தியாவிலிருந்து ஒரு காசு அலலது ஒரு பனிதனைக்‌ 
கூடக்‌ கேட்க உங்களுக்கு எந்து ௨ ரிமையும்‌ கிடையாது ! ”' 
என்‌ று முழங்கினார்‌ ஆஸஃப்‌ அலி. 


சக்தானம்‌ பேசும்போது, புத்த நெருக்கடி. ஏற்பட்டிருக்கும்‌ 
கருணத்திலே கூட. அரசாங்கம்‌ இந்தயத்‌ தொழில்களைப்‌ 
புறக்கணிக்கிறது என்று குற்றஞ்சாட்டினார்‌. அரசாங்கத்தின்‌ 
நிதிக்கொள்கையை அல ஆராய்ந்த சந்தா னம்‌, யுத்தம்‌ 
முடிந்ததும்‌ இங்கிலாந்து தனது ஸ்டெர்லிங்‌ நாணயத்தின்‌ 
மதிப்பைக்‌ குறைக்க வேண்டி வரும்‌ எனறு எச்சரித்தார்‌: மது 
நிதி நிலைமை படுமோசமாகப்‌ போகவேண்டும்‌--பாங்க்‌ ஆஃப்‌ 


32 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இங்கிலாந்தின்‌ கட்டளைகளுக்குத்‌ காஸானு தாஸர்களாகப்‌ 
பணிந்து போகுமளவு அதல பாதாள ததை அது எட்ட வேண்டும்‌ 
--இதுவே அவர்கள்‌ விருப்பம்‌. நம து பொருளாதாரம்‌ முழுக்க 
முழுக்க அவர்களைச்‌ சார்‌ நீதிருக்குமாறு பார்த்துக்‌ கொள்ளவே 
இந்த யுத்தத்தை அவர்கள்‌ (பிரிட்டிஷார்‌ ) பயன்படு ந்‌ திக்‌ 
கொள்ள முனை௫இருர்கள்‌. உண்மையில்‌, யுத்தம்‌ முடிந்ததும்‌ 
நமது பொருளாதாரம்‌ அவர்கள்‌ காலில்‌ சாட்டாங்கமாக வி 
வேண்டும்‌ என்பதே அவர்களின்‌ திட்டம்‌!” என்று சாடினார்‌ 
சந்தானம்‌. 

யுத்தம்‌ முடிந்ததும்‌ இந்‌ தியாவுக்குச்‌ சுதந்திரம்‌ வழங்கப்படும்‌ 
என்று உறுதியளிக்கப்‌ படுவே தாடு, ஆங்கிலேயர்களும்‌ அதில்‌ 
உண்மையான ஈடுபாடு காட்டுவார்களானால்‌ இந்திய மாக்கள்‌ அனை 
வரும்‌ (தொழிலாளர்களும்‌) அவர்களோடு ஓது துமைப்பார்கள்‌ 
என்பது திண்ணம்‌ என்றார்‌ என்‌. எம்‌. ஜோலி. 


விவாதத்தின்‌ ஐந்தாவது நாள்‌, புலாபாய தேசாய்‌ குறுக்டெடு 
இந்தியாவின்‌ மீது யுத்தத்தைத்‌ திணித்ததற்காக அரசாங்கத்தை 
வன்மையாகக்‌ கண்டித்ததோடு, அது தொடர்பாகக்‌ காங்கரசின்‌ 
நிலை என்ன என்பதையும்‌ தெளிவுபடுத்‌ தினார்‌ : “ இப்போது உள்ள 
தனது காலனி ஆதிக்கத்தையும்‌ ஏகா இபத்தியத்தையும்‌ நிலை 
நிறுத்திக்‌ கொள்ளத்தான்‌ பிரிட்டன்‌ யுத்தத்தில்‌ ஈடுபட்டிருக்‌ 
கிறது என்றால்‌, இந்தியாவுக்கும்‌ இந்த யுத்க்கீதுக்கும்‌ எந்தவித 
மான சம்பந்தமும்‌ இல்லை. ஆனால்‌, குடியாடசிப்‌ பண்பையும்‌ 
குடியாட்சியின்‌ மீது எழுந்த உலக அமைப்புக்களையும்‌ காக்கவே 
இந்த யுத்தம்‌ என்றால்‌ இந்தியாவுக்கு அதில்‌ மிகுந்த அக்கறை 
உண்டு” என்று விளக்கிய தேசாய்‌, யுத்த கோக்கம்‌ பற்றி 
அறிவிக்க வேண்டும்‌ என்ற கரங்குரசின்‌ கோரிக்கைக்கு 
அரசாங்கம்‌ இதுவரை திருப்திகரமான பதிலேதரவில்லை என்று 
குற்றஞ்சாட்டினார்‌. * அநாகரிக சகதிகளை எதிர்த்து நாகரிக 
சக்திகள்‌ நடத்துகின்ற போராட்டம்‌ இது என்று சொல்லப்‌ 
படுகிறது ; இந்தியாவை நிரந்தர அடிமைநாடாக வைத்திருப்பது 
தான நாகரிகம்‌ என்றால்‌, அதை நான்‌ நாகரிகம்‌ என்று ஏற்றுக்‌ 
கொள்ளச்‌ தயாரில்லை '' என்றார்‌ தேசாய்‌. “ஜனநாயக முறை 
களைத்‌ தாம்‌ போற்றுவதாக பிரிட்டிஷார்‌ கூறிக்கொள்வது 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ டிட்‌, 


வெறும்‌ வெளிவேஷம்‌ ”' என்று அவர்‌ தொடர்ந்து கூறிவிட்டு 
“அரசாங்கம்‌ இப்போது உள்ள போக்கைத்தான்‌ தொடர்ந்து 
கடைப்பிடிக்கப்‌ போகிறது என்றால்‌, இந்தியாவுக்கும்‌ யுச்தத்‌ 
துக்கும்‌ உள்ள தொடர்பைக்‌ கணித்துப்‌ பார்க்கும்‌ இத்தகைய 
முயற்சிக்கு நாங்கள்‌ அடையாள ஓத்துழைப்புக்கூடத்‌ தரப்போ 
வதில்லை. உங்களோடு சோந்து நாங்கள்‌ சண்டை போடுவதாக 
இருந்தால்‌ உங்களுக்குச்‌ சமமான தோழர்களாக நின்று சண்டை 
போடுவோமே தஸிர- எங்கள்‌ ஆற்றல்‌ (மிகச்‌ சிறியதாகவே 
இருந்தாலும்‌,--டிருவரின்‌ கைக்கருவிகளாக நாங்கள்‌ போர்க்கள தீ 
துக்குப்‌ போகமாட்டோம்‌ !”' என்று முடித்தார்‌. 


ச த 


மசோதாவை எதிர்த்துப்‌ பேசிய ஆனே, 1935 ஆம்‌ ஆண்டின்‌ 
இந்தியாசர்‌ சட்டதக்கைத்‌ திருத்தனால்கான்‌ இந்த விவகாரத்தில்‌ 
சட்டசபை ஏதாவது நடவடிக்கை எடுக்கமுடியும்‌ என்று கூறினார்‌. 
யுக்தச்‌ செலவுக்குச்‌ சட்டசபை பணம்‌ (மானியம்‌) அனுமதிக்க 
வேண்டுமானால்‌ முதலில்‌ எந்தெந்தச்‌ செலவுகளுக்குப்‌ பணம்‌ 
அனுமறிக்கப்போகிறோம்‌ என்பதைப்‌ பற்றிச்‌ சபை திட்டவட்ட 
(மாக முடிவு செய்ய வேண்டும்‌. முந்தும்‌ சம்பந்தப்பட்ட செல 
வினங்களை அப்படி முடிவு செய்யவும்‌ அதைப்‌ பற்றி விவாதிக்க 
வும்‌ இந்தியாச்‌ சட்டம்‌ (1935) சட்டசபைக்கு உரிமை வழங்க 
வில்லை. ஆதலால்‌, முதலாவதாக அந்தச்‌ சட்டத்தைத்‌ திருத்தி 
இந்தச்‌ சபைக்கு உரிமை வழங்க அரசாங்கம்‌ முன்வரவேண்டும்‌ 
என்று விளக்கினார்‌ அவர்‌. அரசாங்கம்‌ (ஜெர்மனியுடன்‌ ) 
யுத்தத்மில்‌ ஈடுபடுவதாக அறிவிப்பதற்கு முன்பாகச்‌ சட்டசபை 
யைக்‌ கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும்‌ எனறு வாதாடிய 
அனே, அப்படிச்‌ செய்யாதது நம்பிக்கைத்‌ துரோகமாகும்‌ என்று 
கண்டித்தார்‌. 
அடுத்துப்‌ பேசிய ஜின்னா, யுத்தம்‌ மறறும்‌ அரசியல்‌ சட்டச்‌ 
சிக்கல்‌ பற்றிய முஸ்லிம்‌ லீகின்‌ கருத்தை விளகஇனார்‌. முஸ்லிம்‌ 
லீகைப்‌ பொறுத்தவரை, அது எப்போதுமே அரசாங்கத்தின்‌ 
நடைமுறைக்கு முட்டுக்கட்டை போட்டதில்லை ; இதைத்தான்‌ 
உறுதியாகக்‌ கூறமுடியும்‌, எனறார்‌ அவர்‌. அதாவது, அரசாங்கம்‌ 
முன்னேற்றமான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதெல்லாம்‌ 


அவர்‌ (ஜின்னா) அதனோடு ஒத்துழைத்து வந்திருப்பதாகவும்‌ 


334 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


காநதியடிகளே அதைப்‌ (/றக்கணிற்து வந்திருக்கிறார்‌ என்ப 
தாகவும்‌ அவர்‌ கருதினார்‌. 


“பாகிஸ்தான்‌ அடைவதுதான்‌ எங்கள்‌ ஒரே லட்சியம்‌ ; 
அதற்காகப்‌ போராடவும்‌ உயிர்விடவும்‌ நாங்கள்‌ தயாராக இருக்‌ 
கிறோம்‌. இதைப்‌ பற்றி உங்களில்‌ யாருக்கும்‌ சிறிதளவு 
சந்தேகமும்‌ வேண்டியதில்லை. ஆனால்‌, எங்களுக்குப்‌ பாகிஸ்தான்‌ 
தருவதாத உறுதியளித்தால்தான்‌ நாங்கள்‌ உங்களுக்கு ஆதரவு 
அளிப்போம்‌ என்று நாங்கள்‌ என்றைக்குமே சொன்னதில்லை. 
என ஈண்பர்‌ தேசாய்‌ முழக்குகறாரே ஜனநாயகம்‌, அது எப்போ 
கோ செத்துப்‌ போய்விட்டது. நாங்கள்‌ ( முஸ்லிம்கள்‌ ) எண்ணிக்‌ 
கையில்‌ குறைந்தவர்களாக இருக்கலாம்‌ : குறைவாகத்தான்‌ 
இருக்கிறோம்‌. ஆனால்‌, நாங்கள்‌ நினை த்தால்‌, காங்கிரஸ்காரர்கள்‌ 
கருனெற பசகொல்லைகனளைவிட அதிகமான தொல்லைகளை 
உங்களுக்கு (அரசாங்கத்துக்கு) க்‌ தரமுடியும்‌. அனால்‌ நாங்கள்‌ 
அப்படிச்‌ செய்ய விரும்பவில்லை. நான்‌ உங்களைப்‌ பயமுறுத்‌ து 
வதாக நினைக்க வேண்டாம்‌ ; உண்மைநிலை உங்களுக்குத்‌ தெரிம்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பதற்காகவே சொல்கிறேன்‌. இப்போது 
புரியாவிட்டாலும்‌, நாளடைவில்‌ நீங்கள்‌ இதைப்‌ புரிந்து 
கொள்ளத்தான்‌ போகிறீர்கள்‌. இப்போதும்‌, வழக்கம்‌ போலவே, 
நாங்கள்‌ அரசாங்கத்துக்குத்‌ தொல்லை கொடுக்க விரும்பவில்லை. 
எதா காலம்‌?,..அதைப்‌ பற்றி இப்போது பேச வேண்டாம்‌. 
இப்போதைக்கு அரசாங்கத்தைப்‌ பொறுத்தவரை முஸ்லிம்‌ வீனை 
நில தெளிவாகி இருக்குமென்றே நம்புகிறேன்‌ '' என்று 
விவரித்தார்‌ ஜின்னா. 


அடுத்து, காங்கிரசின்‌ கோரிக்கையான அரசியல்‌ நிர்ணய 
சபையை அலசிய ஜின்னா, ** இன்னமும்‌, காங்கிரஸ்தான்‌ இந்தியா 
என்றே காங்கிரஸ்காரர்கள்‌ தங்கள்‌ அடிமனதில்‌ கருதிக்‌ கொண்டு 
இருக்கிறார்கள்‌ '' என்றார்‌. * காங்கிரஸ்‌ தலைவர்களிடம்‌ யாவரும்‌ 
எற்கத்‌ தக்கதும்‌ காரிய சாத்தியமானதுமான இட்டங்கள்‌ இருந்‌ 
கால்‌, அவர்கள்‌ ஏன்‌, நேரான, சீரான, முறையான நடைமுறை 
களைப்‌ பின்பற்றக்‌ கூடாது ?”' என்று அவர்‌ கேட்டார்‌. “பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ ஒரு தேசிய அரசாங்கம்‌ அமைக்கச்‌ சம்மதிக்குமானால்‌, 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 30௦ 


முஸ்லிம்‌ லீகே பிரதமரை நியமிக்கவும்‌ அந்தப்‌ பிரதமரின்‌ 
விருப்பம்‌ போலவே தேசீய அரசாங்கம்‌ அமைக்கவும்‌ காங்கிரஸ்‌ 
தலைவர்களை நான்‌ சரிக்கட்டுகிறேன்‌ '' என்று திரு. இராஜ 
கோபாலாச்சாரியார்‌ ஒரு பெருந்‌ தன்மையான அறிவிப்பு விடுத 
திருந்தார்‌. அதைக்‌ குறிப்பிட்டு, "' மதிப்புக்குரிய என்‌ நண்பா 
களைக்‌ கேட்கிறேன்‌ : தீரு. ராஜகோபாலாச்சாரியார்‌ எதிர்காலப்‌ 
பிரதமராக வரக்கூடிய என்னை அழைத்து ஏன்‌ பேசக்‌ கூடாது? 
ஏன்‌ (அவர்‌) **டெய்லி ஹெரால்டு'' பத்திரிகைக்கு எழுதுக 
கொண்டி ருக்கிறார்‌ ?'' என்று வினவினார்‌ ஜினனா. 


இறுதியாக வைசிராயின்‌ அறிவிப்பையும்‌ காங்கிரசின்‌ தேசீய 
ம.ந்திய அரசாங்கக்‌ கோரிக்கையையும்‌ பற்றிக்‌ கருத்துத்‌ தெரிவித்த 
வின்னா. * ஜனநாயகம்‌, தேசீய அரசாங்கம்‌, ஜனநாயகம்‌, தேசீய 
அரசாங்கம்‌ என்று இரண்டே இரண்டு சங்கதிகளை த்தாம்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்‌ இரு. தேசாய்‌. இந்த இரண்டினாலும்‌ எனன 
உபயோகம்‌ (என்று அவர்‌ நினை த்துப்‌ பார்த்ததுண்டா 2). அவர்‌ 
கோரும்‌ தேசிய அரசாங்கத்தில்‌ எந்த மந திரிசபை இருந்தால்தான்‌ 
என்ன? புலாபாய்‌ தேசாய்‌ (கட்சி)க்குக்தான்‌ சட்டசபையில்‌ 
மூன்‌ றில்‌ இரண்டு பங்கு பெரும்பான்மை இருக்கப்‌ போகிறது. 
தாங்டிரசின்‌ ஆணைக்கும்‌ முடிவுகளுக்கும்‌ கட்டுப்படாத ஒருவர்‌ 
அப்த மந்திரிசபையில்‌ இருந்தால்‌ அவருடைய நிலைமை எப்படி 
இருக்கும்‌? அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்‌ !'' 
என்று முழு.க்தார்‌. 

கடைசியாக அரசாங்கத்தின்‌ மசோதா ஓட்டுக்கு விடப்பட்ட 
போது, கக்கு 55 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ சபை அதைத 
தோற்கடித்தது. இது அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட மிகப்‌ பெரிய 
தோல்விகளில்‌ ஓன்று. 


அட்லாண்டிக்‌ ஒப்பந்தம்‌ பற்றிய 
சட்டசபை விவாதம்‌ : 

பிரிட்டிஸ்‌. யுத்தக்‌ கொள்கைக்கும்‌ இந்தியாவுக்கும்‌ உள்ள 
கொடர்பைப்‌ பற்றிய பிரச்சினை, மீண்டும்‌ 1941 கூதிர்காலம்‌ 
கூட்டத்தொடரின்‌ போது சட்டசபையில்‌ எழுந்தது. 1941 


936 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஆகஸ்டில்‌ ஏற்பட்ட அட்லாண்டிக்‌ ஒப்பந்தம்‌, எந்த நாட்டு 
மக்களுக்கும்‌, அவர்கள்‌ விரும்பும்‌ அரசியல்‌ முறையை ஏற்படுத்திக்‌ 
கொள்வதற்கு உள்ள உரிமையை அமெரிக்காவும்‌ பிரிட்டனும்‌ 
மதிக்கின்றன என்றும்‌ அந்த உரிமையை இழந்திருக்கிற மக்கள்‌ 
சுய ஆடசி பெறுவதற்கு அந்த இரண்டு நாடுகளும்‌ உதவும்‌ 
எனறும்‌ அறிவித்திருந்தது. ஆனாலும்‌, செப்டம்பர்‌ 9ல்‌ பிரிட்டிஷ்‌ 
மக்கள்‌ சபையில்‌ சர்ச்சில்‌ நிகழ்த்திய உரை, மேற்படி. ஒப்பந்தத்‌ 
தால்‌ ஏற்பட்டிருந்த உற்சாகத்தையே சாய்ப்பதாக இருந்தது. 
அந்த ஒப்பந்த தீதில்‌ குறிப்பிட்ட சுயஆட்‌ உரிமை நாஜிகளிடம்‌ 
சிக்கியுள்ள ஐரோப்பிய நாடுகளைப்பற்றி மட்டுமே பேசுடிறது 
எனறும்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ ழேள்ள நாடுகளில்‌ மேற்‌ 
கொள்ளப்படும்‌ சுயஆட்சிக்கான நடவடிக்கைகளுக்கும்‌ இதற்கும்‌ 
எந்தத்‌ தொடர்பும்‌ இல்லை என்றும்‌ சர்ச்சில்‌ பேசியதே அதற்குக்‌ 
காரணம்‌. 

அக்டோபர்‌ 29 ஆம்‌ தேதி, அட்லாண்டிக்‌ ஒப்பந்தத்தில்‌ 
கண்டபடி இந்தியச்‌ சுய ஆட்சிக்கு நடவடிக்கை மேற்கொள்ள 
வேண்டும்‌ என்று அரசாங்கத்தைக்‌ கோரி ஓரு தீர்மானம்‌ கொண்டு 
வந்தார்‌ ரஷீத்‌ செளதுரி. மேற்படி ஒப்பந்தத்தில்‌ ஜனாதிபதி 
ரூஸ்வெல்ட கையொப்பமிட்டிருந்ததால்‌, அந்த ஒப்பந்தம்‌ இந்தியர்‌ 
களுக்குப்‌ பெரிய நம்பிக்கையைத்‌ தந்தது; ஆனால்‌, பிரிட்டிஷ்‌ 
பிரதமர அந்த ஒப்பந்தம்‌ இந்தியாவுக்குப்‌ பொருந்தாது என்று 


சொல்லிவிட்டார்‌ ; எதிரி நம்‌ எல்லையில்‌ வந்துவிட்டான்‌ ; 
இந்தியாவின்‌ நிலைமை படுபயங்கரமாக இருக்கிறது என்று 
எச்சரித்தார்‌ செளதுரி. *'பிரிட்டிஷ்காரர்கள்‌ ஏற்கனவே 


இந்தியாவிலிருநது வேண்டியதைச்‌ சுருட்டிக்‌ கொண்டு 
விட்டார்கள்‌. ஆகையால்‌, இன்று மூண்டுள்ள நிலைமையைப்‌ 
பற்றி அவர்கள்‌ அக்கறை கொள்ளாமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, 
நாம்‌ அப்படி இருக்க முடியாது ; பிரிட்டிஷாரின்‌ வெளியேற்றத்‌ 
தோடேயே நமது அடிமைத்‌ தளைகளும்‌ அற்று விழவேண்டும்‌ 
என்பதே நமது திடமான முடிவு '' என்று முழங்கனார்‌ அவர்‌. 
நாகபுரியைச்‌ சோந்த கோவிந்த கேஷ்முக்‌, தீர்மானத்தை 
ஆதரித்து உரையாற்றுகையில்‌, '' அட்லாண்டிக்‌ ஒப்பந்தத்துக்கும்‌ 
இந்தியாவுக்கும்‌ எந்த சம்பந்தமும்‌ இருக்கக்‌ கூடாது என்று 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 328 


பிரிட்டிஷ்காரர்கள்‌ கருதினால்‌, யுத்தத்தில்‌ மட்டும்‌ அவர்கள்‌ ஏன்‌ 
நம்முடைய உதவியைக்‌ கோர வேண்டும்‌?” என்று சுடச்‌ சடக்‌ 
கேட்டார்‌. லால்சந்த்‌ நவல்ராய்‌, சர்ச்சிலின்‌ விளக்கத்தைப்‌ 
பொய்ம்மையே வடிவானது எனறும்‌ பின்னால்‌ நினைத்துத்‌ 
திரித்துக்‌ கூறிய விளக்கம்‌ என்றும்‌ வருணித்தார்‌. அமெரிக்கா 
வைச்‌ சேர்ந்த கார்டெல்‌ ஹல்‌, அம்‌ 2 ஓப்பந்தம்‌ தின்‌ கோட்பாடுகள்‌ 
உலகம்‌ முழுமையிலும்‌ செயல்படுத்தக்‌ கூடியவை எனறும்‌ 
செயல்படுத்‌ துவகற்காகவே வகுக்கப்பட்டவை எனறும்‌ அறிவித்‌ 
கதையும்‌ சுட்டிக்காட்டினார்‌ ஈவல்ராய. இந்த ஓப்பகதம்‌ எல்லா 
நாட்டின்‌ எல்லா இன மக்களுக்கும்‌ சுயநிர்ணய உரிமை வழங்கு 
கிறது என்று கூறிய ஜம்னாகாஸ்‌ மேத்தா, புனிதமான ஒரு 
தருணத்தில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இட்ட கையொப்பத்தையே 
சர்ச்சிலின்‌ பேச்சு சொல்லாமலடித்து விட்டது என்று 
கண்டித்தார்‌. ஓப்பந்தம்‌ ரத்துச்‌ செய்யப்பட்டதன்‌ மூலம்‌, 
இந்தியா மீண்டும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ (வைசிராயின்‌ ) 
ஆகஸ்ட்‌ அறிவிப்பின்‌ காலடிக்கே தள்ளப்பட்டு விட்டது. 
“தங்கள்‌ நலக்‌ காவலர்களின்‌ கையில்‌ ரத்து அதிகாரங்களைக்‌ 
கொடுத்து, இம்‌ நியாவை இடைக்கால நிலவுடைமைப்‌ போக்குக்கும்‌ 
வகுப்பு வெறிக்குபே ஆளாக்கியுள்ள இந்த அறிவிப்பு, 
இந்தியாவின்‌ அடிமைச்‌ சாசனமே தவிர வேறில்லை !'' என்றும்‌ 
சாடினார்‌ ராய்‌. 

“ வாக்குறுதிகளைக்‌ கொடுப்பதும்‌ மீறுவதுமே பிரிட்டிஷ்‌ 
அதிகாரிகள்‌ மற்றும்‌ அரசாங்கத்தின்‌ வழக்கம்‌ ; இந்தக்‌ கபட 
நாடகத்தைக்‌ கொண்டுதான்‌ அவர்கள்‌ இந்திய ஆட்சியை நடத்து 
கிறார்கள்‌ என்பது புதிதில்லையே/'' என்றார்‌ அகமது காஸ்மி. 
அரசியல்‌ அமைப்பு முன்னேற்றங்களைக்‌ குறித்த பிரிட்டிஷ்‌ 
மற்றும்‌ இந்திய அரசாங்கங்களின்‌ போக்கை வன்மையாகக 
கண்டித்த காஸ்மி, இம்தியர்கள்‌ தங்கள்‌ பலத்திமீலயே நிற்கக்‌ 
கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று கெளிவுறுத்தினார்‌. 


காங்கிரஸ்‌ கேசீயக்கட்சியின்‌ தலைவரான ஆனே அரசாங்கத்‌ 
தைக்‌ கடுமையாக விமர்சித்து வந்தவர்‌. இப்போது ஜூலை 88ல்‌ 
அவர்‌ கவர்னர்‌ ஜெனரலின கவுன்சில்‌ உறுப்பினராக நியமிக்கப்‌ 


௬---22 


338 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பட்டிருந்தார்‌. அரசாங்கக்‌ கட்சியின தலைவரும்‌ அவரே. 
எனவே, அரசாங்கத்தின்‌ கருத்தை எடுத்து விளக்க வேண்டிய 
பொறுப்பு அவர்‌ தலையில்‌ விழுந்தது. அவருடைய முந்திய 
நிலைகளை நன்கு அறிந்திருந்த உறுப்பினர்கள்‌ ௮வர்‌ என்ன 
சொல்லப்‌ போகிறார்‌ என்பதை மிக ஆவலோடு எதிர்பார்த்தார்கள்‌. 
அவர்களிலும்‌, உத்தியோகப்‌ பற்றற்ற இந்திய உறுப்பினர்களின்‌ 
ஆர்வம்‌ மிகுதியாக இருந்தது. 


அட்லாண்டிக்‌ ஓப்பந்தத்தில்‌ இந்திய அரசாங்கம்‌ பங்குகொண்டு 
கையொப்பமிட வில்லை என்ற முன்னுரையோடு தமது பேச்சைத்‌ 
தொடங்கனார்‌ ஆனே. “அதில்‌ கையொப்பமிட்டவர்களே 
அவர்கள்‌ என்ன நோக்கத்தோடு இதைச்‌ சொன்னார்கள்‌ என்பதை 
விளக்க வல்லவர்கள்‌. சர்ச்சில்‌ அதிகார தோரணையிலேயே ஒரு 
விளக்கம்‌ கொடுத்திருந்தாலும்‌, இந்த யுத்தத்தின்‌ போது 
உரிமையை இழந்துவிட்ட காடுகளை மன திற்‌ கொண்டுதான்‌ 
ஒப்பந்தக்காரர்கள்‌ அப்படிச்‌ சொல்லியிருப்பார்கள்‌ என்றே நான்‌ 
கருதுகிறேன்‌. இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவோடு சாரத்திப்‌ 
பார்ப்பதானாலும்‌ கூட, ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்‌ ள 
வாக்குறுதிகளுக்கு ஏற்ப அதை மாற்றியே கையாள வேண்டி 
யிருப்பதால்‌, அப்படிப்‌ பெரிய நன்மை எதுவும்‌ ஏற்படடுவிடப்‌ 
போவதில்லை '' என்று விளக்கினார்‌ ஆனே. என்றாலும்‌, இங்கு 
நிலவும்‌ கருத்து என்ன எனபது தொடர்புடையவர்களுக்கு தீ 
தெரிந்திருக்கும்‌ வகையில, சபையில்‌ நடந்த கருத்தாடல்‌ அப்படியே 
அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்‌ என்று உறுதியளித்தார்‌ 
அவர்‌. 

வாக்கெடுப்பு இல்லாமலே தீர்மான த்தைச்‌ சபை ஏற்றுக்‌ 
கொண்டது. முஸ்லிம்‌ லீகைச சேர்ந்தவர்கள்‌ இந்தக்‌ கூட்டத்‌ 
தொடரில்‌ கலந்து கொள்ளவில்லை. வைசிராயின நிருவாக 
சபை விரிவுபடுத்தப்பட்ட விதத்திலும்‌ தேசீயப்‌ பாதுகாப்புக்‌ 
கவுனசில்‌ அமைத்த விதத்‌ திலும்‌ அதிருப்தி கொண்டு 
அவர்கள்‌ சபை நடவடிக்கைகளில்‌ கலந்து கொள்ளாமல்‌ இருந்து 


வந்தார்கள்‌. 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 339 


கிரிப்ஸ்‌ தூது ; 
வெள்ளையனே வெளியேறு ' இயக்கம்‌ : 

1941மே மாத வாக்கில்‌, சிறைப்பட்ட சத்தியாக்கிரகிகளின 
தொகை 14,000க்கும்‌ மேலே போய்விட்டது. சட்டசடையில்‌ 
என்‌. எம்‌. ஜோஷி, தத்தா, பானர்ஜி, சந்த்‌ சிங்‌, ரஷீத்‌ செளதுரி, 
அகமது காஸ்மி போன்ற உறுப்பினர்கள்‌, அரசாங்கம்‌ அடக்கு 
முறையைக்‌ கைவிட்டு அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்ய 
வேண்டும்‌ என்று வற்புறுத்தி வந்தார்கள்‌. குறிப்பாக ஜோஷி, 
அரசியல்‌ தொண்டர்கள்‌ மட்டுமன்‌ றி, தொழிற்சங்கத்‌ கலைவர்‌ 
களும்‌ விவசாயத்‌ தொழிலாளர்‌ தலைவர்களும்‌ விடுதலை செயயப்பட 
வேண்டும்‌ என்று வற்புறுத்திக்‌ கொண்டே இருந்தார்‌. இவை 
களின்‌ விளைவாக, ஜவஹர்லால்‌ நேருவும்‌ அபுல்‌ கலாம்‌ அசாத்தும்‌ 
1941 கடைசியில்‌ விடுதலை செய்யப்பட்டார்கள்‌. சிறிது காலத்துக்‌ 
குள்ளேயே இந்திய அரசியல்‌ நிலைமை மேலும்‌ சிக்கலாயிறறு. 
டிசம்பர்‌ 7ஆம்‌ தேதி பர்ல்‌ துறைமுகத்தை தாக்கியது ஐப்பான்‌. 
எனவே, அமெரிக்கா ஜப்பான்மீது போர்ப்‌ பிரகடனம்‌ செய்தது. 
ஜப்பானியப்‌ படை மலாயா, சிங்கப்பூர்‌, பர்மா வ[நியாக இந்திய 
எல்லைக்கே வந்துவிட்டது. மார்ச்‌ 8 ஆம்‌ தேதி ரங்கூன்‌ வீழ்ச்சி 
யடைந்தது. நிலைமை மிகவும்‌ மோசமாகி, யுத்தத்தில்‌ இந்தியாவின்‌ 
ஒத்துழைப்பு இல்லாமல்‌ முடியாது என்ற சூழ்நிலை உருவாயிறறு. 


இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே கான்‌, பிரிட்டிஷ்‌ யுத்த 
மந்திரிசபையின்‌ கருத்துக்களைக்‌ கொண்ட அறிக்கைக்‌ குறிப்பு 
மார்ச்‌ 30ல்‌ வெளியிடப்பட்டது. முதன்‌ முதலாக, இந்த 
அறிக்கைக்‌ குறிப்பிலேதான்‌, யுத்த நெருக்கடி. இர்ந்ததும்‌ இந்திய 
அரசியல்‌ சட்டத்தை உருவாக்கும்‌ அதிகாரம்‌ உள்ள 
பிரதிநிதித்துவ அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படும்‌ எனறு 
வெளிப்படையாக அறிவித்தது பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌. பிரிட்டிஷ்‌ 
பேரரசுக்கு உட்பட்டதும்‌ அதன மறற உறுப்பு நாடுகளைப்போல 
எல்லா உரிமைகளும்‌ உடையதுமான இந்தயக கூட்டரசு ஓன்று 
உருவாகும்‌; இது தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங 
களைக்‌ கவனிக்கன்ற முழு அதிகாரமும்‌ பெற்றதாக அமையும்‌. 
இப்படி ஓர்‌ அரசாங்கத்தை இந்தியாவில்‌ கிறுவுவதே பிரிட்டிஷ்‌ 


840 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அரசாங்கத்தின்‌ நோக்கம்‌ என்றும்‌ அந்த அறிக்கை கூறியது. 
பூரண சுயராச்சியமும்‌ அதை நிறுவுவதற்காக ஓர்‌ அரசியல 
நிர்ணய சபையும்‌ கோரி வந்த காங்கிரசுக்கு இது பெரிய 
வெற்றியே. அரசியல்‌ நிர்ணய சபை உருவாக்கும்‌ அரசியல்‌ 
சட்டத்தைச்‌ சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, ஏற்று நடை 
முறைப்படுத்தவும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஓப்புக்கொண்டது. 
அத்தகைய நிபந்தனைகளில்‌ முக்கியமான ஒன்று பினவருமாறு : 
1 இப்போதுள்ள பிரிட்டிஷ்‌ இந்திய (மாநிலங்களில்‌ ஒன்று 
புதிய அரசியல்‌ சட்டத்தை ஏற்க விரும்பாவிட்டால்‌, 
இப்போதுள்ள அரசியல்‌ அமைப்பின்படியே இது இயங்கலாம்‌ ; 
நாளடைவில்‌ அது விரும்பினால்‌ இந்தியக்‌ கூட்டரசோடு இணைந்து 
கொள்ள அதற்கு உரிமை உண்டு, என்றாலும்‌, அப்படி 
இணையாத மாநிலங்களை த்‌ தனிஉரிமை உள்ள பிரதேசங்களாகக 
கொண்டு பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ அவைகளோடு அரசியல்‌ உறவு 
கொள்ள உரிமை உண்டு.” அறிக்கைக்‌ குறிப்பில்‌ காணப்பட்ட 
இந்த நிபந்தனை, அடிப்படையில்‌ முஸ்லிம்‌ லீகின்‌ கோரிக்கையான 
பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டது என்பது தெளிவு. 


புதிய அரசியல்‌ சட்டம்‌ உருவாகும்‌ வரையில்‌, இந்தியாவைப்‌ 
பாதுகாக்க வேண்டியது பிரிட்டனின்‌ தவிர்க்க முடியாத 
பொறுப்பு என்று கூறிய அந்த அறிக்கை, இந்தப்‌ பணியில்‌ 
விரைந்த ஒத்துழைப்பும்‌ நிறைந்த ஒத்துழைப்பும்‌ தருமாறு 
இந்தியத்‌ தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தது. 


இந்த அறிக்கைக்‌ குறிப்பின்‌ அடிப்படையில்‌, கிரிப்ஸ்‌, இந்தியத்‌ 
தலைவர்களோடு பேச்சு வார்த்தைகளைத்‌ தொடங்கினார்‌. வெற்றி 
பெறப்‌ போவது போலத்‌ கோன்‌ றிய பேச்சு வார்த்தை, கடைசியில்‌ 
முறிவிலேதான்‌ முடிந்தது. கிரிப்ஸ்‌ இதுபோன்ற பேச்சு 
வார்த்தைக்‌ கலையில்‌ அவ்வளவு தேர்ந்தவரல்ல; தவிர, மேலே 
தெரிவித்துள்ளது போல, பிரிட்டிஷ்‌ யுத்த மந்திரி சபையும்‌ 
(நிபந்தனை என்னும்‌ கயிற்றால்‌) அவருடைய கரங்களைக்‌ கட்டிப்‌ 
போட்டுவிட்டது. 

இந்தியக்‌ கூட்ட ரசில்‌ இணையாமல்‌ தனித்து இயங்க அதன ஒரு 
மாநிலத்துக்கு உரிமை உண்டு என்ற நிபந்தனையைக்‌ காங்கிரஸ்‌ 


உலகப்போரும்‌ ஈட்டசபையும்‌ 341 


ஏற்கவில்லை. இடைக்கால ஏற்பாடாக நாட்டுப்‌ பாதுகாப்பை 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கமே வைத்துக்கொள்ள விரும்பியதும்‌ 
காங்கிரசுக்கு உடன்பாடாக இல்லை. பாதுகாப்பைத்‌ தவிர ஏனைய 
அதிகாரங்களை மட்டும்‌ ஏற்கின்ற பொறுப்பாட்சி, உண்மையில்‌ 
பொறுப்பாட்சியோ அடிகாரமுள்ள ஆட்சியோ ஆகாது என்று 
கருதிய காங்கிரஸ்‌, அறிக்கையை நிராகரித்து விட்டது. 


பாகிஸ்தான்‌ மூறபடுவதற்கு உள்ள வாய்ப்பை ஏற்றுக்‌ 
கொண்டது பற்றி முஸ்லிம்‌ லீக்‌ உவகை அடைந்தது. ஆனாலும்‌, 
அது முழுத்திருப்தியடையவிள்லை. ஒரே ஒரு இந்தியக்‌ கூட்டரசு 
அமைப்பதை அ௮றிக்கைக்‌ குறிப்பு முதனமைப்படுத்துகிறது ; 
ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டரசுகள்‌ (இந்தியாவில்‌) ஏற்படலாம்‌ 
என்ற நோக்கு மிரவும்‌ பின்னுக்குத்‌ தள்ளப்பட்டு விட்டது 
என்று குறைப்பட்டுக்‌ கொண்டது முஸ்லிம்‌ லீக. 


இரிப்ஸ்‌ தூது கோஷ்டியின்‌ முயற்சி தோல்வியடைர் த தும்‌, 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இந்தியத்‌ தேசீய இயக்கத்துக்குக்‌ களங்கம்‌ 
கற்பித்து உலகெங்கும்‌ (சாரம்‌ செய்யும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டது. 
காங்கிரஸ கட்சி, இந்தச்‌ சமயத்தில்‌ ஜப்பானுக்கு எதிரான யுத்த 
முயற்சிகளைக்‌ குலைக்க விரும்பாவிட்டாலும்‌, அரசாங்கம்‌ 
ஏற்படுத்தி வைக்க இந்த நெருக்கடியினால்‌ அது ஓத்துழையாமை 
நெறியிலேயே செல்ல வேண்டியதாயிற்று. :* அந்நிய ஆதிக்கம்‌ 
தீங்கானது என்பதால்‌ மட்டுமல்ல, இந்தியா அடிமைப்பட்டுக்‌ 
கடக்கும்‌ வரையில்‌, மனிர சமுதாயத்தையே அல்லோல 
கல்லோலப்‌ படுத்திவரும்‌ யுத்தத்தில்‌ அது பயனுள்ள 
பங்களிப்பைச்‌ செய்யவோ தன்னை ந்‌ நகீகவாறு பாதுகாத்துக்‌ 
கொள்ளவோ முடியாது என்பதாலும்‌, இந்தியாவிலிருஈது 
பிரிட்டிஷ்‌ ஆதிக்கம்‌ உடனடியாக ஓ.நிக்கப்படவேண்டும்‌ ”' எனறு 
காங்கிரஸ்‌ செயற்குழு தீர்மானம்‌ நிறைவேறியது. பிரிட்டிஷாரை 
இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு கோரினாலும்‌, பிரிட்டன்‌ 
மற்றும்‌ நேசநாடுகளின்‌ யுத்த முயற்சிகளுக்கு எந்த விதத்திலும்‌ 
குந்தகம்‌ நிளைவிப்பது காங்கிரசின்‌ நோக்கமல்ல என்றும்‌ அந்தத்‌ 
தீர்மானம்‌ தெளிவுபடுத்தியது. 


842 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இந்தக்‌ கோரிக்கையை ஏற்றுக்கொளளுமாறு பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கத்தை வேண்டிக்‌ கேட்டுக்கொண்ட காங்கிரஸ்‌, 
அரசாங்கம்‌ அப்படிச்‌ செய்யத்‌ தவறுமானால்‌ ஏற்படக்‌ கூடிய 
விளைவுகளையும்‌ சுட்டிக்காட்டியது. இந்தக்‌ கோரிக்கை 
நிராகரிக்கப்பட்டு இப்போது உள்ள நிலைமையே தொடர்ந்து 
நீடிக்குமானால்‌ ஏற்படக்கூடிய விளைவுகளைக்‌ குறித்துக்‌ காங்கிரஸ்‌ 
மிகுந்த அச்சம்‌ கொள்கிறது. எனவே, மிகுந்த தயக்கத்தோடு 
(ஆனால்‌ உறுதியோடு) காங்கிரஸ்‌ தனது இருபதாண்டுச்‌ சேமிப்‌ 
பாதிய சத்தியாக்கிரகச்‌ சக்தியை ஈடுபடுத்தி பரவலான 
போராட்டத்தைத்‌ தொடங்க வேண்டியது தவிர்க்க முடியாததாகி 
விட்டது. அந்தப்‌ போராட்டம்‌ காந்தியடிகளின்‌ தலைமையிலேயே 
நடைபெறும்‌ ” என்று தெரிவித்தது செயற்குழு. 


இதில்‌ சம்பந்தப்பட்ட பிரச்சினை மிகவும்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாக இருந்ததால்‌, இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீது இறுதி 
முடிவு மேற்கொள்ளும்‌ பொறுப்பு ஆகஸ்ட்‌ 7ல்‌ பம்பாயில்‌ கூட 
இருந்த அகல இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டியிடம்‌ விடப்பட்டது. 
அங்கே, விவாதம்‌ மிகமிக இறுக்கமான சூழ்நிலையிலேயே நடை 
பெற்றது. சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின்‌ சுதந்திரம்‌ பாது 
காக்கப்பட வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌ ; அவைகளில்‌ 
சுதந்திரத்தைக்‌ காப்பாற்ற மேற்கொள்ளப்படும்‌ முயற்சிகளுக்கு 
நாம்‌ எந்த விதமான குந்தகத்தையும்‌ விளைவித்துவிடக கூடாது ; 
ஐக்யெ நாடுகளின்‌ பாதுகாப்பு ஆற்றலைச்‌ சிதறடிக்கும்‌ 
நடவடிக்கைகளிலும்‌ நாம்‌ இறங்கிவிடக்‌ கூடாது, எனறு 
எச்சரித்தது அகில இந்தியக்‌ காங்கிரஸ்‌. செயற்குழுவின்‌ 
இர்மானத்தில்‌ உள்ள தேசீயக்‌ கோரிக்கை சம்பந்தமான பகுதியை 
மட்டும்‌, காங்கிரஸ்‌, சில திருத்தங்களோடு ஏற்றது. இநதியாவின 
சுதந்திர வேட்கையையும்‌ பிற நாடுகளைச்‌ சார்ந்து நிற்க விரும்ப 
வில்லை என்னும்‌ அதன்‌ உணர்ச்சியையும்‌ வெளிப்படுத்தும்‌ 
விதமாக ஒரு பரவலான போராட்டத்தை நடத்தலாம்‌ என்று 
அனுமதித்த காங்கிரஸ்‌, இது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு தீ 
தலைமை ஏற்று நாட்டை வழிடடத்துமாறு காந்தியடி களைக்‌ 
கேட்டுக்கொண்டது. 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 343 


ஆகஸ்ட்‌ 8 ஆம்‌ தேதிதான்‌ இந்தத்‌ தீர்மானம்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டது. 9ஆம்‌ தேதி காலையிலேயே காந்தியடிகள்‌, நேரு, 
ஆசாத்‌, படேல்‌, ராஜேந்திர பிரசாத்‌ முதலான தலைவர்களை 
அரசாங்கம்‌ கைது செய்தது ; காங்கிரஸ்‌ நிறுவனத்தையும்‌ சட்ட 
விரோதமானது எனறு அறிவித்தது. இதன்‌ விளைவாக, 
நாடெங்கும்‌ “வெள்ளையனே வெளியேறு” எனற போர்‌ 
முழக்கம்‌ தொடங்கியது ; அரசாங்கமும்‌ அதை நசுக்கி விடத்‌ 
கன்னால்‌ ஆனதை எல்லாம்‌ செய்யத்‌ தலைப்பட்டது. 
சட்டசபையில்‌ விவாதம்‌ : 

காங்கிரசுக்குக்‌ கெட்டபெயர்‌ ஏற்படுத்தும்‌ முயற்சிகளிலேயே 
கண்ணும்‌ கருத்துமாக இருந்த அரசாங்கம்‌, வெகு விரைவிலேயே, 
“வெள்ளையனே வெளியேறு! '' இயக்கத்தைச்‌ சட்டசபையின்‌ 
கவனத்துக்குக்‌ கொண்டுவந்தது. சபையின கூதிர்காலக கூட்டத்‌ 
தொடர்‌ செப்டம்பர்‌ 14ல்‌ தொடங்கியது. அடுத்த நாளே, 
உள்துறை உறுப்பினர்‌ சர்‌ ரெஜினால்ட்‌ மாக்ஸ்வெல்‌, இந்திய 
(அரசியல்‌) நிலைமையைப்‌ பற்றி விவாதிக்க வேண்டும்‌ என்ற 
ஜராமானத்தைக்‌ கொணர்ந்தார்‌. 


* அகஸ்ட்‌ 8ல்‌ அகில இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டி தீர்மானம்‌ 
நிறைவேற்றியகைத தொடர்ந்து நாட்டிலே அபாயகரமான 
நிலமை உருவாகியுள்ளது. காங்கிரஸ்‌ தலைவர்கள்‌ ஆகஸ்ட்‌ 9ல்‌ 
கைது செய்யப்பட்டார்கள்‌ ; அன்றைக்கே நாடெங்கும்‌ பலாக்‌ 
காரம்‌ தொடங்கிவிட்டது. பீகாரில்‌ மிகவும்‌ ஆபத்தான ஒரு 
நிலைமை ஏற்பட்டுள்ளது. செய்திப்‌ போக்குவரத்துச்‌ சாதனங்‌ 
களையும்‌ ராணுவ முக்யெத்துவம்‌ வாய்ந்த இடங்களையும்‌ நாச 
வேலைக்காரர்கள்‌ தாக்கியிருக்கறொர்கள்‌ '' என்று வருணித்தார்‌ 
மாக்ஸ்வெல்‌. இப்படியான “ நாசவேலைகள்‌ ” இயல்பாக 
உண்டாகா ; இவை திட்டமிட்டே செய்யப்பட்டி ருக்க வேண்டும்‌ ; 
இவற்றிற்கெல்லாம்‌ காங்கிரசே பொறுப்பு என்பதுதான்‌ அவர்‌ 
விளக்கி வலியுறுத்த விரும்பிய கருத்து. இவை போனற 
இயக்கங்கள்‌ முறையான யுத்த முயற்சிகளுக்குக்‌ குந்தகம்‌ 
விளைவிக்கக்‌ கூடியவை ; அதனாலேயே, இந்தியப்‌ பாதுகாப்புச்‌ 
சட்டத்தின்‌ ழ்‌ தனக்கு உள்ள அதிகாரத்தை அரசாங்கம்‌ 


944 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


முழுமையாகப்‌ பயன்படுத்தி நடவடிக்கை எடுத்தது என்று 
விளக்கினார்‌ மாக்ஸ்வெல்‌. 


இந்தத்‌ தீர்மானத்துக்குப்‌ பல இருதக்கங்கள்‌ கொண்டுவரப்‌ 
பட்டன. அரசாங்கச்‌ சார்பில்‌ வந்த திருத்தம்‌, இந்த இயக்கத்தை 
நசுக்குவகறகு அரசாங்கம்‌ மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு 
ஆதரவு தெரிவிக்க வேண்டும்‌ என்றும்‌ சட்டமறுப்பு இயக்கம்‌ 
நிறுத்தப்படும்‌ வரையில்‌ இந்த நடவடிக்கைகளைத்‌ களர்‌ த்தவே 
வேண்டியதில்லை என்றும்‌ கேட்டுக்‌ கொண்டது. 


இதற்கு நேர்மாறாக, அகமது காஸ்மியின்‌ தீர்மானம்‌, “* இந்தியா 
வின்‌ கவலைக்குரிய நிலைமைக்கு '' அரசாங்கமே பொறுப்பு 
என்றது. “இந்த அரசாங்கத்தார்‌ மக்களின்‌ பார்வையிலும்‌ 
ஐக்கிய நாடுகளின்‌ முன்னும்‌ காங்ரெசைக்‌ களங்கப்படுத்தி விட 
முழுமூச்சாக வேலை செய்கிறார்கள்‌. சட்டமறுப்பு என்றால்‌ என்ன 
என்பதை விளக்குவதற்குக்‌ கூட வாய்ப்புக்‌ தராமல்‌ காங்கிரஸ்‌ 
தலைவர்களை அவசர அவசரமாகக்‌ கைது செய்தது இந்த 
அரசாங்கம்‌. நிலைமையைச்‌ சமாளிப்பதற்குத்‌ தேவையானதைவிட 
அதிகமான அடக்குமுறைகளைப்‌ பயன்படுத்தி, அரசாங்கம்‌, 
நாட்டின அமைதியையே குலைத்துவிட்டது. இது நிச்சயமாகப்‌ 
போர்‌ முயற்சிகளைப்‌ பாநிக்கவே போகிறது!'' என்று குற்றஞ்‌ 
சாட்டினார்‌ காஸ்மி “' காங்கரஸ்‌ தலைவர்களின்‌ மீது அரசு குற்றஞ்‌ 
சுமத்துகிறது; ஆனால்‌, அதற்குப்‌ பதில்‌ சொல்லித்‌ சங்கள்‌ நிலை 
யைத்‌ தெளிவுபடுத்தவும்‌ வன்முறைகளைக்‌ கைவிட்டு அமைதியான 
முறையில்‌ தங்கள்‌ கருத்து வேற்றுமையை வெளிப்படுத்தவும்‌ 
அந்தத்‌ தலைவர்களுக்கு வாய்ப்பே தரவில்லை. இந்தியாவைப்‌ 
பொறுத்த அளவில்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ நோக்கம்‌ என்ன 
எனபது மக்களுக்கு விளக்கித்‌ தெளிவுபடுத்தப்பட வேண்டும்‌. 
அரசாங்கத்தின்‌ மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்‌ வகையில்‌ 
நிலைமைகளை மாற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட 
வேண்டும்‌ '' என்றும்‌ காஸ்மி அரசாங்கத்தை வற்புறுத்தினார்‌. 


“உடனடியாக இந்தியாவுக்குச்‌ சுதந்திரம்‌ வழங்க வேண்டும்‌ ; 
காங்கிரஸ்‌ மீது உள்ள தடையை நீக்கி, அதன்‌ தலைவர்களை 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 345 


விடுதலை செய்து தேர்தல்‌ நடத்த வேண்டும்‌ ; காங்ரெசையும்‌ 
முஸ்லிம்‌ லீகையும்‌ அழைத்து இடைக்கால அரசாங்கத்தை 
அமைக்கச்‌ சொல்ல வேண்டும்‌ '' என்று ஒரு தீர்மானத்தின்‌ மூலம்‌ 
அரசாங்கத்தைக்‌ கோரினார்‌ சந்த்‌ சிங்‌. 


நியோகி அரசாங்கத்தின்‌ கொள்கையைக்‌ கடுமையாகத்‌ தாகப்‌ 
பேசினார்‌ : “நாட்டில்‌ மூண்டுள்ள நிலைமைக்குக்‌ காரணங்கள்‌ 
இரண்டு: முதலாவதாக, இங்கிலாந்தின்‌ பிரதமராக இருப்பவர்‌ 
இந்தியாவின்‌ ஜென்ம விரோதி; இரண்டாவதாக, மனச்சானறே 
இல்லாத ஒரு சில பழமைப்‌ பித்தர்களின்‌ கையி லயே இந்திய 
ஆட்சிப்‌ பொறுப்பு இருந்து வருகிறது. பிரிட 1.ஷ்‌ அரசாட்சியால்‌ 
இந்த நாடு வறுமைப்‌ பள்ளத்தில்‌ தள்ளப்பட்டுக கிடப்பதும்‌ 
இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கு ஒரு காரணமே. '' 
இவ்வாறு விவரித்த நியோகி, (சட்டமறுப்பு) இயக்கத்தை 
அடக்குவதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டு ராணுவமும்‌ போலீசும்‌ 
நடத்தி வருகிற காட்டுமிராண்டித்தனமான அட்டூ/ரியங்களை 
வன்மையாகக்‌ கண்டி ந்தார்‌. பிரிட்டிஷ்‌. அரசாங்கம்‌ இம்தியா வின 
மீது உள்ள ஆதிக்கத்தை விட்டுக்கொடுக்க விரும்பா தே இங்கே 
ஏற்பட்டுள்ள கொல்லைகளுக்கெல்லாம்‌ மூல கர ரணம்‌ என்றும்‌ 
எடுத்துரைத்தார்‌ நியயாகி. 


பிரிட்டிஷ்‌ இந்தியக்‌ கொள்கையின்‌ வரலாற்றை விவரித்து, 
இங்கே பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ நடத்தி வந்திருக்கிற சுரண்டலும்‌ 
அடக்குமுறையுமே இப்போது ஏற்பட்டுள்ள சங்கடங்களுக்‌ 
கெல்லாம்‌ அடிப்படைக்‌ காரணம்‌ என்று கூறிய மேத்தா, இக்கு 
நிலைமைக்கு அரசாங்கமே முழுப்பொறுப்பு ஏற்க வேண்டும்‌ என்று 
கூறினார்‌. தேசீய உணர்ச்சியின்‌ பொதுவான ஓட்டத்திலிருந்து 
ஓதுங்கித்‌ தனித்து நிற்க வேண்டாம்‌ என்று முஸ்லிம்‌ லீகையும்‌ 
கேட்டுக்‌ கொண்டா மேத்தா. 


“்‌ சட்டமறுப்பு இயக்கத்தைத்‌ தொடங்கியது காங்கிரஸ்‌ செய்த 
தவறு என்று சொல்லப்படுமானால்‌, அந்தத்‌ தவ றுக்கு இந்த 
அரசாங்கமே மூல காரணம்‌/'' என்றார்‌ ஜோஷி. பேச்சு 
வார்த்தைகளுக்குக்‌ காங்கிரஸ்‌ தயாராக இருந்த போது, 


240 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அரசாங்கம்‌ தான்‌, அதைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ அதன்‌ மீது 
தாககுதல்‌ தொடுத்து அதைச்‌ சட்டமறுப்புக்குத்‌ தள்ளியது ; 
இப்போது, அவர்களை எல்லாம்‌ ஜெயிலில்‌ தள்ளிவிட்டு, அவர்கள்‌ 
சட்ட மறுப்பு : இயக்கத்தை வாபஸ்‌ பெறவேண்டும்‌ என்று 
அரசாங்கம்‌ எதிர்பார்க்கிறது என்று சாடினார்‌ ஜோஷி. அவர்‌ 
தொடர்ந்து பேசுசையில்‌ கூறியதாவது : 

“தங்களால்‌ இயன்றதை எல்லாம்‌ செய்ய வேண்டியதே 
இப்போது இந்த நாட்டு மக்களின்‌ கடமை ; தங்களால்‌ இயன்‌ றதை 
எல்லாம்‌ செய்து ஜப்பானிடமிருந்து தங்கள்‌ நாட்டைக்‌ காப்பாற்ற 
வேண்டியதே இப்போது இந்த நாட்டு மக்களின்‌ கடமை. 
ஐப்பானின்‌ தாக்குதலிலிருந்து தங்கள்‌ நாட்டைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள வேண்டுமானால்‌, இந்த நாட்டு மக்கள்‌, முதலில்‌ 
தங்களுக்குள்‌ ஓற்றுமையை உண்டாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அதற்கு முதற்படியாக, இந்த நாட்டின்‌ பெரும்பான்மை மக்கள்‌, 
--அதாவது இந்த நாட்டு இந்துக்கள்‌--முஸ்லிம்களுக்குச்‌ சுய 
நிரணய உரிமை வழங்க வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌. 
சுயநிர்ணய உரிமை கோருவது அப்படி. ஒன்றும்‌ செய்யத்தகாத 
காரியமல்லவே 7” 

(சிக்கலைத்‌ தீர்ப்பதற்கு) அரசாங்கம்‌ ஆக்கபூர்வமான 
ஆலோசனை எதையும்‌ தெரிவிக்கவில்லை என்று குற்றம்‌ சாட்டிய 
நவல்ராய, அடக்குமுறை ஒன்றைக்‌ கொண்டே இந்த நாட்டை 
ஆண்டுவிட முடியாது என்று பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தை 
எச்சரித்தார்‌. 

வனமுறையையும்‌ காலித்தனங்களையும்‌ பலமாகக்‌ கண்டித்த 
பானாஜியும்‌, இதற்கெல்லாம்‌ காங்கிரசையே பொறுப்பாக்கய 
உள்துறை உறுப்பினருக்கு எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌. 
"காங்கிரசின்‌ கொள்கைகளில்‌ எனக்குக்‌ கருத்து வேற்றுமை 
உண்டு. ஆனால்‌, காங்கிரஸ்‌ தனது அகிம்சை நெறியிலிருந்து 
வழுவி விட்டதாக நான்‌ சொல்ல மாட்டேன்‌. நாட்டிலே 
ஏற்பட்டுள்ள நிலைமைக்குக்‌ காங்கிரசும்‌, ஓரளவு காரணம்தான்‌. 
ஆனால, அரசாங்கமே அதற்கு அதிகமான ' பொறுப்பு ஏற்க 
வேண்டும்‌. காங்கிரஸ்‌ செயற்குழு தீர்மானம்‌ நிறைவேற்றி 
அதை அகில இந்தியக்‌ காங்கிரஸ்‌ கமிட்டி முடிவாக ஏற்றுக்‌ 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 347 


கொண்டு மூன்றுவாரம்‌ ஆகிவீட்டது. இந்த மூன்று வார 
காலத்தில்‌ கட்சிப்‌ பிரதிநிதிகளின்‌ மாநாடு ஒன்றைக்‌ கூட்டுவதற் 
கான எந்த முயற்சியையும்‌ அரசாங்கம்‌ மேற்கொள்ளவில்லை ! ”' 
இவ்வாறு விளகயெ பானர்ஜி, இங்குள்ள மற்றக்‌ கட்சிகள்‌ 
மற்றும்‌ காங்கிரஸ்‌ பிரதிநிதிகளின்‌ மாநாடு ஒன்றைக்‌ கூட்டி, 
பெரும்பகுதி அதிகார த்தை மக்களிடம்‌ மாற்றித்தர அரசாங்கம்‌ 
நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌ எனறு வற்புறுத்தினார்‌. 


ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்‌ பிராங்க்‌ அந்தோனி 
பேசுகையில்‌, ** இங்கு ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அரசாங்கமும்‌ 
பொறுப்புத்தான்‌ ; அதை அரசாங்கம்‌ தட்டிக்‌ கழிக்க முடியாது ”' 
என்றா. “சர்வ வல்லமை பொருந்திய அதிகார வர்க்கக்‌ 
கூட்டம்‌ ” இந்தியா முழுவதும்‌ வன்மையாகப்‌ படர்ந்து டெக்‌ 
பிறது ; மக்களிடம்‌ பரவலான வெறுப்பு ஏற்பட்டிருப்பதையும்‌ 
மறுகக முடியாது என்றும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. இரிப்ஸ்‌ 
திட்டத்தைப்‌ புறக்கணித்ததோடு, நாட்டிலுள்ள மற்ற அரசியல்‌ 
கட்சிகளைக்‌ கலந்து ஆலோசிக்காமலே பகிரங்கமான கலகத்தில்‌ 
நாட்டை இறக்கிவீட்டது என்று காங்கிரசைக்‌ கண்டித்தார்‌ 
ஜெஹாஙகர்‌. 

ஜின்னா இல்லாத சமயங்களில்‌ சட்டசபை முஸ்லிம்‌ லீகின்‌ 
தலைமையை ஏறறுவந்த நவாப்ஸாதா லியாகத்‌ அலி கான்‌, 
நாட்டுக்குச்‌ சு நந்திரம்‌ தேடுவதை விடுத்து, தன கோரிக்கைக்கு 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தை இணங்கச்‌ செய்வதற்காகவே பரெங்கக்‌ 
கலகம்‌ செய்யக்‌ காங்கிரஸ்‌ முடிவு செய்ததை ஏற்கனவே லீக்‌ 
கண்டி நதிருக்கிறது'” என்று தெரிவித்தார்‌. மூன்று ஆண்டு 
காலமாக அரசாங்கம்‌ காங்கிரசை தாஜா செய்வதில்‌ ஈடுபட்டிருக்‌ 
கறதே தவிர, முஸ்லிம்‌ லீக்‌ வழங்க முன்வந்த ஓற்துழைப்பை 
ஏற்கவில்லை என்று அரசாங்கத்தைச்‌ சாடிய லியாக? அலி கான, 
இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமைக்குப்‌ பொறுப்பு ஏற்காமல்‌ 
அரசாங்கம்‌ தப்பிவிட முடியாது என்றும்‌ கூறினார்‌. அவர்‌ 
மேலும்‌ பேசுகையில்‌, ** பாகிஸ்தான்‌ உண்டாவதற்கு ஒப்புக்‌ 
கொள்வது ஓன்றுதான்‌ இந்தியா சுதந்திரம்‌ பெறுவதற்கு உள்ள 
ஓரே வழி” எனறார்‌. 


48 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


* அதிம்சையே எங்கள கொள்கை என்று காங்கிரஸ்‌ உரிமை 
கொண்டாடுவது எல்லாம்‌ சுத்த ஏமாற்று; நாட்டின்‌ நெருக்கடி 
யான நிலைமையைச்‌ சமாளிப்பதற்குப்‌ போலீசுக்கு மேலும்‌ ஊக்க 
மளிக்க வேண்டும்‌ '' என்று வெதும்பினார்‌ யாயின்‌ கான்‌. 


கஸனவி பேசுகையில்‌, கிரிப்ஸ்‌ இந்தியாவுக்கு வந்தபோது, 
காங்கிரஸ்‌ தவிர மற்றுள்ள கட்சிகளை எல்லாம்‌ புறக்கணித்து 
விட்டார்‌ என்று குறைப்பட்டுக்‌ கொண்டார்‌. “காங்கிரஸ்‌ இந்தி 
யாவை முழுவதுமாகப்‌ பிர திநி திககவில்லை ; முஸ்லிம்‌ லீகும்‌ எல்லா 
முஸ்லிம்களையும்‌ பிரதிஙிதிக்கவில்லை. முஸ்லிம்‌ லீக்‌ தவிரவும்‌ 
முஸ்லிம்களிடையே மிகுந்த செல்வாக்குள்ள ஓஜமியச்‌ உல்‌ உளீமா, 
மோமினகள்‌, அஹ்ரர்கள்‌, ஆசாத்‌ முஸ்லிம்கள்‌ போன்றோர்‌ 
உள்ளனர்‌. அப்பால்‌, காங்கிரசில்‌ உள்ள முஸ்லிம்கள்‌ மிகக்‌ 
குறைவானவர்களாக இருந்தாலும்‌, அவர்களும்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்ளப்‌ படவேண்டும்‌” என்று பேசிய கஸ்னவி, 
இந்திய மக்களின்‌ முழு ஆதரவைப்பெற வேண்டுமானால்‌, பிரிட்டன்‌ 
அதிகாரத்தை இந்த நாட்டின்‌ 40 கோடி மக்களிடம்‌ ஒப்படைத்து, 
இந்த யுத்தம்‌ மக்களின்‌ யுத்தம்‌ என்ற எண்ணத்தை உண்டாக்க 
வேண்டும்‌ என று கேட்டுக்கொண்டார்‌. 


அரசாங்கத்தின்‌ சார்பில்‌ விவாதத்துக்குப்‌ பதிலளித்த அனே, 
காந்தியடிகளையும்‌ காங்கிரஸ்‌ செயற்குழு உறுப்பினர்களையும்‌ 
கைது செய்து அரசாங்கமே நிலைமையைச்‌ சிக்கலாக்யெது என்பதை 
ஏற்க முடியாது என்று வாதிட்டார்‌. முடிவில்‌, எல்லாச்‌ திருத்‌ 
தங்களும்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ கொள்ளப்பட்டன. வாக்கெடுப்பு 
எதுவும்‌ நடத்தாமலே சபை, அடுத்த கூட்டத்‌ தொடருக்கு ஒத்தி 
வைக்கப்பட்டது. 


காந்தியடிகளின்‌ உண்ணாவிர தம்‌ : 

ஆகஸ்ட்‌ 9 ஆம்‌ தேதி முதலே, நாட்டில்‌ ஏற்பட்ட வன்முறை 
களுக்கெல்லாம்‌ காங்கிரசின்‌ மீதே அரசாங்கம்‌ குற்றஞ்‌ சுமத்திக்‌ 
கொண்டிருந்தது. பூனாவிலுள்ள அகா கான்‌ மாளிகையில்‌ 
அடைத்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகள்‌ உள்ளிருந்தவாறே, 
அரசாங்கத்தின்‌ குற்றச்சாட்டுக்களுக்கு மறுப்புத்‌ தெரிவித்து 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 349 


வந்தார்‌. அரசாங்கம்‌ காங்கிரஸ்‌ தலைவர்களைக்‌ கண்மூடித்‌ 
தனமாகக்‌ கைது செய்ததால்‌ நாட்டுமக்கள்‌ பொங்கி எழுந்து 
தமது கன்னடக்கத்தையே இழந்து விடக்கூடிய நிலைமை 
உண்டாக விட்டது என்று சுட்டிக்காட்டினார்‌ அடிகள்‌, நான்‌ 
தவறிழைத்திருந்தால்‌ அதை ல த்துங்கள்‌ ; அல்லது நான 
உண்ணாவிரதம்‌ மேற்கொள்ள நேரும்‌ ”' என்‌ று லின்லித்கோவுக்கு 
எழுதினார்‌ காந்தியடி.கள்‌. வைசிராய்‌ (லின்லித்கோ]) அதை 
எல்லாம்‌ காதில்‌ போட்டுக்‌ கொள்ளவில்லை ; ஆதாரம்‌ எதுவும்‌ 
காட்டாமல்‌, பழையபடியே குற்றஞ்சாட்டிக கொண்டு இருந்தார்‌. 
எனவே, காந்தியடிகள்‌ 1948 பிப்ரவரி 10ல்‌ தம்முடைய 84 நாள்‌ 
உண்ணாவிரதத்தைத்‌ தொடங்கினார்‌. காம்தியடிகள்‌ நிபந்தனை 
யின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும்‌ என்று கோரி நா டெங்கும்‌ 
இளர்ச்சி நடங்கது. அடிகளை நிபந்தனையின்‌ றி விடுதலை செய்ய 
முடியாது என்று மறுத்துவிட்டார்‌ வைசிராப்‌. உண்ணாவிரதம்‌ 
நீள ரீள நாடெங்கும்‌ வேதனை படர்ந்தது. சட்டசபை நடவடிக 
கையிலும்‌ இந்தச்‌ சோகத்தின்‌ நிழல்‌ வெகுவாகப்‌ படாந்தது. 


பிப்ரவரி 15 ஆம்‌ தேதி, காந்தியடிகள்‌ மே ற்கொண்டுள்ள 
உண்ணாவிரதத்றைப்‌ பற்றி விவா திக்க வேண்டுமென று. கோரும்‌ 
தீர்மானம்‌ ஒன்ல ற மைத்ரா கொண்டுவந்தார்‌. காந்தயடிக ளுக்கும்‌ 
வைசிராய்க்கும்‌ இடையே நடந்த கடிதப்‌ போக்குவர த்தைக 
குறிப்பிட்டு, வைசிராய காந்தியடி களுக்குப்‌ பேட்டியளிக்க 
மறுத்தது தவறு என்று சுட்டி. க்காட்டினார்‌ மைத்ரா. “காந்தி 
யடிகளைச்‌ சிறைச்சாலையிலயே சாகவிட்டால்‌ இந்தியமக்கள்‌ 
இந்த அரசாங்கத்தை மன்னிக்கவே மாட்டார்கள்‌ என்பதைக்‌ 
கூட அரசாங்கம்‌ தெரிந்து கொள்ளவில்லையா ?”' என்று வேதனை 
வியப்போடு கேட்டார்‌ அவர்‌. “சிறையில்‌ அடிகளின்‌ நிலைமை 
மோசமடைய மோசமடைய நாட்டுமக்களின உணர்ச்சி கரைகடந்து 
பொங்கும்‌ ; எவ்வளவு சக்தி வாய்ந்த எந்த அரசாங்கத்தாலும்‌ 
அதைத்‌ கடுத்து நிறுத்தவே முடியாது : 1” என்றும்‌ அரசாங்க ததை 
எச்சரித்தார்‌ மைத்ரா. 


மைத்ராவின்‌ இீர்மானழ்தை அதரித்துப்‌ பேசிய 
ட. டி. கிருஷ்ணமாச்சாரி, அடிகளின்‌ உண்ணாவிரதத்தை 


850 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அச்சுறுத்திக்‌ கொள்ளை '' அடிப்பது (Black mail) என்று 
வருணித்த அரசாங்கத்தைக்‌ கடுமையாகக்‌ கண்டித்தார்‌. இந்தி 
யாவின்‌ மாபெரும்‌ மனிதரைக்‌ குறித்து இத்தகைய ஒரு சொல்லை 
வீசுவது அரசாங்கத்தின்‌ பெருந்தகைமைக்கே இழுக்கு, என்றார்‌ 
அவர்‌. இந்தியாவில்‌ ஏற்பட்டுள்ள இக்கட்டான நிலைமையைச்‌ 
சமாளிப்பதற்குக்‌ கிடைத்த வாய்ப்பை எல்லாம்‌ அரசாங்கம்‌ 
கைநழுவ விட்டுவிட்டது என்றும்‌ அவர்‌ குற்றம்‌ சாட்டினார்‌. 
நிருவாகக்‌ கவுன்சிலின்‌ இந்திய உறுப்பினர்களைப்‌ பார்த்து ** காந்தி 
யடி களின்‌ நிலைமை மோசமாகுமானால்‌ உங்கள்‌ நிலைமை ஆபர்‌ 
தாகும்‌!'' என்று எச்சரித்தார்‌ கிருஷ்ணமாச்சாரி. 


“அரசாங்கம்‌ காந்தியடிகளைச்‌ சிறையிலேயே மரணமடைய 
விட்டுவிடுமானால்‌, இந்திய மக்களுக்கும்‌ பிரிட்டிஷ்‌ அரசுககும்‌ 
இடையே உள்ள உறவு மட்டுமல்லாமல்‌, இரண்டு நாட்டு 
மக்களுக்கும்‌ இடையில்‌ நிலவும்‌ உறவே நிரந்தரமான பகைமை 
யாடுவிடும்‌!'” என்று எச்சரித்தார்‌ ஜோஷி. காந்தியடிகள்‌ 
நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டால்‌ இந்திய அரசியல்‌ 
நிலைமை சீர்படுவதோடு, உண்ணாவிரதத்தோடு பின்னிப்‌ பிணைந்து 
பேருருக்‌ கொண்ட பல சிக்கல்களும்‌ தீர்ந்துபோகும்‌ எனபதில்‌ 
யாதொரு சந்தேகமும்‌ இல்லை என்றார்‌ அவர்‌. பானாஜியும்‌ இதே 
கருத்தை வலியுறுத்திப்‌ பேசினார்‌. 


குறிப்பாக, கவுன்சிலின்‌ இந்திய உறுப்பினர்களை எச்சரிகத 
சந்த்‌ சிங்‌, * இதுபோன்ற விவகாரங்களில்‌ நீங்கள்‌ சட்ட திட்டங 
களையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது ; புதிய சிக்கல்‌ ஏற்படும்‌ 
போது நீங்கள்‌ அதற்கேற்ற புதிய நடைமுறைகளைக்‌ கண்டறிந்து 
கடைப்பிடிக்க வேண்டும்‌ '” என்று குறிப்பிட்டார்‌. “* காந்தியடிகள்‌ 
சிறையில்‌ இறந்தால்‌ அந்த மரணமே கிருஷ்ணபரமா தமா சிறையில்‌ 
பிறந்தது போல்‌ ஆகிவிடும்‌ !”' என்றும்‌ அவர்‌ எடுத்துக்‌ காட்டினா. 


லியாகத்‌ அலி கான இப்போ தும்‌ ஒரு அரசியல்‌ பேச்சே நிகழத்‌ 
தினார்‌. ஆகஸ்ட்‌ 8 முதல்‌ நாட்டில்‌ ஈடைபெற்றுள்ள அனைத்‌ 
துக்கும்‌ காங்கிரசும்‌ காந்தியடிகளுமே பொறுப்பு என்ற அவர்‌, 
காந்தவைசிராய்‌ கடிதப்‌ போக்குவரத்தில்‌ இந்து முஸ்லிம்‌ 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 351 


ஓறறுமையைப்‌ பற்றி ஒன்றுமே இல்லை என்று குறைப்பட்டார்‌. 
"காந்தியடிகள்‌ விடுதலை செய்யப்பட்டால்‌ இந்து முஸ்லிம்‌ 
பிரச்சினை தீருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இங்குள்ள என்‌ 
இந்து நண்பர்கள்‌ நிரூபிப்பார்களா ? என்று கேட்ட லியாகத்‌ அலி, 
“அதற்கான எந்த அறிகுறியும்‌ தோன்றவில்லை” என்றார்‌. 
“ஏதாவது ஏற்பாட்டுக்குக்‌ காங்கிரஸ்‌ இணங்கி வந்தால்தான்‌ 
நாட்டுக்குச்‌ சுதந்திரம்‌ கொடுப்பது என்று அரசாங்கம்‌ காத்‌ 
திருப்பது தவறு ; காங்கரஸ்‌ இணங்கவில்லை என்பதற்காக மற்ற 
இநதியர்களும்‌ உரிமையில்லாமல்‌ கிடக்கவேண்டுமா ?”” என்று 
அரசாங்கத்தையும்‌ சாடினார்‌ லியாகத்‌ அலி. காந்தியடிகளை 
உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்‌ என்ற கோரிக்கையைக்‌ 
குறிப்பிட்டு, இந்த விவகார த்தில்‌ முஸ்லிம்‌ லீகுக்கு அதிகாரமோ 
பொறுப்போ இல்லாததால்‌, அவரை அடைத்து வைப்பதைப்‌ 
பற்றியோ விடுவிப்பதைப்பற்றியோ முஸ்லிம்‌ லீக்‌ எ துவும்சொல்ல 
இயலாது எனருர்‌. 

லியாகத்‌ அலியின காந்தி எதிர்ப்புப்‌ பேச்சைக்‌ கண்டித்த 
மேத்தா, காந்தியடிகளை விடச்‌ சிறந்த முஸ்லிம்‌ ஆதரவாளர்‌ 
யாரும்‌ இந்த நாட்டில்‌ இல்லை என்பதை லியாகத்‌ அலி மறந்து 
விடக்‌ கூடாது என்று எச்சரித்தார்‌. இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீது 
வாக்கெடுப்பு நடைபெறாமலே சபை ஒத்தி வைக்கப்பட்டது. 


அரசியல்‌ கைதிகளை விடுதலை 
செய்யக கோரி நிர்ப்பந்தம்‌ : 

உண்ணாவிரதத்துக்குப்‌ பிறகு, காநதியடிகளையும்‌ மற்ற 
அரசியல்‌ கைதிகளையும்‌ விடுதலை செய்ய வேண்டும்‌ என்ற 
கோரிக்கை வலுத்துக கொண்டே வந்தது. அவர்களை விடுதலை 
செயது, அரசாங்கம்‌ நாட்டில்‌ ஏற்பட்டுள்ள அரசியல்‌ சிக்கலைத்‌ 
தீர்க்க வேண்டும்‌ என்று பலமுறை கோரிக்கை விடப்பட்டது. 
ராஜகோபாலாச்சாரி, புலாபாய்‌ தேசாய்‌, ஸப்ரூ, ஜயகர்‌ போன்ற 
39 பிரபல தலைவர்கள்‌ காந்தியடிகளை விடுதலை செய்து 
காங்கிரசுடன்‌ சமாதானம்‌ செய்துகொள்ள வேண்டுமென்று 
அரசாங்கத்தை வற்புறுத்தி மார்ச்‌ 9ல்‌ அறிக்கை ஒன்றை வெளி 
யிட்டார்கள்‌. வைசிராய்‌ இதற்கெல்லாம்‌ அசையவில்லை. 


52 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சட்டசபையிலும்‌ இருஷ்ணமாச்சாரி, நியோ, ஜோஷி, 
நீலகண்ட தாஸ்‌, அகமது காஸ்மி மற்றும்‌ பல உறுப்பினர்கள்‌, 
அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும என்ற பிரச்சினை 
யைப்‌ பல தடவை எழுப்பினார்கள்‌. ஆனாலும்‌, 1949ஆம்‌ ஆண்டு 
முழுவதும்‌ அரசாங்கம்‌ தனது நிலையை ஓர்‌ இம்மியளவும்‌ விட்டுக்‌ 
கொடுக்கவே இல்லை. 


1944 பிப்ரவரி 6ல்‌, அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்து 
நாட்டின அர சியல்‌ சிக்கலைத்‌ தீர்த்து யுத்த முயற்சிகளுக்கு ஆதரவு 
தேடும்படி அரசாங்கத்துக்குக்‌ கட்டளையிடுமாறு கவர்னர்‌ 
ஜெனரலேக கேட்டுக்‌ கொள்ளும்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டு 
வந்தார்‌ நவல்ராய்‌. அரசியல்‌ கைதிகள்‌ விடுதலை செய்யப்பட்டால்‌, 
பல அரசியல்‌ கட்சிகளும்‌ சந்தித்து நிலைமையைப்‌ பரிசீலிப்பதற்‌ 
குரிய வாயப்பு ஏற்படும்‌ என்றும்‌ அவர்‌ கருதினார்‌. இதெல்லாம்‌ 
மாநில அரசுகளின்‌ அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்று 
இந்திய அரசாங்கம்‌ சொல்லிக்‌ கொண்டிருப்பது வெறும்‌ கண்‌ 
துடைப்புப்‌ பேச்சே எனறும்‌ கண்டனம்‌ தெரிவித்தார்‌ ராய்‌. 
பகல்பூரைச்‌ சோர்த கைலாஸ்‌ பீகாரி லால்‌ பேசுகையில்‌, 
"அரசாங்கம்‌ தொடக்கததிலிருநதே எல்லையை மீறித்தான்‌ 
செயல்பட்டு வந்திருக்கிறது” என்றும்‌, அரசாங்கத்தின்‌ 
கொள்கைக்கோ நலனுக்கோ எதிராளிகளாக இல்லாத பொது 
மக்களின்‌ நலனைக கருதி அரசாங்கம்‌ தனது கொள்கையை மறு 
பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம்‌ என்றும்‌ வற்புறுத்‌ தினார்‌. 


அபதுல்‌ கையூம்‌ பேசும்போது, காங்கிரசின்‌ நிலையை விளக்கித்‌ 
தெளிவுபடுத்தனார்‌. ** பிரிட்டிஷ்காரர்கள்‌ இந்த நாட்டை விட்டு 
வெளியேற வேண்டும்‌ என்பதே எங்கள்‌ கோரிக்கை. எனவே 
ஆகஸ்ட்‌ 8ஆம்‌ தேதிக்‌ தீர்மானத்தைத்‌ திரும்பப்‌ பெறுவது என்ற 
பேச்சுக்கே இடமில்லை. திரும்பப்‌ பெறுவது என்ற நிலைமை 
உண்டாகுமானால்‌ அரசாங்கமே தன்‌ நடவடிக்கைகளைத்‌ திரும்பப்‌ 
பெறவேண்டும்‌ !”” எனறார்‌ கையூம்‌. உடனேயே, “' இந்திய 
மக்களின்‌ சார்பிலே பேசக்‌ காங்கிரசுக்கு உரிமை இல்லை ; இந்திய 
மக்களின்‌ ஒரு பகுதியினராகிய முஸ்லிம்களின்‌ சார்பிலே பேச 
அவர்களுக்கு ஏது உரிமை? '' என்று சீறினார்‌ லியாகத்‌ அலி கான்‌. 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 353 


ஜினனா சொல்லியிருப்பது போல, “ சுதந்திரப்‌ பாகிஸ்தான்‌ 
உருவாகிறது என்றாலே சுதந்திர இந்துஸ்தானமும்‌ உருவாகிறது 
என்றே பொருள்‌. ஆதலால்‌ பாகிஸ்தானை அமைப்பதற்கு 
நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்‌ ” என்று வற்புறுத்தினார்‌ 
அவர்‌. 

நவல்ராயின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய இருஷ்ண 
மாச்சாரி, தமது உரையிடையே பின்வருமாறு குறிப்பிட்டார்‌ : 


“ இந்த அரசாங்கம்‌ இருக்கும்வரை இந்த அரசியல்‌ சிக்கல்‌ தீரப்‌ 
போவதில்லை ; இந்து முஸ்லிம்‌ பிரச்சினை இரவில்லை தீரவில்லை 
என்றுதான்‌ அது பாடிக்கொண்டு இருக்கப்‌ போகிறது. அரசாங்கம்‌ 
மேற்கொண்டிருப்பதாகக்‌ சொல்லப்படும்‌ யுத்த முயற்சி எனபது, 
உண்மையில்‌ ஒன்றுமே இலலை) அதைச்‌ சொல்லி, இந்தப்‌ 
பெரியோர்களை அரசாங்கம்‌ சிறையில்‌ அடைத்து வைத்திருப்பதில்‌ 
எந்த நியாயமும்‌ இலலை. அரசாங்கம்‌ சரியானபடி யுத்தத்தை 
நடத்தவில்லை. இந்த நிலையிலே எங்கள்‌ தலைவர்களை விடுதலை 
செய்யக்‌ கோருவதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு, அரசு 
அவர்களை விடுதலை செய்தே ஆகவேண்டும்‌ ! '' 


ஜோஷி, அகமது காஸ்மி, மேத்தா முதலான பலா 
தீர்மான த்தை ஆதரித்தும்‌, (சபையில்‌ அதை நிராகரித்து) 
அரசாங்கமே வெற்றி பெற்று விட்டது. 


ஆயினும்‌, அடுத்த காளே எதிர்க்கட்சிகளுக்குச்‌ சாதகமான நிலை 
உருவாயிற்று. இஙந்தியப பாதுகாப்புச்‌ சட்டம்‌ அமுலாகும்‌ 
விதத்தைப்‌ பற்றி விவாதிக்கக்‌ கோரும்‌ இர்மானம்‌ ஒன்றை 
அகமது காஸ்மி கொண்டுவந்தார்‌.  ** இந்தச்‌ சட்டம்‌ கொண்டு 
வரப்பட்டபோது, இந்தச்‌ சட்டத்தால்‌ பறிக்கப்படுகிற உரிமை 
களும்‌ சலுகைகளும்‌ கூடிய விரைவிலேயே மீட்கப்படும்‌ என்று 
அரசாங்கம்‌ உறுதியளித்திருந தது. அனாலும்‌, அரசாங்கம்‌ தனது 
வாக்கைக்‌ காப்பாறறாதது மட்டுமல்ல, இந்தியப்‌ பாதுகாப்புச்‌ 
சட்டம்‌ ரீதிபரிபாலனத்திலும்‌ தலையிட்டு வருகிறது ”' என்று 
சுட்டிக்காட்டி நினைவூட்டினார்‌ காஸ்மி. ஒரு வழக்குரைஞர்‌ என்ற 
முறையில்‌, நீதி பரிபாலனக்‌ கோட்பாட்டின அடிப்படையில்‌ 


௬-23 


5௦4 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


(காஸ்மியின்‌) தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசினார்‌ அந்தோனி. 
“ இப்போது உள்ள நீதிபரிபாலனம்‌ மிகமிகப்‌ பரிதாபமாக 
அடிமைப்பட்டுக்‌ கிடக்கிறது ; சுதந்திரமாகச்‌ செயற்படுவதற்கு 
அதற்கு ஓர்‌ அணுவளவு உரிமை கூட இல்லை. ஆனாலும்‌, 
இதற்காக நாம்‌ நீதிபதிகளைக்‌ குறை கூறமுடியாது; இப்படியான 
ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ள (ரீதிபரிபாலன ) அமைப்பையே 
கண்டிக்க வேண்டும்‌ '' என்றார்‌ அவர்‌. ஜஃபர்‌ அலி கானும்‌ லியாகத்‌ 
அலி கானும்‌ கூட, இந்தத்‌ தீர்மானத்தை ஆதரித்தார்கள்‌. 
காஸமியின்‌ தீர்மானம்‌ 438க்கு 42 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ 
வெற்றி பெற்றது. நீண்ட இடைவெளிக்குப்‌ பிறகு அரசாங்கம்‌ 
பெற்ற முதலாவது தோல்வி இது. 


பம்பாய்த்‌ திட்டத்தின்‌ மீது விவாதம்‌ : 

1944 நவம்பரில்‌, இந்தியாவுக்கான பொருளாதரத திட்ட தலைப்‌ 
பற்றிய சுவையான விவாதம்‌ ஓன்று சட்டசபையில்‌ நடை 
பெற்றது. 

ரஷ்யாவில்‌ ஐந்தாண்டுத்‌ திட்டங்கள்‌ வெற்றி பெற்றதால்‌, 
உலகெங்குமே திட்டமிடுகலைப்‌ பற்றிய ஓர ஆர்வம்‌ பரவியது, 
இந்தியாவில்‌, இந்தியப்‌ பொருளாதாரத்தைச்‌ திட்டமிடுவது 
பற்றி எம்‌. விசுவேசுவரய்யா முரன்முதலாக எழுதினார்‌. 1938ல்‌ 
சுபாஷ்‌ சநதுர போஸ்‌ காங்கிரசின்‌ தலைவராக இருந்தபோது, 
இந்தியப்‌ பொருளாதாரச்‌ சீரமைப்புத திட்டம்‌ ஒன்றை 
வகுப்பதறகாக, ஐவஹாலால்‌ நேருவின்‌ தலைமையில்‌ தேசீயத்‌ 
திட்டக்குழுவை அமைத்தது காங்கிரஸ்‌. பொருளாதார ஏகாதி 
பத்தயச சுழலில்‌ சிக்கிக்‌ கொள்ளாமல்‌, இந்தியா முழுவதும்‌ 
கனனிறைவு பெறுவதற்கான ஒரு வழியை வகுப்பே இந்தியத்‌ 
திட்டக்குழுவின நோக்கம்‌ என்று குழு தனது பணியை வரை 
யறுத்துக்கொண்டது. அனாலும்‌, அடுத்து ஏற்பட்ட யுத்தத்‌ 
காலும்‌ அதன்‌ விளைவான அரசியல்‌ கொந்தளிப்புகளா லும்‌ 
திட்டக்குழுவின பணி சீராக நடை பெற முடியாமல்‌ போய்‌ 
விட்டது. 

யுத்தம்‌ முடிவதற்கான அறிகுறிகள்‌ தென்பட்டதும்‌, 
யுத்தத்துக்குப்‌ பிற்பட்ட இந்தியப்‌ பொருளாதார வளர்ச்சிக்கு த்‌ 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 355 


திட்டமிடும்‌ முயற்சி மீண்டும்‌ பலமுறை மேற்கொள்ளப்பட்டது. 
இந்த முயற்சிகளின்‌ விளைவாக உருவான திட்டங்களில்‌ ஒன்று 
தான, 15 இந்தியக்‌ தொழிலதிபர்‌ தயாரித்த “* பம்பாய்க்‌ திட்டம்‌.” 


பதினைந்து ஆண்டுகளில்‌ இநதியாவின தனி நபர்‌ வருமானம்‌ 
இரட்டிக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ தேசீய வருமானம்‌ மும்மடங்‌ 
காக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ இந்தத்‌ திட்டம்‌ இலக்குகளை 
வகுத்தது. இந்திய அரசாங்கம்‌, 1944 ஜூலையில்‌, மேற்படித்‌ 
திட்டத்தின்‌ காத்தாக்களில்‌ ஒருவரான சர்‌ அர்கேஷிர்‌ தலால்‌ 
தலைமையில்‌ திட்டம்‌ மற்றும்‌ அபிவிருத்தித்‌ துறை ஒன்றை 
அமைத்தது. இிட்டமிடுதலைப்‌ பற்றிய பேச்சு பத்திரிகைகளில்‌ 
மிகுதியாக அடிபட்டது. என்றாலும்‌, நாட்டில்‌ நிலவிய அரசியல்‌ 
போக்கோடு அது குழப்பப்பட்டும்‌ வந்தது. இந்த விவகாரத்தைப்‌ 
பற்றிய சட்டசபை விவாதத்தில்‌ இந்தப்‌ போக்கு தெளிவாகவே 
டிர திபலித்க து. 

“ இந்திய முதலாளிகள்‌ தயாரித்த 15 ஆண்டுச்‌ திட்டம்‌ பொது 
மக்களின்‌ நலனுக்கு உகந்ததல்ல ; எனவே, அதை அரசாங்கம்‌ 
ஏற்கக்‌ கூடாது *” என்று கேட்டுக்‌ கொள்ளும்‌ தீர்மானம்‌ ஒன்றை 
நவம்பர்‌ ல்‌ சட்டசபையில்‌ கொண்டு வந்தோர்‌ ஸியாவுதீன கான்‌. 
“யுத்தம்‌ முடிந்ததும்‌ இந்தியா முழுமையின்‌ பொருளாதாரத்‌ 
தையும்‌ கட்டுப்படுத்தும்‌ தேசீய மத்திய அரசாங்கம்‌ ஓன்று 
ஏற்படப்‌ போகிறது எனற முடிவின்‌ பேரிலேயே இந்தத்‌ 
திட்டம்‌ தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அம்மாதிரி ஓரு தேய 
அரசாங்கம்‌ நிறுவப்படும்‌ எனற கருத்தை இந்திய அரசு ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கிறது போல்‌ தகோன்றுகிறதே, '' என்று அச்சம்‌ 
தெரிவித்தார்‌ ஸியாவு தன. 


பாட்னாவைச்‌ சேர்ந்சு முகம்மது கெளமன்‌, ஸியாவுஇனின்‌ 
தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசுகையில்‌, திட்டத்திற்கு இன்னும்‌ 
தெளிவாக எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌. “இந்தத்‌ திட்டம்‌ எல்லா 
அதிகாரங்களையும்‌ தனவசப்படுத்திய ஒரு மத்திய அரசு என்ற 
கொள்கையின மீது அமைந்திருப்பதால்‌ முஸ்லிம்களாகிய நாங்கள்‌ 
இதை ஏற்க முடியாது '' என்றார்‌ நெளமன்‌. தவிர, விவசாயமும்‌ 
குடிசைத்‌ தொழிலும்‌ பினனணிக்குத்‌ தள்ளப்‌ பட்டிருப்பதையும்‌ 
ஏற்க இயலாது, எனறார்‌ அவர்‌. 


566 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பஞ்சாபைச்‌ சோரத ஷேக்‌ பஸ்லிஹக்‌ பிராசா, இந்த இருவர்‌ 
எழுப்பிய எதிர்ப்புகளை மேலும்‌ விளக்கினார்‌. இந்தியா 
முழுமைக்கும்‌ ஒரே தேசீய அரசாங்கம்‌ அமைக்கப்படுவதை 10 
கோடி மக்களைக்‌ கொண்ட முஸ்லிம்‌ இனம்‌ ஒரு போதும்‌ ஏற்காது. 
யுத்தம்‌ முடிந்ததும்‌ ஒவ்வொரு மாநிலமும்‌ பொருளாதார உரிமை 
கோரவே போகிறது. அந்த நிலையில்‌, எல்லாவற்றையும்‌ கட்டுப்‌ 
படுத்தி இயக்கும்‌ ஒரே மத்திய அரசு என்ற திட்டம்‌ நிச்சயமாகச்‌ 
செயற்பட முடியாது. அது தவிர, விவசாயத்‌ தேவைகளைப்‌ 
புறக்கணித்து, நாட்டைத்‌ தொமில்மயமாக்குவதற்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள அந்த முக்யெத்துவமும்‌ காரிய சாத்தியமான தல்ல 
என்றார்‌ ஷேக்‌ பிராசா. 


கிருஷ்ணமாச்சாரி பேசுகையில்‌, அரசாங்கம்‌ இந்த (பம்பாய்‌)த்‌ 
திட்டததின பல்வேறு அம்சங்கையும்‌ பரி£லனை செய்து 
யுத்தத்திற்குப்‌ பிறகு ஏற்பட வேண்டிய பொருளாதார 
வளர்ச்சிக்குப்‌ புதிய திட்டம்‌ ஒன்றை வகுக்க வேண்டும்‌ என்று 
கேட்டுக்‌ கொண்டார்‌. இந்தியத்‌ தொழிலதிபர்கள்‌ தொழில்‌ 
தொடங்க விரும்பினான்‌ பல தடைமுடைகளையும்‌ கட்டுப்பாடு 
களையும்‌ விதித்துத்‌ தொல்லை கொடுக்கிற அரசாங்கம்‌ அந்நியர்‌ 
களுக்கு அப்படி எதுவும்‌ விதிப்பதில்லை என்றும்‌ குற்றஞ்‌ 
சாட்டினார்‌ கிருஷ்ணமாச்சாரி. 


அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ காங்கிரசின்‌ சார்பில்‌ திருத்தம்‌ 
ஒன்றைக்‌ கொண்டு வந்தார்‌. யுத்தத்துக்குப்‌ பிற்பட்ட இந்தியப்‌ 
பொருளாதார வளர்ச்சிக்காக வகுக்கப்பட்டுள்ள திட்டங்களைப்‌ 
பரிசீலனை செய்ய, சட்டசபை உறுப்பினர்களிலிருந்து தேர்ந்‌ 
தெடுக்கப்படும்‌ 15க்கு மேற்படாத உறுப்பினர்களைக்‌ கொண்ட 
குழு ஒன்றை அமைக்க வேண்டும்‌ என்று கோரியது இந்தத்‌ 
திருத்தம்‌. தமது ஆலோசனையை விளக்கிப்‌ பேசுகையில்‌, திட்டம்‌ 
பொது மக்களின்‌ நலன என்ற நோக்கில்‌ தயாரிக்கப்பட வேண்டும்‌ 
என்றும்‌, மோட்டார்‌ வாகனங்கள்‌ எந்திரங்கள்‌ போன்ற பெருந்‌ 
தொழில்கள்‌ அரசுடைமையாக இருக்க வேண்டும்‌ என்பதே 
காங்கிரசின்‌ கொள்கை என்றும்‌ தெரிவித்தார்‌ அவினாசிலிங்கம்‌. 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 3௦7 


செட்டியாரின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய ராதாபாய்‌ 
சுப்பராயன்‌, திட்டமிட்டு வளர்ச்சி காண்பதில்‌ ரஷ்யா நிகழ்த்தி 
யுள்ள சாதனைகளைச்‌ சுட்டிக்காட்டி, இதிலே இந்திய அரசாங்கம்‌ 
போதிய அக்கறை காட்டவில்லை என்று இடித்துரைத்தார்‌. 
* இப்போது நிர்ப்பதம்‌ காரணமாக அரசாங்கம்‌ திட்டமிடுவது 
பற்றிப்‌ பேசத்‌ தொடங்கியிருக்கிறதென்றாலும்‌, மக்கள்‌ நல 
வளர்ச்சியில்‌ அரசாங்கத்துக்கு உண்மையான அக்கறை இருக்கு 
மெனறு தோன்றவில்லை. இங்குள்ள மக்களின்‌ நலனைப்‌ பலி 
யிட்டு, பிரிட்டிஷ்‌ தனியாதிக்க முதலாளிகளின்‌ முன்னேற்றத்‌ 
துக்கும்‌ ஏகாதிபத்திய மேலாண்மையைப்‌ பலப்படுத்துவதற்கும்‌ 
தான்‌ இத அரசாங்கம்‌ பாடுபடும்‌ என்பது கண்கூடு '” என்றார்‌ 
ராதாபாய்‌. திட்டமிட்ட வளர்ச்சியின்‌ மூலம்‌ புதிய இந்தியாவை 
உருவாக்கும்‌ பணியில்‌ பெண்களும்‌ தங்கள்‌ பங்கைச்‌ செய்ய 
வேண்டியது அவசியம்‌ என்றும்‌ வலியுறுத்‌ தினார்‌. 

முதலாளிவர்க்கத்தினராலேயே கட்டுப்படுத்தப்படும்‌ ஒரு 
சமுதாயத்தில்‌, மக்களுக்கிடையே சமத்துவம்‌ உண்டாக்கும்‌ 
சூழ்நிலை ஏற்படவே முடியாது என்று கூறிய ஜோஷி, 
சொத்துரிமைக்கு வரம்பு விதிக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ சில 
நிலைகளில்‌ சொத்துரிமையை ஒழிக்கப்பட வேண்டும்‌ என்றும்‌ 
வற்புறுத்தினார்‌. 

எதிர்க்கட்சித்‌ தலைவரான புலாபாய்‌ தேசாய்‌ செட்டியாரின்‌ 
தீர்மான த்தை ஆதரித்துப்‌ பேசுகையில்‌, அந்நியச்‌ செல்வாக்குக்கு 
உட்பட்டோ அந்நிய நலன்களைக்‌ கருதியோ வகுக்கப்படும்‌ எந்தத்‌ 
திட்டமும்‌, நாம்‌ விரும்பி எதிர்பார்க்கும்‌ பயனை ஏற்படுத்தாது 
என்று. முழு உரிமை பெற்ற தேசிய அரசாங்கம்தான்‌ மக்கள்‌ 
நலனுக்கு உகந்த திட்டத்தை வகுக்க முடியும்‌. இந்தியாவில்‌ 
இநத நிலை இப்போது இல்லை. ஆனால்‌, இப்போது ஆலோசனையில்‌ 
உள்ள கமிட்டியோடு இப்போதைய அரசாங்கம்‌ ஒத்துழைக்க 
மறுத்தாலும்‌ இந்தக்‌ கமிட்டி, ஒரு அந்நியர்‌ கைப்பிடியில்‌ 
இருக்கும்‌ வேற்றார்‌ தயாரிக்கும்‌ ிட்டத்தைவிட மேம்பட்டதான, 
ஒரு தேசீய அரசாங்கம்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கதான ஒரு நல்ல 
திட்டத்தை வகுத்துத்‌ தரும்‌ என்பதில்‌ ஐயமில்லை எனறார்‌ 
தேசாய்‌. அதன்மேல்‌, அவினாசிலிங்கம்‌ செட்டியாரின்‌ 
திருத்தத்தைச்‌ சபை ஏற்றுக்கொண்டது. 


358 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தேசாய்‌ லியாகத்‌ அலி ஒப்பந்தம்‌ : 


1944 இறுதியிலும்‌ 1945 தொடக்கத்திலும்‌, இந்திய அரசியல்‌ 
சிக்கல்களைத்‌ தாக்கும்‌ முயற்சி ஒன்று சட்டசபை மட்டத்தில்‌ 
மேற்கொள்ளப்‌ பெற்றது. சட்டசபைக்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ 
தலைவரான புலாபாய்‌ தேசாய்க்கும்‌ சட்டசபை முஸ்லிம்‌ லீகின்‌ 
தலைவரான லியாகத்‌ அலி கானுக்கும்‌ இடையே சுமுகமான உறவு 
நிலவியது. இதைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு, காந்தியடிகளின்‌ 
ஒப்புதலோடு, மத்தியில்‌ இடைக்கால அரசாங்கம்‌ அமைப்‌ 
பதற்கான சாத்தியக்‌ கூறுகள்‌ பற்றி அலி கானுடன்‌ பேச்சு 
வார்த்தை நடத்தினார்‌ தேசாய்‌. பேச்சு வார்த்தைகளின்‌ போதே, 
காந்தியடி.களுக்கு நடப்பை விளக்கி அவருடைய ஆலோசனை 
களையும்‌ பெற்று வந்தார்‌ தேசாய்‌. இறுதியாக அவருக்கும்‌ 
லியாகத்‌ அலிக்கும்‌ இடையே ஓர்‌ ஒப்பந்தம்‌ ஏற்பட்டது. இது 
தான “கதேசாய்‌-லியாகத்‌ ஒப்பந்தம்‌ '' என்று சொல்லப்‌ 
படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்‌ விவரம்‌ வருமாறு : 

“மத்தியில்‌ ஓர இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கக்‌ 
காங்கிரஸ்‌ கட்சியும்‌ முஸ்லிம்‌ லீகும்‌ ஓப்புக்கொள்கின்‌ றன. 
இந்த அரசாங்கம்‌ பின்வரும்‌ அமைப்புக்‌ கோப்பு உடையதாக 
இருக்கும்‌ : 

(௮) காங்கிரசும்‌ லீகும்‌ சமமான எண்ணிக்கையுள்ள நபர்‌ 
களை நியமிப்பார்கள்‌. (சட்டசபை உறுப்பினர்களி 
லிருந்தே இவர்களை நியமிக்கவேண்டுமென்‌ ற கட்டாய 
மில்லை. ) 


(ஆ) சிறுபான்மையினரின்‌ (குறிப்பாகத்‌ தாழ்த்தப்பட்ட 
மக்கள்‌ மற்றும்‌ ௪ீக்கியரின்‌ ) பிரதிநிதிகள்‌. 

(இ) சேனாதிபதி. இந்தவிதமாக அமைகின்ற அரசாங்கம்‌ 
நடைமுறையில்‌ உள்ள (19385) இந்தியாச்‌ சட்டத்தின்‌ 
படியே செயல்படும்‌. ஆனாலும்‌, மந்திரிசபையால்‌ குறிப்‌ 
பிட்ட ஒரு மசோதாவைச்‌ சட்டசபை மூலம்‌ நிறை 
வேற்ற முடியாவிட்டால்‌, அது, கவர்னர்‌ ஜெனரலின்‌ 
கனி அதிகாரத்தின்‌ மூலம்‌ சட்டமாக்கப்படமாட்டாது. 
(அரசாங்கத்தின்‌ உறுப்பினர்கள்‌ கவர்னர்‌ 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 3௦9 


ஜெனரலின்‌ அதிகார வரம்புக்கு . உட்படாமல்‌ 
செயல்பட இது உதவும்‌). 


இவ்வாறு, காங்கிரஸ்‌ லீக்‌ கூட்டுமந் திரிசபை அமையுமானால்‌, 
கைதுசெய்யப்பட்டிருக்த காங்கிரஸ்‌ செயற்குழு உறுப்பினர்‌ அனை 
வரும்‌ உடனடியாக விடலை செய்யப்பட வேண்டும்‌ எனறும்‌ 
ஓப்புக்கொளள ப்பட்டது. 


இந்த ஒப்பந்கத்தைச்‌ செயல்படு ந்துவதம்கான திட்டங்களும்‌ 
வகுக்கப்பட்டன : 

கவர்னர்‌ ஜெனரல்‌, காங்ரெசும முஸலிம்‌ லீகும்‌ இணைந்து ஓர்‌ 
இடைக்கால அரசாங்கம்‌ அமைக்குமாறு ஒரு குறிப்புக காட்டும்‌ 
படிச்‌ செய்யவேண்டும்‌. கவானர்‌ ஜெனரல்‌ தேசாயையும்‌ ஜின்னா 
வையம்‌ ஒன்றாகவோ தனித்தனியாகவோ அழைத்துப்‌ பேசும்‌ 
போது, மேற்கண்ட ஒப்பந்தப்படி இருவரும்‌ சோந்து அரசாங்கம்‌ 
அமைக்கத்‌ தயாராக இருப்பதாகத்‌ தெரிவிக்கவேண்டும்‌. இந்த 
அரசாங்கம்‌ அமைந்ததும்‌, 93ஆவது பிரிவை வாபஸ்‌ பெறச்செய்து 
மாநிலங்களிலும்‌ கூட்டணி மட்‌ நிரிசபைகள்‌ அமைக்க வேண்டும்‌. 


இந்த ஓப்பந்துத்தில்‌ தேசாயும்‌ லியாகத்‌ அலி கானும்‌ 1945 
ஜனவரி 11ல்‌ கையொப்பமிட்டார்கள்‌. தேசாய்‌, ஜனவரி 0ல்‌ 
வைசிராயைச்‌ சற்டுழ்து இந்தத்‌ திட்டத்தைப்‌ பறறி அவருடன்‌ 
ஆலோசனை கலந்தார்‌. இந்த திட்டத்தைக்‌ காந்தியடிகள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டு இருப்பதாக வைசிராயிடம்‌ தெரிவிக்கார்‌ தேசாய. 
ஜின்னாவுக்கும்‌ இதுபற்றித்‌ தெரியும்‌, அவரும்‌ இதை ஏற்றுக 
கொண்டுள்ளார்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. இதன மூலம்‌, பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கம்‌ விரும்பினால்‌ இப்போது அரசியல்‌ கட்சிகளின்‌ ஆதர 
வுடன்‌ ஒரு மத்திய அரசை வற்படுத்திவிடலாம்‌ என்ற நிலை 
உருவாகியது. 

வைசிராய்‌, இத்திட்டம்‌ அரசியல்‌ முனனேற்றத்திற்கு அரிய 
வாய்ப்பளிக்கிறது என்று இந்தியா மந்திரிக்கும்‌ தெரிவித்தார்‌. 
ஆனால்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ உடனடியாக அதை ஏற்கவில்லை. 
என்னென்னவோ விளக்கங்களைக்‌ கேட்டுக்கொண்டு இருந்தது. 
இதற்கு மத்தியில்‌, தேசாய்‌-லியாகத்‌ ஒப்பந்தத்தைப்‌ பற்றித்‌ 
தமக்கு ஒன்றும்‌ தெரியாது என்று பகிரங்கமாக அறிவித்து 


360 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்‌ திய சட்டசபையும்‌ 


விட்டார்‌ ஜின்னா. இதைக்‌ கண்டு தேசாய்‌ தளர்ந்து விடவில்லை. 
ஆனால, 1945 ஜ-௫னில்‌ விடுதலை செய்யப்பட்ட காங்கிரஸ்‌ செயற்‌ 
குழுவும்‌ தேசாயின்‌ (இடைக்கால அரசாங்க அமைப்பு) முயற்சி 
களை ஓதுககிச தள்ளிவிட்டது. 


ஐந்தாவது சட்டசபையின்‌ 
கடைசிக்‌ கூட்டத்தொடர்‌ : 


இந்தப்‌ பின்னணியில்தான்‌, ஐந்தாவது சட்டசபையின்‌ கடைசிக்‌ 
கூட்டத்‌ தொடராகிய வரவு செலவுத்‌ திட்டக்‌ கூட்டத்தொடர்‌ 
1945 பிப்ரவரி 8ல்‌ தொடங்கியது. 1944 ஆம்‌ ஆண்டில்‌ போலவே, 
இந்த ஆண்டிலும்‌ காங்கிரசும்‌ லீகும்‌ இணைந்து நின்று வரவு 
செலவுத்‌ திட்டத்தின்‌ பல கோரிக்கைகளை நிராகரித்தன. 


மார்ச்‌ 9 ஆம்‌ தேதி “நிருவாகக்‌ கவுன்சில்‌ ”” மானியத்தில்‌ ஒரு 
ரூபாய்‌ குறைக்க வேண்டும்‌ என்று கோரும்‌ தீர்மானத்தைக்‌ 
கொண்டு வந்தார்‌ அப்துல்‌ கையூம்‌. இந்திய அரசாங்கச்‌ துக்கு 
எதிரான வெளிப்படையான கண்டனக்‌ தீர்மானம்‌ இது. இந்த 
மண்ணின்‌ தலைமக்களை விசாரணையின்றி அடைத்துவைக்க 
அரசாங்கம்‌ அமைத்த சிறை முகாம்கள்‌ '' இரதியாவின்‌ நல்ல 
பெயருக்கே பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது என்று 
அரசாங்கத்தைக்‌ குற்றஞ்சாட்டினார்‌ கையூம்‌. குவிர, இந்தியத்‌ 
தலைவர்களை இழித்தும்‌ பழித்தும்‌ இந்திய அரசாங்கம்‌ அமெரிக்‌ 
காவில்‌ தூப்பிரசாரம்‌ செய்து வருகிறது எனறும்‌ சாடினார்‌ அவர்‌. 


ரங்கா பேசுகையில்‌, 1985 ஆம்‌ ஆண்டில்‌, எங்கும்‌ அமைதி 
நிலவியபோதே இக்தியப்‌ பழங்குடியினர்‌ வாழும்‌ பகுதுகளை 
இநதிய விமானப்படை குண்டுவீசிக்‌ தாக்கியது என்று 
கண்டித்தார்‌. 

' மூசோலினியிடமிருந்து இந்திய அரசு ( அடக்குமுறைப்‌ ) 
பாடம்‌ கற்கவில்லை ; முசோலினிதான்‌ இந்தியாவிடமிருந்து அந்தப்‌ 
பாடத்தைக்‌ கற்றார்‌ ! என்றாலும்‌, இன்னமும்‌, ஃபாஸிஸத்தையும்‌ 
நாஜிசத்தையும்‌, ஹிட்லர்‌, டோஜோ ஆகியவர்களையும்‌ எதிர்த்துப்‌ 
போரிட்டு வருவதாக இந்திய அரசாங்கம்‌ எந்த முகத்தோடு 
சொல்லிக்‌ கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை '' என்று 
மாட்டினார்‌ ரங்கா. 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ ௦61 


காமன்வெல்த்‌ உறவு உறுப்பினராயிருந்த என. பி. கரே, 
நிருவாகக்‌ கவுன்சிலின்‌ இந்திய ௨ றுப்பினர்களே இங்கே அரசியல்‌ 
குழப்பத்தை விளைவித்தவர்கள்‌ என்று சாட்டப்பட்ட குற்றத்தை 
மறுத்தார்‌. யுத்தம்‌ சம்பந்தப்பட்ட காங்கிரசின்‌ கொள்கையைக்‌ 
குறிப்பிட்டு, '' காங்கிரஸ்‌ புண்படுத்தத்‌ தயாராக இருந்தது ; 
அடிக்கவும்‌ துணிந்து நின்‌ றது. ஆனால்‌, முஸ்லிம்‌ லீக்‌ புண்படுத்த 


37 


விரும்பியிரும்தும்‌ அடிக்கத்‌ துணியவில்லை என்றார்‌ கழே. 
உடனேயே, “முஸ்லிம்‌ லீக்‌ அடிக்கத்‌ துணியாமலிலலை. எப்போது 
அடிக்க வேண்டும்‌, எப்படி அடிக்க வேண்டும்‌ என்பது எங்களுக்கு 
தெரியும்‌!'' என்று சீறினார்‌ லியாகத்‌ அலி. '* இந்தியர்களைப்‌ 
பொறுத்தவரை, 1919ல்‌ ஜெனரல்‌ டயர்‌ எப்படி நடந்து 
கொண்டாரோ அதேவிதமான கொடுமைக்காரர்களாக,ந்தான 
இன்றைக்கும்‌ இருக்கிறார்கள்‌ பிரிட்டிஷ்காரர்கள்‌. கந்த சில 
ஆண்டுகளில்‌ அரசாங்கம்‌ கடைப்பிடித்த கொள்கைகளாலேயே 
நாட்டுமக்கள்‌ கடுமையான சோதனைக்கு உள்ளாகியிருக்கறொர்கள்‌ '' 
என்று கூறி, கையூமின்‌ வெட்டுத்‌ இர்மானத்தை ஆதரித்தார்‌ 
லியாகத்‌ அலி கான்‌. 


“ நாங்ிரஸ்காரர்கள்‌ சபையில்‌ இல்லாதபோது நிருவாகக 
கவுன்சிலின்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ தங்கள்‌ கடமையைச்‌ செம்மை 
யாக நிறைவேற்றியதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ ஈடந்துகொண்ட முறை இந்தியாவின்‌ முகத்‌ திலேயே 
கரியைப்‌ பூசிவிட்டது!”” என்று சாடினார்‌ தேசாய்‌. “யுத்தம்‌ 
தொடங்கிய திலிருந்து இதுவரை இந்தியாவில்‌ 830 கோடி ரூபாய 
கடகை வசூலிக்கப்பட்டுள்ளது என்று நிதித்துறை உறுப்பினா்‌ 
கணக்குக்‌ கொடுத்‌்திருக்கிறார்‌. இந்தியா இழஈந மக்கள்‌ எத்தனை 
பேர்‌ என்பதற்குக்‌ கணக்கு எங்கே? இந்தியாவின்‌ ஸ்டொலிங 
சேமிப்பு என்னவாயிற்று என்பதற்குரிய கணக்கு எங்கே? பச, 
பட்டினி, உழைப்பு மூலம்‌ இந்திய மக்கள்‌ சம்பாதித்த பண த்துக்கு 
இப்படி. ஓரு மொட்டைக்‌ கணக்கைக்‌ காட்டுவதை நாங்கள்‌ ஏற்க 
முடியாது !”' என்று கொதித்தார்‌ தேசாய்‌. 


கையூமின்‌ வெட்டுத்‌ தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு, 61க்கு 
58 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ வெற்றி பெற்றது. அடுத்த 


302 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நாளே, முஸ்லிம்‌ லீக்‌ உறுப்பினர்‌ ஈஸாக்‌ ஸேட்‌, யுத்தத்துக்குப்‌ 
பிற்பட்ட திட்டம்‌ மற்றும்‌ அபிவிருத்திக்கான மானியக்‌ கோரிக்‌ 
கையில்‌ ஒரு ரூபாய்‌ குறைக்க வேண்டும்‌ என்ற தீர்மானத்தைக்‌ 
கொண்டுவம்தார்‌. காங்கிரஸ்‌ உறுப்பினர்க ளும்‌ இதை 
ஆதரித்தார்கள்‌. தீர்மானம்‌ 59க்கு 48 என்ற வாக்கு வித்தியா 
சத்தில்‌ வெற்றி பெற்றது. காங்கிரசும்‌ முஸ்லிம்‌ லீகும்‌ ஒன்று 
பட்டு விட்டதைக்‌ கண்ட அரசாங்கம்‌ பெருத்த ஏமாற்றம்‌ 
அடைநதது. 

அடுத்து, நிதிமசோகா கடுமையான காக்குதலுக்கு உள்ளா 
யிற்று. மார்ச்‌ 26ல்‌ இந்த மசோதா மீது பேயை லியாகத்‌ 
அலி கான்‌, அரசாங்கத்தின்‌ அதிகாரத்திலும்‌ பொறுப்பிலும்‌ 
பஙகில்லாத நாங்கள்‌ நிதி மசோதாவை ஆதரிக்க முடியாது என்று 
1941லிருந்தே முஸ்லிம்‌ லீக்‌ சொல்லி வந்திருக்கிறது ; அரசாங்கம்‌ 
விரும்பியவாறே செலவழிக்க நாங்கள்‌ அவர்களுக்குப்‌ பணம்‌ 
ஒதுக்கித்‌ தந்து கொண்டிருக்க முடியாது என்று தாக்கினார்‌. 
முஸ்லிம்‌ லீகின்‌ அரசியல்‌ லட்சியத்தை விளக்கி லியாகத்‌ அலி கான்‌ 
பேசியதாவது : 

்‌” இந்தியாவின்‌ பூரண சுதந்திரமே முஸ்லிம்‌ லீகின்‌ லட்சியம்‌. 
இநத நாட்டின்‌ இரண்டு முக்கிய வகுப்பினரான இந்துக்களும்‌ 
முஸ்லிம்களும்‌ இந்த நாட்டின்‌ வளத்திலும்‌ நலத்திலும்‌ சமமான 
உரிமை கொண்டாட வாய்ப்பு இருந்தால்தான்‌ இங்கே அமைதியும்‌ 
செழுமையும்‌ நிலைக்கும்‌ என்பது எங்கள்‌ திடமான ஈம்பிக்கை, 
அந்த வாய்ப்புக்கு வில்லங்கம்‌ ஏற்படா இருக்க வேண்டுமானால்‌ 
இந்துக்களுக்கும்‌ முஸ்லிம்களுக்கும்‌ தனித்தனி நாடுகள்‌ அமைக்‌ 
தாக வேண்டும்‌. நாங்கள்‌ பாஸ்கான்‌ கேட்பது இந்தியாவை 
அடிமைப்படுத்த அல்ல ; இந்தியா சுதந்திரமாக விளங்குவதற்கே 
நாங்கள்‌ பாகிஸ்தான்‌ கேட்கிறோம்‌ ! ”' 


'' எனக்கும்‌ நண்பர்‌ தேசாய்க்கும்‌ இடையே ஏே கா “ரஃரிய 
ஒப்பந்தம்‌” இருப்பதாகக்‌ காமன்வெல்‌ த உறவு உறுப்பினர்‌ கரே 
சொன்னார்‌. அது அப்பட்டமான கட்டுக்கை த என்பதை சபைத்‌ 
தலைவருக்கு தெரிவித்‌ துக்கொள்ள விரும்புகிறேன்‌ '” என்று 
குறிப்பிட்ட அவர்‌, மேலும்‌ பேசியதாவது : :: பார்த்த பார்வை 
யிலேயே இது அபத்தம்‌ என்பது எல்லோருக்கும்‌ விளங்கும்‌. 


1 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 363 


நானோ கேசாயோ, வைசிராய்‌ நிருவாகக்‌ கவுன்சிலின்‌ இந்திய 
உறுப்பினர்களைப்‌ போன்ற அரசியல்‌ அனாதைகளல்ல. நாங்கள்‌ 
இரண்டு பேரும்‌ சகதி வாய்ம்த இரண்டு அகில இந்தியக்‌ கட்சி 
களின்‌ உறுப்பினர்கள்‌. நாங்கள்‌ எங்களுக்குள்‌ ரகசியத்‌ தனி 
ஒப்பந்தம்‌ செய்துகொள்ள வேண்டிய அவசியம்‌ எதுவும்‌ இல்லை. 
அப்படியே, இந து முஸ்லிம்‌ பிரச்சனையிலோ அரசியல்‌ திட்டம்‌ 
சம்பந்தமாகவோ ஒப்பந்தம்‌ ஏற்படுவகாக இருந்தால்‌, அது 
காங்கிரசுக்கும்‌ முஸ்லிம்‌ லீகுக்கும்‌ இடையிலேயே ஏற்பட 
வேண்டும்‌ !'' என்று காரசாரமாகப்‌ பதில கொடுத்தார்‌ லியாகத்‌ 
அலி கான்‌. 

லியாகததை த மொடாந்து தேசாய்‌ பேசினார்‌. ஜக்கிய நாடுகள்‌ 
சபையின்‌ ஸான பிரானஸிஸ்கோ மாகாட்டுக்குத்‌ தூதுக்குழு 
அனுப்பப்படுவல.ரக குறிப்பிட்டு, இச தூதுக்குழு இநதியா 
வின்‌ சார்பில்‌ அனுப்பப்படுவகற்கு எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌ 
மசசாய்‌. 

யுத்தத்தைப்‌ பற்றி இந்திய மக்கள்‌ எனன கருத்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதை விளக்கிப்‌ பேசிய மேசாய்‌, 
காங்கிரஸ்‌ விதித்த நிபந்தனைகளின்படதான இந்தியா யுத்த 
முயற்சியில்‌ ஒத்துழைக்க முடியும்‌ என்று வலியு றுக தினா : 


யுத்தத்தின்‌ நோக்கம்‌ என்ன என்பது கெளிவாக 
அறிவிக்கப்பட வேண்டும்‌ என்று நாங்கள்‌ கேட்டுக்கொண்டோம்‌, 
இப்படிக்‌ கேட்டின்‌ நோக்கம்‌ வேறொன்‌ றுமில்லை. இநத யூற்தும்‌ 
முடிந்த பிறகாவது எங்கள்‌ நிலைமையில்‌ மாறுதல்‌ ஏற்படுமா 
என்பதைச்‌ தெரிந்து கொள்வதற்காகவே அப்படிக்‌ கேட்டோம்‌. 
முதலாவது உலகப்‌ போரின்‌ போது நாங்களும்‌ சேர்ந்து சண்டை 
யிட்டோம்‌ ; சிறிய நாடுகளுக்கும்‌ சுதந்திரம்‌ வேண்டும்‌ என்ற 
லட்சியத்தை முன்வைத்தே போரிட்டோம்‌. ஆனால்‌ எங்களுக்கு 
ஏற்பட்ட அனுபவம்‌ எனன 2 யுத்தம்‌ முடிந்த பிறகும்‌ நாங்கள்‌ 
அடிமைகளாகவே அடக்கி வைக்கப்பட்டோம்‌. அதனாலேதான்‌, 
இப்போது, எங்கள்‌ நிலைமையை முனகூட்டியே தெரிந்து 
கொள்வதற்காக, யுத்தத்தின்‌ நோக்கங்களை விளக்கி விடுங்கள்‌ 
என்று கேட்டுக்‌ கொண்டோம்‌. நீங்கள்‌ சண்டைபோட வேண்டும்‌ 
என்றால்‌, அதற்கு வேண்டிய பணத்தை உங்கள்‌ நாட்டிலேயே 


364 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


திரட்டிக்கொண்டு சண்டை போடுங்கள்‌. நீங்கள்‌ ( உங்களுக்குள்‌ ) 
சண்டை போட்டுக்‌ கொள்ள எங்களிடம்‌ பணம்‌ ௧ றந்‌ துகொண்டு, 
அதற்காக நாங்கள்‌ பெருமைப்பட வேண்டும்‌ என்றும்‌ ௭ தி 
பார்க்கிறீர்கள்‌. நடக்கக்‌ கூடிய காரியமா ௮ து? நிலைமை 
உங்களுக்குத்‌ தெளிவாகியிருக்கும்‌ என்றே நம்புகிறேன்‌. உங்கள்‌ 
வெற்றிச்‌ செய்தி உங்களுக்கு விடுதலை வழங்கும்‌ அதே நேரத்தில்‌ 
எனக்கு அடிமைத்தனத்தையே தரும்‌ என்றால்‌, மனிதப்பண்பு 
உள்ளவர்களானால்‌, நீங்களே அதை வெற்றி என்று கருத 
முடியாது; அதை உண்மையான வெற்றி என்று ஏற்கவும்‌ 
முடியாது. இதை விளங்கிக்‌ கொண்டீர்களென்றால்‌ உங்கள்‌ 
கார்களிலும்‌ தொப்பிகளிலும்‌ உள்ள வெற்றிச்‌ சின்னமான 'வி' 
என்னும்‌ அடையாளத்தைக்‌ கிழித்தெறியுங்கள்‌ |” என்று 
கொந்தளித்தார்‌ தேசாய்‌. 


இறுதியாக, '' இந்தச்‌ சபையில்‌ ஏற்படுத்தி வைக்கப்பட்டுள்ள 
வசதச்‌ சாதனங்களைத்‌ தவிர்த்து இந்த யுத்தத்தால்‌ இந்த 
நாட்டுக்கு விளைந்த நன்மை ஏதாவது உண்டா?” என்ற 
கேள்வியை எழுப்பிக்கொண்டு, அவரே அதற்கு உருக்கமாகவும்‌ 
உணர்ச்சிகரமாகவும்‌ விடையும்‌ தந்தார்‌ : 


“நாட்டிலே பஞ்சம்‌ தாண்டவமாடுகிறது : கொள்ளைநோய்‌ 
பரவிக்‌ கடக்கிறது ; தரித்திரக்‌ கோலம்‌ தலைவிரித்து ஆடுகிறது ; 
கடன்சுமை ஏறிக்கொண்டே போகிறது ; அரசாங்கத்தின்‌ நட 
வடி.க்கை ஒவ்வொன்றும்‌ நாட்டை ௨ மிஞ்சுவதை நோக்கமாகக்‌ 
கொண்டிருப்பதால்‌ நாட்டின்‌ உற்பத்தி ஊற்றே வறண்டு 
கிடக்கிறது. இதைப்‌ பற்றி எல்லாம்‌ கவலைப்படுவாரில்லை. இந்த 
நிலையிலும்‌, நாம்‌ மசோதாவை நிை றவேற்றிக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்றே எதிர்‌ பார்க்கிறார்கள்‌. ஆனால்‌ ஒனறு: இத்தனை 
இருட்டுக்கு நடுவிலேயும்‌ நான்‌ நம்பிக்கை தளர்ந்து போகவில்லை ; 
நம்பிக்கையடனேயே, கவிஞருடன்‌ சேர்ந்‌ து நானும்‌ வேண்டு 
கிறேன்‌ : 


உலகப்போரும்‌ சட்டசபையும்‌ 365 


“ எந்தாய்‌/ கிழக்கை இனிதே தொடு நீ: 
இனிதே தொடு நீ: 

எழுந்தோர்‌ புதிய 

நம்பிக்கை படர, 

ஏறறிடு விளக்கை 

ஏற்றிடு நீமீய/!”' 


அது நிறைவேறிய பிறகே,--இழக்கிறகு விடிவு ஏற்பட்ட பிறகே 
_ நாங்கள்‌ இத்தகைய மசோதாக்களின மீது வாக்களிப்போம்‌ ”' 
என்று உருக்கமாகவும்‌ உறுதியாகவும்‌ பேசினார்‌ தேசாய்‌. 


நிதிமசோதா சபையில்‌ தோல்வியடைந்தது. அடுத்தநாளே, 
சபை அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும்‌ என்று வைசிராய்‌ 
அனுப்பிய பரிந்துரை வந்தது. மகசசோதாவைத தாக்கல்‌ 
செய்வதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கையைக்‌ தேசாய்‌ எதிர்த்து 
வாதாடினார்‌. அவருடைய பேச்சு சுருக்கமாகவும்‌ நினைவை விட்டு 
நீங்காததாகவும்‌ அமைந்தது; அதுவே, சட்டசபையில்‌ அவருடைய 
கடைசிப்‌ பேச்சாகவும்‌ அமைந்த து. 


“முந்தாநாள்‌ தான, பிரிட்டிஷ்‌ வானொலி அறிவிப்பாளர்‌ மிக 
உற்சாகமான குரலில்‌, 'பொலின்‌ மாநகரம்‌ தனனைப்‌ புனிதப்‌ 
படுத்திகீ கொள்வதற்காக நெருப்பில்‌ குளித்துக்‌ கொண்டிருக்‌ 
நிறது!” என்று அறிவிக்கதைக்‌ கேட்டேன்‌. இதிலே பொதிந 
துள்ள உண்மையை உலகம்‌ தெளிவாக அறிந்துகொண்டு விட்டது 
என்பதில்‌ யாதொரு ஐயமுமில்லை. பொலின்‌ மாநகரம்‌ தனனைத்‌ 
தூய்மைப்படுத்திக்‌ கொள்வதற்காக நெருப்பிமல நீராடுகிறது 
என்றால்‌, இதை விட அதிகமாகக்‌ கழுவப்பட வேண்டிய ஏகாதி 
பத்திய ஸ்தாபகர்கள்‌ பலர்‌ உலகத்தில்‌ இருக்கிறார்கள்‌ என்றே 
நம்புகிறேன்‌. இங்கிலாந்தின்‌ சுதந்திரத்தைப்‌ பறிக்க முயன்ற 
பாவத்துக்காக பொலின மாநகரம்‌ தனனை எரித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்றால்‌, இங்கிலாந்து, இதுபோன்ற பல பாவங்களுகீ 
காகத்‌ தன்னை எரித்துக்‌ கொண்டாக வேண்டும்‌. பெர்லின்‌ மட்டு 
மல்ல, வேறு பல ஏகாதிபத்தியங்களும்‌ தங்கள்‌ பழைய பாவங்‌ 
களுக்காகக்‌ கசிந்து அழும்‌ காலம்‌ வந்துவிட்டது. வானொலி 


66 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அறிவிப்பாளர்‌ எல்லா ஏகாதிபத்தியவா நதிகளையும்‌ குறித்துத்தான்‌ 
அப்படிச்‌ சொனனார என்றே நான்‌ கருதுகிறேன்‌. இந்த நல்ல 
அறிவுரையை இப்போதாவது பிரிட்டன்‌ ஏற்றுப்‌ புரிந்து 
கொள்ளும்‌ எனறும்‌, இனிமேலும்‌ சாக்குப்‌ போக்குகள்‌ சொல்லித்‌ 
தட்டிக்‌ கழிக்காது என்றும்‌ நான்‌ ஈம்புகிறேன்‌. மசோதாவை 
நிராகரிககக்‌ கோரிய தீர்மானத்துக்கு ஆதரவாக நேற்று நான்‌ 
எடுத்துரைத்தது போல, இந்த நாட்டு விவகாரங்களை மக்களால்‌ 
தோர்தெடுக்கப்பட்ட நாங்களே நிர்வடக்க வேண்டும்‌ என்பதே 
எங்கள்‌ நோக்கம்‌. அதன்‌ காரணமாகவே, நேற்று என்னோடு 
சேர்ந்து வாக்களித்த நண்பர்களையும்‌, எங்களோடு வாக்களிக்கா 
உறுப்பினர்களையும்‌ இந்த மசோதாவை நிராகரிக்குமாறு 
வேண்டிக்‌ கேட்டுக்கொள்ளுழெறன்‌ '' என்று முடித்தார்‌ தேசாய்‌. 


மசோதாவை தாக்கல்‌ செய்ய அனுமதி கோரும்‌ ( அரசாங்கத்‌) 
தீர்மானம்‌ ஓட்டுக்கு விடப்பட்டு, 57க்கு 50 என்ற வாக்கு 
விததியாத்தில்‌ தோல்வியடைந்தது. முதல்‌ நாளில்‌ போலவே, 
இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீதும்‌ காங்கிரஸ்‌, முஸ்லிம்‌ லீக்‌, தேசியக்‌ 
கடசி உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ வைசிராயின்‌ மிபாரிசை 
எதி த்து வாக்களித்தார்கள்‌. 


இதுதான ஐந்தாவது சட்டசபையின்‌ கடை கூட்டத்தொடர்‌. 
மிக நீண்டகாலம்‌ நடைபெற்ற சட்டசபையும்‌ இதுவே. 1034 
கடைசியில்‌ தேர்ச்தெடுக்கப்பட்ட இந்தச்‌ சபை இதுவரை (1945) 
நீழி.ததிருந்தது. இந்திய அரசியல்‌ பிரச்சினையின்‌ இர்வைப்‌ 
பொறுத்தே அடுத்த சட்டசபைக்கான புழிய தேர்தல்‌ நடைபெ று 
வேண்டியிருந்த து. 


அத்தியாயம்‌ 8 


கடைசிக்‌ கட்டம்‌ (1945_ 1 247) 


ஐரோப்பாவில்‌ யுத்தம்‌ முடிவடையுமுன்பே, இந்தியா 
மந்திரியிடம்‌ அலோசனை கலப்பதற்காக 145 மே மாதத்தில்‌ 
லண்டனுக்குப்‌ பறந்தார்‌ வைசிராய்‌. அங்கிருந்து திரும்பிய தும்‌, 
ஜூன்‌ 15ல்‌, புதிய நிருவாகக்‌ கவுன்சில்‌ அமைப்பது பற்றி 
இ்தியந்‌ தலைவர்களுடன்‌ கலந்‌ அ ஆலோரிக்கப்‌ போவதாக 
அறிவித்தார்‌ அவர்‌. இந்தப்‌ புதிய கவுன்சிலில்‌ உயர்சாதி 
இந்துக்கள்‌ மற்றும்‌ முஸ்லிம்களின்‌ பிரதிரிதிகள்‌ சம அளவில்‌ 
இருப்பார்கள்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. மேலும்‌ வைசிராயும்‌ 
தலமை சேனாதிபதியும்‌ தவிர, கவுன்சிலின்‌ மற்றெல்லா 
உறுப்பினர்களும்‌ இந்தியர்களாகவே இருப்பார்கள்‌ என்றும்‌, 
கவுன்சில்‌ அப்போதைய அரசியல்‌ சட்ட கதின்படிச்‌ செயலாற்றும்‌ 
எனறும்‌ அறிவிக்கப்பட்டது. அத்துடன்‌, நிரந்தரமான அரசியல்‌ 
சட்டம்‌ ஓன்று ஏ.றறுக்கொள்ளப்பட்டு அமுலுக்கு வரும்வரை 
இச இடைக்கால அரசாங்கமே பிரிட்டிஷ்‌ இந்திய அரசாங்‌ 
கத்தின்‌ காரியங்களை நடத்திவரும்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்ட து. 


தம்முடைய திட்டத்தின்படியே, காங்கிரஸ்‌ காரியக்‌ கமிட்டி. 
உறுப்பினர்க எல்லாம்‌ உடனடியாக விடுதலை செய்யுமா று 
வைசிராய்‌ அணை பிறப்பித்தார்‌. அரசியல்‌ சிக்கலைத்‌ தீர்ப்பதற்காக 
வைசிராய்‌ நடத்தத்‌ திட்டமிட்டிருந்த மாநாடும்‌ ஜூன 28 முதல்‌ 
ஜுலை [4 வரை சிம்லாவில்‌ நடைபெற்றது. ஆனாலும்‌, முஸ்லிம்‌ 
லீக உறுப்பினர்‌ அல்லாத எந்த முஸ்லிமும்‌ வைசிராயின 
கவுன்சிலுக்கு நியமிக்கப்படக்‌ கூடா து என்று ஜின்னா சொல்லி 
விட்டதாலும்‌ அது காங்கிரசுக்கு உடன்பாடாக இல்லாததாலும்‌ 
மாநாடு கோல்வியில்‌ முடிந்தது, 


308 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஜூலை இறுதியில்‌ இங்கிலாந்தில்‌ தொழிற்கட்சி அரசாங்கம்‌ 
பதவிக்கு வந்தது. ஆகஸ்டில்‌ ஜப்பான்‌ 6 தால்வியடைந்து 
சரணடைந்தது. செப்டம்பர்‌ 19ல்‌ * விரைவிலேயே இந்தியாவில்‌ 
பொறுப்பாட்சியை ஏற்படுத்துவ அதான ”' பிரிட்டிஷ்‌ அரசாங்‌ 
கத்தின்‌ கொள்கை என்று வைசிராய்‌ மற்றொரு அறிக்கையை 
வெளியிட்டார்‌. அதற்கு முதல்படியாக, மத்திய மற்றும்‌ மாநில 
( மாகாண)ச்‌ சட்டசபைகளுக்குப்‌ புதிய தேர்தல்கள்‌ நடத்தப்‌ 
படும்‌ என்றும்‌ அதைத்‌ தொடர்ந்து அரயெல்‌ சட்ட அமைப்புக்‌ 
குழு கூட்டப்படும்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்ட து. 


சட்டசபைகளுக்குத்‌ தேர்தல்‌ : 


இந்த அறிவிப்பின்‌ படியே, 1945-46 கூதிர்‌ காலத்தில்‌ மந்திய 
மறறும்‌ மாநிலச்‌ சட்ட சபைகளுககுத்‌ தேர்தல்கள்‌ நடத்தப்‌ 
பட்டன. காங்கிரசும்‌ முஸ்லிம்‌ லீகும்‌ மக்கள்‌ கருத்தின்‌ பிரதி 
நிதிகளாக வெற்றி பெற்று நின்‌ றன. மிக இறுகலான வாக்குரிமை 
முறையில்‌ மத்திய சட்டசபைக்கு நடந்‌ த தேர்தலில்‌, காங்கிரஸ்‌ 
91.3 சதவீதம்‌ வாக்குகளைப்‌ பெற்று, பொதுத்‌ தொகுதிகளில்‌ 57 
இடங்களைப்‌ பிடித்தது. முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட 30 
(தனித்தொகுதி) இடங்களையும்‌ 86.6 சதவீதம்‌ வாக்குகளுடன்‌ 
முஸ்லிம்‌ லீக்‌ கைப்பற்றியது. மாநிலச்‌ சட்டசபைகளுக்குரிய 
தேர்தலில்‌, காங்கிரஸ்‌ 58.5 சதவீத வாக்குகளுடன்‌ 930 
இடங்களைப்‌ பெற்றது; 507 முஸ்லிம்‌ கனித்தொகு திகளில்‌, 74.3 
சதவீதம்‌ வாக்குகளுடன்‌ 42? இடங்களை மூஸ்லிம்‌ லீக்‌ பெற்றது. 
யுத்த காலத்தில்‌ தனக்குக்‌ கிடைத்த வாய்ப்புக்களை முஸ்லிம்‌ லீக்‌ 
வீணாககவில்லை என்பதும்‌ வகுப்புவெறியைப்‌ பரப்புவதில்‌ ௮ து 
கணிசமாக வெற்றி பெற்றது என்பதும்‌ இதிலிருந்து தெளி 
வாயிற்று. இப்போது, ஜின்னா, தம்முடைய கட்சியே பெரும்‌ 
பான மையான முஸ்லிம்களின்‌ ஆதரவைப்‌ பெற்றுள்ளது என்று 
உரிமை கொண்டாட முடிந்தது. நாட்டிலுள்ள வகுப்புவாதப்‌ 
பத்திரிகைகளுக்கு எதிராகத்‌ திட்டமிட்ட ௭ திப்பு அணியை 
உருவாக்குவதிலும்‌, வங்காளம்‌ மற்றும்‌ பஞ்சாப்‌ மாநிலங்‌ 
களிலுள்ள விவசாயப்‌ பொதுமக்களுடன்‌ நெருக்கமான 
தொடர்பை ஏற்படுத்திக்‌ கொள்வதிலும்‌ தேசீய இயக்கம்‌ 


கடைசிக்‌ கட்டம்‌ 2609 


தோல்வி கண்டதனால்‌ ஏற்பட்ட முதலாவது கசப்பான விளைவு 
இது. 

இந்த நிலைமை இவ்வாறு இருக்க, இந்தியப்‌ பொதுமக்களின்‌ 
தீவிரவாத உணர்ச்சியும்‌ விரைவாக எழுச்சி பெற்றுக்‌ 
கொண்டிருந்தது. கல்கத்தா, பம்பாய்‌ மற்றும்‌ பல நகரங்களில்‌ 
இந்தியக்‌ தேசீய ராணுவத்துக்கு ஆதரவாக நடந்த பெரிய 
ஆர்ப்பாட்டங்களில்‌ இந்தத்‌ தீவிரத்தைத்‌ தெளிவாகக்‌ காண 
முடிந்தது. 1946 பிப்ரவரியில்‌ பம்பாய்‌, கராச்சி, சென்னை ஆகிய 
இடங்களில்‌ இந்தியக்‌ கப்பல்‌ படையில்‌ ஏற்பட்ட கிளர்ச்சிகளும்‌, 
அவைகளுக்கு அனுதாபம்‌ தெரிவிக்கும்‌ முறையில்‌ இந்தியாவின்‌ 
பல்வேறு பகுதிகளில்‌ தொழிலாளர்களும்‌ மற்றவர்களும்‌ நடத்திய 
வேலை நிறுத்தங்களும்‌ நாட்டு மக்களிடையே ஏற்பட்டிருந்த தேசீய 
உணர்வின்‌ திவிரத்தைத்‌ கெளிவாக வெளிப்படுத்தின. பொது 
மக்களிடையே ஏற்பட்ட அதிருப்தி மேலும்‌ பரவியது. 
தொழிலாளர்கள்‌, மாணவர்கள்‌ மறறும்‌ போலீஸ்காரர்களும்‌ கூட 
இந்த வேலை நிறுத்த ஆர்ப்பாட்ட அலைகளில்‌ பங்கு கொண்‌ 
டார்கள்‌ ; ராணுவமும்‌ நிருவாகமும்‌ கூட இதப்‌ பொது அதிருப்தி 
அலைக்குத்‌ தப்பவில்லை! எனவே, அடுத்துவந்த பொது ஜனப்‌ 
போராட்டங்களின்‌ போது, ஆங்கில அதிகாரிகளின்‌ வழக்கமான 
அடக்குமுறைச்‌ சாதனங்கள்‌ கூட அவாகளுக்குப்‌ போதுமான 
அளவில்‌ கைகொடுக்கவில்லை. 


ஆறாவது சட்டசபை : 


இந்தச்‌ சூழ்நிலையிலேதான ஆறாவது சட்டசபையின்‌ முதலாவது 
கூட்டத்தொடர்‌ 1946 ஜனவரி 21ல்‌ தொடங்கியது. இந்தச்‌ 
சட்டசபையின்‌ உறுப்பினர்களில்‌ பெரும்பாலோர்‌ புதியவர்கள்‌. 
காங்கரஸ்‌ உறுப்பினர்கள்‌ காந்திக்‌ குல்லாவுடன உலாவினார்கள்‌ ; 
முஸ்லிம்‌ உறுப்பினர்கள்‌, தலையில்‌ துருக்கக்‌ குல்லாவுடனும்‌ 
சட்டைக்‌ காஜாக்களில்‌ ஜின்னாவின்‌ சிறிய படத்துடனும்‌ காட்சி 
யளித் தார்கள்‌. 

சரத்‌ சந்திர போஸை விடுதலை செய்ய வேண்டும்‌ என்று 
ஐந்தாவது சட்டசபையில்‌ பெரிய போரே நடந்ததல்லவா £ அவர்‌ 
தான்‌, இந்த ஆறாவது சட்டசபையில்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ 

௬.24 


980 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தலைவராக வீற்றிருந்தார்‌. ஆஸஃப்‌ அலி காங்கிரஸ்‌ கட்சியின்‌ 
துணைத்‌ தலைவர்‌. முன்பு போலவே ஜின்னா முஸ்லிம்‌ லீக்‌ 
கட்சியின்‌ தலைவராகவும்‌ லியாகத்‌ அலி கான்‌ அதன்‌ துணைத்‌ 
தலைவராகவும்‌ இருந்தார்கள்‌. காங்கரஸ்‌ உறுப்பினர்களிலும்‌ 
மூஸ்லிம்‌ லீக்‌ உறுப்பினர்களிலும்‌ பெரும்பாலானவர்கள்‌ நெடுங்‌ 
காலம்‌ ஒன்றாக உழைத்தவர்களாகையால்‌, சபையிலே ஒருவகை 
யான நல்லிணக்க உணர்வு பரவியிருந்தது. ஆயினும்‌, நாட்டிலே 
புதிய சில சக்திகள்‌ தலை அக்கியிருப்பதைப்‌ பற்றிய தெளிவான 
உணர்வும்‌ அவர்களின்‌ நெஞ்சில்‌ இருந்து கொண்டுதான்‌ 
இருந்தது. | 

இந்தப்‌ புதிய சட்டசபையின்‌ தோரணை, முதல்‌ நாளிலேயே 
என்‌. ஜி. ரங்காவால்‌ தொடங்கி வைக்கப்பட்டது. “' ஜப்பானுடன்‌ 
நடந்த யுத்தம்‌ முடிந்த பிறகும்‌ இநதோனீரியாவிலும்‌ இதோ 
சீனாவிலும்‌ பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ கழீரமான அடக்குமுறை 
ஈட.வடிக்கைகளில்‌ ஈடுபட்டிருக்க மது. இந்தக்‌ கொடிய 
நடவடிக்கைகளுக்கு இந்திய அரசாங்கம்‌ ஒத்துழைப்புத்‌ தர 
முடியாது என்று மறுத்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌, இந்திய 
அரசாங்கம்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. இதுபற்றி விவாழப்‌ 
பதறகாகச்‌ சபையின்‌ நடவடிக்கைகளை த கள்ளிவைக்க வேண்டும்‌" 
என்று கோரும்‌ ஒத்திவைப்புந்‌ இர்மானம்‌ ஒன்றைக்‌ கொண்டு 
வந்தார்‌ ரங்கா. சட்டசபையைக்‌ கலக்‌ து ஆலோசிக்காமலே, அந்த 
நாடுகளுக்கு இந்தியப்‌ படைகளை அனுப்புவது என்று இந்திய 
அரசு முடிவு செய்ததை அவர்‌ வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. 
இந்தக்‌ கிழக்கு நாடுகளிலே நடைபெற்று வருகிற யுத்தம்‌ 
வசதியாளிகளுக்கும்‌ வ அுமையாளிகளுக்கும்‌ இடையே நடை 
பெறும்‌ யுத்தம்‌ என்று விளக்யெ ரங்கா, இந்தோனீசியாவிலும்‌ 
இந்தோ சீனாவிலும்‌ (முறையே) டச்சு மற்றும்‌ பிரஞ்சு ஏகாதி 
பத்தியவாதிகள்‌ தங்கள்‌ ஆதிக்கத்தை நிலைகாட்டுவதற்குத்‌ 
துணையாக இந்திய அரசு படையனுப்பியதைக்‌ கடுமையாகத்‌ 
தாககினார்‌. 

சரக்‌ சந்திர போஸ்‌ ரங்காவின்‌ தீர்மானத்தை ஆதரித்துப்‌ 
பேசினார்‌ : “பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ டச்சு அரசாங்கத்துக்குச்‌ 
செயய வேண்டிய தனது தார்மிகக்‌ கடமைகளைப்‌ பற்றிப்‌ பேசு 


கடைசிக்‌ கட்டம்‌ 371 


திறது. இந்தத்‌ தார்மிகக்‌ன கடமை என்ன தெதரியுமா? 
மேற்கத்தியச்‌ சுரண்டல்‌ கூட்டம்‌ ஒனறு கிழக்கத்திய நாடுகளிலே 
தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை நிலைகிறுகதிக்‌ கொள்வதற்கு 
மற்றொரு மேற்கத்தியச்‌ சுரண்டல்‌ கூட்டம்‌ செய்யும்‌ உதவிதான்‌ 
அந்தத்‌ தார்மிகக்‌ கடமை. ஏகாதிபத்திய சக்திகள்‌ இந்தியாவில்‌ 
கங்கள்‌ மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக்‌ கொள்வதற்காக மட்டுமே 
போராடவில்லை ; பிரெஞ்சு, டச்சு, அமெரிக்க ஏகா திபத்‌ நியங்களை 
இங்கே (கிழக்கில்‌) நிலை நாட்டவும்‌ அவை போராடி 
வருகின்றன !'' இவ்வாறு சாடிய சரக்‌ போஸ்‌, இந்திய அரசாங்‌ 
கத்துக்கும்‌ அதன்‌ பொறுப்புணர்ச்சியை நினைவு படுத்தினார்‌ : 
“ இந்த அரசுக்குச்‌ சிறிதளவாவது தாரமிகப்‌ பொறுப்புணர்ச்சி 
இருக்குமானால்‌ அது இந்திய மக்களைப்‌ பற்றியதாகவே இருக்க 
வேண்டும்‌; தங்கள்‌ அனுதாபமும்‌ ஆதரவும்‌ நெக்கத்திய நாடு 
களிலுள்ள மக்களுக்கே (ஆட்சிகளுக்கு அல்ல) என்று இந்திய 
மக்கள்‌ ஓரே குரலில்‌ அறுதியிட்டு உறுதி கூறுயிருப்பதை 
அரசாங்கம்‌ மறந்து விடக்கூடாது '” என்று எச்சரித்தார்‌ போஸ்‌. 


இந்தோனீசியாவில்‌ புதிதாக நிறுவப்பட்ட குடியரசின்‌ 
உரிமையை அழிக்கவே இநதியா தனது படைகளை அனுப்பி 
யுள்ளது என்பதை அறிந்து திடுக்கட்ட ஜினனா, '' இந்த 
அரசாங்கம்‌ பல பொய்களைச்‌ சொல்லித்‌ தனது நடவடிக்கை 
சரியானதே என்று காட்ட முயல்கிறது” என்று கண்டித்தார்‌. 


காங்கிரஸ்‌ மறறும்‌ முஸ்லிம்‌ லீக்‌ உறுப்பினர்களில்‌ பலர்‌ 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்தின்‌ செயலை வன்மையாகக கண்டித்து, 
ஓத்திவைப்புதக்‌ தீர்மானத்தை ஆதரித்தார்கள்‌. அதன்பேரில்‌, 
வாக்கெடுப்பு இல்லாமலே தீர்மானம்‌ சபையில்‌ நிறைவேறியது, 


இந்திய அரசாங்கம்‌ (அரசியல்‌) கைதிகளை விடுதலை 
செய்யா ததைக்‌ குறித்து அதைக்‌ கண்டிப்பதறகாக மோகன்லால்‌ 
சாக்சேனா ஜனவரி 28ல்‌ ஒத்திவைப்புத்‌ தீர்மானம்‌ ஒன்றைக்‌ 
கொண்டு வந்தார்‌. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகையில்‌, 
“ சிறையில்‌ இருக்கும்‌ இவர்களில்‌ யார்‌ மீதாவது திட்டவட்டமான 
குற்றச்சாட்டுகள்‌ ஏதேனும்‌ உண்டா? அப்படியிருந்தால்‌, அது 


372 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஏன்‌ நீதிமன்றத்துக்குக்‌ கொண்டு செல்லப்படவில்லை?'' எள்‌ று 
அரசாங்கத்தைக்‌ கேட்டார்‌ சாக்சேனாு. அரசாங்கம்‌ தேசீய 
வாதிகளை விசாரணையில்லாமல்‌ சிறையில்‌ அடைத்துக்கொண்டே 
போகுமானால்‌, அது தன்னுடைய நடத்தைக்காக வருந்த 
வேண்டிய காலம்‌ வெகு விரைவிலேயே வம்‌ துவிடும்‌/”” என்றும்‌ 
அவர்‌ எச்சரித்தார்‌. '* அவசரச்‌ சட்டத்தைத்‌ திரும்பப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு அரசியல்‌ கைதிகளை விடுதலை செய்வதே புத்தி 
சாலிததனம்‌ '' என்று அவர்‌ அரசாங்கத்துக்கு அறீவுரை 
கூறினார்‌. 

எம்‌. ஆர்‌. மசானி தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசுகையில்‌ 
ஜெயப்பிரகாஷ்‌ நாராயண்‌, ராம்‌ மனோகர்‌ லோகியா, சர்தார்‌ 
சர்‌துல்‌ சிங்‌ கவீஷர்‌, கிருஷ்ணன்‌ நாயர்‌ ஆகியோரின்‌ மீ து எடுக்கப்‌ 
பட்ட நடவடிக்கையைக்‌ குறிப்பிட்டுக்‌ கண்டனம்‌ தெரிவித்தார்‌. 
இங்கிலாந்தில்‌ தொழில்கட்சி அரசாங்கம்‌ பதவியில்‌ இருக்கும்‌ 
போது இந்தச்‌ சோஷலிஸ்ட்‌ தலைவர்கள்‌ சை மயில்‌ அடைக்கப்‌ 
பட்டிருப்பது வருந்தத்‌ தக்கது என்றார்‌. ஜெயப்பிரகாஷ்‌ 
நாராயணைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ போது, -* இந்தியச்‌ சமுதாயம்‌ 
குடியாட்சி முறையிலேயே சமதர்ம ( சோஷலிச ) சமுதாயமாக 
மாறவேண்டும்‌ என்பதில்‌ உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள 
ஒரே இந்தியத்‌ தலைவர்‌ ஜெயப்பிரகாஷ்‌ நாராயண்‌ ”' என்று 
குறிப்பிட்டார்‌ மசானி. அரசியல்‌ கைதிகள்‌ அனைவரையும்‌ 
விடுதலே செய்யவேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ அரசாங்க த்தை 

வற்புறுத்தினார்‌. 
.... கல்கத்தாவைச்‌ சேர்ந்த அப்துர்‌ ரஹ்மான்‌ ஸித்தித, 
தாமானத்தை அதரித்துப்‌ பேசுகையில்‌ “இந்தியத்‌ தேய 
ராணுவ வீரர்களை இவ்வளவு எளிதாக விடுதலை செய்த இந்திய 
அரசாங்கம்‌, பிரிட்டிஷ்‌ இந்தியப்‌ பாதுகாப்புக்காகவே சட்டம்‌ 
மற்றும்‌ நியாயத்துக்கு உட்பட்ட முறையில்‌ இத நால்வரையும்‌ 
சிறையில்‌ வைத்திருக்கிறது என்று சொல்லப்படுவதை என்னால்‌ 
நம்பவே முடியவில்லை '' என்றார்‌. 


இநத ஒத்திவைப்புத்‌ தீர்மானமும்‌ வாக்கெடுப்பும்‌ இல்லாமலே 
சட்டசபையில்‌ நிறைவேறியது. 


கடைசிக்‌ கட்டம்‌ ப 373 


சட்டசபைத்‌ தலைவர்‌ தேர்தல்‌ : 


ஜனவரி 24 ஆம்‌ தேதி சட்டசபைத்‌ தலைவர்‌ தேர்தல்‌ ஈடை 
பெற்றது. காங்கிரஸ்‌ கட்சி ஜி. வி. மாவ்லங்கரை அந்தப்‌ 
பதவிக்குத்‌ தனது வேட்பாளராக நிறுத்தியது; முஸ்லிம்‌ லீக்‌ 
கோவாஸ்ஜி ஜஹாங்கரை நிறுத்தியது. அரசாங்கம்‌, தனது 
வேட்பாளர்‌ யாரையும்‌ நியமிக்காவிட்டாலும்‌, லீக்‌ வேட்பாளரின்‌ 
வெற்றிக்காக அது தீவிரமாக வேலை செய்தது. கடைசி நேரம்‌ 
வரை,--அதாவது ஜனவரி 24 ஆம்‌ தேதி காலை வரை--அரசாங்கக்‌ 
கொறடாக்கள்‌, லீக்‌ வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும்‌ வேலையில்‌ 
தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார்கள்‌. 


ஒவவொரு கட்சியினரும்‌ தங்களுக்கு ஆதரவு திரட்டுவதில்‌ 
மும்முரமாக ஈடுபட்ட இந்தத்‌ தேர்தலில்‌ காங்கிரஸ்‌ வேட்பாளர்‌ 
மாவலங்கர்‌ மூன்று வாக்குகள்‌ அதிகமாகப்‌ பெற்று வெற்றி 
அடைந்தார்‌. காங்கிரஸ்‌ உறுப்பினர்கள்‌ “' ஜெய்‌ ஹிந்த்‌ '' முழக்கி 
(மாவ்லங்கரின்‌) வெற்றியைப்‌ பாராட்டினார்கள்‌. தேர்தலில்‌ 
முஸ்லிம்‌ லீகும்‌ அரசாங்கச்‌ சார்பு உறுப்பினர்களும்‌ ஐரோப்பியப்‌ 
பிர திநிதிகளும்‌ ஒன று சேர்ந்து காங்கரஸ்‌ வேட்பாளரை எதிர்த்து 
நின்றார்கள்‌. பி. ஜே. க்ரிஃபித்‌, ஐரோப்பிய உறுப்பினர்களின்‌ 
சார்பில்‌ புதிய தலைவரைப்‌ பாராட்டி, '' இந்தச்‌ சட்டசபை முடிவு 
பெறுவதற்குள்‌ இது ஒரு இழ்நிலைச்‌ சபை என்ற நிலைமை மாறி 
முழுஉரிமை பெற்ற சட்டசபையாக மலரும்‌ என்று நம்புகிறோம்‌ ”' 
என்று சொன்னபோது, மற்றெல்லா உறுப்பினர்களும்‌ கைதட்டி 
ஆரவாரம்‌ செய்தார்கள்‌ ; லியாகத்‌ அலிகான்மட்டும்‌. ** இல்லை !” 
என்று இரைர்தார்‌. 


இ.தே. ரா. அதிகாரிகளை 
விடுதலை செய்யக்‌ கோரி நிர்ப்பந்தம்‌ : 


இந்தச்‌ சட்டசபையின்‌ முதல்‌ கூட்டத்தொடரில்‌ பல உறுப்‌ 
பினாகள்‌ இந்தியத்‌ தேசீய ராணுவ வீரர்களை விடுதலை 
செய்யுமாறு பலமுறை கோரினார்கள்‌. பகதூர்கர்‌ முகாமில்‌ 
வைக்கப்பட்டுள்ள இந்தியத்‌ தேய ராணுவ வீரர்களுக்கு 


374 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இழைக்கப்படும்‌ கொடூரங்களைப்‌ பற்றி விவாதிப்பதற்காகச்‌ சபை 
நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டும்‌ என்‌ ம தீர்மானம்‌ 
ஒன்றை திவான்‌ சமன்‌ லால்‌ ஜனவரி 30 ஆம்‌ தேதி கொண்டு 
வந்தார்‌. “சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ ஊட்டிய எழுச்சியால்‌ இந்தியத்‌ 
தேசீய ராணுவமாக உருவான சுமார்‌ 3000 வீ ரர்கள்‌ ஜெர்மனி 
யிலிருந்து இங்கே கொண்டுவரப்பட்டு பக தூர்கா முகாமில்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அங்கே அவர்கள்‌ நடத்தப்படும்‌ 
முறை மனிதத்‌ தரத்துக்குகந்ததாக இல்லை. கொடுமைகளுக்கு 
எதிராகக்‌ குரல்‌ கொடுத்ததற்காகவும்‌ தங்கள்‌ சுதந்திர ந துக்காகப்‌ 
போராடியதற்காகவுமே அவர்கள்‌ இை றயில்‌ அடைக்கப்பட்டுக்‌ 
கொடுமைப்‌ படுத்தப்படுகிருர்கள்‌ ”' என்று உருக்கமாக எடுத்து 
உரைத்தார்‌ சமன்‌ லால்‌. | 


தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய ஸ்ரீபிரகாசா, 4 இந்திய 
அரசாங்கத்துக்கு இ. தே. ரா. வீரர்களின்‌ மீது எந்த உரிமையும்‌, 
சட்டப்படியான உரிமையோ தார்மிக உரிமையோ, இடையாது ”' 
என்றார்‌. அவர்‌ மேலும்‌ பேசுகையில்‌, “' உண்மையில்‌ இந்த 
வீராகள்‌ இந்திய அரசாங்கத்தால்‌ வெளிநாடுகளில்‌ கைவிடப்‌ 
பட்டவர்கள்‌ '' என்று குறிப்பிட்டார்‌. - இந்த வீரர்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
அதிகாரிகளாலேயே ஐப்பானியரிடம்‌ ஓப்படைக்கப்பட்டவர்கள்‌ 
எனபது உண்மையல்லவா 2 (எதிரிகளிடம்‌ ஒப்படைக்கப்பட்ட ) 
அவர்கள்‌ என்னதான்‌ செய்‌ திருக்க வேண்டும்‌ என்று இந்த 
அரசாங்கம்‌ எதிர்பார்க்கிறது? அவர்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில்‌ 
அவர்கள்‌ எளிதாகவே தங்கள்‌ நாட்டுக்கு எதிராகத்‌ இரும்பி 
யிருக்கலாம்‌; ஆனால்‌, இந்த வீரர்கள்‌ அபபடிச்‌ செய்யவில்லை 
எனபது பெருமைக்கு உரிய து. பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக 
இருந்தால்‌, இந்திய அரசாங்கம்‌ அவர்களைப்‌ பாராட்டிச்‌ சிறப்புச்‌ 
செய்திருக்க வேண்டும்‌. இந்த அரசாங்கமோ, பழி வாங்கும்‌ வெறி 
உணர்ச்சிக்கு ஆட்பட்டு, அவர்களைச்‌ சிறைப்படு தீதியும்‌, கேள்விகள்‌ 
கேட்டும்‌ (விசாரணை நடத்‌ தியும்‌), கொடுமைப்படுத்தியும்‌ அவர்‌ 
களின்‌ இதய எழுச்சியையே கொன்‌ றுவிட முயல்கிறது. நல்ல 
வேளை, அவர்கள்‌ அந்த முயற்சியில்‌ வெற்றி பெறவில்லை !'' என்று 
பெருமித த்தோடு எடுத்துரைத்தார்‌ ஸ்ரீபிரகாசா, 


கடைசிக கட்டம்‌ 375 


லியாகத்‌ அலி கான்‌ இந்தத்‌ தீர்மானத்துக்கு நிபந்தனைக்கு 
உட்பட்ட அதரவையே வழங்கனார்‌. “இந்த வீரர்களில்‌, 
தாங்களாகவே முன்வந்து இந்த ராணுவத்தில்‌ சேர்ந்தவர்கள்‌ 
பரிகமிகக்‌ குறைவே. ஆகையால்‌ இ. தே. ரா. வீரர்களின்‌ மீது 
இந்திய அரசாங்கம்‌ வழக்குக்‌ தொடுத்‌் திருக்கலவ வேண்டிய தில்லை?” 
என்றார்‌ அவர்‌. காங்கிரஸ்‌, இந்த வீரர்களைத தனக்குச்‌ சாதக 
மான பிரசாரத்துக்கு ஒரு சாகனமாகப்‌ பயனபடுத்தி வருகிறது 
என்றும்‌ அவர்‌ குறறஞ்சாட்டினார்‌. 


லியாகத்‌ அலி கான கதொடர்ந்து பேசியதாவது: ** தலைவ 
ரவர்களே ! தீர்மானத்தைப்‌ பிரேரேபிதத மதிப்புக்குரிய உறுப்‌ 
பினரும்‌ வேறு சில உறுப்பினர்களும்‌ அவர்களை (இ. தே. ரா. 
வீரர்களை )க்‌ தேசபக்தர்கள்‌ என்று வருணித்தார்கள்‌. ஆனால்‌, 
(உண்மை வேறு ;) சிலர்‌, அதிகமான சவுகரியங்கள்‌ கிடைக்கும்‌ 
என்ற நம்பிக்கையால்‌ இதிலே சேர்ந்தார்கள்‌ ; மற்றவாகள்‌ 
திரு. போஸின்‌ தலைமையில்‌ தங்கள்‌ சாதியின்‌ ராச்சியத்தை,— 
அதாவது, இரு. போஸுடைய-( இந்து) சாதியின்‌ ராச்சியத்தை-- 
இந்த நாட்டில்‌ நிறுவி விடலாம்‌ என்ற நம்பிக்கையில்‌ இதிலே 
சோந்தார்கள்‌. வேறு சிலா, இதிலே சேராவிட்டால்‌ இந்த 
ராணுவம்‌ இந்தியாவுக்கு வரும்போது ஏற்படும்‌ சுதந்திரம்‌ ஓரு 
வகுப்பினருக்கு உரியதாகி மறற வகுப்பினரை அடக்குவதாக 
உருவாகி விடும்‌ என்று அஞ்சியே இதில சோரந்தார்கள்‌. 
இப்போது விசாரிக்கப்பட்டு வரும்‌ கேப்டன்‌ அபதுர்‌ ரஷீத்‌ 
கொடுத்துள்ள வாக்குமூலத்தில்‌ இது தெளிவாக உள்ளது” 
எனமுர லியாகத்‌. 

அனாலும்‌ லியாகத்‌ அலி கான்‌ முஸ்லிம்‌ லீகன சார்பில்‌ 
அவர்களுக்கு அநுதாபம்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌. இந்தத்‌ 
இர்மானத்தின்‌ மீது பலரும்‌ பேசியதோடு சரி; அதன்மீது 
வாக்செடுப்பு நடத்தப்படவில்லை. 


ஜனவரி 4ஆம்‌ தேதி பண்டித்‌ கோவிந்த மாளவியா, இந்தியத்‌ 
தேசீய ராணுவ அதிகாரிகள்‌ மறறும்‌ சிப்பாய்கள்‌ மீதான 
விசா ரணேயைக்‌ கைவிட வேண்டும்‌ என்றும்‌ சிறையிலுள்ள மற்ற 
அரசியல்‌ கைதிகள்‌ அனைவரும்‌ விடுதலை செய்யப்பட வேண்டும்‌ 


976 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ ம தீதிய சட்டசபையும்‌ 


என்றும்‌ கவர்னர்‌ ஜெனர லுக்குச்‌ சிபாரிசு செய்யும்‌ தீர்மானம்‌ 
ஒன்றைக்‌ கொண்டுவந்தார்‌. இ. கே. ரா. சிப்பாய்களை யும்‌ 
அதிகாரிகளையும்‌ தியாக வீரர்களாகவே இந்‌ தியமக்கள்‌ மதிக்கிறார்‌ 
கள்‌ ; மக்களின்‌ இந்த உணர்ச்சிக்கு அரசாங்கம்‌ ம இப்பளிக்க 
வேண்டும்‌, என்று அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. மே லும்‌ பேசுகை 
யில்‌, “' ஜெயப்பிரகாஷ்‌ நாராயண்‌, அச்சுத பட்டவர்‌ த்தன்‌ 
போன்‌ றவர்கள்‌ சுதந்திரமாகத்‌ தங்கள்‌ நாட்டு அரசியல்‌ வாழ்வில்‌ 
பங்கு கொள்ள முடியாதபடித்‌ தடுத்து வைக்கப்பட்டிருக்கும்‌: 
வரையிலே, ஒத்துழைப்பு, நல்லெண்ணம்‌ என்பதெல்லாம்‌ வெறும்‌ 
பேச்சே ; அந்தப்‌ பேச்சு சிறுபிள்ளை த்தனமான தும்‌ கூட ” என்று 
இடித்‌ துரைத்தார்‌. 

தாக்கூர்‌ தாஸ்‌ பார்கவா, காட்கில்‌, சசாங்க சேகர்‌ சன்யால்‌, 
டி. பி. கார்மார்க்கர்‌ மற்றும்‌ பலர்‌ மாளவியாவின்‌ தீர்மானத்துக்கு 
ஆதரவு தெரிவித்துப்‌ பேசினார்கள்‌. 


தீர்மானத்தின்‌ மீது நிகழ்த்திய ஆற்றல்‌ வாய்ந்த உரையில்‌ 
சரத சந்திர போஸ்‌ குறிப்பிட்டதாவது : “கங்கள்‌ தலைவரைப்‌ 
பின்பற்றி(ப்போராடி ய ஆயிரக்கணக்கான இந்தியத்‌ தேசிய 
ராணுவததினர்‌ சுதந்திரப்‌ போராட்ட வீரர்களாகவே இந்திய 
மக்களால்‌ என்றென்றும்‌ மதித்துப்‌ போற்றப்படுவார்கள்‌. 
இந்தியப்‌ பொதுமக்களைப்‌ பொறுத்தவரையில்‌ ஷா நவாஸாக்கும்‌ 
அபதுர்‌ ரஷீதுக்கும்‌ இடையே எந்த வேறுபாடும்‌ இல்லை.” 
இவ்வாறு எடுத்துரைத்த போஸ்‌, அவர்கள்‌ அனைவரையும்‌ 
நிபந்தனையின்றி விடு தலை செய்ய வேண்டும்‌ எனறும்‌ 
அரசாங்கத்தை வற்புறுத்‌ திக கேட்டுக்‌ கொண்டார்‌. 


தாமானத்தை ஆதரித்து ஆஸஃப்‌ அலி பின்வருமாறு பேசினார்‌ : 
இந்திய ராணுவம்‌ என்னதான்‌ சீராக அமைக்கப்‌ பட்டதாக 
இருந்தா லும்‌, முககியமானதோர்‌ உந்துதல்‌, எந்த நிலையி லும்‌ 
பின்விளவை எதிர்பாராமல்‌ போரிட்டுத்‌ தங்கள்‌ உயிரையே 
பணயம்‌ வைக்கும்‌ படியான ஓர்‌ உணர்வை வீ ரர்களுக்கு ச்‌ தரும்படி 
யான ஓர்‌ உ௨ந்துதல்‌--அதனிடம்‌ இல்லை. இ.தே. ரா. அதிகாரி 
களின்‌ மீது நடந்துவரும்‌ விசாரணையில்‌ இந்த உண்மை 
தெளிவாகப்‌ புலப்பட்டு விட்டது. அவர்கள்‌ எதற்காகப்‌ போரிடு 


ஒனர 


கன்ட டாட்‌ 377 


கிறார்கள்‌ என்ற ஒரு நோக்கம்‌ இந்தியப்‌ படைவீரர்களுக்கு த்‌ 
தெளிவாகத்‌ தரப்பட்டதே இல்லை. ஆனாலும்‌, தங்களுக்கு ஒரு 
வாய்ப்புக்‌ கடைத்த போது, இ. தே. ரா. அதிகாரிகளும்‌ சிப்பாய்‌ 
களும்‌ இந்தியாவின்‌ நலன்‌ என்ற நோக்கில்‌ சிறிதும்‌ தளராமல்‌ 
நின்றிருகீ கிறார்கள்‌ ; ௮து மட்டுமல்ல, மிகமிகப்‌ பாதகமான சூழ்‌ 
நிலையிலும்‌, இவர்கள்‌ இந்தியாவுக்காகவே போரிட்டிருக்‌ 
கிறார்கள்‌ ! '' என்று முழங்கினார்‌ ஆஸஃப்‌ அலி. அவர்‌ தொடர்ந்து 
பேசுகையில்‌, ஜப்பானியாகளின கைப்பாவையாக இயங்குவதற 
காகவே இந்தியத்‌ தேசீய ராணுவம்‌ அமைக்கப்பட்டது என்னும்‌ 
கூற்றை மறுத்தார்‌. **இ.தே.ரா. பற்றிய முழு விவகாரத்தையும்‌ 
விரைவில்‌ பதவி ஏற்கப்‌ போகும்‌ புதிய அரசாங்கத்திடம்‌ 
விட்டுவிட வேண்டும்‌. இரதியாவில்‌ அதிகாரமாறறம்‌ நடைபெறப்‌ 
போவதாக நிரம்பப்‌ பேசப்படுகிறது. அது உணமையானால்‌, 
அத்தகைய மாற்றம்‌ ஏற்படும்‌ வரை இந்த அரசாங்கம்‌ ஏன்‌ 
பொறுத்திருக்கக்‌ கூடாது? '' என்று கேட்டார்‌ ஆஸஃப்‌ அலி. 


இந்தியத்‌ தேசீய ராணுவ விசாரணையில்‌ அரசாங்கம்‌ தவறு 
இழைத்து விட்டது என்றார்‌ ஜின்னா: “ விசாரணை நடத்தியபின்‌ 
காரப்பையும்‌ தண்டனைகளையும்‌ குறைததீர்கள்‌ ; தண்டனைக்கு 
உரியவர்களை உடனேயே விடுதலையும்‌ செய்துவிட்டீர்கள்‌. இதன்‌ 
மூலம்‌ நீதிமன றத்தின்‌ தீர்ப்பையும்‌ அது வழங்கிய தண்டனை களை : 
யும்‌ கேலிக்குரியவை ஆக்கி விட்டீர்கள்‌ ! '' என்றும்‌ அவர்‌ குறை 
கூறினா. ** இந்த விசாரணையைத்‌ தொடங்கி இருக்கவே வேண்டிய 
தில்லை. ரஷீத்‌ குரூரத்தனக்‌ குற்றத்துக்கு உரியவர்‌ என்பதை 
எனனால்‌ ஏறக முடியாது. ஷா நவாஸ்‌ கான்‌ மறறும்‌ பலரை விட, 
அவர்‌ ஓன்றும்‌ குரூரத்தனம்‌ என்னும்‌ குற்றத்தைச்‌ செய்துவிட 
வில்லை ”' என்று விளக்கிய ஜின்னா மேலும்‌ குறிப்பிட்டதாவது : 


“நாளை பாகிஸ்தான்‌ உருவாகும்போது பாகிஸ்தான்‌ ராணுவம்‌ 
எந்த நெருக்கடியிலும்‌ தன அரசாங்கத்துக்கு உண்மையுள்ள 
தாகவே நடந்துகொள்ளும்‌. யாரேனும்‌ இதிலிருந்து தவறு 
வாரானால்‌,--அவர்‌ சிப்பாயாக இருந்தாலும்‌ அதிகாரியாக 
இருந்தாலும்‌ அல்லது சிவிலியனாகவே இருந்தா லும்‌,--வில்லியம்‌ 
ஜாய்ஸ்‌ அல்லது ஜான்‌ ஏமெரிக்கு வழங்கப்படுவது போன்ற ஓரே 


378 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


தண்டனை தான்‌ அவருக்கு வழங்கப்படும்‌ ! '' இறுதியாக, இ.தே.ரா. 
வீரர்களும்‌ அதிகாரிகளும்‌ விடுதலை செய்யப்பட வேண்டும்‌ என்று 
ஜின்னா கேட்டுக்கொண்டார்‌. 


தீர்மானத்தை ஆதரித்துப்‌ பேசிய திருமதி அம்மு சுவாமிநாதன, 
1 இந்திய மக்களால்‌ மாபெரும்‌ வீரர்களாக மதித்துப்‌ போற்றப்‌ 
படுகிற இந்த ஆயிரக்கணக்கான தேச பக்தர்கள்‌ விடுவிக்கப்படும்‌ 
வரை அரசியல்‌ சிக்கல்களைத்‌ தீர்ப்பதற்குரிய அமைதியான சூழ்நிலை 
இங்கே உருவாகப்‌ போவதில்லை '' என்றார்‌. “யார்‌ மீதும்‌ நாட்டுற்‌ 
துரோகக்‌ குற்றம்‌ சாட்ட இப்போது உள்ள அரசாங்கத்துக்கு 
உரிமை கிடையாது” என்று கூறிய செல்வி மணிபென்‌ காரா, 
“ இந்த அரசாங்கத்துக்கு இந்த நாட்டுமக்களின ஆதரவு இல்லாத 
போது, இது எப்படி ஒருவரை நாட்டுத்துரோகக்‌ குற்றத்துக்காக 
விசாரிக்க முடியும்‌? '' என்று கேட்டார்‌. 


இந்தத்‌ தீர்மானத்தின்‌ மீதான விவாதம்‌ மூன்றுகாள்‌ 
தொடர்ந்து நடைபெற்றது; (காலம்‌ போகாததால்‌) அடுத்த 
கூட்டத்‌ தொடரிலும்‌ இவ்விவாதம்‌ தொடர்ந்தது. இநதக 
கூட்டத்‌ தொடரும்‌-— அதற்குள்‌ இடைக்கால அரசாங்கத்தில்‌ 
இடம்‌ பெற்றுவிட்ட லியாகத்‌ அலிகான்‌ மற்றும்‌ சர்தார்‌ வல்லபாய்‌ 
படேல்‌ ஆகியோர்‌ தெரிவித்த ஆலேோசனைப்படடி,--இந்த 
விவாதத்தை அதற்கு அடுத்த கூட்டத்‌ தொடருக்கு ஓத்தப்‌ 
போட்டது. எது, எப்படி இருப்பினும்‌, இந்தியத்‌ தேசீய 
ராணுவ வீரர்களும்‌ அதிகாரிகளும்‌ விடுதலை செய்யப்படுவதையே 
சட்டசபை விரும்பியது என்பது மட்டும்‌ அப்போதே தெளிவாகி 
விட்டது. 


இந்திய கடற்படைக்‌ கிளர்ச்சி 
பற்றிய விவாதம்‌ : 

ஆறாவது சட்டசபையின்‌ கவனத்தை மிகுதியாகக்‌ கவர்ந்த 
மற்றொரு விவகாரம்‌ ராயல்‌ இந்தியக்‌ கப்பற்படையில்‌ ஏற்பட்ட. 
இளர்ச்சியைப்‌ பற்றியது. இந்தியக்‌ கப்பற்படைச சிப்பந்திகள்‌ 
அவர்களின்‌ மேலதிகாரிகளால்‌ நடத்தப்படும்‌ விதத்தைப்‌ பறறி 
விவாதிப்பதற்காகச்‌ சபை நடவடிக்கைகளை ஓத்தி வைக்க 


கடைசிக்‌ கட்டம்‌ 379 


வேண்டும்‌ என்ற தீர்மானம்‌ ஒன்றை பிப்ரவரி 2ம்‌ தேதி 
ஆஸஃப்‌ அலி கொண்டுவந்தார்‌. கப்பற்படை மேலதிகாரிகள்‌ 
அப்படையைச்‌ சேரந்த இளைஞர்களிடம்‌ தடித்தனமாக நடந்து 
கொள்ளுவதை அவர்‌ வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. இதுபற்றிப்‌ 
பாதுகாப்பு ஆலோசனைக்‌ குழுவைக்‌ கலந்து ஆலோசிக்க 
வேண்டும்‌ ; இந்த விவகாரம்‌ முழுதும்‌ மக்கள்‌ பிரதிறிது நதிகளின்‌ 
முடிவுக்கு விடப்படும்‌ என்றும்‌ அந்தப்‌ பிரதிநிதிகளைக்‌ 
கலம்காலோரிந்தே யுத்த இலாகா இதுபற்றிய எதிர்காலக்‌ 
கொள்கை நடைமுறைகளை வகுக்கும்‌ என்றும்‌ கிளர்ச்சியில்‌ 
ஈடுபட்டுள்ள கப்பல்‌ சிப்பந்‌ திகளிடம்‌ தெரிவிக்க வேண்டும்‌ 
என்றெல்லாம்‌ ஆலோசனைகள்‌ தெரிவித்தார்‌ ஆஸஃப்‌ அலி, 


அடுஜ்‌. சுநாளும்‌ அதே விவாத முதில்‌ கலந்துகொண்டு தொடர்ந்து 
பேசிய ஆஸஃப்‌ அலி பின்வரும்‌ கருத்துக்களை, க்‌ தெரிவித்தார்‌ : 
“ராணுவத்தில்‌ ஏற்படும்‌ வேலைநிறுத்தங்களின்‌ அபாயத்தை நான 
அறியாமலில்லை. ஆனால்‌, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு 
யார்‌ பொறுப்பாளி? இன்று ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில்‌ எனனை 
நான்‌ கட்டுப்படுத்திக்‌ கொள்வது மிகமிகக்‌ கடினம்தான்‌. 
என்றாலும்‌, இன்று இந்தியா வின அரசியல்‌ ஒரு முக்கியமான 
எல்லையை அடையப்‌ போடறது என்பது எனக்கு நன்றாககு 
தெரிவதால்‌, நான்‌ பிகுந்த எச்சரிக்கையோடும்‌ கட்டுப்பாட்டுட 
னுமே பேச விழைகிறேன்‌ ' 


ஆஸஃப்‌ அலியின்‌ ஆலோசனையை சரக்‌ சந்திர போஸ்‌ 
ஆதரித்தார்‌. அவர்‌ பேசுகையில, பம்பாயிலும்‌ கராச்சியிலும்‌ 
கில்மை ர்குலைக்து வருவதால்‌ அரசாங்கம்‌ தன்னுடைய 
நடவா(.க்கைகளில்‌ மிகமிக விழிப்பாக இருக்க வண்டும்‌ எனறு 
கேட்டுக்கொண்டார்‌. 


நாடு முழுவதும்‌ பரவலாக ஏ.ற்பட்டிருக்கக்‌ கூடிய ரத்தக்‌ 
களரியைத்‌ தடுத்ததற்காக நாடே சர்தார்‌ வல்லபாய படேலுக்குக 
கடமைப்பட்டுள்ளது என்றார்‌ சர்தார்‌ மங்கல்‌ சிங்‌. இந்திய 
அரசாங்கத்தை எச்சரித்து உரையாற்றுகையில்‌, அரசாங்கம்‌ 
தனக்குத்‌ கானே திருப்‌ திப்பட்டுக கொண்டு சும்மா இராமல்‌, 


560 சுதந்திரப்‌ போராடடமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


ஏற்பட்டுள்ள சிக்கலான நிலைமையின்‌ பின்னணிகளைப்‌ புரிந்து 
கொள்ள முயலவேண்டும்‌ என்றார்‌ அவர்‌. யுத்‌ க இலாகா இன 
வேறுபாட்டு அடிப்படையில்‌ நடா துகொள்வதே இந்தத்‌ 
தொல்லைக்கு மூல காரணம்‌ என்‌ றும்‌ அவர்‌ குற்றஞ்‌ சாட்டினார்‌. 


மசானி பேசுகையில்‌, தங்களுக்குப்‌ போதிய பா துகாப்பு இல்லை 
எனனும்‌ ஓர்‌ உணர்ச்சி கப்பல்‌ சிப்பந்‌ திகளிடையே நிலவுவதே 
இந்தக்‌ குழப்பங்களுக்கு முக்கியமான காரணம்‌ என்றார்‌. “ஒரு 
பக்கம்‌ நூற்றுக்கணக்கான இந்திய அதிகாரிகளும்‌ ஆயிரக்‌ 
கணக்கான (இர்‌ தியச்‌) சிப்பந்‌ திகளும்‌ கலைக்கப்படுகிறார்கள்‌ 
(வேலை நீக்கம்‌ செய்யப்படுகிருர்கள்‌ ) ; மறுபக்கம்‌ பிரிட்டிஷ்‌ ராயல்‌ 
கப்பல்‌ படையைச்‌ சேர்க்‌ க 800 அதிகாரிகள்‌ இந்திய நிறுவனங்‌ 
களில்‌ வேலைக்கு அமர்த்‌ தப்படுகிறார்கள்‌. இதை ஈன்கு தெரிக்‌ 
இருந்தும்‌ கப்பல்படைத்‌ தலைமையகம்‌ இதுபற்றி எந்த 
நடவடிக்கையும்‌ மேற்கொள்ளவில்லை. நிலைமை கட்டுக்கு அடங்கி 
இருக்கிறது என்றும்‌ காட்‌ மூன்‌ கவுரவம்‌ காப்பாற்றப்பட்டுள்ள து 
என்றும்‌ இந்தச்‌ சபையில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ள து. நாட்டின்‌ 
கவுரவம்‌ பேணப்பட்டிருப்பது உண்மைதான்‌. ஆனால்‌, ( அரசாங்‌ 
கத்தின்‌ நடவடிக்கையால்‌ அது காப்பாற்றப்படவில்லை ;) 
எல்லாக்‌ கட்சிகளையும்‌ சேர்ந்த தேயத்‌ தலைவர்கள்‌ அரசாங்‌ 
கத்தின்‌ வேண்டுகோளை ஏற்று எதிராலித்ததாலேயே அது 
காப்பாற்றப்பட்டது! ” மசானி மே ௮ம்‌ பேசுகையில்‌ குறிப்பிட்ட 
தாவது: நாம்‌ பெற்றுள்ள இந்த வெற்றி உண்மையான 
வெற்றிதானா எனறு நாம்‌ எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. கப்பற்‌ 
படைச்‌ சிப்பந்திகளின்‌ நியாயமான உரிமைகள்‌ பாதுகாககப்பட்டு 
அவர்களின்‌ தேயே ஆர்வமும்‌ தன்மானமும்‌ உரியவா அ மதிக்கப்‌ 
பட வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌; அப்படிச்‌ செய்யப்படும்‌ 
என்று நான்‌ உறுதியாக நம்புகிறேன்‌ என்றார்‌ மசானி, 


சிப்பந்திகளின்‌ குறைகளைக்‌ கேட்டு அறியவோ அவைகளைத்‌ 
தீர்க்கவோ அரசாங்கம்‌ எந்த முயற்சியும்‌ செய்யவில்லை எனறார்‌ 
லியாகத்‌ அலி கான்‌. அவர்‌ தொடர்ந்து பேசுகையில்‌, இநதிய 
அரசாங்கம்‌ தனது ௪ றுசுறுப்பற்ற போக்கிலிருந்து விடுபட்டு 
மக்களின்‌ கருத துக்கும்‌ இந்த அவையில்‌ வெளியிடப்படும்‌ 


கடைசிக்‌ கட்டம்‌ 301 


கருத்துக்கும்‌ செவிசாய்க்க முன்வரவேண்டும்‌ என்று 
வற்புறுத்தினார்‌. 

இந்தத்‌ தீர்மானத்தின மீது இரண்டுநாள்‌ விவாதம்‌ நடந்தது. 
கடைசியாக 74க்கு 40 என்ற வாக்கு வித்தியாசத்தில்‌ தீர்மானம்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 


காபினெட்‌ குழுவின்‌ திட்டம்‌ : 


இந்தியக்‌ கப்பற்படைக்‌ கிளர்ச்சியும்‌ அதற்கு அனுதாபம்‌ 
காட்டும்‌ விதமாக நடந்த வேலை நிறுத்தங்களும்‌ உச்சக்‌ கட்ட த்தை 
அடைந்தபோது, பிரிட்டிஷ்‌ பிரதமா அட்லி, இநதிய ஆட்சியியல்‌ 
மற்றும்‌ அரசியல்‌ சிக்கல்களைத்‌ தீர்ப்பதற்காகக்‌ காபினெட்‌ குழு 
ஒன்றை இந்தியாவுக்கு அனுப்ப (பிரிட்டிஷ்‌) அரசாங்கம்‌ முடிவு 
செய்திருப்பதாகத்‌ தெரிவித்தார்‌. இந்தச்‌ செய்தி பிப்ரவரி 19 ஆம்‌ 
தேதியன்று மக்கள்‌ சபையில்‌ தெரிவிக்கப்பட்டது. இந்தியா 
மந்திரி லார்டு பெதிக லாரனஸ்‌ மற்றும்‌ ஸ்டாஃபார்ட்‌ கிரிப்ஸ்‌, 
ஏ. வி. அலெக்சாண்டர்‌ ஆகியோரைக்‌ கொண்ட காபினெட்‌ குழு 
மார்ச்‌ மாதத்தில்‌ இந்தியா வந்து சேர்ந்தது. இந்தியத்‌ தலைவர்‌ 
களுடன்‌ நீண்ட பேச்சு வார்த்தைகளையும்‌ நடத்தியது. ஓர்‌ 
அரசியல்‌ சட்டத்தை வகுப்பதறகுரிய அடிப்படை நோககில்‌ 
காங்கிரசும்‌ முஸ்லிம்‌ லீகும்‌ ஒத்துப்போக முடியாததால்‌, 
காபினெட்‌ குழுவினரே கங்களின திட்டத்தை மே 16ஆம்‌ தேதி 
அறிவித்தார்கள்‌. 

அரசியல்‌ சட்ட அமைப்பு ஆலோசனைகளில்‌ ஒரு பகுதியாக 
அரசியல்‌ நிர்ணய சபை ஓன்றை அமைக்கவேண்டும்‌ என்று குழு 
சிபாரிசு செய்தது. இந்த அரசியல்‌ நிர்ணய சபையை, அப்போது 
தான்‌ தோந்தெடுக்கப்பட்டிருநீத மாநிலச்‌ சட்டசபைகளே கேர்ந்‌ 
தெடுக்க வேண்டும்‌ எனறும்‌ குழு தெரிவித்தது. ஓவ்வொரு 
மாநிலத்தின்‌ மக்கள்‌ தொகைக்கும்‌ போதிய பிரதிநிதித்துவம்‌ 
கிடைக்கும்‌ வகையில்‌ பின்வரும்‌ முறைகள்‌ சிபாரிசு செய்யப்‌ 
பட்டன : 


(௮) வயது வந்தோர்க்கெல்லாம்‌ வாக்குரிமை என்ற 
முறையில்‌ பிரதிநிதிகளைக்‌ தேர்ந்தெடுப்பதற்குப்‌ 


362 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


பதிலாக, ஒவ்வொரு மாநிலமும்‌ பத்து இலட்சம்‌ 
மக்களுக்கு ஒரு பிரதிஙிதி என்ற விகிதத்தில்‌ அரசியல்‌ 
நிர்ணய சபைக்குப்‌ பிரதிநிதிகளை த தேர்ந்தெடுத்து 
அனுப்பவேண்டும்‌. 


(ஆ) மாநிலவாரியான இடங்கள்‌ அந்தந்த மாநிலத்திலுள்ள 
பெருவாரியான வகுப்பினரின்‌ விகிதத்துக்கு ஏற்றபடி, 
அவர்களிடையே பங்கிட்டு த தரப்படவேண்டும்‌. 


(இ) அந்தந்த மாநிலத்தின்‌ ஓவ்வொரு வகுப்பினரின்‌ பிர. 
நிதிகளும்‌ அந்த வகுப்பினராலேயே கோந்தெடுக்கப்‌ 
படுவதற்கு வாய்ப்பாக, அந்தந்த மாநிலச்‌ சட்டசபை 
களில்‌ உள்ள அந்த வகுப்புப்‌ பிர திநிறிகளாலேயே 
(௮. நி, சபை) உறுப்பினர்கள்‌ கமகோர்கெடுக்கப்பட 
வேண்டும்‌, 


தோ தலைப்‌ பொறுத்தவரை, காபினெட்‌ குழு, பொதுவானவர்கள்‌, 
முஸ்லிம்கள்‌, சீக்கியர்கள்‌ என்‌ னும்‌ மூன்று வகுப்பினரை 
மட்டுமே பெருவாரி வகுப்பினராக அங்கீகரித்தது. முஸ்லிம்களும்‌ 
சீக்கியர்களும்‌ அல்லாத மற்றெல்லோரும்‌ “பொதுவானவர்கள்‌ ”' 
என்ற பிரிவிலேயே அடக்கப்பட்டார்கள்‌. 


அரசியல்‌ நிர்ணய சபைத்‌ தேர்தல்கள்‌ ; 


குழுவின்‌ திட்டத்தைப்‌ பற்றிக்‌ கருத்து வேற்றுமை 
இருந்தாலும்‌, காங்கிரசாரும்‌ லீகினரும்‌ அரசியல்‌ நிர்ணய சபைத்‌ 
தேர்தலுக்கான ஆயத்தங்களில்‌ தீவிரமாக ஈடுபட்டார்கள்‌. 
1946 ஐமலை இறுதியில்‌ தேர்தல்கள்‌ முடிவடைந்தன. பிரிட்டிஷ்‌ 
இந்திய மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்‌ 296. இதில்‌, 
பொதுவானவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில்‌ ஒன்பது 
இடங்கள்‌ நீங்கலாக 805 இடங்களில்‌ காங்கிரஸ்‌ வெற்றி 
பெற்றது. முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட ?8 இடங்களில்‌ 78 
இடங்களை லீக்‌ கைப்பற்றியது. சீக்கயருக்கு ஒதுக்கப்பட்ட 
இடங்கள்‌ சிறிதுகாலம்‌ காலியாகவே இருந்தன. 


கடைசிக்‌ கட்டம்‌ 3 


வகுப்புவாத வெறி: 

காபினெட்‌ குழுவின்‌ திட்டத்திலும்‌ அது தொடர்பான பேச்சு 
வார்த்தைகளிலும்‌ மிகமிக வருந்தத்தகக்து என்னவென்றால்‌, 
இந்த நடவடிக்கைகள்‌, ஒரு பக்கம்‌ செயற்பட்டு வந்தபோதே, 
நாட்டில்‌ வகுப்புக்‌ கலவரமும்‌ வலுவடையத்‌ தொடங்கிவிட்டது. 
முஸ்லிம்‌ லீக்‌, ஏற்கனவே திட்டமிட்டபடியே, ஆகஸ்ட்‌ 16 ஆம்‌ 
தேதி இந்தியா எங்கும்‌ “நேரடி நடவடிக்கை தினம்‌ ”' 
கொண்டாடியது. இந்த நிகழ்ச்சி கல்கத்தாவில்‌ வகுப்புவாதக 
கொலை வெறியாட்டமாகவே உருக்கொண்டது. இதைதத்‌ 
தொடர்ந்து இழக்கு வங்காளத்திலும்‌ பீகாரிலும்‌ பயங்கரமான 
வகுப்புக்‌ கலவரங்கள்‌ ஏற்பட்டன. சிறிது காலத்துக்கு முன்பு 
நான்‌ இ. தே. ரா. ஆர்ப்பாட்டங்கள்‌, தபால்‌ ஊ மியா வேலை 
நிறுத்தம்‌, 1946ல்‌ ஈடந்த கப்பற்படைக்‌ ளெர்ச்‌ச போன்றவை 
களில்‌, பொதுஜன இயக்கம்‌ என்‌ ற அள வில்‌ இந்திய மக்களிடையே 
பலமான வகுப்பு ஓற்றுமை ஏற்பட்டிருந்தது. ஆனால்‌, காபினெட்‌ 
குழுத்‌ திட்டத்தின்‌ பின்‌ விளைவுகளால்‌, இந்த ஓற்றுமை, வகுப்பு 
வெறிக்‌ கொலைகள்‌ என்ற பெருவெள்ள த்தில்‌ மூழ்கடிக்கப்பட்டுப்‌ 
போயிறறு. 


சட்டசபை நடவடிக்கைகளில்‌ பாதிப்பு : 


காங்ரெஸ்‌ கட்ரி செப்டம்பர்‌ 2 ஆம்‌ தேதி இடைக்கால 
அரசாங்கத்தை அமைத்தது ; சில வாரங்கள்‌ கழித்து, அக்டோபர்‌ 
26ல்‌ லீக்‌ உறுப்பினர்களும்‌ இதில்‌ சேர்ந்து கொண்டார்கள்‌. 


பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியத்துக்கும்‌ இந்தியத்‌ தேசீயத்துக்கும்‌ 
நடைபெற்று வந்த போராட்டத்துக்குரிய களமே சட்டசபை 
என்னும்‌ நிலை, காங்கிரசும்‌ முஸ்லிம்‌ லீகும்‌ இடைக்கால 
அரசாங்கத்தை அமைத்தது முதல்‌ அறவே மாறத்‌ தொடங்கி 
விட்டது. இ.தே. ரா. வீரர்களின்‌ விடுதலை பற்றிய விவகாரத்‌ 
திலேயே இது தெளிவாகத்‌ தெரிந்தது. பிப்ரவரி 18 ஆம்‌ தேதி, 
இ. தே. ரா. வீரர்கள்‌ உடனடியாக விடுதலை செய்யப்பட 
வேண்டும்‌ என்னும்‌ தீர்மானத்தை அப்துல்‌ கனி கான முன 
மொழிந்தார்‌. ஆறாவது சட்டசடையின்‌ முதல்‌ கூட்டத்‌ தொடரி 


384 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


லிருந்தே இதுபற்றி நீளநீள விவாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது 
அரசாங்கத்தில்‌ பொறுப்பேற்றிருந்த பல தலைவர்கள்‌ இந்த 
விவகாரம்‌ பற்றி ஓங்கிப்‌ பேசியிருந்தார்கள்‌. கனி கானின்‌ 
தீர்மானத்தின்‌ மீது விவாதம்‌ தொடங்கிய போது, கனி கான்‌ 
உள்ளிட்ட பல உறுப்பினர்கள்‌,--குறிப்பாக கனி கான்‌, அகமது 
இ. எச்‌. ஜஃபர்‌, திருமதி சுவாமிநாதன்‌, சசாங்க சேகர்‌ ஸனயால்‌ 
ஆகியோர்‌ மக்கள்‌ அரசாங்கம்‌ ஏற்பட்டுப்‌ பல மாதங்கள்‌ ஆன 
பின்னும்‌ இ. தே. ரா. வீரர்கள்‌ விடுதலை செய்யப்படாதது 
குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. இவர்களைத்‌ தொடர்ந்து பேரிய 
பண்டித பாலகிருஷ்ண சர்மா பின்வருமாறு குறிப்பிட்டார்‌ : 


“நாம்‌ எல்லோரும்‌ ஓராண்டுக்கு முன்பு இந்தச்‌ சபையில்‌ 
பேசிய அதேவிதமாக இப்போது பேச முடியாது என்றாலும்‌, 
இ. தே. ரா. வீராகள்‌ விடுதலை செய்யப்பட வேண்டும்‌ என்பதில்‌ 
நம்மிடையே எந்தவிதமான கருத்து வேற்றுமையும்‌ இல்லை. 
மக்களரசாங்கம்‌ பொறுப்பேற்று எட்டுமாதம்‌ ஆடூவிட்டது; 
அதிலே ஏழுமாதககாலம்‌ கூட்டணி அரசாங்கம்‌ நடைபெற்று 
வந்திருக்கின்‌ றது. ஆனால்‌, பண்டித நேருவும்‌ லியாகத்‌ அலிகானும்‌ 
இ. கே. ரா. வீரர்களை விடுதலை செய்ய முடியவில்லை என்றால்‌, 
இவர்கள்‌ அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்குப்‌ பெரிய 
தடையாக ஏதோ ஓன்று இருக்கிறது எனபதை நாம்‌ உணர 
வேண்டும்‌ ; இந்தச்‌ சபை மிகமிக விரும்புகிற அதை நிறை 
வேற்றாதபடி அவர்களை மறித்து வந்திருக்கிற அந்தத்‌ தடை எனன 
என்பதைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌, வீணிலே பண்டித நேருவின்‌ 
மீது பழிபோடுவதில்‌ அர்‌ ததமில்லை '' என்றா சாமா. 


மாறிவிட்ட புதிய நிலையை விளக்கிய மற்றோ அம்சமும்‌ 
குறிப்பிடத்தக்கது. இப்போதெல்லாம்‌, உறுப்பினர்‌ ஒவ்வொரு 
வரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கட்சிநோக்கலேயே அரசாங்க நடவடிக்கை 
களை நோக்கத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. அதாவது, எந்தக்‌ 
கட்சியைச்‌ சேர்ந்தவர்‌ ஒரு தீர்மானத்தைக்‌ கொண்டு வருஒருர்‌ 
என்பதைப்‌ பொறுத்தே அதுபற்றி அவர்கள்‌ கருத்துத்‌ தெரி 
விக்கலானார்கள்‌. 1947 ஆம்‌ ஆண்டுக்கான வரவு செலவு பற்றிய 
விவாதங்களில்‌ இது பளிச்சென்று தெரிந்தது. நிதித்துறை 


கடைசிக்‌ கட்டம்‌ 305 


உறுப்பினரான லியாகத்‌ அலி கான்‌ வர்தீதக வருமானங்களின்‌ 
மீது அதிகமான வரிவிதிக்கும்‌ தமது வரவு செலவுத்‌ திட்டத்தைச்‌ 
வெளியிட்டு, ** இந்தியாவில்‌ நிலவுகிற பெரிய (பொருளாதார) 
ஏற்றத்தாழ்வுகளைச்‌ சரிக்கட்டவே இவ்வாறு செய்யப்பட்டது ” 
என்று பேசினார்‌. இந்த வரவு செலவுத்‌ திட்டத்தின்‌ லை 
அம்சங்கள்‌ எல்லாத்‌ தரப்பினராலும்‌ வரவேற்கப்பட்டன 
என்றாலும்‌, அதைக்‌ கொண்டுவந்தவர்‌ லியாகத்‌ அலி கான்‌ என்ப 
காலேயே முஸ்லிம்‌ லீக்‌ உறுப்பினர்கள்‌ அதற்கு முழு ஆதரவு 
கொடுத்தார்கள்‌; அதே காரணத்தாலேயே, பல காங்கிரஸ்‌ 
உறுப்பினர்கள்‌, காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு சங்கடமான 
நிலமையை உண்டாக்கவே அவர்‌ இதைக்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌ 
என்று முணுமுணுக்கார்கள்‌. 


நாட்டுப்‌ பிரிவினையை நோக்கி : 


இதற்கிடையில்‌, அரசியல்‌ நிர்ணய சபையைப்‌ பற்றிய சிக்கல்‌ 
நீடித்துக்கொண்டுதான்‌ இருந்தது. டிசம்பர்‌ 9 ஆம்‌ தேதி 
தொடங்க இருந்த அரசியல்‌ நிர்ணய சபைக்‌ கூட்டத்தில்‌ முஸ்லிம்‌ 
லீக்‌ பங்குகொள்ள எறுத்சது. இடைக்கால அரசாங்கத்தில்‌ 
பங்குபற்றிக கொண்டே அரசியல்‌ நிணய சடையில்‌ பங்கு 
கொள்ள முஸ்லிம்‌ லீக மறுப்பது பொருத்தமற்ற செய்கை என்று 
காங்கிரஸ்‌ கருதியது. (இந்தச்‌ சிக்கலைக்‌ தீர்ப்பதற்காக) டிசம்பர்‌ 
மாதத்தில்‌ லண்டனில்‌ ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அயில்‌ 
அட்லி, வேவல்‌, நேரு, ஜின்னா, பல்தேவ சிங்‌ ஆகியோர்‌ கலந்து 
கொண்டார்கள்‌. மாமாட்டில்‌ எந்த முடிவும்‌ ஏ ற்பட முடியவில்லை. 
ஆயினும்‌, பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌, பினவரும்‌ (கருத்துக்களை 
உள்ளிட்ட ) அறிக்கை ஒன்றை வெளியிட்டது : 


“இந திய மக்களில்‌ கணிசமான ஒரு பகுதியினர்‌ பிரதிநிதித்துவம்‌ 
பெறாத அரசியல்‌ நிர்ணய சபையினால்‌ உருவாக்கப்படும்‌ அரசியல்‌ 
சட்டத்தை (அத்தகைய) பிரதிநிதித்துவம்‌ பெறாத இந்திய 
மக்கள்‌ தொகு தியின்‌ மீது திணிக்க மேன்மை தங்கிய மன்னரின்‌ 
(பிரிட்டிஷ்‌) அரசாங்கம்‌ முயலாது ; காங்கிரசும்‌, அப்படிப்பட்ட 
நடவடிக்கையில்‌ ஈடுபட மாட்டோம்‌ என்று அறிவித்திருக்கிறது. '' 

௬-25 


366 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


நாட்டுப்‌ பிரிவினை நோக்கிலேயே பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ கவனம்‌ 
செலுத்தி வந்தது என்பதற்கு இதுதான்‌ முதலாவது தெளிவான 
அறிகுறி. இதன்‌ மூலம்‌ அசைக்க முடியாத ரத்து அதிகாரம்‌ 
ஒன்று முஸ்லிம்‌ லீகுக்குக்‌ கடைத்துவிட்டது. அதாவது மேலும்‌ 
சிறிதுகால த்துக்கு முஸ்லீம்‌ லீக்‌ விட்டுக்கொடுக்காமல்‌ விை றப்பாக 
இருந்தால்‌ அதன்‌ லட்சியம்‌ (பாகிஸ்தான்‌) நிறைவேறிவிடும்‌ 
என்பது தெளிவாக விட்டது. 


டிசம்பர்‌ 9 ஆம்‌ தேதி தொடங்கிய அரசியல்‌ நிர்ணய சபைக்‌ 
கூட்டத்தை முஸ்லிம்‌ லீக்‌ பகிஷ்கரித்தது. ஆனாலும்‌, திட்டமிட்ட 
படி, சபையின்‌ நடவடிக்கை தொடர்ந்து நடந்தது. சபையின்‌ 
மூத்த உறுப்பினரான சச்சிதானந்த சின்ஹா தாற்காலிகமாகச்‌ 
சபையின்‌ தலைமையை ஏற்குமாறு வேண்டிக்கொள்ளப்பட்டார்‌. 
ராஜேந்திரப்‌ பிரசாத்‌ அரசியல்‌ நிர்ணய சபையின்‌ தலைவராக 
ஏகமனதாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. ** அரசியல்‌ சட்டத்தின்‌ 
நோக்கங்கள்‌ பற்றிய தீர்மானத்‌”” தை நேரு சடையில்‌ முன்‌ 
மொழிந்தார்‌. நிகழ்ச்சி நிரலில்‌ இருந்தவைகளுள்‌ இதுவே 
அரசியல்‌ நோக்கில்‌ மிக முக்யெத்துவம்‌ வாய்ந்த விவகாரம்‌. 
(மத்திய அரசுக்கு உள்ளவை போக) எஞ்சிய அதிகாரங்களையும்‌ 
சுயநிர்ணய உரிமையையும்‌ உடைய மாநிலங்களைக்‌ கொண்ட 
“சுதந்திர முழு உரிமைக்‌ குடியரசு '' என்று இந்தியாவைப்‌ 
பிரகடனப்படுத்தும்‌ தீர்மானம்‌ அது. இந்தியாவின்‌ எல்லாக்‌ 
தரப்பினருக்கும்‌ சமுதாய, பொருளாதார, அரசியல்‌, குடியாட்சி 
உரிமை வழங்கப்படும்‌ என்றும்‌, பின்தங்கிய வகுப்பினருக்கும்‌ 
சிறுபான்மை வகுப்பினருக்கும்‌ பின்தங்யெ பகுதிகளின்‌ 
மக்களுக்கும்‌ போதிய பாதுகாப்புகள்‌ தரப்படும்‌ என்றும்‌ இந்தக்‌ 
தீர்மானம்‌ அறிவித்தது. ஆயினும்‌, முஸ்லிம்‌ லீக்‌ உறுப்பினர்‌ 
களும்‌ சுதேச சமஸ்தானங்களின்‌ பிர திநிதிகளும்‌ அரசியல்‌ நிர்ணய 
சபையில்‌ பங்கு கொள்வதற்கு வாய்ப்பளிப்பதற்காக, இந்தத்‌ 
தீர்மானத்தின்‌ மீதான விவாதம்‌ 1947 ஐனவரி 20 ஆம்‌ தேதி 
வரை ஒத்திப்‌ போடப்பட்டது. ஆனால்‌, இதற்குள்‌ லீகின்‌ போக்கு 
மேலும்‌ பிடிவாதமாக மாறிவிட்டிருந்தது; முஸ்லிம்‌ லீக்‌ உறுப்‌ 
பினர்கள்‌ சபையின்‌ நடவடிக்கைகளில்‌ கலந்து கொள்ள மறுத்து 


கடைசிக்‌ கட்டம்‌ 387 


விட்டார்கள்‌. சபை ஜனவரி 20 ஆம்‌ நாள்‌ கூடி, '* நோக்கங்கள்‌ 
பற்றிய மேற்படி தீர்மானத்தை ”' நிறைவேற்றியதுடன்‌, அந்தப்‌ 
பணியை மேற்கொள்வதற்குச்‌ சில குழுக்களையும்‌ நியமித்தது. 


ஓன்று, முஸ்லிம்‌ லீக்‌ அரசியல்‌ நிர்ணய சபையில்‌ பங்குகொள்ள 
வேண்டும்‌ ; அல்லது, அது இடைக்கால அரசாங்கத்திலிருந்தே 
வெளியேற வேண்டும்‌. இந்த இரண்டில்‌ ஒன்றை லிக்‌ ஏற்கும்படி 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ லீகை வற்புறுத்த வேண்டும்‌ என்று 
காங்கிரஸ்‌ கோரியது. பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ இந்த இரண்டில்‌ 
ஒன்றைச்‌ செய்யாவிட்டால்‌, அரசாங்கத்திலிருந்து ராஜினாமாச்‌ 
செய்துவிடப்‌ போவதாகக்‌ காங்கிரஸ்‌ பயமுறுத்தியது. பிரிட்டிஷ்‌ 
அரசாங்கமோ, 1948 ஜூனில்‌ தாங்கள்‌ (இநட்தியாவிலிருந்து ) 
வெளியேறி விடுவது என்றும்‌ ஆட்சி (அதிகார) மாற்றத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசுவதற்கு லார்டு மவுண்ட்பேட்டனை வைசிராயாக 
அனுப்புவது என்றும்‌ முடிவு செய்திருப்பதாக அறிவித்தது. 
இந்த (வெளியேற்றத்‌) தேதியை ஆகஸ்ட்‌ 15, 1947 என்று 
மூன்‌ கொண்டுவம்ததோடு இக்தியா பிரிவினை செய்யப்படும்‌ 
என்றும்‌ அறிவித்தார்‌ மவுண்ட்பேட்டன்‌. 


இந்திய சுதந்திரச்‌ சட்டமும்‌ 
மத்திய சட்டசபை முடிவும்‌ : 

மவுண்ட்பேட்டன்‌ திட்டத்தின்‌ ஷரத்துக்கள்‌ பிரிட்டிவ்‌ மக்கள்‌ 
சபையில்‌ கொண்டு வரப்பட்ட இந்திய சுதந்திர மசோதாவில்‌ 
இடம்‌ பெற்றன. இந்த மசோதா ஜி௰லை 18 ஆம்‌ நாள்‌ சட்ட 
மாயிறறு. இந்திய சுதந்திரச்‌ சட்டம்‌, ஆகஸ்ட்‌ 15 ஆம்‌ தேதி 
மூதல இங்கே இந்தியா, பாகிஸ்தான்‌ என்னும்‌ இரண்டு 
டொயினியனகளை உருவாக்கியது. இரண்டு டொமினியன்‌ களின்‌ 
அரசியல்‌ நிர்ணய சபைகளுக்கும்‌, அவை விரும்பும்‌ விதமான 
அரசியல்‌ சட்டத்தை உருவாக்கி நிறைவேற்றிக்‌ கொள்ள 
முழுஉரிமை வழங்கப்பட்டது. மேலும்‌ சட்டசபையும்‌ ராச்சியக்‌ 
கவுன்சிலும்‌ ஆகஸ்ட்‌ 14 ஆம்‌ தேதியுடன்‌ முற்றுப்‌ பெற்றுவிடும்‌ 
என்றும்‌ அவைகளின்‌ பொறுப்புக்களை அரசியல்‌ நிர்ணய சபையே 
ஏற்று நடத்தும்‌ என்றும்‌ அறிவிக்கப்பட்டது. 


286 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


சுதந்திர இந்தியாவின்‌ உதயம்‌ 

ஆகஸ்ட்‌ மாதம்‌ 14 ஆம்‌ தேதி நள்ளிரவில்‌ இந்திய அரசியல்‌ 
நிரணய சபைடாகடர்‌ ராஜேந்திரப்‌ பிரசாத்‌ தலைமையில்‌ கூடியது. 
விரைவிலேயே இந்தியாவின்‌ முதல்‌ பிரதமராகப்‌ பொறுப்பேற்க 
இருந்த பண்டித ஜவஹர்லால்‌ நேரு, அநத நாளின்‌ வரலாற்று 
முக்கியத்துவத்தை உணர்ந்து நாட்டுப்பணிக்குத்‌ தங்களை 
அர்ப்பணித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று அனைவரையும்‌ 
கேட்டுக்கொண்டு உணர்ச்சிமயமான சொற்பொழிவு ஒன்றை 
நிகழ்த்தினார்‌. அதிலே அவர்‌ குறிப்பிட்டதாவது : 


“பல ஆண்டுகளுக்கு முன்னே, காலத்துடன்‌, விதியுடன்‌, நாம்‌ 
ஒப்பந்தம்‌ ஒன்றைச்செய்து கொண்டோம்‌. இதோ, முழுமையாக 
இல்லாவிட்டாலும்‌, கணிசமான அளவில்‌ அந்த ஒப்பந்தத்கைச்‌ 
செயலாக்கும்‌ நேரம்‌ வந்திருக்கிறது. உலகமெல்லாம்‌ உறங்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ இன்றைய நள்ளிரவு நேரத்திலே, வாம்வையம்‌ 
சுதந்திரத்தையும்‌ நோக்கி இந்தியா விழிப்படையப்‌ போகிறது. 
நாம்‌ பழமையிலிருந்து புதுமையின்‌ அடியெடுத்து வைக்கும்போது 
ஒரு யுகம்‌ முடிந்து, நெடிய அழுத்தல்களுக்கு ஆட்பட்டுக்‌ கடந்த 
ஒரு நாட்டின. ஆன்மா, மீண்டும்‌ பேசக்‌ கற்றுக்கொள்ளப்‌ 
போகிறது. இது ஒரு அரிய தருணம்‌; இந்தப்‌ புனிதமான 
கருண ததிலல, இந்தியா, இந்திய மக்கள்‌ மற்றும்‌ பரந்த மனிதக்‌ 
குலத்தின்‌ சேவைக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக்‌ கொள்வ 
காகச்‌ சபதம்‌ எடுத்துக்கொள்வது மிகப்‌ பொருத்தமானது .”' 


ஆமாம்‌ ; சட்டசடையிலேதான்‌ இந்தியச்‌ ௪ தம்‌ தரப்‌ போராட்டம்‌ 
தனது முழுமையை அடைநதது--1947 ஆகஸ்ட்‌ 16 ல்‌ சுதந்திர 
இந்தியாவின்‌ பிறப்புடன்‌. 


முடிவுரை 


இந்தியாவில்‌ ஏற்பட்டு வந்த மக்கள்‌ எழுச்சிக்குக்‌ காலனி 
ஆதிக்ககீகாரர்கள்‌ அளித்த பதில்தான்‌ அவர்கள்‌ சிறுகச்‌ சிறுக 
அமுல்படுத்திய ஆட்சியியல்‌ சீர்திருத்தம்‌. இந்தியாவிலுள்ள 
நடுத்தர வகுப்பினரையும்‌ உயர்நடுக்தகர வகுப்பினரையும்‌ இந்திய 
நிருவாகக்துடன்‌ இணைத்துக்‌ கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட 
ஒருவகையான ஏகாதிபத்திய நடவடிக்கை அது. இந்த நட 
வடிக்கை பல்வேறு காலக்கட்டங்களில்‌ இந்தியாவின்‌ அரசியல்‌ 
வளர்ச்சியில்‌ உண்டான தேசியக்‌ ளொச்சிகளுக்கு ஓரளவு ஈடு 
கொடுப்பதாக அமைந்தது, ஆனால்‌, இந்தியாவின்‌ தேசீயக்‌ 
கோரிக்கை இவிரமடைந்து விடாதபடியும்‌ அதற்குப்‌ பினனணி 
யாக இருந்த தேசீய இயக்கங்களில்‌ ஒரு கட்டுக்கோப்பு ஏற்பட்டு 
விடாதபடியும்‌ பார்த்துக்கொள்ளும்‌ ஈடவடிக்கையாகவும்‌ அது 
அமைந்தது. 

இதைச்‌ சாதித்துக்‌ கொள்ள ஆங்கிலேயர்‌ இரண்டு வழிகளைப்‌ 
பின்பற்றினர்‌ : முதலாவது, இந்திய அரசியல்‌ உணர்வைப்‌ 
பலவீனப்‌ படுத்தும்‌ விதமான, இங்குள்ள நிலச்சுவான கார்கள்‌, 
தொழில்‌ அதிபர்‌ மற்றும்‌ வணிகர்கள்‌, தொழிலாளர்கள்‌, பல சாதி 
யார்கள்‌, ஐரோப்பியர்கள்‌ என்னும்‌ பல பிரிவினருக்கும்‌ தனித்‌ 
கனி வாக்குரிமை என்னும்‌ முறையை உண்டக்கினார்கள்‌. 
முககியமாக, மூஸ்லிம்களுக்குக்‌ தனியான வாக்குரிமை என்ற 
முறையை ஏற்படுத்தியகன்‌ மூலம்‌ (இங்கே) வகுப்புவாத 
அரசியல்‌ வளாவதற்குத்‌ துணைபுரிந்தார்கள்‌. மாண்டேகு-- 
செம்ஸ்போர்டு சீர்திருக்கக்தின்‌ மூலம்‌ நுழைக்கப்பட்ட தனித்‌ 
தொகுதிமுறையால்‌ ஒத்துழையாமை இயக்கம்‌ மற்றும்‌ 1919க்குப்‌ 
பிற்பட்ட இடதுசாரி இயக்கங்களின்‌ வாயிலாக அரியல்‌ விழிப்புப்‌ 
பெற்றிருந்த கிராமிய மக்கள்‌, இங்கு ஏற்பட்ட ஆட்சியியல்‌ 
வளர்ச்சியில்‌ தங்கள்‌ பாதிப்பை ஏறபடுத்தாதபடித்‌ தடுக்கப்‌ 
பட்டார்கள்‌. இரண்டாவதாக, ஆட்சியியல்‌ சீர்திருத்தங்களின்‌ 
ஓவ்வொரு காலக்கட்டத்திலும்‌ ஏதாவது ஒரு முக்கியமான 


௯௬..-26 


390 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அரசியல்‌ குழுவினரை தனிப்பிரித்து அவர்களைத்‌ தே யப்‌ 
பேரியக்கத்தில்‌ சேராமல்‌ தடுத்துவிட ஆங்கெ ஆட்சியாளர்கள்‌ 
திட்டமிட்டு வேலை செய்தார்கள்‌. இவிரவாதிகளையும்‌ மிதவாதி 
களையும்‌ பிரித்துவைத்துக்‌ கொண்டே இருப்பதுதான்‌ அவர்களின்‌ 
ஒரே நோக்கம்‌. 1909ஆம்‌ ஆண்டு (மார்லி--மிண்டோ)ச்‌ சர்‌ 
திருத்தங்களைக்‌ கொண்டு வருவதற்குச்‌ சற்று முன்பு மார்லியும்‌ 
மிண்டோவும்‌ மேற்கொண்ட முயற்சிகள்‌, சைமன்‌ குழு நியமிக்கப்‌ 
பட்டபோது வைசிராய்க்கு பர்க்கன்ஹெட்‌ வழங்கிய 
ஆலோசனைகள்‌, இரண்டாம்‌ உலகப்போரின்‌ தொடக்க அண்டு 
களில்‌ ஜினனாவுடன்‌ லின்லித்கோ நடத்திய பேச்சுவார்‌ ந்தைகள்‌ 
ஆகிய இவை எல்லாம்‌ ஆங்கிலேயர்களின்‌ இந்த நோக்க த்தை 
விளக்கும்‌ நிகழ்ச்சிகளே. 


ஆங்கிலேயரின்‌ அரசியல்‌ மற்றும்‌ ஆட்சியியல்‌ கொள்கையின்‌ 
கட்டுக்கோப்புக்கு உட்பட்டு நின்று, மத்திய சட்டசபை இந்தியச்‌ 
சுதந்திரப்‌ போராட்டத்துக்கு எந்த வகையில்தான்‌ உதவிட 
முடியும்‌? இதைப்‌ பற்றி முழுமையாக ஆராயும்போது, ' சட்ட 
சபைப்‌ பிரவேசம்‌ ஆங்க ஏகாதிபத்தியத்தோடு ஓத்துழைப்ப 
தில்லை என்னும்‌ ஈமது கொள்கையை வெகுவாகச்‌ சிதை த்‌ அவிடும்‌ ' 
என்று காந்தியடிகள்‌ சந்தேடுத்தது சரிதான்‌ என்பதே உறுதி 
யாகிறது. சட்டசபைப்‌ பிரவேசத்தை முழுமூச்சாக ஆதரித்து 
அச்‌சடையில்‌ சுயராச்சியக்‌ கட்சியின்‌ சிறந்த தலைவராக விளங்கிய 
மோதிலால்‌ நேருவும்‌ -கூட, சில ஆண்டுகளில்‌ இதை நன்கு 
உணரலானார்‌. அவரும்‌ சுதந்திரத்துக்கான போராட்டத்தைச்‌ 
சட்டசபைக்கு வெளியேதான்‌ நடத்த வேண்டியதாயிற்று, 
மாளவியாவும்‌ வித்தல்பாய்‌ படேலும்‌, தேசீய ஓத்துழையாமை 
உணர்வைப்‌ புறக்கணித்து, 1930ஆம்‌ ஆண்டின்‌ லெ மாதங்கள்‌ 
வரையில்‌ சட்டசபையில்‌ அங்கம்‌ வகித்துவந்தார்கள்‌. ஆனால்‌ 
, அவர்களும்‌, சட்டசபை -சுரண்டலுக்கேற்ற சாதனமே ”' 
என்பதை உணர்ந்து விரைவிலேயே அ.லிருந்து விலகிக்‌ 
கொண்டார்கள்‌. 

இந்தியச்‌ சுதந்திரப்‌ போராட்டம்‌ சட்டசபைகளுக்கு வெளியே 
தான்‌ பெரிய வெற்றிகளைக்‌ கண்டது. ஆனாலும்‌, பல்வேறு 


காரணங்களால்‌ தேசீய இயக்கத்தில்‌ தடைமுடைத்‌ தளர்ச்சிகள்‌ 
/ 


முடிவுரை 991 


ஏற்பட்டபோதெல்லாம்‌, ஏகாதிபத்தியத்தின கொள்கைகளை 
எதிர்த்தும்‌ மறுத்தும்‌ பேசுவதற்குச்‌ சட்டசபைகள்‌ சரியான 
களங்களாக அமைந்தன என்பது உண்மையே. இத்தகைய 
சமயங்களில்‌, சட்டசபையில்‌ இருந்த ௭ திர்க்கட்கெளே ஏகாதி 
பத்தியத்துக்கு எதிரான பிரச்சனைகளை மக்கள்‌ மன்றத்தில்‌ 
வெளிப்படுத்தி வந்தன. சட்டசபைத்‌ தேர்தல்களின்‌ போது, 
“ அங்கில ஆட்சியுடன்‌ ஒத்துழைத்துப்‌ பொறுப்பாட்சி பெறுதல்‌ '' 
என்னும்‌ கொள்கை தவறானது என்று மக்களிடம்‌ எடுத்துரைப்‌ 
பதற்கும்‌ போதிய வாய்ப்புக்‌ கிடைத்தது. இரண்டாவது, 
மூன்றாவது, ஐந்தாவது, ஆறாவது சட்டசபைத்‌ தேர்தல்களில்‌ மித 
வாதிகளும்‌ பொறுப்பான ஓ.த்‌ துழைப்புக்காரர்களும்‌ முறியடிக்கப்‌ 
பட்டதால்‌, ஆங்கில ஏகாதிபத்தியத்தோடு ஒத்துழைப்பது 
என்னும்‌ கொள்கையை மக்கள்‌ நிராகரித்துவிட்டார்கள்‌ என்பதும்‌ 
தெளிவாயிற்று. இருந்த போதிலும்‌, (ஆங்கில ஏகாதிபத்தியம்‌ 
கொண்டு வந்த ஆட்சியியல்‌) ஒர்‌ திருத்தங்களை உள்ளிருந்தே 
முழுமையாகத்‌ தகர்‌ ததுவிட முடியும்‌ என்று எண்ணுவது தவ. 
சட்டசபையில்‌ எற்படும்‌ கருமசஙகடமான நிலைமைகளிலிரும்‌ து 
அரசு தப்பித்துக்‌ கொள்வதற்கு வசதியான உள்சூழ்ச்சிகள்‌ சீர்‌ 
திருத்தச்‌ சட்டங்களில எப்போதும்‌ அமைக்கப்பட்டே இருந்தன. 
எனவே. சட்டசபையில்‌ அரசு தோற்கடிக்கப்பட்ட போதும்‌ அதன்‌ 
கொள்கைகள்‌ செயற்படாமல்‌ நிற்கவில்லை. வரவுசெலவுத்‌ 
திட்டங்கள்‌, நிதிமசோ தாக்கள்‌, இந்திய பிரிட்டிஷ்‌ ஒப்பம்‌ தங்கள்‌ 
மற்றும்‌ பலவற்றையும்‌, சட்டசபை பல சமயங்களில்‌ நிராகரித்தது. 
ஆனாலும்‌, அந்த மசோத ஈக்கள்‌ முதலியவற்றில்‌ அடங்கிய 
கொள்கைகள்‌ அமுல்‌ நடத்தப்படுவதைத்‌ தடுக்க முடியவில்லை. 
புலாபாய்‌ தேசாய்‌ ஒருமுறை சட்டசபையில்‌ சொன்னது போல. 
(சட்டசபையின்‌ இந்திய உறுப்பினர்களாயெ) நாம்‌ (அரசுடன்‌) 
ஓத்துப்‌ போகும்போதெல்லாம்‌ நாம்‌ பயனுள்ளவர்கள்‌ எனபது 
போலவும்‌ அதனோடு ஓத்துப்‌ போக முடியாத போதெல்லாம்‌ நாம்‌ 
பயனில்லாதவர்கள்‌ எனபது போலவுமே இந்திய அரசு நடந்து 
வந்திருக்கிறது !'” நிலைமை இப்படி. இருந்ததால்‌, சட்டசபையில்‌ 
இருந்தவாறே சீர்‌ திரு க்‌்தங்களைத்‌ தகர்க்க முடியவில்லை. 
பெபய்ஸ்பூரில்‌ நிகழ்த்திய தலைமை உரையில்‌ ஜவஹர்லால்‌ நேரு 


892 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


இதைக்‌ தெளிவாகக குறிப்பிட்டிருந்தார்‌: “சட்டசபை 
நடவடிக்கைகளின்‌ மூலமாக மட்டுமே ஆட்சியியல்‌ சட்டத்தைத்‌ 
தகர்த்துவிட முடியாது; வெளியே மேற்கொள்ளப்படும்‌ பொது 
ஜன நடவடிக்கையும்‌ இதற்கு த தேவை. எனவே, நமது தேசீயப்‌ 
போராட்டத்தின்‌ வெற்றி பொதுஜன இயக்கங்களையும்‌ அதன 
நடவடிக்கைகளையும்‌ பொறுத்தது என்பதை நாம்‌ நினைவில்‌ 
கொள்ள வேண்டும்‌.” 


இத்தனை எதிர்மறை அம்சங்கள்‌ இருந்தபோதிலும்‌, சுதந்திரப்‌ 
போராட்டத்தில்‌ மத்திய சட்டசபை ஆக்கபூர்வமாகப்‌ பங்கு 
கொண்டுதான்‌ வந்திருக்கிறது. ஆட்சியியல்‌ சீர்திருத்தங்களைக 
கொண்டு வருவது, ராணுவம்‌, நிருவாகம்‌, ரயில்வே ஆகியவற்றை 
இந்திய மயமாக்குவது, உள்நாட்டுத்‌ தொழில்களுக்கு உதவுவது, 
சமுதாயச்‌ சீர்திருத்தங்களையும்‌ தொழிலாளர்‌ நலச்‌ சீர்திருத்தங 
களையும்‌ கொண்டுவருவது போனற நடவடிக்கைகளில்‌ ஈடுபட 
வேண்டிய நிர்ப்பந்தத்தை இந்திய உறுப்பினர்கள்‌ ஏகாதிபததியத்‌ 
துக்கு ஏற்படுத்தினார்கள்‌. இந்திய உறுப்பினர்களிலே பலர்‌, 
ஆட்சியாளரின்‌ அடக்கு முறைச்‌ சட்டங்களுக்கு எதிரான மக்கள்‌ 
இயக்கங்களோடு கருத்து ஒற்றுமை கொண்டிராவிட்டா லும்‌, 
அடக்குமுறைச்‌ சட்டங்களைக்‌ கண்டிப்பதில்‌ இந்திய உறுப்பினா்‌ 
அனைவரும்‌ அநேகமாக ஒன்‌ றுபட்டே நின்றார்கள்‌. 1926—1989ல 
பொதுப்‌ பாதுகாப்பு மசோதாவின்‌ மீது நிகழ்ந்த மிக நீண்ட 
விவாதமும்‌, அந்த விவாதத்தின்‌ போது தலைவர்‌ படேல்‌ மேற்‌ 
கொண்ட நடவடிக்கையும்‌ இந்த வகையில்‌ முக்கியமாகக்‌ குறிப 
பிடத்‌ தக்கவை. மேலும்‌, ஏகாதிபத்தியவா திகளின நலனையே 
உள்நோக்காகக்‌ கொண்ட (அரசாங்கத்தின்‌ ) நடவடிக்கைகளை 
எதிர்த்து இந்தியர்கள்‌ தொடுத்த எதிர்ப்புகளின்‌ ஆழ அகலங 
களையும்‌ இந்த விவாதங்கள்‌ தெளிவாகப்‌ புலப்படுததுகின்‌ றன. 
உருக்குப்‌ பாதுகாப்பு மசோதா, நாணய மசோதா, ஆட்டவா 
வாணிப ஓப்பந்தம்‌, இந்திய பிரிட்டிஷ்‌ ஒப்பந்தம்‌ ஆகியவற்றின்‌ 
மீது நிகழ்ந்த விவாதங்கள்‌ மேற்குறித்த சிறப்பை விளக்குவன 
வாக உள்ளன. இதிலே வேடிக்கை என்னவென்றால்‌, சட்ட 
சபையின்‌ தொ.மிலாளர்‌ பிரதிநிதிகளை ஏகாதிபத்திய ஆட்சியே 
நியமித்தது; ஆனாலும்‌, தொழில்‌ தகராறுகள்‌, தொழிலாளர்‌ 


முடிவுரை 393 


உரிமைகள்‌, தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை, அவர்களின 
பணீிநிலை வசதிகள்‌, தொழில்‌ நிருவாகம்‌ போன்ற பிரச்சினைகளில்‌, 
அந்த நியமன உறுப்பினர்களின்‌ குரல்‌ தொழிலாளர்களின்‌ 
அப்பட்டமான குரலாகவே சட்டசபையில்‌ ஒலித்தது! 


சட்டசபை மற்றும்‌ சட்டசபை உறுப்பினர்களின்‌ உரிமை 
களையும்‌ சலுகைகளையும்‌ கட்டிக்காத்துப்‌ பெருக்கக்‌ கொள்வது 
சம்பந்‌ கமான சட்டசபை நடவடிக்கைகளில்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ 
அனைவரும்‌ ஒன்றுபட்டு உறுதிக்‌ குரல்‌ எழுப்பி வந்தார்கள்‌ 
என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்திகளிலே ஓன்று. இந்தியாவில்‌ 
இந்தியப்‌ பாராளு மன்‌ றம்‌ ஒன்றைப்‌ பின்வாசல்‌ மூலம்‌ நுழைத்து 
விட இந்திய உறுப்பினர்கள்‌ முயல்கிறார்கள்‌ என்று ஏகாதிபத்திய 
அரசு கருதி வந்ததால்‌, இத்தகைய சமயங்களில்‌, ஆளும்‌ 
கட்சியினரோடும்‌ அரசாங்கத்தோடும்‌ அவர்கள்‌ (இந்திய 
உறுப்பினர்கள்‌) நேருக்கு நேர்‌ மோதிக்கொள்ள வேண்டி 
யிருந்தது. தலைவர்‌ படேல்‌ இதில்‌ ஓரளவு வெற்றியும்‌ பெற்றார்‌. 
பொதுவாக மக்களின்‌ உரிமைகளுக்காகவும்‌, குறிப்பாக, 
பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூடிப்பயிலும்‌ உரிமை போன்றவை 
களுக்காகவும்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ அயராது போராடி 
வந்தார்கள்‌. 

இந்தியா பற்றிய ஆங்கில அரசாங்கத்தின்‌ கொள்கை மறறும்‌ 
நடைமுறைகளை வெட்டுப்‌ பிரேரணைகள்‌, ஓத்திவைப்புத 
தீர்மானங்கள்‌, தீர்மானங்கள்‌, கேள்விகள்‌ முதலியவைகளின 
மூலம்‌ பதிரங்கப்படுத்துவதிலும்‌ இந்திய உறுப்பினர்கள்‌ கணிச 
மாக வெற்றி பெற்றார்கள்‌. இத்தகைய சமயங்களில்‌ இந்திய 
அரசன்‌ பிரதிநிதிகள்‌, பாவம்‌, மிகவும்‌ சங்கடப்பட்டார்கள்‌. 
அகில இந்தியக்‌ ரொமத்‌ தொழில்‌ சங்கத்தைப்‌ பற்றி அரசு 
அனுப்பிய ரகசியச்‌ சுற்றறிக்கையின மீது 1934ல்‌ நடைபெற்ற 
விவாதம்‌ இதற்குச்‌ சரியானதோர்‌ எடுத்துக்காட்டு. 


இந்தியாவின்‌ முக்கியமான அரசியல்‌ சக்திகள்‌ எலலாம்‌ சட்ட 
சபையில்‌ இடம்‌ பெற்றிருந்த 1924-1929, 1985-1939 காலமே 
சட்டசபைப்‌ போராட்டத்தில்‌ சிறப்புக்குரிய காலம்‌. (1945க்கும்‌ 
1947 க்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ மிகவும்குறுகலான காலமா தலால்‌, 


394 சுதந்திரப்‌ போராட்டமும்‌ மத்திய சட்டசபையும்‌ 


அதிலே பெரும்பயன்‌ விளையக்‌ கூடிய பணி எதுவும்‌ ஈடைபெற 
முடியவில்லை ; மேலும்‌, அந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ சட்டசபைக்கு 
வெளியே நிகழ்ந்த பல முக்கியமான நிகழ்ச்சிகளாலும்‌ சட்டசபை 
நடவடிக்கை மறைப்புண்டு போயிற்று.) சிறப்புக்குரிய இந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ (காங்கிரஸ்‌ கட்சியின்‌ ஒரு பகுதியினரான ) 
சுயராச்சியக்‌ கட்சியினரும்‌ காங்கிரஸ்‌ கட்சியினருமே சட்ட 
சபையில்‌ தனித்த பெரும்பான்மைக்‌ குழுவினராக இருந்தார்கள்‌. 
தவிர, மோதிலால்‌ கேரு, புலாபாய்‌ தேசாய்‌, சத்தியமூத்தி, 
கோவிந்த்‌ வல்லப பந்த்‌, ஆஸஃப்‌ அலி போன்ற புகழ்பெற்‌ ற 
்‌ பார்லிமென்டேரியன்‌'களின்‌ தகுதி வாய்ந்த தலைமையும்‌ அவர்‌ 
களுக்குக்‌ கிடைத்திருந்தது. இவர்கள்‌ தகுதி மிக்க விவாதக்‌ 
காரர்கள்‌ என்பதும்‌ முக்கியமான தலைவர்கள்‌ என்பதும்‌ ஒருபுற 
மிருக்க, சட்டசபைக்கு வெளியே பொங்கிப்‌ பெருகிய தேயை 
இயக்கம்‌ என்னும்‌ வெள்ளத்திலிருந்து ஓர்‌ ஆர்வ உந்துதலைப்‌ 
பெறக்‌ கூடிய மக்கள்‌ தலைவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ 
களுக்கு இருந்துவந்த பொதுஜன செல்வாக்கு அரசாங்கத்தின்‌ மீது 
அவர்கள்‌ தொடுத்த தாக்கு தல்களுக்கு மேலும்‌ உறுதி சேர்த்தது. 
எனவே, அரசாங்கம்‌ இவர்களின்‌ தாக்குதலைச்‌ சமாளிக்க 
முடியாமல்‌ தனது குகையிலேயே தோல்வியைத்‌ தழுவுவதைக்‌ 
கண்டபோதெல்லாம்‌ பொதுமக்கள்‌ பெரும்‌ மகிழ்ச்சி 
அடைந்தார்கள்‌. 


